ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரீபிரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ தாஸர்‌ இயற்றிய 
ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
கிருதியின்‌ தமிழ்‌ அர்த்த விளக்கங்கள்‌ 


தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டவர்‌: 
“ஜகன்னாத கேசவ” சத்ய நாராயணன்‌ 
தொலைபேசி: 8904458276 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ தாஸர்‌ 


காலம்‌: 1905-1995 

குரு: ்ரீகோபால தாஸர்‌ (ஸ்வப்ன லப்த) 

ஆராதனை: ஆஷாட பெளர்ணமி 

சரம ஸ்லோகம்‌: 

விஸேஷ க்ரந்தாதி விரசிதம்‌ அஸங்க்ய சிஷ்ய கோடி உத்தாரகம்‌ | 
ப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ பாதாராதகம்‌ ப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸதாஸ குரும்பஜே || 


தாஸரைப்‌ பற்றிய மேலதிக தகவல்களுக்கு இங்கே சென்று பார்க்கலாம்‌. 


பொருளடக்கம்‌ 
1 | ்ரீவிஷ்ணு சஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்யம்‌ - அர்த்தங்களுடன்‌ 3 
2 | ்ரீவிஷ்ணு சஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்யம்‌ - மூலம்‌ மட்டும்‌ - 302 
பாராயணத்திற்காக 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரீபிரஸன்ன ஸ்ரீனிவாஸ தாஸர்‌ இயற்றிய 
ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
கிருதியின்‌ தமிழ்‌ அர்த்த விளக்கங்கள்‌ 


அறிமுக ஸந்தி (முன்னுரை) 


கல்யாணதம ரூப அனக' எருகு“ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பி“ரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


அனந்த கல்யாண ரூபங்களைக்‌ கொண்டவன்‌; தோஷங்கள்‌ அற்றவன்‌; நற்குணங்களைக்‌ 
கொண்டவன்‌; லட்சுமிபதி; உலகத்தை காப்பவன்‌; உலகின்‌ அனைத்து செயல்களையும்‌ 
செய்பவன்‌; வாயு பிரம்மர்களின்‌ இதயத்தில்‌ அந்தர்கதனாக இருப்பவன்‌; பரமாத்மனான 
கேசவனே, உன்னை வணங்குகிறேன்‌. 


ஸமாஸ்த்ரேஷ* பா£ரதம்‌ ஸாரம்‌ தத்ர நாம ஸஹஸ்ரகம்‌ 
ஸ்ரீற விஷ்ணோ நின்னானந்தரூப நாமகள தி£வ்ய 

ஈ ஸஹஸ்ரநாம வர்ணகசள்‌ ப்ரதி'பாதி£ஸுதிவெ 

ப்‌ ருஹதிஸஹஸ்ர போ“த்‌'யானந்த ரூபனே நமஸ்தே ||1 


சாஸ்திரங்களின்‌ ஸாரமான பாரதம்‌ - அதில்‌ உள்ளதான ஆயிரம்‌ பெயர்கள்‌; இவை - 
ஸ்ரீஷனான விஷ்ணுவே, உன்னுடைய அனந்தானந்த திவ்யமான இத்தகைய நாமங்களை, 
இந்த சஹஸ்ரநாமம்‌ (இதில்‌ உள்ள எழுத்துக்கள்‌) பிரதிபலிக்கின்றன. ப்ருஹதி 
சஹஸ்ரத்தினால்‌ போற்றப்படுபவனான ஸ்ரீஹரியே, உன்னை வணங்குகிறேன்‌. 


அனுஷ்டுப்‌ சந்தஸ்ஸு ஸ்லோக ரூபத“லி ஸங்கலித 
விஷ்ணுவின ஸஹஸ்ரநாமக”ளு பா”ரததி” 
ஆம்னாயவு ப்‌*ருஹதி சந்தஸ்ஸு ரிக்கல்லி ஸஹஸ்ர 
ஈ நாமக்‌ள அர்த்தரூப ப்ருத£க்‌ ப்ருத£க்‌ விவ்ருத ||2 


அனுஷ்டுப்‌ சந்தஸ்‌ கொண்ட ஸ்லோகத்தினால்‌ உள்ள விஷ்ணுவின்‌ சஹஸ்ரநாமங்கள்‌, 
பாரதத்தில்‌ சொல்லி புகழப்பட்டுள்ளன; இவற்றை, ப்ருஹதி சந்தஸ்‌ கொண்ட 
பத்யங்களில்‌, இந்த சஹஸ்ர நாமங்களை அர்த்தத்தினை சொல்வதான தனித்தனியான 
பத்யங்களில்‌ நான்‌ விளக்குகிறேன்‌. 


ஸ்ரீ மஹாபா”ரததி' அனுஷாஸன பர்வத£லி 

பீ'ஷ்ம யுதி'ஷ்டி“ரகெ்‌ போ'தி“ஸூத்‌“து” ஈ நாமகளு 
ஆமய பய ப*ந்த'னாஷகவு ஷுப்ப்ரதவு 

ரமேஷ விஷ்ணுவ தி£வ்யோரு ப£ல ஸஹஸ்ரநாம | |3 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


இத்தகைய மகாபாரதத்தில்‌, அனுஷாஸன பர்வத்தில்‌, யுதிஷ்டிரனுக்கு பீஷ்மாசார்யர்‌ 
போதித்த நாமங்கள்‌ இவை. அனைத்து வித பயங்களையும்‌, சம்சார பந்தனங்களையும்‌ 
அழிக்க வல்லவை இது. நலன்களைக்‌ கொடுக்க வல்லவை. ரமேஷனான ஸ்ரீவிஷ்ணுவின்‌ 
திவ்யமான, சிறப்பு வாய்ந்த பெயர்கள்‌ இந்த ஸஹஸ்ர நாமங்கள்‌. 


மஹாவ்ரத இந்த்‌*ரக்ருத்‌ யக்ஞதி' விஸ்வாமித்ர ரிஷி 
மஹிதா“ஸ ஸ்ரீஹரிகெ: ப்ரியதமவாகி*ருவ 

ப்‌*ருஹதீ ஸஹஸ்ரக”ள படி“ஸித” புன: புன: 

ஸீஹரிய தோஷிஸித' அனுக்‌ ரஹ ஹொந்தி தனு | 


இந்திரன்‌ செய்த மிகப்பெரிய யாக சமயத்தில்‌, விஷ்வாமித்ர ரிஷியானவர்‌, அங்கு வந்த 


மஹிதாஸு ஸ்ரீஹரியை, அவருக்கு மிகவும்‌ பிடித்ததான ப்ருஹதி ஸஹஸ்ரங்களை 
திரும்பத்‌ திரும்ப சொல்லி, அவரை வணங்கினார்‌. ஸ்ரீஹரியின்‌ அருளைப்‌ பெற்றார்‌. 


விஸ்வாமித்ர ப்‌ ருஹதி ஸஹஸ்ர ௬ுக்குக*ளல்லதெ” 
விங்வவிஷ்ணு வஷட்காராதி* ஸஹஸ்ர நாமக”ள்கு” 
ஸ்ரீஸத்யஸந்தா£தி* வைஷ்ணவோத்தமரு ஸுரிவர்யரு 
விமதசதி* ப்ரதியொந்து” பம*ப்‌*தார்த்த£வ பேளிஹரு | |5 


இத்தகைய விஷ்வாமித்ர ரிஷிகள்‌ கூறிய ப்ருஹதி ஸஹஸ்ர ரிக்குகள்‌ அல்லாமல்‌; 
விஷ்வம்‌ விஷ்ணுர்‌ வஷட்கார என்று துவங்கும்‌ ஸஹஸ்ர நாமங்களுக்கும்‌; ஸ்ரீஸத்ய 
ஸந்த தீர்த்தர்‌ முதலான வைஷ்ணவோத்தமர்கள்‌ / மிகச்சிறந்த தேவதைகள்‌, அந்த 
ஒவ்வொரு சொல்லின்‌ அர்த்தங்களையும்‌, மிகவும்‌ அற்புதமாக விளக்கினர்‌. 


அனக'கு*ணவாரிநிதி” ஸ்ரீம்‌ ஸ்ரீவேத*வ்யாஸ 

ஈ நாம அனுஷ்டுப்‌ ஸ்லோகரூப மந்த்ரக்கெ ரிஷியு 
கிருஷ்ண பரமாத்மனேவெ ப்ரதிபாத்‌ய தே*வதெயு 
அனிலஸ்த” நாராயண வாஸுதேவ மஹிதா“ஸ | |6 


அபாரமான அற்புத குணங்களின்‌ கடலான, ஸ்ரீலட்சுமியின்‌ தலைவனான, 
ஸ்ர்ீவேதவ்யாஸரே இந்த ஸஹஸ்ரநாமங்களுக்கு ரிஷி. இது அனுஷ்டுப்‌ சந்தஸ்ஸில்‌ 
இருக்கிறது. இதில்‌ புகழப்படும்‌ தேவதை யார்‌ என்றால்‌ - அது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனே. 
அவனே முக்யபிராணந்தர்கதனான நாராயணன்‌. வாஸுதேவன்‌. மஹிதாஸன்‌. 


முந்து” ப*ருவ பத்‌*யக*ளொள்‌ ப்‌*ருஹதி ஸஹஸ்ரத” 
அதி ஸங்க்ஷேப அபிப்ராய ப்ரத*மத: ஆமேலெ 
ததி'தர அர்த்த£க*ள ஸஹஸ்ரநாம பாப்த“க்கு 

அதி ஸங்க்ஷேப வ்யக்த ஹரிநுடிது” நுடிஸித்‌”து' | |7 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அடுத்து வருவதான பத்யங்களில்‌, ப்ருஹதி ஸஹஸ்ரத்தின்‌ மிகச்‌ சுருக்கமான 
விஷயங்கள்‌ முதலில்‌ சொல்லப்பட்டுள்ளன. அதனை தொடர்ந்து வேறு சில 
அர்த்தங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. இவ்வாறாக ஸ்ரீஹரி சொல்லி, சொல்ல வைத்ததைப்‌ 
போல, ஸஹஸ்ர நாமங்களுக்கும்‌ அர்த்தங்கள்‌ சொல்லப்பட்டுள்ளன. 


பத்‌யபங்க்திக£௫ளோள்‌ மொதசலு நமோ ஸப்‌“த: பர்யந்த 
அதி ஸங்க்ஷேபதி* ஸூசிதவு ப்‌*ருஹதி தாத்பர்ய 
ததூனந்தர ப*ருவுவு நாம “ப்‌'தா“ர்த்த£க£ளு 

அதி ஸங்க்ஷேபிததி” த£ர்ஷிதவு ஸ்தோத்ர ரூபத'லி | 8 


இந்த பத்யங்களில்‌ நமோ: என்ற சொல்‌ வரும்வரை, அந்த நாமத்தின்‌ பொருள்‌ 
சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. அதன்‌ பிறகு வருவது, அந்த நாமத்தின்‌ வேறு 
அர்த்தங்கள்‌. இவை அனைத்தும்‌ ஸ்தோத்திர ரூபத்தில்‌, சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளன. 


ப்ரணவாஷ்ட த்வாதபம அக்ஷரி கா£யத்ரி பும்ஸூதக்த 
ஆம்னாய ர௬கா“தி*க*ள இதிஹாஸக*ளெரட” 

கன பஞ்சராத்ர ஸாது” புராணக”“ள பாகவத 
கிருஷ்ணப்ரிய இவுகள ஸார ஈ ஸஹஸ்ர நாம ||9 


இந்த விஷ்ணு ஸஹஸ்ரநாமங்கள்‌ ஆனவை இவை அனைத்தின்‌ ஸாரமே ஆகும்‌. 
அதாவது : பிரணவ மந்திரம்‌, நாராயண அஷ்டாக்ஷர மந்திரம்‌, வாஸுதேவ த்வாதாக்ஷர 
மந்திரம்‌, காயத்ரி மந்திரம்‌, புருஷ ஸூக்தம்‌, ரிகாதி வேதங்கள்‌, இதிகாசங்கள்‌, சிறந்ததான 
பஞ்சராத்ரங்கள்‌, புராணங்கள்‌, பாகவத ஆகிய அனைத்தின்‌ ஸாரமே ஆகும்‌. 


நூரு ப்ரகாரார்த்த” வித்‌'வத்ஸ்பெயல்லி தோரிஸித” 
வரவாயு அவதார ஆனந்த” தீர்த்த£கெ* நமோ 

ஸுூூரிவர்ய ஸத்யஸந்த” தீர்த்தா“ர்ய வ்யாக்‌“யாத்ரோ நமோ 
நாரதா“னுக்‌“ரஹி ஸ்ரீனிவாஸாசார்யரிகெ” வந்தே” | 110 


வரவாயுதேவரின்‌ அவதாரரான, இந்த விஷ்ணு ஸஹஸ்ர நாமத்திற்கு (ஒவ்வொரு 
நாமத்திற்கும்‌) 100 அர்த்தங்கள்‌ உள்ளன என்பதை சொல்லிக்‌ காட்டிய ஸ்ரீஆனந்த 
தீர்த்தருக்கு நமோ. இதற்கு வ்யாக்யானம்‌ எழுதிய, யதிகளில்‌ சிறந்தவரான ஸ்ரீஸத்ய 
ஸந்த தீர்த்தருக்கு நமோ. நாரதரின்‌ அருளைப்‌ பெற்றவரான ஸ்ரீனிவாஸாசார்யருக்கும்‌ 
என்னுடைய நமஸ்காரங்கள்‌. 


அஷ்ட த்‌*வாதஷ ஷடக்ஷர காயத்ரி மந்த்ரக'ள 
கிருஷ்ணமந்த்ர ஸஹ உபக்ரமோபஸம்ஹார ஜப 
விஷ்ணு ஸஹஸ்ரநாம மத்து ஈ நுடிக£ள்‌ படீண 
கிருஷ்ணப்ரீத்யர்ப்பிபுது* மனோவாக்காய படு சியிந்த* ||11 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


சுத்தமான மனம்‌, வாக்கு, தேகத்துடன்‌, உபகிரம, உபஸம்ஹார (துவக்க, இறுதியான 
ஸ்லோகங்களுடன்‌) மந்திரங்களுடன்‌ - நாராயண அஷ்டாக்ஷர மந்திரம்‌, வாஸுதேவ 
த்வாதச அக்ஷர மந்திரம்‌, காயத்ரி மந்திரம்‌, கிருஷ்ண மந்திரம்‌ ஆகியவற்றை ஜெபம்‌ 
செய்து, விஷ்ணு ஸஹஸ்ர நாம மற்றும்‌ இந்த நுடிகளை படித்தால்‌, ஸ்ரீகிருஷ்ணன்‌ 
இவற்றால்‌ மகிழ்கிறான்‌. 


ஸ்த்ரீயரு கிருஷ்ண மந்த்ரோபதி'ஷ்டர்‌ படி£ஸெ அர்ஹரு 
காயித்ர்யாத்‌யுபதே*பம அனதி'காரி ஸர்வரிகு” 

திவ்ய பா'ஷ்யரூப ஈ நுடி”க*ள ங்ரவண மாத்ர 

காய வாங்மன ௫ பக்தி ஸ்ரத்‌*தா' இரலேபேச்கு ||12 


பெண்கள்‌, கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம்‌ பெற்றவர்கள்‌, காயத்ரி உபதேசத்கிற்கு 
அதிகாரம்‌ இல்லாதவர்கள்‌ என அனைவரும்‌, அழகான, பாஷ்ய ரூபமான இந்த நுடிகளை 
கேட்டால்‌ மட்டுமே, அக புற என அனைத்தும்‌ சுத்தம்‌ ஆகிறது. இதற்கு ஸ்ரத்தா பக்தியும்‌ 
அவசியம்‌ இருக்க வேண்டும்‌. 


நம: பரஸ்ம்யை புருஷாய பூ'யஸே ஸது”த்‌“ப”வ 
ஸ்தான நிரோத' லீலயா க்‌“ருஹீத பக்தி த்ருதீயா 

ய தே“ஹினாம்‌ அந்தத்‌*ருவாயானு பலப்‌'ய வர்த்மனே 
ஸவிஷ ஆத்மாத்மவதாம்‌ அதீ*ங்வர ஸ்த்ரயீமய: | 13 


நம:பரஸ்மை புருஷாய ... வர்த்மனே - இது பாகவத ஸ்லோகம்‌ (2-4-12). ஸ்ருஷ்டி ஸ்திதி 
லயத்திற்கு காரணனான, அனைவருக்குள்ளும்‌, அனைத்திலும்‌ வ்யாப்தனான, 
ஸுர்வோத்தமனான ஸ்ரீஹரிக்கு என்னுடைய வணக்கங்கள்‌. 


த'ர்மமயஸ்தபோமய: க“தவ்யரீகைரஜம்‌ மம்‌ 
கராதி£பி”ர்‌ விதர்க்ய லிங்கோ்‌ பக“வான்‌ ப்ரஸீத”தாம்‌ 
நமஸ்த்ஸ்மை ப“க*வதே வாஸுதே*வாய வேத'ஸே 
ஸ்ரீபா'க“வத த்விதீய ஸ்கந்த” சதுர்த்த அத்‌*யாய | 114 


ஸ ஏஷ... ப்ரஸ்ததாம்‌ - இது பாகவத ஸ்லோகம்‌ (2-4-19). ஸ்ரீஹரியே ஸர்வோத்தமன்‌. 
அனைத்து வேதங்களாலும்‌ புகழப்படுபவன்‌ அவனே. பிரம்மா, ருத்ர முதலான அனைத்து 
தேவதைகளாலும்‌ வணங்கப்படுபவன்‌. அத்தகைய ஸ்ரீஹரி திருப்தி அடையட்டும்‌. 


கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
“ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ?” | |ப 


பல்லவி 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


குருவந்தர்கதனான, மத்வாந்தர்கதனான, பிரம்மனின்‌ தந்தையான, லட்சுமிதேவியின்‌ 
பதியான, அனைத்து கல்யாண குணங்களின்‌ கடலான, அனைத்தையும்‌ செய்பவனான, 
ஸ்ரீபிரஸன்ன ஸ்ரீனிவாஸனே' , ஆயிரம்‌ நாமங்களைக்‌ கொண்டவனே - உனக்கு நமோ. 
நீயே என்னுள்‌ இருந்து இயற்றச்‌ செய்தது இது. இதனால்‌ நீ திருப்தி அடைவாயாக. 


| முன்னுரையான முதலாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
|| ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


இரண்டாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக' எருகு“ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


பல்லவி: 

அனந்த கல்யாண ரூபங்களைக்‌ கொண்டவன்‌; தோஷங்கள்‌ அற்றவன்‌; நற்குணங்களைக்‌ 
கொண்டவன்‌; லட்சுமிபதி; உலகத்தை காப்பவன்‌; உலகின்‌ அனைத்து செயல்களையும்‌ 
செய்பவன்‌; வாயு பிரம்மர்களின்‌ இதயத்தில்‌ அந்தர்கதனாக இருப்பவன்‌; பரமாத்மனான 
கேசவனே, உன்னை வணங்குகிறேன்‌. 


1. ்ரீவிஷ்வாய நம: 

வர வாய்வந்தர்யாமி “விங்வ' நமோ நமோ நினகெ” 
சராசர ஸர்வ ஒளஹொர வ்யாப்த நீ ஸர்வேம | 
ப்ரக்ருதி நியாமக ஜகஜ்‌ஜன்மாதி£கள கர்த்த 
கரு“ட“வாஹன பரமபூர்ண ஸ்வதந்த்ர ஸ்ரீ || 


முக்யபிராணாந்தர்கததனான விஷ்வனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. சராசரங்கள்‌ என 
அனைவருக்குள்ளும்‌ / அனைத்திற்குள்ளும்‌ நீ வ்யாப்தன்‌. நீயே அனைவருக்கும்‌ ஈசன்‌. 
ப்ரக்ருதியை கட்டுப்படுத்துபவன்‌ நீயே. ஸ்ருஷ்டி, ஸ்திதி, லய காரணன்‌ நீயே. கருட 
வாகனனே. அனைத்திலும்‌ பூரணனானவன்‌. ஸ்வதந்த்ரன்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவன்‌. 


2. ரீவிஷ்ணவே நம: 

விஷேஷ த” சேஷ்டெக'ள மாடி'ஸுவவனு நீனு 
அஸம உருபூலாதி“ரூபவிஷ்ணு' நமஸ்துப்‌“யம்‌ 
தே“றகால வஸ்து ஸர்வ வ்யாபிஸிதெ: த்ரிவிக்ரம 
ஸுபமுபரூபதி* பாத*க்ரமண மாடி*தி* விஷ்ணோ || 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைத்து செயல்களையும்‌ செய்விப்பவன்‌ நீயே. ஒப்பீடு இல்லாதவன்‌. பலம்‌ முதலான 
அனைத்தின்‌ ரூபம்‌ நீ. விஷ்ணுவே உன்னை வணங்குகிறேன்‌. தேஷ, கால, வஸ்துகள்‌ என 
அனைத்திலும்‌ நீ வியாபித்திருக்கிறாய்‌. மங்களகரமான, த்ரிவிக்ரம ரூபத்தில்‌, மூன்றடி 
நிலம்‌ அளந்தாய்‌. விஷ்ணுவே. 


3. ஸ்ரீ வஷட்காராய நம: 

ஜீவ ஸ்வரூப குண த்‌:யுசித்‌ ஸுகோ2ஜஸ்‌ ஸஹ பூல 
தி£வ்யாபரோக்ஷ ப்ரதா“த “வஷட்கார” நமோ எம்பெ” | 
ஸர்வஸ்யவபமி மஹா ஜஷ்வர்ய ஞான யஷஸ்‌ வீர்ய 
ஸ்ரீவைராக்‌'ய கு“ணக்ரியா பூர்ணனாகி* உள்ளவனே || 


ஜீவர்களின்‌ ஸ்வரூப, குணங்களுக்கு ஏற்ப, அவர்களுக்கு, சுகம்‌, சக்தி, வலிமை, அபரோக்‌ 
ஷம்‌ என கொடுக்கும்‌ 'வஷட்கார' உனக்கு நமோ என்கிறேன்‌. அனைத்து இடங்களிலும்‌ 
வ்யாப்தன்‌. மிகப்பெரிய செல்வம்‌, ஞானம்‌, புகழ்‌, வீரம்‌, வைராக்கியம்‌, குணம்‌, செயல்கள்‌ 
என அனைத்தும்‌ பூரணமாக உள்ளவனே. 


4. ஸ்ரீபூதபவ்ய பவத்ப்ரபவே நம: 

பூ'தப£வ்ய ப*வத்கால ஜனக்கெ ஒள்ளெ ஜஸ்வர்ய 
ப்ரத” “பூ'தப”வ்ய பவத்ப்ரபவே' நமோ நமஸ்தே | 
ஹிந்தி”ன முந்தின ஈகின ஈ மூரு காலத்‌ல்லு 
எந்தி கு” பிரபு நீனு மங்க'ளப்ரத“னு ஸ்ரீபதியு || 


இறந்த, நிகழ்‌, எதிர்கால ஜீவர்களுக்கு நற்செல்வங்களை கொடுப்பவனான 'பூதபவ்ய 
பவத்பிரபுவே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. இந்த அனைத்து காலங்களிலும்‌ நீயே 
அனைவரின்‌ பிரபு (தலைவன்‌). நீயே மங்களப்ரதன்‌. ஸ்ரீபதி. 


5. ஸ்ர்பூதக்ருதே நம: 

ருத்‌“ரன்ன ஸ்ருஷ்டிஸிதி: பூ*தக்ருத்‌' நமோ நமோ எம்பெ்‌ 

க்ஷுத்‌£ர பூ'தாதி*க“*ஞுபத்ரவ களெது* பொரெவி 

மோதஃமய நீ ஸ்வதந்த்ர ஸர்வப்ராணிகள ஸ்ரஷ்டா 
“யதோவா இமானி' இந்தா ங்ருதி ஹொகளுதிவெயு || 


ருத்ரரை படைத்தவனான 'பூதக்ருத்‌' உனக்கு நமஸ்காரங்கள்‌. கெட்ட பூதங்களின்‌ 
தொந்தரவுகளை களைந்து காக்கிறாய்‌. ஆனந்தமயன்‌. ஸ்வதந்த்ரன்‌. அனைத்து 
ப்ராணிகளையும்‌ காப்பவன்‌. உன்னை ஸ்ருதியானது 'யதோவா இமானி' (ஸ்ருஷ்டி, 
ஸ்திதி, லயத்திற்கு நீயே காரணம்‌ என்று தைத்திரிய உபநிஷத்‌ வசனம்‌) என்று 
புகழ்கிறது. 


6. ஸ்ரீபூதப்ருதே நம: 
ப்ராணி எல்லர போஷக 'பூ 'தப்‌'ருத்‌' நமோ நினகெ” 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நின்னாத்‌'னவு ஸர்வ சராசர ஜக“த்து ஸ்வாமி 


நீனேவெ ஸர்வ ஆதா'ரனாகி:ருதிஹி ஸ்ரீபதே 
ஆம்னாய ஸ்ம்ருதி ஸித்‌*த*வு பி£ப*ர்த்யவ்யய ஈஸ்வர 


ப்ராணிகள்‌ அனைவரின்‌ போஷகனான (காப்பவன்‌) 'பூதப்ருத்‌' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து சராசர ஜகத்தும்‌ உன்‌ அதீனத்திலேயே இருக்கிறது. 
ஸ்வாமி, நீயே, அனைத்திற்கும்‌ ஆதாரனாக இருக்கிறாய்‌. ஸ்ரீபதி. ஸ்ருதிகள்‌ 
உன்னையே புகழ்கின்றன. அனைத்தையும்‌ தரித்திருப்பவன்‌. ஈஸ்வரன்‌. 


7. ்ரீபாவாய நம: 

ஆனந்த” நின்ன ப்‌'ருத்யரிகீ£வி பா£வ” நமோ எம்பெ்‌ 
ஞான ரக்ஷண காந்திதா'த ஸர்வகனாகி'ருவி 

இன ஸோம தாரெ மொதலாஹவரொளு ப்ரவேபமிஸி 
நீனு அவர்கள பா'ஸகனாகி*ஹியோ ஸ்வதந்த்ர | | 


உன்‌ பக்தர்களுக்கு மகிழ்ச்சியைக்‌ கொடுக்கிறாய்‌. 'பாவ' னே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
ஞானத்தைக்‌ கொடுப்பவனே. ஒளியை (புகழை) கொடுப்பவனே. அனைத்து 
இடங்களிலும்‌ வ்யாப்தனானவன்‌. சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள்‌ என 
இத்தகையவர்களில்‌ நுழைந்து, நீயே அவர்களுக்கு ஒளி கொடுப்பவனாக இருக்கிறாய்‌. 
ஸ்வதந்த்ரனே. 


8. ஸ்ரீபூதாத்மனே நம: 

ஜகன்னாத” ஸர்வ ஜக”த்வாஸ 'பூ'தாத்ம' நமஸ்தே 
வாக்ற ஸ்மிவ விப மக்ராதி ப்ராணி ஸர்வ ஜகத்‌ 
திகெ்‌ நியாமக பமாஸகனு ஸ்வாமியு நீனேவெ 
அக'தூ ர கு£ணபூர்ண ஆனந்த” ப்ரசுர | | 


ஜகன்னாதனே. அனைத்து ஜகங்களிலும்‌ வசிப்பவனே. பூதாத்மனே - உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. பிரம்மா, சிவ, கருட, இந்திர முதலான அனைவருக்கும்‌, மற்றும்‌ 
அனைத்து உலகிற்கும்‌ நியாமகன்‌. அனைவரையும்‌ ஆள்பவன்‌. ஸ்வாமி நீயே. 
அனைவரின்‌ கஷ்டங்களையும்‌ போக்குபவன்‌. குணங்கள்‌ நிறைந்தவன்‌. ஆனந்தமயன்‌. 


9. ஸ்ரீ பூதபாவனாய நம: 

ஸர்வ ப்ராணிக*ள உத்பாத“கனு 'பூ'தபா“வன' 
ஸர்வதா” நமோ நினகெ: ப்ராணி மனோ ஸஞ்சரனே 
ஸர்வ ப்ராணி மனோவ்ருத்தி மாடி'ஸுவி காரயித 
ஸர்வபூ'தக*ள ஸத்தா ப்ரவ்ருத்தாதி“க“ள தா£தா | | 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைத்து பிராணிகளையும்‌ படைப்பவன்‌. பூதபாவனனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
பிராணிகளின்‌ மனங்களில்‌ சஞ்சரிப்பவனே. அனைவரின்‌ மனதின்‌ செயல்களை 
செய்விப்பவன்‌ நீயே. அனைவருக்கும்‌ சுக துக்கங்களைக்‌ கொடுப்பவன்‌ நீயே. 


10. ஸ்ரீ பூதாத்மனே நம: 
நிர்தோ£ஷ எ௦பவித்ர ரூப 'பூதாத்ம' நமோ எம்பெ்‌ 
ஸறயஸ்வத்‌ எ௦பவித்ர மூல அவதார ஸர்வதசலு 
ஸதா்‌ அபஹத பாப்மா நிர்லிப்த நீனு ஸம்போ“க” 
“ப்ராப்திசேன்ன வைஷேஷ்யாக்‌' எந்து நிர்ணய எஃூத்ரத”ல்லி || 


தோஷங்கள்‌ அற்றவனே, பவித்ரமான ரூபத்தைக்‌ கொண்ட 'பூதாத்மா' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. மூல ரூபம்‌, அவதார ரூபங்கள்‌ என அனைத்திலும்‌, எவ்வித 
குறைகளும்‌ இல்லாதவன்‌. நிர்லிப்தனாக இருப்பவன்‌ (எதிலும்‌ சம்பந்தப்படாமல்‌ 
இருப்பவன்‌). ஸம்போக ப்ராப்திசேன்ன வைஷேஷ்யாத்‌ - என்று ஸூத்ர 
பாஷ்யத்தில்‌ இதுவே சொல்லபட்டிருக்கிறது. 


11. ஸ்ரீ பரமாத்மனே நம: 

ப£க்தருக'ளல்லி ப்ரீத அனுக்‌“ரஹ மாடு'வவ 

ப*க்தேஷ்டப்ரிய விஷய 'பரமாத்மனே' நமஸ்தே 
“நத்‌*யைவா கேறவாத்‌ பரமம்‌” ஸ்ரீனெ ஸர்வோத்தமனு 

கீ தோக்தியு மத்த: பரதர நான்யத்‌ கிஞ்சித“ஸ்தி” || 


பக்தர்களிடம்‌ அன்பாக இருப்பவன்‌. அவர்களுக்கு அருள்பவன்‌. பக்தர்களால்‌ 
விரும்பப்படும்‌ விஷயம்‌ நீயே - பரமாத்மனே, உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
கேசவனைவிட உயர்ந்தவன்‌ வேறு யாரும்‌ இல்லை (மகாபாரத வசனம்‌). கீதை 
வசனம்‌ -2 என்னை விட உயர்ந்தவர்‌ வேறு யாரும்‌ இல்லை (7-7). 


12. ஸ்ரீமுக்தானாம்‌ பரமாயை கதயே நம: 
முக்தருகள பரம ப்ராப்யனாகி்‌ இருவி நீ 
முக்தானாம்‌ பரமாக*தயே நமஸ்தே வ்யாஸ உக்தி 
“முக்தோபஸ்ருஷ்ட” வ்யபதே“ஸாச்ச' ஸூத்ர நிர்ணயவு 
மத்து பரஞ்யோதி ரூபஸம்ப”த்ய' இத்யாதி“க“ஞு 
முக்தர்கள்‌ அடையும்‌ பொருளாக நீயே இருக்கிறாய்‌. முக்தர்களுக்கான பரம கதியே, 


உனக்கு நமஸ்காரங்கள்‌. 'முக்தோபஸ்ருபவ்யபதேஷாத்‌' மற்றும்‌ 'பரஞ்சோதி 
ரூபஸம்பத்ய' என்னும்‌ பிரம்ம ஸூத்ர பாஷ்யங்களும்‌ இதையே சொல்கிறது. 

13. ஸ்ரீ அவ்யயாய நம: 

அஹல்ய அவினாற கு“ணரூப “அவ்யய” நமோ 

கல்யாண கு“ணகு“ணார்ணவனு எந்தி*கு” நீனு 


10 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மாலின்ய விகாராதி: நால்குவித' நாறவில்லவு 
எல்ல கு£ணரூபக*ளு ஸம்பூர்ணவு மாஸ்வதவு 


அழகான, அழிவில்லாத, குண ரூபங்களைக்‌ கொண்ட 'அவ்யய” னே உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. கல்யாண குணங்களை, எப்போதும்‌ கொண்டவன்‌ நீ. விகாரம்‌ 
முதலான நான்கு வித அழிவுகள்‌ (தோற்றம்‌, அழிவு, வளர்ச்சி, குறைவு) இல்லாதவன்‌ 
நீ. உன்னிடம்‌ இருக்கும்‌ அனைத்து குண ரூபங்களும்‌ முழுமையானவை மற்றும்‌ 
அவை நிரந்தரமானவை. 


14. ஸ்ரீபுருஷாய நம: 

ப£ஹுவாத: ஈப்ஸிதார்த்த்‌ ஈவி புருஷனே” நமோ 
பஹள ஸாதூன கெ:ய்ஸி அரிஸமூஹவ கேளி 

ஸ்ரீஹரே நீ பூர்ணமோக்ஷாக்ய பலகொடு*வவனு 
மஹார்ஹபூர்ணைய்வர்ய ரூப ஹ்ருஷிகேற ஸர்வக்ஞ 


அனைத்து விதமான விருப்பங்களையும்‌ (புருஷார்த்தங்களையும்‌) நிறைவேற்றும்‌, 
புருஷனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. அதிகமான ஸாதனைகளை புரிந்த உன்‌ 
பக்தர்களுக்கு நீ மோட்சம்‌ முதலான பலன்களைக்‌ கொடுக்கிறாய்‌. அபரிமிதமான, 
முழுமையான ஜஸ்வர்யங்களைக்‌ கொண்ட ரூபத்தைக்‌ கொண்டவன்‌. 
ஹ்ருஷிகேஷன்‌. ஸர்வக்ஞன்‌. 


15. ஸ்ரீ ஸாக்ஷிணே நம: 

ஸாக்ஷாத்‌£த£ர்பபியு 'ஸாக்ஷி' நினகெ* நமோ எம்பேசனு 
ஸர்வாத்‌*யக்ஷனு ஸர்வதோமுகனு ஸ்ரீ மஹாவிஷ்ணோ 
பூ'தாந்தராத்மா நீனு ப்ராக்ருத கு£ண ரஹிதனு 

ஸ்ருதி ஸ்ம்ருதிகளு நீ ஸாக்ஷி என்னுதிவெயோ ஸ்ரீ 


சாட்சாத்தாக தரிசனம்‌ கொடுப்பவன்‌ 'ஸாக்ஷியே” உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
ஸுர்வோத்தமன்‌. அனைத்து இடங்களிலும்‌ வ்யாபித்து இருப்பவன்‌. ஸ்ரீமகாவிஷ்ணு. 
அனைத்து சேதனர்களிலும்‌ ஆத்மனாக உள்ளே இருப்பவன்‌ நீ. ப்ராக்ருத குணங்களான 
ஸத்வ, ரஜஸ்‌, தமோ குணங்கள்‌ இல்லாதவன்‌. ஸ்ருதி, ஸ்ம்ருதிகள்‌ உன்னை ஸாக்‌ 
ஷி என்று அழைக்கின்றன. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


16. ஸ்ரீ க்ஷேத்ரக்ஞாய நம: 

ஜீவ மரீரவ திளித” க்ஷேத்ரக்ஞ நமோ நமோ 
ஜீவ றரீராஇ” ஸர்வக்ஷேத்ர வ்யாப்தியாகி“ர௬ுவி 
ஸர்வக்ஞ ஸர்வ நியாமகனு நீனேவெ அன்யரல்ல 
ஜீவனிகெ” க்ஷேத்ரக்ஞத்வ அனுபபன்ன அபூர்ண 


11 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஜீவ சரீரங்களில்‌ இருந்து, அவற்றை அறிந்தவனே 'க்ஷேத்ரக்ஞனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. ஜீவ சரீரங்கள்‌ மற்றும்‌ அனைத்து க்ஷேத்திரங்களில்‌ வ்யாப்தனாக 
இருக்கிறாய்‌. ஸர்வக்ஞன்‌. அனைத்தையும்‌ நடத்துபவன்‌ நீயேதான்‌, வேறு யாரும்‌ 
அல்ல. ஜீவனுக்கு க்ஷேத்ரக்ஞத்வத்தை அருள்பவன்‌, யோக்யதைக்கேற்ற 
பலன்களைக்‌ கொடுப்பவன்‌. முழுமையற்ற நிலையைக்‌ கொடுப்பவன்‌. 


17. ஸ்ரீ அக்ஷராய நம: 

நாயரஹிதனு நீனு “அக்ஷரனு' நமோ நமோ 
பமாய்வத வைகுண்டாதி்‌யலி ரமிபி ஸ்வரமண 
ஈய ஸர்வாதா“ர நின்னதீசனே அவியோகி' ரம்மே 
ஸ்ரீ நின்னலி ஓத ப்ரோதவாகி'ஹுது” ஸ்ரீதத்வ || 


அழிவில்லாத நீயே 'அக்ஷஜரன்‌' உனக்கு நமஸ்காரங்கள்‌. நிரந்தரமாக (நிரந்தரமான) 
வைகுண்ட முதலான தாமங்களில்‌ நிலைத்திருக்கிறாய்‌. எதற்கும்‌ யாரையும்‌ 
எதிர்பார்க்காத ஸ்வரமணலன்‌. அனைவருக்கும்‌ தலைவன்‌. அனைவருக்கும்‌ 
ஆதாரமானவன்‌. உன்‌ நியத பத்னியான லட்சுமிதேவி, உன்‌ அதீனமாகவே 
இருக்கிறாள்‌. லட்சுமிதேவியின்‌ தலைவன்‌. ஸ்ரீதத்வமானது, உன்னில்‌ (குறுக்கும்‌ 
நெடுக்குமாக) எங்கும்‌ நிறைந்கிருக்கிறது. 


18. ஸ்ர யோகா'ய நம: 

யக்ஞாதி்‌ கர்மயோஜனெமாள்ப “யோக” நமோ எம்பெ்‌ 
எுத்‌'யான மொத:லாத: கர்மகள ப்ரேரிஸுவிநீ 
காயமனஸிஜ தோஷ மத்து ஸம்ஸார நிவ்ருத்தி 
நித்ய ஸுக” மோக்ஷக்கெ உபாயனாகி*ருவி நீனே 


யக்ஞம்‌ முதலான கர்மங்களுக்கான செயல்களை செய்விப்பவனான யோக னே 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. தியானம்‌ முதலான கர்மங்களை செய்யும்படி செய்க்கிறாய்‌. 
உடல்‌, மனம்‌ ஆகியவற்றிற்கு வரும்‌ நோய்களின்‌ பரிகாரகன்‌ நீயே. சம்சார 
சாகரத்தை தாண்டச்‌ செய்கிறாய்‌. நித்ய ஸுகமான மோட்சத்தை அருள்பவன்‌ நீயே. 


19. ஸ்ரீ யோக்‌விதா”“ம்‌ நேத்ரே நம: 

வேத” ஸர்வவு யோக” வ்ருத்தியலி மாத'வன்னேவெ 
ப்ரதிபாதி£ஸுதிவெ எந்து” அரித பக்தரிகெ” 
மோதவீவியோ யோக:விதா”ம்‌ நேதா நமோ நினகெ்‌ 
ப£க்தரிகெ்‌ மோக்ஷாக்‌“ய ஸ௦ப்‌ல ப்ராபகனு நீனே 


வேதங்கள்‌ அனைத்தும்‌ மாதவனையே புகழ்கின்றன என்று அறிந்த பக்தர்களுக்கு 


மகிழ்ச்சியைக்‌ கொடுக்கும்‌ 'யோகவிதாம்‌ நேதனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களுக்கு மோட்சமே முதலான பலன்களைக்‌ கொடுப்பவன்‌ நீயே. 


12 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


20. ஸ்ரீ ப்ரதான புருஷேஷ்வராய நம: 

ப்ரக்ருதிகு* புருஷனிகு* ஈனா” ௬வந்தா” 
“ப்ரதான புருஷேய்வர' நமோ நமோ எம்பெ:ஸ்ரீம 

ப*ந்த* ஹேது ப்ரக்ருதிகு” ப£த்‌“த*மான ஜீவனிகு” 

ஸத்தாதிதா“தனு ப்ரவர்த்தக ஸ்வாமி நமோ ஆத்மா 


ப்ரக்ருதிக்கும்‌, புருஷர்களுக்கும்‌ தலைவனாக இருப்பவனே ப்ரதான 
புருஷே 3வேரனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. சம்சார 
பந்தனங்கள்‌ இல்லாத ப்ரக்ருதிக்கும்‌, சம்சார பந்தனங்கள்‌ உள்ள ஜீவனுக்கும்‌ ஸத்தா 
(இருப்பு) முதலான அனைத்தையும்‌ கொடுத்து, அவர்களை வழிநடத்துபவன்‌. 
ஸ்வாமியே உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஆத்மனே. 


21. ஸ்ரீ நாரஸிம்ஹ வபுஷே நம: 
“நாரஸிம்ஹவபு' நமோ த்‌*யாயேன்‌ ந்ருஸிம்ஹ முரு வரு 
த்த ரவி த்ரினேத்ரம்‌ ஜானுப்ரஸக்த கரயுக” ம 
தாபராப்‌*யாம்‌ சக்ரம்த'ரஞ்ச த*த*தம்‌ ப்ரியயா ஸ 
மேதம்‌ திக்‌'மாம்பப* கோட்யதி'க தேஜஸ்‌ ஸமக்‌£ர்ய க்கும்‌ 


'நாரஸிம்ஹவபு' வே உனக்கு நமஸ்காரங்கள்‌. சூரியனைப்‌ போல சிவந்த 3 கண்கள்‌, 
அகன்ற தோள்கள்‌; அதற்கு அருகில்‌ இரு நீளமாக கைகள்‌; அதில்‌ சக்ராதி 
ஆயுதங்கள்‌; லட்சுமிதேவியுடன்‌ அமர்ந்திருக்கும்‌; மிக அதிகமான தேஜஸ்ஸினைக்‌ 
கொண்டவனான நரசிம்ம ஸ்வாமியை நாம்‌ தியானம்‌ செய்வோம்‌. 


22. ஸ்ரீ ஸ்ரீமதே நம: 

ஸம்பத்துவந்தனே ஸ்ரீமான்‌ நமோ நமோ நமோ எம்பே்‌ 

பேோபனைய்வர்ய ஸுந்தர அமித உஜ்வலரூப 
்ரீபதே” ப்‌'ருகு“ராம வாமன வேதவ்யாஸ ஹரி 

அபரிமித ஸுகக்ஞான ப“லாதி கு“ணபூர்ண 


செல்வந்தனே. ஸ்ரீமந்தனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஒளிர்வதான செல்வங்களைக்‌ 
கொண்டவனே. அழகானவனே. எல்லைகள்‌ அற்றவனே. ஒளிர்பவனே. ஸ்ரீபதியே. 
ப்ருகுராமனே. வாமனனே. வேதவ்யாஸனே. ஹரியே. அபாரமான ஸுக, ஞான, 
வலிமை முதலான குணங்களை முழுமையாகக்‌ கொண்டவனே. 


23. ஸ்ர கேறவாய நம: 

பி*£ரம்மனிகு* லக்ஷ்மிகு” கீர்த்தி கொடு*வ ஸ்வாமி நீனு 
அஹர்னிஷி ஸ்மர்தவ்ய “'கேமவ நமஸ்தே நமஸ்தே 
மஹாது£ஷ்ட கேமியன்ன கொந்தி*யோ ஜனார்த்த'னனே 
பிரம்ம ஈறான நியாமக மஹார்ஹ பூலமாலி 


13 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பிரம்மனுக்கும்‌, லட்சுமிதேவிக்கும்‌ புகழினைக்‌ கொடுக்கும்‌ ஸ்வாமி நீயே. எப்போதும்‌ 
நினைக்கத்‌ தக்க (நினைக்க வேண்டியவனே) கேறவனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
அசுரனான கேமியை கொன்றவனே. ஜனார்த்தனனே. பிரம்ம, ஈஷான ஆகியோரின்‌ 
நியாமகனே (அவர்களை வழி நடத்துபவனே). பலசாலியே. 


24. ஸ்ரீ புருஷோத்தமாய நம: 

ப£ஹுப்ரதனெ உத்க்ருஷ்ட 'புருஷோத்தமனே' நமோ 
பிரம்ம ஈமமானாதி£க*ளிகு* முக்த அமுக்தரிகு 
மஹாலட்சுமிகு* உத்தமனு பூ'தி'த* உதா“ரனு 
மஹைஸ்வர்ய பூர்ண கல்யாணதம தூ“ப ஸர்வே 


அனைத்தையும்‌ கொடுப்பவனே. சிறந்தவனே. புருஷோத்தமனே உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. பிரம்ம ஈஷான ஆகியோருக்கும்‌, முக்த அமுக்த ஜீவர்களுக்கும்‌, 
ஸ்ரீலட்சுமிதேவிக்கும்‌ என அனைவரை விடவும்‌ உத்தமனே. கருணை கொண்டவனே. 
மிகச்சிறந்த செல்வங்களை கொண்டவனே. மங்கள கல்யாண ஸ்வரூபனே. 
அனைவருக்கும்‌ தலைவனே. 


25. ஸ்ரீ ஸர்வாய நம: 

ஸர்வப்ராணிகள ஸ்வாமி 'ஸர்வனே' நமோ நினகே” 
ஸர்வஸ்ருஷ்டாபாதா அத்தா நியாமகனாகி*ருவி 
ஸர்வனெந்தெசனிஸுவியோ ஸர்வத”லி வ்யாப்த நீனு 
ஸர்வஸப்த“க“ளிந்த” முக்‌?ய வ்ருத்தியலி வாச்யனு 


அனைத்து பிராணிகளின்‌ தலைவனே. ஸர்வனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
அனைவரின்‌ ஸ்ருஷ்டி, ஸ்திதி, லயங்களுக்கு நீயே காரணம்‌. ஸர்வ என்று 
அழைக்கப்படுகிறாய்‌. அனைத்திலும்‌ வ்யாப்தனாக இருக்கிறாய்‌. ஸர்வ ஷப்த 
வாச்யன்‌ (அனைத்து எழுத்துக்களாலும்‌ நீயே அழைக்கப்படுகிறாய்‌). 


26. ஸ்ரீ மர்வாய நம: 

ஜக*த்தின ஸுக” க்ரீடா்‌ நடெ'ஸுவ பர்வ” நமோ 
எக” ஸ்வரூப நீ ப்ரவ்ருத்தி மாள்பெ காணிஸதலெ 
ப£க்தாரி ஸுரத்‌*விட்‌ அக'சாரிது*ஷ்ட பூலக்ரூர 
அத*மரன்னு ஸம்ஹார மாடு'வியோ ஸர்வ ஸ்வாமி 


உலகின்‌ சுக செயல்களை செய்விக்கும்‌ 'ஸர்வனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. நீ சுக 
ஸ்வரூபமாக இருக்கிறாய்‌. அனைத்தையும்‌ நடத்துகிறாய்‌. காட்டிக்‌ கொள்ளாமல்‌, 
பக்தர்களின்‌ கஷ்டங்களை பரிகரிக்கிறாய்‌. அதமர்களை சம்ஹாரம்‌ செய்கிறாய்‌. 
ஸ்வாமியே. 


27. ஸ்ரீ பிவாய நம: 


14 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அதிறயானந்தா“னுப'வி 'மிவனே' நமோ எம்பே” 
ஜக£த்விலக்ஷண பூர்ணஸுக மங்கல ஸ்வரூப 
பக்தரிகெ்‌ மங்க'லத” முக்தரிகெ்‌ நித்ய ஸுக? 
வர்த்திஸுவி பரிவரூபி பபிவத ஸ்ரீபூ ரமண 


அதிசயமான (அபாரமான) ஆனந்தத்தை அனுபவிப்பவனே - ஸமிவனே - உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. உலகிலிருந்து வேறுபட்டவனே. முழுமையான சுகத்தை 
கொண்டவனே. மங்கல ஸ்வரூபனே. பக்தர்களுக்கு மங்கல சுகத்தையும்‌; 
முக்தர்களுக்கு நித்ய சுகத்தையும்‌ கொடுப்பவனே. பமிவ ரூபியே. ஸ்ரீ-பூ- ஆகியோரின்‌ 
தலைவனே. 


28. ஸ்ரீ ஸ்தாட்ணவே நம: 

ஸ்தாயி ஸர்வத்ர நீ விகாரவில்லதெ்‌ இருதியோ 

மத்து அணுரூபனு “ஸ்தாணு” நமோ எம்பெ' நினகெ” 
ஸ்திரத்வதி”ந்தலி நீனு “ஸ்தாணு எந்தெொனிஸுவியோ 
ஸர்வத்ர திஷ்ட ப*லாதி'க'ளல்லி ந்யூனதெ இல்ல 


நிரந்தரமானவனே. அனைத்து இடங்களிலும்‌ நீ எவ்வித மாற்றங்களும்‌ இல்லாமல்‌ 
நிறைந்திருக்கிறாய்‌. அணு ரூபனாக இருக்கிறாய்‌. ஸ்தாணுவே உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. நிரந்தரமாக இருப்பதால்‌, நீ ஸ்தாணு என்று அழைக்கப்படுகிறாய்‌. 
அனைத்து இடங்களிலும்‌ நீ வ்யாபித்திருக்கிறாய்‌. வலிமை முதலான உன்‌ 
குணங்களில்‌ எவ்வித குறைகளும்‌ இல்லை. 


29. ஸ்ர்பூ தாத*யே நம: 

ப்ராணிக“*ள காரணனே 'பூ*தாதி” நமோ நினகெ” 
நீனேவெ ஸர்வப்ராணிக“ள ஜன்மாதி* காரணனு 
நீனே ஸர்வ ப்ராணிக“ள ப*க்ஷகனு எந்தி£ஹுது 
நிர்ணய ஸூத்ர அத்தா சராசர க்‌“ரஹணாத்‌ எந்து” 


ப்ராணிகளுக்கு காரணமானவனே. பூதாதி-யே உனக்கு நமஸ்காரங்கள்‌. அனைத்து 
ப்ராணிகளின்‌ ஜென்மாதி அனைத்திற்கும்‌ காரணன்‌ நீயே. அத்தா சராசர க்ரஹணாத்‌ - 
என்று, பிரம்ம ஸுத்ர பாஷ்யமானது - நீயே அனைத்து பிராணிகளையும்‌ உண்பவன்‌ 
என்று சொல்கிறது. 


30. ஸ்ரீ நிதயே நம: 

ப்ராணிக“ள ஸ்தா“னரூப 'நிதி” நீனு நமோ எம்பெ்‌ 
“நிதீ*பதே ஹ்ருதி' ஸஜ்ஜனைரிதி நிதி': ஹீகெ*ந்து்‌ 

இஹுது/ ஸ்ரீ ஸத்யஸந்தா”ர்யர வ்யாக்‌*பானவு 

ப்ராணிகள நின்னல்லி இட்டுகொம்பி: பக்த நிதியே 


15 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப்ராணிகளின்‌ இருப்பிடம்‌ 'நிதி' நீயே உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீ ஸத்ய ஸந்தரின்‌ 
வ்யாக்யானத்தில்‌ - 'நித்யதே ஹ்ருதி ஸஜஜனைரிதி நிதி: என்று இருக்கிறது. 
பிராணிகளை உன்னிடம்‌ வைத்துக்‌ கொள்கிறாய்‌. பக்தர்களின்‌ நிதியே. 


31. ஸ்ரீ அவ்யயாய நம: 

நாறவில்லத” நீனு 'அவ்யய' நமோ நமோ எம்பெ்‌ 
நீனு ஸவித்ரு மண்டல மத்‌'யவர்த்தி நாராயண 
றாஸற்‌்வதே*“க ப்ரகார நின்ன ப'லாதி: கு“ணக“ளூ 
அக்ஷேண அவிகார நித்யவு பூர்ண ஸர்வோத்க்ருஷ்ட 


அழிவில்லாத நீ 'அவ்யய' என்று அழைக்கப்படுகிறாய்‌. உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
'ஸவித்ரு மண்டல மத்யவர்த்தி நாராயண” நீயே. உன்னுடைய பல முதலான 
குணங்கள்‌ என்றும்‌ குறைவதில்லை, மாற்றம்‌ கொள்வதில்லை, நித்யமானவை. 
முழுமையானவை மற்றும்‌ மிகச்‌ சிறந்தவை. 


32. ஸ்ரீ ஸம்ப'வாய நம: 

இச்சோத்பத்திகா£ங்ரயனே 'ஸம்ப'வ' நமோ நினகெ” 
மச்ச கச்சப வராஹ ந்ருஸிம்ஹாதி* ரூபகளு 
ஸ்வேச்சா அவதாரக'ள ஆவிர்ப'விஸி ஆகா“க” 
ப்ரோச்ச ஸுக” தேஜஸ்‌ பூல ஸ்வரூப நமஸ்தே ஹரே 


விருப்பங்களை உருவாக்க காரணமாக இருப்பவனே. ஸம்பவனே உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. மச்ச, கூர்ம, வராக, நரசிம்மாதி ரூபங்கள்‌ நீயே. தன்‌ 
இஷ்டத்திற்கேற்ப அவதாரங்கள்‌ மூலமாக தோன்றிகிறாய்‌. ஸுகமயமானவன்‌. 
தேஜஸ்‌ கொண்டவன்‌. பல ஸ்வரூபன்‌. ஸ்ரூஹரியே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 


33. ஸ்ரீ பா'வனாய நம: 

ஞான நியமன மாள்ப:பா'வன' நமோ விஷய 
ஸன்னிகர்ஷதி* மனவ பரிணமிஸி நீ அல்லி 

ஞான புட்டிஸி ஒத“கு“வி அபி'ப்ராயக*ளன்னு 
நினகெ்‌ நமோ ஸங்கர்ஷண வாஸுதேவ ப்ரத்‌“யும்ன 


ஞானத்தைக்‌ கொடுப்பவனே 'பாவன' னே உனக்கு நமஸ்காரங்கள்‌. விஷயத்தை 
சுருக்கி, மனதை உன்‌ வசம்‌ இழுத்து, அதில்‌ ஞானத்தை உருவாக்கி, அங்கு 
அபிப்பிராயங்களை கொடுப்பாய்‌. உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸுூங்கர்ஷணனே. 
வாஸுதேவனே. பிரத்யும்னனே. 


34. ஸ்ரீ பீத்ரே நம: 
ப£க்த க்ருத ஸ்துதிக£ள ஸ்வீகரிஸி இட்டுகொம்ப” 
பார்த்தா நமோ த*யதி: நீ ஒப்பி இட்டுகோ ஈ ஸ்தோத்ர 


16 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப£க்தவத்ஸல ஞான ஸுக? புஷ்டி ப்ரதா“தனு ஸ்ரீ 
ஸ்தாரமண ஸ்ரீகிருஷ்ண வேதவ்யாஸ்‌ ஸ்ரீநிவாஸ 


பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸ்துதிகளை ஏற்று வைத்துக்‌ கொள்ளும்‌ 'பர்த்தா' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. இந்த ஸ்தோத்திரங்களை நீ கருணையுடன்‌ ஒப்புக்‌ கொண்டு ஏற்றுக்‌ 
கொள்‌. பக்தவத்ஸலனே. ஞான, சுகங்களைக்‌ கொடுப்பவனே. ஸ்ரீஸ்தா ரமணனே. 
ஸ்ரீகிருஷ்ணனே. வேதவ்யாஸனே. ஸ்ரீனிவாஸனே. 


35. ஸ்ரீப்ரப'வாய நம: 

ஸர்வ விஷயதி: ப்ரக்ருஷ்ட ஞானவந்த “ப்ரபவ” 
ஸர்வதா” நமோ வ்ருஷப* ஸனத்‌ குமார ஆத்ரேய 
ஸவித்ரு பமபமியலி ஜ்வலிப ஹம்ஸ ஹயமுக” 
கவிகே'ய ஸ்ரீவ்யாஸ ரக்ஷமாம்‌ தேஹிமே ஸுபுத்‌*தி'ம்‌ 


அனைத்து விஷயங்களாலும்‌ சிறந்த ஞானம்‌ கொண்டவனே. :ப்ரபவ' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. வ்ருஷபனே. ஸனத்‌ குமாரனே. ஆத்ரேயனே. ஸவித்ரு என்னும்‌ 
சூரியனில்‌ ஜொலிப்பவனே. ஹம்ஸுனே. ஹயசக்ரீ வனே. கவிஞர்களால்‌ 
போற்றப்படுபவனே. ஸ்ரீவ்யாஸனே. என்னை காப்பாயாக. எனக்கு நல்புத்தியைக்‌ 
கொடுப்பாயாக. 


36. ஸ்ரீ ப்ரப£வே நம: 

பூ.மிஸ்வர்க்கா“தி*க“ளல்லி நீ ப்ரக்ருஷ்ட “ப்ரபு” ஸ்வாமி 
நமோ பாரதந்த்ராதி' தோ”ஷதூ ர ஸ்ரீ பூ ரமண 
பூ'மாதி*கு£ண மஹைல்வர்ய ஸம்பூர்ண நீ ஸர்வதா” 
ஸமாதி£க ரஹிதோத்தம அவதாரத்‌:ல்லியு 


பூமி, ஸ்வர்க்காதிகளில்‌ நீ சிறந்தவன்‌. 'பிரபு' . ஸ்வாமியே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
பாரதந்த்ர முதலான தோஷங்கள்‌ எதுவும்‌ அற்றவன்‌. ஸ்ரீ-பூ-ரமணனே. அனைத்து 
நற்குணங்களையும்‌ கொண்டவன்‌. மிகச்‌ சிறந்த செல்வங்களைக்‌ கொண்டவன்‌. 
ஸம்பூர்ணனே. நீ எப்போதும்‌ சம-அதிக இல்லாத ஸர்வோத்தமன்‌. 
அவதாரங்களிலும்கூட இதுவே. 


37. ஸ்ரீ ஈஸ்வராய நம: 

ஸர்வநியாமகனு ஈஸ்வர” நமோ நமோ எம்பெ்‌ 
பார்வதீமாதி*க*ளிகு* உத்தமனு அஜபிதா 
தே£வனீமஹைலஸ்வர்ய அனிர்விண்ண ஆனந்த: ரூப 
தேவி லக்ஷ்மீரமண தோ'ஷ தூ£ர புருஷோத்தம 


17 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைத்தையும்‌ வழி நடத்துபவன்‌. 'ஈஸ்வர' உனக்கு நமஸ்காரங்கள்‌. பார்வதியின்‌ 
தலைவனான ஈசன்‌ முதலான அனைவரை விட உத்தமன்‌ நீயே. பிரம்மனின்‌ 
தந்தையே. தேவனே. மிகச்‌ சிறந்த செல்வங்களைக்‌ கொண்டவனே. சோர்வு 
அற்றவன்‌. ஆனந்த ரூபன்‌. தேவியான லட்சுமியின்‌ தலைவன்‌. தோஷங்கள்‌ 
அற்றவன்‌. புருஷோத்தமனே. 


38. ஸ்ரீ ஸ்வயம்பு£வே நம: 

ஸ்வதந்த்ரனாகி“யே ஆவிர்ப'விஎ௦வி நீ ஸ்வயம்பு” 
ஆத”“ரதி' நமோ எம்பெ” தீ£பாத்‌ த்‌*பாந்தர வோலு 
மோத: சின்மய அவதாரக*ள ப்ரகடிஸுவி 
மத்ஸ்யாதி” அவதாரக'ளு கர்ம நிமித்தவல்ல 


ஸ்வதந்த்ரமாகவே (யாருடைய தயவும்‌ / உதவியும்‌ இன்றி) தோன்றுவாய்‌. நீ 
ஸ்வயம்பு. உனக்கு மரியாதையுடனான நமஸ்காரங்கள்‌. ஒரு தீபத்திலிருந்து 
இன்னொரு தீபத்தை ஏற்றுவதைப்‌ போல, உன்னுடைய சின்மய அவதாரங்களை நீ 
வெளிப்படுத்துகிறாய்‌. அத்தகைய அவதாரங்கள்‌, ஏதோவொரு கர்மங்களை 
செய்வதற்காக வந்தவை அல்ல (உன்‌ இஷ்டப்படியே வந்தவை). 


39. ஸ்ரீ ம்பு"வே நம: 

ஆனந்த” உத்பாத”*க ஸ்தா£னவாகி:ர௬ுவந்த” ம்பு” 
நினகெ்‌ நமோ ஸுக“நிதே' ஆனந்தோ”“த்‌“ரேகதி*ந்த' 
ஆனந்த” லீலாவதார ஜக”த்ஸ்ருஷ்ட்யாதி'க'ளன்னு 
நீனே மாடி” எாதா'னெகெ:ய்ஸி ஸுக” ஒத*கிளுவி 


மகிழ்ச்சியை உருவாக்கும்‌ இடமாக இருக்கும்‌ 'ஸம்பு' வே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
ஸுக நிதியே. மிக்க மகிழ்ச்சியுடன்‌, உன்‌ லீலைகளால்‌, உலகின்‌ ஸ்ருஷ்ட்யாதி 
அனைத்தையும்‌ நீயே செய்து, அனைவர்‌ மூலமாக ஸாதனைகளை செய்ய வைத்து, 
சுகங்களை கொடுக்கச்‌ செய்கிறாய்‌. 


40. ஸ்ரீ ஆதித்யாய நம: 

உதார விஸ்தார மொதசலு மரியாதெ* உள்ளவ 
“ஆதித்ய” நமோ ப£க்தி ஸுபூஜெக*ள கொள்ளோ ஸ்ரீஸ 

ஆதி'த்யாந்தஸ்தூனாகி ௬வுத”ரிம்‌ ஆதி'த்ய நீனு 

அதி*திஸுத வாமன உபேந்த்‌“ர நமோ நமஸ்தே 


கருணை கொண்டவனே. (அனைவரிடமிருந்தும்‌) முதல்‌ மரியாதையைக்‌ 
கொண்டவன்‌. ஆகித்யனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. (என்னிடமிருந்து) பக்தி, 
பூஜைகளை பெற்றுக்‌ கொள்வாயாக. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. ஆதித்யனில்‌ 
இருப்பதால்‌ நீ அதித்யா. அதிதி ஸுதனே. வாமனனே. உபேந்திரனே. உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. 


18 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


41. ஸ்ரீ புஷ்கராக்ஷாய நம: 

நினகன்ய புஷ்டிகரர்யாரிஹரோ அவரன்ன 

நீ நிராஸமாடி” புஷ்டிகரரின்யாரு இல்லதெ” 
நீனாகி£யே இருவி புஷ்கராக்ஷனே' நமோ எம்பெ்‌ 
வனஜாக்ஷ அஸம உதா£ர போஷண ஸமர்த்த்‌ 


உனக்கு ஆதாரமாக யார்‌ இருக்கிறார்கள்‌ என்று நினைக்கிறாரோ, அவர்களை 
வென்று, உனக்கு ஆதாரம்‌ என்று யாரும்‌ இல்லாமல்‌ நீயாகவே இருப்பாய்‌. புஷ்கராக்‌ 
ஷூனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. தாமரைக்‌ கண்ணனே. சமம்‌ இல்லாதவனே. 
கருணாளுவே. அனைவரையும்‌ காப்பவனே. 


42. ஸ்ர மஹாஸ்வனாய நம: 

ஞானவாகி“ஹ மஹத'னப்ரத: 'மஹாஸ்வனனெ' 
நினகெ” நமோ நமோ பரமபூஜ்ய நீ ஸர்வக்‌“ஞ 
ஆம்னாய ருகாதி: ஸதா*க*மக“ளிந்த* ஜேய நீ 
விக்ஞான அபரோக்ஷ வீவி ப”“க்தர்கெ£ ஹயபஸரீர்ஷ 


ஞானம்‌ என்னும்‌ மிகப்பெரிய செல்வத்தைக்‌ கொடுப்பவனே. மஹாஸ்வனனே. 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. பரமபூஜ்யனே. ஸர்வக்ஞனே. ரிகாதி அனைத்து 
ஆகமங்களாலும்‌ நீ போற்றப்படுகிறாய்‌. பக்தர்களுக்கு விசேஷமான ஞானத்தை 7 
அபரோக்ஷத்தைக்‌ கொடுப்பவனே. குதிரை முகம்‌ கொண்டவனே. 


43. ஸ்ரீ அனாதி” நித*னாய நம: 

ஜனன ம்ருதி இல்லத” அனாதி*நிதான' நமோ 

நீ நித்ய அப்ராக்ருத விக்‌“ ரஹானந்த” ஞானருபமய 
ஜனி ஐராத்‌*யகி'ள தோ'ஷதூ”£ரனு அவிகார 

நீனு காலாத்த அக்ஷரனு ஸ்வதந்த்ரனு ஆத்ம 


பிறப்பு, இறப்பு இல்லாதவனே 'அனாதிநிதனனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. நீ 
நித்யமான, அப்ராக்ருதமான, ஆனந்தமயமான ரூபம்‌ கொண்டவன்‌. உலகத்தின்‌ 
எவ்வித தோஷங்களும்‌ அற்றவன்‌. விகாரம்‌ இல்லாதவன்‌. காலத்தை மீறியவன்‌. அக்‌ 
ஷரன்‌. ஸ்வதந்த்ரன்‌. ஆத்மனே. 

44. ஸ்ரீ தாத்ரே நம: 

ஸ்வீகரிஸி த*ரிஸி நீ ரக்ஷிஸிபோஹிப “தா“த' 

பாகி பிர நமோ எம்டெ? ஸ்ரீமற வேதே”“ஸா ஸர்வே 

ஏகாத்மா ஸ்ரீகரனே பிரம்மன்னத'ரிஸி நாபிய 

௭௦கமலதி: ஜன்மவித்து பொரெவி நாராயண 


19 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


(ஜீவர்களை) ஏற்றுக்‌ கொண்டு, தரித்துக்‌ கொண்டு, காப்பவனான 'தாத' நீயே. 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. வேதங்களின்‌ தலைவனே. 
ஸுர்வேஷனே. ஏகாத்மனே. ஸ்ரீகரனே. நாபியில்‌, தாமரையில்‌, பிரம்மனை தரித்து, 
அவரை படைத்து காக்கிறாய்‌. நாராயணனே. 


45. ஸ்ரீ விதா”த்ரே நம: 

உத்தம ஸ்தோத்ரகள ஸ்வீகரிஸி த'ரிளபுவி நீ 
“விதா“தா' நமோ சந்தோக'ம்ய க*ரட*வாஹனனே 

ஸ்ருதி ஸ்ம்ருதிக*ளிந்த* ஸம்ஸ்துத்ய ஆஸ்ரயனு நீனு 

முக்தருக“ளிகு* ஆஸ்ரயனு ஸுகதா£த நீனே 


உத்தமமான ஸ்தோத்திரங்களை நீ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. விதாதா-வே, உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. சாம வேதத்தினால்‌ புகழப்படுபவனே. கருட வாகனனே. ஸ்ருதி 
ஸ்ம்ருதிகளால்‌ போற்றப்படுபவனே. அனைவருக்கும்‌ கதி அளிப்பவன்‌ நீயே. 
முக்தர்களுக்கும்‌ கதி நீயே. சுகத்தைக்‌ கொடுப்பவன்‌. 


46. ஸ்ரீ தா'£துருத்தமாய நம: 

சதுர்முக? பி£ரம்மனிகெ* நியாமக உத்தமனு 
“தா“துருத்தமனு' நமோ ஸர்வேங்வர நீனு ப்ரக்ருதி 

தா'துக'ள வ்யவஹார ப்ரவர்த்திஸு£வ ஸ்வாமியு 

வைதி£க ஸப்தக”ளிந்த? முக்‌“ய வ்ருத்தியலி வாச்ய 


சதுர்முக பிரம்மனுக்கு நியாமகன்‌. உத்தமன்‌. தாருதுத்தம-னே உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. நீயே ஸர்வேஸ்வரன்‌. ப்ரக்ருதியின்‌ அனைத்து செயல்களை 
செய்விப்பவன்‌. ஸ்வாமியே. வேத சொற்களால்‌ முக்கியமாக புகழப்படுபவன்‌ / 
போற்றப்படுபவன்‌ நீயே. 


47. ஸ்ரீ அப்ரமேயாய நம: 

பரிமாண இல்லத*வனு “அப்ரமேயனே” நமோ 
யாரிந்த£லு ஸாகல்ய நின்ன அரியலு அறக்ய 

பபிரி மத்து பி£ரம்மேபமாஇ*க*ளெஷ்டே யத்னிஸித:ர 
ஹரிகு*ண மஹிம கொனெ அரியெ அமக்தரு 


எல்லைகள்‌ அற்றவன்‌. அப்ரமேயனே - உனக்கு நமஸ்காரங்கள்‌. யாராலும்‌, உன்னை 
முழுமையாக அறிய முடியாது. ஸ்ரீலட்சுமிதேவி, பிரம்ம, ருத்ர ஆகியோர்‌ 
முயன்றாலும்கூட அது முடியாது. உன்னிடம்‌ இருக்கும்‌ குணங்களின்‌ மகிமைளின்‌ 
எல்லைகளை யாராலும்‌ அறியமுடியாது. 


48. ஸ்ர ஹ்ருஷிகேபமாய நம: 
இந்தி” ரியக“ளிகெ்‌ ஸ்வாமி “ஹ்ருஷிகேபம” நமோ எம்பெ்‌ 


20 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


இந்தி*ரியாபி'மானிக'ளொளு இத்து நியமிஸுவி 
இந்தி*ரெகு” பி*ரம்மனிகு* ப*க்தஜன ஸர்வரிகு” 
மந்தரோத்‌த*ர நீனு யதா£யோக்‌ய ஹர்ஷவன்னீவி 


இந்திரியங்களின்‌ ஸ்வாமியே ஹ்ருஷிகேபமனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. இந்திரிய 
அபிமானிகளில்‌ இருந்து கொண்டு, நீ அவர்களை வழி நடத்துகிறாய்‌. ஸ்ரீலட்சுமிக்கும்‌, 
பிரம்மனுக்கும்‌ மற்றும்‌ உன்‌ பக்தர்கள்‌ அனைவருக்கும்‌ அவரவர்களின்‌ 
யமோக்யதைக்கேற்ப அவரவர்களுக்கு மகிழ்ச்சியைக்‌ கொடுக்கிறாய்‌. மந்தரோத்தரனே. 


49. ஸ்ரீ பத்மனாபா“ய நம: 

பத்மஸம்ப*வ வேத” கா£யனதி* ஸ்துதிஸுவந்த்‌ 

வேத”வாக்யக”ளல்லி இருவி ப்ரதிபாத்‌“பனாகி” 
“பத்மனாப'னே' நமோ விஸ்வ ஆங்ரய முக்‌சயஸ்வாமி 

ஜ்யோதிர்மய ஞானதூனே த“யதி: பாலயமாம்‌ 


பிரம்மனானவர்‌, வேதங்களால்‌ உன்னை துதிக்கிறார்‌. அத்தகைய ஸ்துதி 
வாக்கியங்களில்‌ நீ இருக்கிறாய்‌. அந்த வேதங்களில்‌ பிரதிபாத்யன்‌ நீயே. 
பத்மனாபனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. உலகிற்கே நீயே கதி. முக்கிய ஸ்வாமியே. 
ஜ்யோதிர்மயனே. ஞானத்தை அளிப்பவனே. என்னை கருணையுடன்‌ அருள்வாயாக. 


50. ஸ்ரீ அமரப்ரப*வே நம: 

தீர்க்கா£யுஷீயரிகெ* ஸ்வாமியே “அமர ப்ரப*வே' 
பாகி” மிர நமோ எம்பெ: பாஹிமாம்‌ பாஹி த*யதி்‌ 
வாக்‌ ஹனுமதா”தி'க“எ ப்ரபு” சின்மயனே 
ஸுக“மயனே எ௦க:ஞான தா*தனே நமோ எம்பெ்‌ 


தீர்க்க ஆயுள்‌ கொண்டவர்களுக்கு ஸ்வாமியே. அமர ப்ரபுவே தலை வணங்கி 
உன்னை வணங்குகிறேன்‌. என்னை அருள்வாயாக. பிரம்ம, வாயு முதலான 
அனைவரின்‌ தலைவனே. சின்மயனே. ஸுகமயனே. சுக, ஞான ஆகியவற்றை 
அருள்பவனே. உன்னை வணங்குகிறேன்‌. 


51. ஸ்ரீ விங்வகர்மணே நம: 

ஸர்வகர்மக'ளிகெ காரணனாகி* இருவி நீ 
“விஸ்வகர்மனே' நமோ க:ருடவாஹன விங்வேபம 

ஸர்வ கர்மக'ளு ஸ்வதந்த்ர நின்ன தெ“ஸெயயிந்த*லே 

ஸர்வதா” கர்மதோ*ஷாதி' லேபவில்லத“ந்தர்யாமி 


அனைத்து கர்மங்களுக்கும்‌ நீயே காரணன்‌. விஸ்வகர்மனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
கருடவாகனனே. விஸ்வேஷனே. ஸ்வதந்த்ரனான உன்னிடமிருந்தே அனைத்து 


21 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கர்மங்களும்‌ துவங்குகின்றன. எப்போதும்‌ எவ்வித கர்ம தோஷங்களும்‌ இல்லாதவன்‌ 
நீயே. 


52. ஸ்ரீ மனவே நம: 

ஞ்யாத்வா நீ மனு” நினகெ* நமோ திளிஸோ எனகெ” 
விதத கு£ணரூப க்ரியாதி* மஹாத்ம்யக'ளனு 
காலதே*பபவ்யாப்தனே ஜீவ பி'ம்பா£ஹ்வயனே ஸ்ரீம்‌ 
ஸதா£க*ம வேத்‌“ய ஸ்ரீவேத'வ்யாஸ ஸனத்ஸுஜாதா 


அனைத்தையும்‌ அறிந்தவன்‌. மனு - உனக்கு நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய குண, 
ரூப, க்ரியாதிகளின்‌ சிறப்புகளை எனக்கு விளக்குவாயாக. கால, தேசமாக எப்போதும்‌, 
எல்லா இடங்களிலும்‌ வ்யாப்தனே. ஜீவர்களில்‌ பிம்பனாக இருப்பவனே. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. நல்ல ஆகமங்களால்‌ புகழப்படுபவனே. 
ஸ்ர்ீவேதவ்யாஸனே. ஸனத்‌ ஸுஜாதனே. 


53. ்ரீத்வஷ்ட்ரே நம: 

தீ£ப்திமந்தா “த்வஷ்ட்ரா' நமோ ஸ்ரீமன்‌ நாராயணக்‌*ருணி 
ப£க்த த்ரிவித'ரிகெ' ஹொரகு” ஒளகு” ஸர்வத்ர 

நக்ஷத்ர தடிஸ்சந்த்ர அர்க்கனந்த*தி* ஹொளெயுவ 
ஸ்வதேஜ:புஞ்ச ஸர்வகர்த்தா ஸ்பூர்த்திதூனு நீ த்‌'யேய 


ஒளிபொருந்தியவனே. த்வஷ்ட்ரா - உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீமன்‌ நாராயணனே. 
மூன்று வித பக்தர்களுக்கும்‌, அவர்களின்‌ உள்ளேயும்‌ வெளியேயும்‌ இருப்பவனே. 
நட்சத்திரம்‌, சூரியன்‌, சந்திரன்‌ ஆகியோரில்‌ இருந்து ஒளிர்பவன்‌ நீயே. அவர்களுக்கு 
ஒளி கொடுப்பவன்‌ நீயே. அனைத்தையும்‌ செய்விப்பவன்‌. தியானிக்கப்பட 
வேண்டியவன்‌ நீயே. 


54. ஸ்ரீ ஸ்த*விஷ்டாய நம: 

அத்யந்த தேஜஸ்வியே 'ஸ்த*விஷ்டனே' நமோ நினகெ” 
பூத பஞ்சக பிரம்மாண்ட ஒள ஹொரகெ: ஸர்வஸ்த” 
ஸுதேஜஸ்தம விராண்ணாம புருஷனே நமஸ்தே 
மார்த்தாண்ட” ப“த“ராதி*க“ளிகெ்‌ தேஜஸ்‌ ப்ரதா“த 


அபாரமான தேஜஸ்வியே. ஸ்தவிஷ்டனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. பஞ்ச பூதங்களால்‌ 
நிரம்பிய இந்த பிரம்மாண்டத்தின்‌ உள்ளே வெளியே அனைத்து இடங்களிலும்‌ 
வ்யாப்தன்‌ நீயே. அற்புதமான தேஜஸ்‌ கொண்டவன்‌. புருஷனே. உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. சூரிய, சந்திரர்களுக்கு ஒளி கொடுப்பவன்‌ நீயே. 


55. ஸ்ரீ ஸ்த*விராய நம: 
ரத*ஸ்த” நீ “ஸ்த*விர' நமோ ஈ நம்ம தே£ஹ எம்ப” 


22 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ரத“த“ல்லி ரதி“க ப்ராணனே ஸ்ரீஹ்ரீ ஸமேதனு 
வாததே:வனிந்த” ஸேவெ கொள்ளுதலி இருவிநீ 
ஜக'த்பிதாமஹ தாத நமோ ப்ரபிதாமஹனே 


ரதத்தில்‌ வருபவன்‌ நீயே. ஸ்தவிரனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. இந்த என்னுடைய 
தேகம்‌ என்னும்‌ ரதத்தில்‌ தலைவனாக வீற்றிருப்பவனே. ப்ராணனே. ஸ்ரீலட்சுமிதேவி 
உடனே இருப்பவனே. வாயுதேவர்‌ மூலமாக சேவை பெற்றுக்‌ கொள்பவனே. உலகின்‌ 
பிதாமகனான பிரம்மனின்‌ தந்தையே. ப்ரபிதாமகனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. 


56. ஸ்ரீ த்‌ ருவாய நம: 

க“கூன மண்ட'லத:லி ஸஞ்சரிப ஸூர்யனன்ன 
வேக“க*தியிந்த: “த்‌'ரவ' மண்ட*லத? ப*தி*யல்லி 
றா£ீக்‌'ர மேலெ எத்திள௦*வ த்‌*ருவனே நமோ நினகெ” 
விகார க்ஷயாதிகளில்லத* ஸ்தை:ர்யபலரூப 


வான்‌ மண்டலத்தில்‌ சஞ்சரிக்கும்‌ சூரியனை, வேகமாக 'த்‌்ர௬ுவ' மண்டலத்தின்‌ 
வழியில்‌ நிறுத்துபவனான 'த்‌ர௬ுவனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. விகார (உருவ 
மாற்றங்கள்‌) இல்லாதவனே. ஞான, பல ரூபனே. 


57. ஸ்ரீ அக்‌“ரஹ்யாய நம: 

து*ஷ்டஜனக”ளிந்த: க்‌*ரஹண மாடி'க்கொளலிக்கெ 
எஷ்டொனு யோக்‌“யனல்லத” “அக்‌“ராஹ்யனே' நமோ எம்பெ்‌ 
இஷ்ட ப£க்தரிந்த* நீனு ஸாகல்ய திளியலாரி 

எஷ்டு நின்னிச்செயிம்‌ திளிஸுவியோ அஷ்டு லாப£வு 


துஷ்ட மக்களால்‌ புரிந்து கொள்ளப்பட முடியாத தகுதியைக்‌ கொண்ட 
'அக்ராஹ்யனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. இஷ்ட பக்தர்களால்‌ கூட உன்னை 
முழுமையாக அறிய முடியாது. உன்னுடைய இஷ்டத்தினால்‌ நீ எவ்வளவு காட்டிக்‌ 
கொள்கிறாயோ, அதுவே அவர்களின்‌ லாபம்‌ ஆகும்‌. 


58. ஸ்ரீ பபாய்வதாய நம: 

எந்தெ£ந்து* எல்லெல்லு பேத” பரிணாமாதி்‌ இல்லதெ” 

ஸதா: பூர்ணனாகி£ருவி ம௬ாங்வதனே' நமோ எம்பெ்‌ 

ஸ்தான காலாதி£க*ளிந்த* விகாரவில்ல நினகெ” 

எந்தெ“ந்து* எல்லெல்லு அச்யுதனு மாஸ்வதனு நீனு 

என்றும்‌, எங்கேயும்‌, பேதங்கள்‌ / மாற்றங்கள்‌ ஆகியவை இல்லாமல்‌ எப்போதும்‌ 
பூர்ணனாக இருக்கிறாய்‌. 'மாஸ்வதனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. கால, தேசங்களில்‌ 


எவ்வித மாற்றங்களும்‌ இல்லாதவன்‌ நீ. அச்யுதன்‌. மமாங்வதன்‌ நீயே. 


23 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


59. ்ரீகிருஷ்ணாய நம: 

சேஷ்டகனு நீ ஸர்வதா” ஸர்வகர்தனாகி ரவி 

கிருஷ்ண நமோ பல ஞானாத்‌யமித கு£ண நமஸ்தே 
கார்ஷ்ண ஸ்ரீலனு ஸர்வ கத்தின நியாமக 

நீ ஜட்கு*ணையங்வர்யாதி* பூர்ணனெந்து' ஆக*மோக்தவு 


செயல்களை செய்விப்பவன்‌ நீ. எப்போதும்‌ அனைத்கையும்‌ செய்பவனாக நீ 
இருக்கிறாய்‌. கிருஷ்ணனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. பல, ஞானங்களை அபாரமாக 
கொண்டவனே. கருமை வண்ணம்‌ கொண்டவனே. அனைத்து உலகங்களின்‌ 
நியாமகனே. நீ ஷட்குண - ஜஐஸ்வர்யங்களால்‌ பூர்ணன்‌ என்று அனைத்து 
ஆகமங்களும்‌ சொல்கின்றன. 


60. ஸ்ரீ லோஹிதாக்ஷாய நம: 

ராஜஸரிகெ்‌ ஆஸ்ரய (லோஹிதாக்்‌ஷூ நமோ எம்பெ்‌ 
ராஜ ராஜேஸ்வரனே கெங்க*ண்ணு தோரிஸுத நீனு 
துர்ஜனரிகெ” பீ£தி இத்தவர நிக்‌'ரஹ மாடி” 

ஸஜஜனர ரக்ஷிஸுவி பத்‌ மபத்ர ஆயதாக்ஷ 


ராஜஸர்களுக்கு கதியினைக்‌ கொடுப்பவனே 'லோஹிதாக்ஷ' னே உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. ராஜ ராஜேஸ்வரனே. கெட்டவர்களுக்கு உன்‌ சிவந்த கண்களைக்‌ 
காட்டி, அவர்களை அழித்து, ஸஜ்ஜனர்களை காக்கிராய்‌. தாமரைக்‌ கண்ணனே. 


61. ஸ்ரீ ப்ரதர்த்தனாய நம: 

ப*க்தர இஷ்டப்ராபக 'ப்ரதர்த்தன”' நமோ எம்பெ்‌ 
ப£க்தரு இஷ்ட ஸாத'ன சலிஸுவ காலத்‌:ல்லி 
ப்‌ந்த* உபடள விக்‌'ன ஸத்ருக“ள நிவாரிஸி 
ப£க்தர்கெ்‌ ப்ரஸாத”வீவி ப்ரக்ருதி ப*ந்த* கடிது* 


பக்தர்களால்‌ விரும்பப்படுபவனே. ப்ரதர்த்தனனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. பக்தர்கள்‌ 
விருப்பப்பட்டு ஸாதனைகளை செய்யும்போது, வரும்‌ தடைகளை போக்கி, எதிரிகளை 
விலக்கி, பக்தர்களுக்கு - சம்சார பந்தனத்தை விலக்கி - பிரஸாதம்‌ அளிப்பவனே. 


62. ஸ்ரீ ப்ரபூ' தாய நம: 

ப்ரக்ருஷ்டோத்தமனாகி:ருவி “ப்ரபூ' த” நமோ எம்பெ்‌ 
பபுத்‌'த*னு பூர்ணனு யாரூனு நினகெ* ஸமரில்ல 
உருகு“ணார்ணவ விஸ்வவ்யாபகனு ஈஸ நீனு 
த்‌*ரெளபத்‌” வரத்‌ முக்‌*யகாரண ஸ்வாமி ஸ்வதந்த்ர 


24 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸார்வோத்தமனாக இருக்கிறாய்‌. 'ப்ரபபூதா' னே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
பரிசுத்தமானவன்‌. பூர்ணன்‌. உனக்கு யாருமே சமம்‌ இல்லை. சிறந்த குணங்களைக்‌ 
கொண்டவன்‌. உலகம்‌ முழுக்க வ்யாப்தன்‌ ஆனவன்‌. ஈசன்‌ நீயே. திரெளபதிக்கு வரம்‌ 
(அபயம்‌) அளித்தவன்‌. அனைத்கிற்கும்‌ முக்ய காரணன்‌. ஸ்வாமி. ஸ்வதந்த்ரன்‌ நீயே. 


63. ஸ்ரீ த்ரிககுத்‌“தா"மனே நம: 

ஆத்‌'யாத்மிக ஆதி' தெய்விக ஆதி' பெளதிக தாப 

குத்ஸிதவாகி”்‌ மாள்ப 'த்ரிககுத்‌“தா'மனே' நமஸ்தே 
“ஜ்யோதி: த்ரிபாத்‌*தி£வ: பர ஆதிஃவராஹ”ூ ஸுரூப 

த்ரிககுத்‌ எரடூ” பு£ஜ கந்த*மூல விக்‌யாத 


ஆத்யாத்மிக, ஆதி தெய்விக, ஆதி பெளதிக என்பதான மூன்று வித தாபங்களை 
பரிகரிப்பவனே. 'த்ரிககுத்தாமனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஆதி வராக ஸ்வரூபனே. 
ஸ்வேதத்வீப, அனந்தாஸன, வைகுண்ட என்னும்‌ மூன்று உலகங்களிலும்‌ 
இருப்பவனே. இரு தோள்களைக்‌ கொண்டவனே. அனைத்திற்கும்‌ வேர்‌ ஆனவனே. 


64. ஸ்ரீ பவித்ராய நம: 

பாபவில்லத*வனாகி' இருவ 'பவித்ரம்‌' நமோ 
பாபாதி: கர்மவில்லத*வ நீனு சக்ரதா'ரியு 

பாப பர்வத பக்ஷ கடி”வ குலிஸானு நீனு 

ஸ்ரீ புண்டரீகாக்ஷ யோக்‌*யப'க்தர பாபனகர்த்தா 


பாவங்கள்‌ இல்லாதவனே. 'பவித்ரனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. பாவங்கள்‌ இல்லாத 
கர்மங்களைக்‌ கொண்டவன்‌ நீ. சக்ரதாரி. பாவங்கள்‌ என்னும்‌ மலையை உடைக்கும்‌ 
கோடலி நீயே. தாமரைக்‌ கண்ணன்‌. யோக பக்தர்களின்‌ செயல்களை செய்விப்பவன்‌. 


65. ஸ்ரீ மங்க*ளாய நம: 

மங்கல ஸ்வரூபவந்த 'மங்க*ளா' நமோ நினகெ” 
ப£ங்க*வில்லத” கல்யாணதம பூர்ணைஸ்வர்ய ரூப 
மங்க£லப்ரத*னு மோக்ஷ பேோப*ன ப£க்தர்கெ்‌ ஈவி 
க'ங்கா£பித அங்கா*ங்யபி*ன்ன ஆனந்தமய நீனு 


மங்கல ஸ்வரூபம்‌ கொண்டவன்‌. 'மங்களா' உனக்கு நமஸ்காரங்கள்‌. குறைகள்‌ 
அற்ற கல்யாண குணங்களைக்‌ கொண்டவன்‌. பூர்ண ஜஸ்வர்ய ரூபம்‌. 
மங்களங்களைக்‌ கொடுப்பவனே. உன்‌ பக்தர்களுக்கு மோட்சத்தைக்‌ கொடுப்பவனே. 
கங்கா பிதனே. அங்காங்கங்களில்‌ ஆனந்தமயனாக இருப்பவனே. 


66. ஸ்ரீ பராய நம: 
ஸர்வோத்தம நீனு பரம்‌” நமோ நமோ நமோ எம்பெ* 
ஸ்ரீவரனே கு“ணபூர்ண பரம்பி£ரம்ம பரமாத்ம 


25 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸர்வவே”த பும்ஸூக்தாதியிம்‌ முக்‌“ய ப்ரதிபாத்‌*யனு 
ஸர்வேற ஸர்வகனு “ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌ பி”ரம்ம' 


ஸுர்வோத்தமனே. 'பரம்‌' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 
குணங்களால்‌ நிறைந்தவனே. பரபிரம்மனே. பரமாத்மனே. அனைத்து வேதங்களாலும்‌, 
புருஷ எூூக்தாதிகளாலும்‌, முக்கியமாக போற்றப்படுபவனே. ஸர்வேஷனே. 
அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தனே. ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌ பிரம்ம! என்று 
அழைக்கப்படுபவனே. 


67. ஸ்ரீ ஈபமானாய நம: 

நீ ஸ்வாமி ஈறான ' நமோ நினகெ” ஸ்ரீ பூரமண 
ஸர்வஸ்ய வஷி ஸர்வபைபபமான நீனெ ஸ்வதந்த்ர 
ஸ்வஸ்த்‌ ஸ்வயமேவ ராஜஸ்வராட்‌ ஸர்வஸ்வாமி நீனு 
ஸ்ரீவனஜஜ ருத்ராதி'க*ளிகு* நீனேனெ ஸ்வாமி 


ஸ்வாமியே. ஈறானனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீ-பூ-ரமணனே. அனைவரையும்‌ 
ஆள்பவனே. அனைவரின்‌ தலைவனே. நீயே ஸ்வதந்த்ரன்‌. வலிமையானவன்‌. நீயே 
அனைவருக்கும்‌ அரசன்‌. அனைவரின்‌ ஸ்வாமி. ஸ்ரீலட்சுமிதேவி, பிரம்மன்‌, ருத்ரர்‌ 
ஆகியோருக்கும்‌ நீயே ஸ்வாமி. 


68. ஸ்ரீ ப்ராணாதா:ய நம: 

கண்ணு மொத”லாத*ந்த* இந்திரியக*ள கொடு*'வவ 
“ப்ராணதனெ' நமோ எம்பெ” இந்த்‌*ரிய அனிமிஷரு 

இனாதி£கள த்‌*வாரா என்னிம்‌ எமாத'னெ நீ மாடி௫ஸி 

நின்னத“ர்மயனவித்து பாலிஸுவி கருணி ஸ்ரீஸ 


கண்‌ முதலான இந்திரியங்களைக்‌ கொடுப்பவன்‌. ப்ராணதனே. உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. இனாதி முதலான இந்திரிய அபிமானி தேவதைகளின்‌ மூலம்‌, நீ 
என்னில்‌ நின்று ஸாதனைகளை செய்வித்து, உன்னுடைய தரிசனத்தை அளித்து 
காக்கிறாய்‌. கருணாளு. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


69. ஸ்ரீ ப்ராணாய நம: 

ப்ரக்ருஷ்ட சேஷ்டாவந்த 'ப்ராணனெ' நமோ நமோ எம்பெ்‌” 
எஃப்ரசுர ஞானேச்சக்ரியா பலாதி”ரூப நீனு 

ஸுராஸுர நரஸர்வ சராசர சேஷ்டகனு 

உருஸுகமய ப்ராண ஸ்ரீற லக்ஷ்மி ஸமேதனு 


மிகச்‌ சிறந்த செயல்களை செய்பவனே. ப்ராணனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
அபாரமான ஞான, இச்சை, க்ரியா, பல ஆகிய நற்குணங்களின்‌ ஸ்வரூப ரூபமே நீ. 


26 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸு, அளுரர்கள்‌, நரர்கள்‌, சராசர என அனைத்தின்‌ செயல்களை செய்விப்பவன்‌ நீ. 
எுகமயமான ப்ராணனே. ஸ்ரீலட்சுமி சமேதமாக இருப்பவனே. 


70. ஸ்ரீ ஜ்யேஷ்டாய நம: 

மஹாத்ம்யவந்த ஜ்யேஷ்டனே நமோ நமோ நமோ எம்பெ்‌ 
மஹாவிபூ'த்யாதி' மஹாத்ம்யா பஹள உள்ளவனு 
பி“ரம்மதே“வர ஜனக ஸ்வதந்த்ர ஸர்வே ஸ்ரீ 
மஹார்ஹப்ரற ஸத்தம ஸனாதன வருத்‌“தோ“த்தம 


மகிமைகள்‌ பொருந்தியவனே. மூத்தவனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. மஹாவிபூதி 
முதலான மகிமைகள்‌ பல கொண்டவனே. பிரம்மதேவரின்‌ தந்தையே. ஸ்வதந்த்ரனே. 
ஸுர்வேஷனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. மிகச்‌ சிறந்த மகிழ்ச்சியைக்‌ 
கொடுப்பவனே. ஸனாதனனே. அனைவரைவிட மூத்தவனே. 


71. ஸ்ரீ ஸ்ரேஷ்டாய நம: 

ப்ரரமஸ்த பூர்ண நிர்தோ“ற குண ஸ்வரூபனாகி£ஹ 

நீ 'ஸ்ரேஷ்ட' நமோ நினகெ* ஸதத பமரணு எம்பெ”்‌ 
ஸரஸிஜாஸன ருக்‌“ர மொத:?லாத:வரிந்த* வந்த்‌*ய 
ஸம்ஸ்துத்ய ஸுபூர்ண பூ'மாதி' குணனு ஸர்வோத்தம 


போற்றத்தக்கவனே. பூர்ணனே. தோஷங்கள்‌ அற்றவனே. குண ஸ்வரூபனாக 
இருப்பவனே. நீயே 'ஸ்ரேஷ்டன்‌' . உனக்கு நமஸ்காரங்கள்‌. உன்னை எப்போதும்‌ 
நான்‌ போற்றுகிறேன்‌. பிரம்ம, ருத்ர, ஆகிய அனைவராலும்‌ வணங்கப்படுபவன்‌. 
பூஜிக்கப்படுபவன்‌. பூரணன்‌. பொறுமை முதலான குணங்களைக்‌ கொண்டவன்‌. 
ஸர்வோத்தமன்‌. 


72. ஸ்ரீ ப்ரஜாபதயே நம: 

சதுர்முக? பி*£ரம்மனிந்த*£ ஸேவித “ப்ரஜாபதயே” 
ஸதா” நமோ பத்மஜாதி* ப்ரஜெக'ளெல்லர ஸ்வாமி 
ஹிததி: ப்ரஜெக'ள பாலிஸுவ ப்ரஜாபதி நீ 

பத்மஜ பணெக*ண்ண மக்ராதி* ஸுஜ்ஜன வினுத 


சதுர்முக பிரம்மனால்‌ வணங்கப்படுபவன்‌. 'ப்ரஜாபதயே' . உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
பிரம்மன்‌ முதலான அனைத்து பிரஜைகளின்‌ ஸ்வாமி. அந்த பிரஜைகளை 
கருணையுடன்‌ காக்கும்‌ பிரஜாபதியே. தாமரைக்‌ கண்ணனே. ருத்ரர்‌, இந்திரன்‌ 
முதலான ஸஜ்‌ஜனர்களால்‌ வணங்கப்படுபவனே. 


73. ஸ்ரீ ஹிரண்யகசர்ப்பா£ய நம: 
ஹிதவாத:்‌ ரமணீபவாகி*ருவ ஞானவன்னு 
உத“ரக“ர்ப்ப'தி* உள்ள “ஹிரண்யகர்ப்ப்னே' நமோ 


27 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மாதவனே நீ ஞானாத்‌*ய பேஷ கு“ணாதா“ர ஸ்வாமி 
பத்‌“ மஜாண்ட” ஹிரண்யாத்மகவு நின்னலி த்‌'ருதவு 


இதமான, அழகாக இருக்கக்கூடியதான ஞானத்தை தன்‌ வயிற்றில்‌ கொண்டவனே 
'ஹிரண்யகர்ப்பனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. மாதவனே. ஞானமே முழுமையாக 
உள்ளவன்‌ நீ. குணங்களுக்கு ஆதாரமானவன்‌ நீ. ஸ்வாமி. இந்த பிரம்மாண்டனே 
உன்னில்‌ அடங்கியிருக்கிறது. 


74. ஸ்ரீ பூ க”ர்ப்பா'ய நம: 

உத்கர்ஷகரண ஞானலப்‌'ய 'பூ'க“ர்ப்பனே' நமோ 
உத்கர்ஷ எந்த*ரெ ஸம்ருத்‌“தி'யனு கொடுூ*வுது' 
ஹ்ருத்கு*ஹ அந்தஸ்த: பி*£ம்பஞான ஸாத'ன கொலிது”: 
ப்ரஸாத*வித்து அபரோக்ஷக்கெ எூகு“வி பூ. வராஹ 


சிறப்பான ஞானத்தைக்‌ கொடுக்கக்கூடிய 'பூகர்ப்பனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
உத்கர்ஷ என்றால்‌ அதிகமாக கொடுப்பது. நம்‌ இதயக்‌ குகையில்‌ இருப்பவனே. 
ஸாதனைக்கு தரிசனம்‌ அளிப்பவனே. பிம்பமூர்த்தியே. அபரோக்ஷ தரிசனமான 
பிரஸாதத்தை அளிப்பவனே. பூவராகனே. 


75. ஸ்ரீ மாத'வாய நம: 

ஞானாதி'பதி நீனு மாத'வனே' நமோ நினகெ்‌ 
நீனு த்ரயீமயனு த'ர்மமய தபோமயனு 

ஞானாதி: ஷக்திபூர்ணெ மாயாதே*விய ரமணனெ 
நினகெ்‌ உத்தமரில்ல பரவாஸுதே£வ கிருஷ்ண 


ஞானாதிபதி நீ. 'மாதவனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. மூன்று வேதங்களால்‌ 
புகழப்படுபவன்‌. தர்மமயன்‌. தபோமயன்‌. ஞானாதி ஷக்தி பூர்ணன்‌. மாயாதேவியின்‌ 
ரமணன்‌. உன்னை விட உத்தமர்கள்‌ வேறு யாரும்‌ இல்லை. பரவாஸுதேவனே. 
கிருஷ்ணனே. 


76. ஸ்ரீ மது“ள?தூனாய நம: 

ஞானவன்னு நிராஸமாட'தக்கத்‌“தா“த”* அஞ்ஞான 
வன்னு நாற மாடூ“வி ந்‌ 'மது“ள௦௫த”ன' நமஸ்தே 
ஞான ஆச்சாத'க பைவல அவித்‌:யாதிக“*ளன்னு 
நீ நீகி£ஸி ஞான ஒத£கி'ஸுவி வ்யாஸ ஹயாஸ்ய 


ஞானத்தை குறைக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீ அழிப்பாய்‌. 'மதுஸூதனனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. ஞானத்தை மறைக்கக்கூடிய அவித்யைகளை நீ போக்கி, 


ஞானத்தைக்‌ கொடுக்கிறாய்‌. வ்யாஸனே. ஹயக்ரீ வனே. 


28 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


77. ஸ்ரீ ஈஸ்வராய நம: 

௬த்‌“ரன கு“ணக்கிந்த ஸ்ரேஷ்ட ஸ்வரூபனெ ஈஸ்வர” 
வந்தே” நமோ நமோ பத்‌“மஜ வாய்வாதி்‌ ஸுரஸ்ரேஷ்ட 
பத்‌“ மாலய பதியு ஸ்வேச்சா ப்ரவர்த்தகனு நீனு 
ஸத்யகாமனு ஸத்யஸங்கல்ப நிரவத்‌*ய ஸ்வாமி 


ருத்ரனின்‌ குணத்தைவிட சிறந்த ஸ்வரூபனே. 'ஈஸ்வரனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
பிரம்மா, வாயு ஆகியோரைவிட சிறந்தவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ பதியே. தன்‌ 
இஷ்டப்படியே அனைத்து செயல்களையும்‌ செய்பவன்‌ நீ. விருப்பங்களை 
நிறைவேற்றுபவன்‌. சொன்னதையே செய்பவன்‌. யாராலும்‌ வெல்லப்பட முடியாதவன்‌. 
ஸ்வாமி. 


78. ஸ்ரீ விக்ரமிணே நம: 

நீ ஸ்ரேஷ்ட வ்யாபார மாள்பி “விக்ரமீ' நமோ நினகெ” 
நீ ஸ்ருஷ்டி ஸ்திதி லயாத்‌'யகி£ளக'ர்த்த நாராயண 
ஷீர்மாஸ்யகர பாதா“தியலு அவதாரத£ல்லு 

நீ ஸதா? தாரதம்யவில்லத*வ நிர்தோ“ஷபூர்ண 


மிகச்‌ சிறந்த செயல்களையே செய்கிறாய்‌. 'விக்ரமீ' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ருஷ்டி, ஸ்திதி, லய முதலான அனைத்தையும்‌ செய்பவன்‌. நாராயணன்‌. 
புகழப்படத்‌ தக்கவன்‌. மூலத்திலும்‌, அவதாரங்களிலும்‌ நீ தாரதம்யம்‌ இல்லாதவன்‌ 
(எப்போதும்‌ உயர்ந்தவன்‌). எவ்வித தோஷங்களும்‌ அற்றவன்‌. 


79. ஸ்ரீ தான்வினே நம: 

உத”“கவ ப்ரவர்த்திஸுவி ‘த*ன்வீ நமோ நினகெ” 
உத“ஸாயி நாராயண ஹ்ருஷிகேற ஸாரங்க'பாணி 
எுதி£வ்ய சக்ரபபங்க”க*தா* தரனஸ க£ட்‌*கா“தி: தூர 
ப்‌“ ருஹத்‌“ப£ல ஸர்வதா”ரக நித்யத்ருப்த தர்ப்பக 


தண்ணீரை கதோற்றுவிக்கிறாய்‌ (கங்கை). தன்வி உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
தண்ணீரில்‌ படுத்திருப்பவன்‌. நாராயணன்‌. ஹ்ருஷிகேபமன்‌. ஸாரங்கபாணி. 
திவ்யமான சக்ர, சங்கு, கதா ஆகியவற்றை தரித்திருப்பவன்‌. வாள்‌ ஏந்தியவன்‌. மிகச்‌ 
சிறந்த வலிமை பொருந்தியவன்‌. அனைவருக்கும்‌ ஆதாரமானவன்‌. நித்ய த்ருப்தன்‌. 
விருப்பங்களை நிறைவேற்றுபவன்‌. 


80 ஸ்ரீ மேதா“வினே நம: 

புத்தி'வந்தனே 'மேதா*வி' ஸதா நமோ எம்பெ்‌ 
நித்ய நிஸ்ஸ்ம ஞான ஸ்வரூப ஸ்வதந்த்ர ஸர்வக்ஞ 
நித்ய வேத£க'ளு நின்ன பு£த்தி'ஸ்தவாகி'த்‌“து” நீனு 
போ:தி'எ௦ுவி பி'ரம்மனிகெ்‌ நாராயண ஹயஸீர்ஷா 


29 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அறிஞ்னே. 'மேதாவி' உனக்கு நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌, எல்லைகளற்ற 
ஞானத்தைக்‌ கொண்டவனே. ஸ்வதந்த்ரனே. ஸர்வக்ஞனே. வேதங்கள்‌ நீ நித்யமாக 
இருந்து, பிரம்மனுக்கு போதிக்கிறாய்‌. நாராயணனே. ஹயக்ரீ வனே. 


81. ஸ்ரீ விக்ரமாய நம: 

பராக்ரம சரிஸுவி விக்ரம்‌ நமோ நினகெ”்‌ 
த்ரிவிக்ரமனெ பாத்‌ விக்ஷேபகர்த்த விஸ்வரூப 
த"ராந்தரிக்ஷ திவி அளெதி' விதி” பூதிதனெ 
உருபராக்ரம விஷ்ணோர்னுகம்‌ ஸ்ருதிவேத்‌“ய 


பராக்ரமசாலியானவனே. விக்ரம” னே உனக்கு நமஸ்காரங்கள்‌. த்ரிவிக்ரமனே. 
பாதங்களால்‌ விஸ்வரூப தரிசனம்‌ எடுத்து, பூமி, அந்தரிக்ஷ, ஆகாயம்‌ என அளந்தாய்‌. 
பிரம்மனால்‌ பூஜிக்கப்படுபவனே. அபாரமான பராக்ரமம்‌ கொண்டவனே. 
'விஷ்ணோர்னுகம்‌' என்னும்‌ ஸ்ருதியால்‌ போற்றப்படுபவனே. 


82. ஸ்ரீ க்ரமாய நம: 

பூ. மியலி உத£கக*தி வ்ருத்‌“தி'ஸ்தித்யாதி”க“ள 

நீ மாடு“வி க்ரம' நமோ ஸூர்யாந்தர்க'த வாயுஸ்த” 

பூ. மியலி வராஹனு தி£வியல்லி வாமனனு 

லக்ஷ்மீ ந்ருஸிம்ஹனு அந்தரிக்ஷஸ்த” ஸர்வஸ்த* விஷ்ணு 


பூமியில்‌ தண்ணீரில்‌ வேகத்தை அதிகம்‌ 7 குறைவுபடுத்துகிறாய்‌. 'க்ரம' னே உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. சூரியனில்‌ இருப்பவனே. வாயுவில்‌ அந்தர்யாமியே. பூமியில்‌ 
வராகனாக இருப்பவனே. ஆகாயத்தில்‌ வாமனனே. லட்சுமி நரசிம்மனே. அந்தரிக்‌ 
ஷத்தில்‌ இருப்பவனே. அனைத்து இடங்களிலும்‌ இருப்பவனே. விஷ்ணுவே. 


83. ஸ்ரீ அனுத்தமாய நம: 

நீனேனெ ஸர்வோத்தமனு அனுத்தம நமோ ஸ்ரீம 
நினகெ” உத்தமரில்ல ப்ரேரகரில்ல ஸ்வதந்த்ர 
வனஜாஸன ஸமிவாத்‌”யுத்தமளு அம்ப்‌*ரணி ஸ்ரீயு 
க்ருஷ்ணோக்தி 'மத்த:பரதரம்‌ நான்யத்‌ கிஞ்சித*ஸ்தி” 


நீயே ஸர்வோத்தமன்‌. ஒப்புமை இல்லாதவன்‌. 'அனுத்தமனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. உன்னைவிட சிறந்தவர்கள்‌ யாரும்‌ 
இல்லை. உன்னை நடத்துபவர்கள்‌ யாரும்‌ இல்லை. ஸ்வதந்த்ரனே. கீதை 7-7 
ஸ்லோகத்தில்‌ ஸ்ரீகிருஷ்ணனே சொல்வது - என்னைவிட உயர்ந்தவர்‌ வேறு யாரும்‌ 
இல்லை அர்ஜுனனே. 


84. ஸ்ரீ துராத*ர்ஷாய நம: 


30 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பராபவ நினகி£ல்ல “து“ராத*ர்ஷூ நமோ எம்பெ்‌ 
யாரிந்த£லு நினகெ* அபஜயவில்ல எந்தி”கு” 

ம்ருத்யு ம்ருத்யு நரஸிம்ஹ வராஹ ஹயாஸ்ய கிருஷ்ண 
பரற*த”“ர ராம ராகவ கல்கி நீ அஜித 


உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. 'துராதர்ஷ' னே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
யாராலும்‌ என்றும்‌ உனக்கு தோல்வி கிடையாது. ம்ருத்யுவிற்கே ம்ருத்யுவான 
நரசிம்மனே. வராகனே. ஹயக்ரீவனே. கிருஷ்ணனே. பரசுராமனே. ராமனே. 
ராகவனே. கல்கியே. நீ தோல்வியே இல்லாதவன்‌. 


85. ஸ்ரீ க்ருதக்ஞாய நம: 

க்ருதகர்ம ஞானி நீனு 'க்ருதக்ஞ' நமோ நினகெ” 
க்ருதம்ஸ்மர ஸ்ருதிஉக்தி அனுக்‌“ரஹ மாடு'வியோ 
ஸ்வாராத'னாரூப கர்மகள திளித£வனு நீ 
தத்தத்‌*யோக்‌“ய ப*லதா£த ஸ்ருஷ்டாதிகள ஈஸா 


உன்‌ வேலைகளை சரியாகச்‌ செய்யும்‌ ஞானி நீ. 'க்ருதக்ஞனே” உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. 'க்ருதம்‌ ஸ்மர' என்னும்‌ ஸ்ருதி இதையே சொல்கிறது. எனக்கு 
அருள்வாயாக. அவரவர்களின்‌ ஆராதனைகள்‌, ரூப, கர்மங்களை நன்றாக அறிந்தவன்‌ 
நீ. அதற்கேற்ப அவர்களுக்கு பலன்களை அளிக்கிறாய்‌. ஸ்ருஷ்டி முதலான 
கர்மங்களை செய்பவன்‌ நீயே. 


86. ஸ்ரீ க்ருதயே நம: 

இதரரிம்‌ மாடலிக்கெ ஸாத்‌'யவில்லத” கர்மவ 
ஸ்வதந்த்ர ஸச்சக்த நீமாள்பெ 'க்ருதி' நமோ நமஸ்தே 
பத்‌*மஜ ஸ்துதிஸிஹரு ராவணவத' கர்மவு 

இதரரிம்‌ ஸாத்‌'யவாகசத்து நீ மாடி*தி" எந்து" 


மற்றவர்களால்‌ செய்ய முடியாத செயல்களை நீ ஸ்வதந்த்ரமாகவே செய்து 
முடிப்பாய்‌. 'க்ருதி' யே உனக்கு நமஸ்காரங்கள்‌. ராவண வத காரியமானது, வேறு 
யாராலும்‌ செய்ய முடியாத செயலாகும்‌ என்று பிரம்மதேவர்‌ முதலானோர்‌ உன்னை 
புகழ்கின்றனர்‌. 


87. ஸ்ரீ ஆத்மவதே நம: 

ஜனன மரண ஸம்ஸாரதி*ம்‌ முக்தராகெ்‌ யோக்‌:ய 
ஸுமனஸரே ப்‌'ருத்யராகி' உள்ள ஆத்மவான்‌ நமோ 
அனக” அப்ராக்ருத ஸம்ஸார ரஹிதவு நித்ய 
ஆனந்த” சின்மாத்ரவவு நீனு ப்‌'ருத்யமோக்ஷத*னு 


31 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஜனன, மரண, ஸம்ஸார ஆகியவை இல்லாத, யோக்ய ஜீவிகளே நண்பராக உள்ள 
'ஆத்மவான்‌' உனக்கு நமஸ்காரங்கள்‌. தோஷங்கள்‌ அற்றவனே, அப்ராக்ருத சரீரம்‌ 
கொண்டவனே. சம்சார துக்கங்கள்‌ இல்லாதவனே. நித்யானந்தனே. சின்மயனே. உன்‌ 
பக்தர்களுக்கு மோட்சத்தை அளிப்பவனே. 


88. ஸ்ரீ ஸுரேஸமாய நம: 

சித்‌ அசித்‌ ஸர்வஜீவ ஜட“க“ளிகு” ஸ்வாமியு 

ஆத” எஃரேறனே்‌' நமோ நமோ எம்பெனு நினகெ” 
தீ£ப்திமான்௧ளு ஸுரரு ஸுரதேவர்க'ள ஸ்வாமி 
ஸம்பூர்ணர ஆனந்த” ஈற ஈபமன ஸீலஸ்வாமி 


சராசரமான அனைத்து ஜட, ஜீவர்களுக்கும்‌ ஸ்வாமியே. 'ஸுரேமனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. தேவதைகள்‌, தேவர்களின்‌ ஸ்வாமியே. ஆனந்தமயனே. ஈபமனே. 
தேவர்களின்‌ ஸ்வாமியே. 


89. ஸ்ரீ பபரணாய நம: 

ஸரஸிஜோத்‌“ப'வாதி*க“ள ரக்ஷிஸுவி மரணு 

ஸரணு நமோ “மம்‌” ஸுகம்மமாந்த ஸம்வித்‌ நின்னல்லி 
“ர” ரதரு ப*க்தரிகெ* “ணம்‌” ஸுகரக்ஷணெ சேஷ்டா 

ஆஸ்ரயநீனு ஸுரேய்வர அபயப்ரதா£த 


பிரம்மன்‌ முதலான அனைவர்களையும்‌ காக்கிறாய்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸமம்‌” - சுக, ஸாந்த ஸ்வரூபனே; உன்னில்‌ ர’ பக்தி கொண்டிருக்கும்‌ 
பக்தர்களுக்கு; “ணம்‌: சுகங்களை, கதியினை கொடுப்பவன்‌ நீயே. ஸுரேய்வரனே. 
அபயம்‌ அளிப்பவனே. 


90. ஸ்ரீ பபர்மணே நம: 

சித்ர வித' வித' ஸுக”ங்களுத்பாத*கனெ “பபர்ம”்‌ 
ஸுதத நமோ நமோ அஸுப“க*ள நீ களிவி 

எந்தா” தோ“றவு இல்லத”ந்த” ஸம்பூர்ணவாத ஞானா 
நந்த*மய நீ ப*க்தர்கெ* எகா“னுப'வ கல்பக” 


பற்பல விதமான விசித்ர சுகங்களை உருவாக்குபவனே; பார்ம்‌ னே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அஸறுபங்களை நீ போக்குகிறாய்‌. எவ்வித தோஷங்களும்‌ அற்றதான 
முழுமையான ஞானானந்தமயன்‌ நீ; பக்தர்களுக்கு சுகானுபவத்தை கொடுப்பவன்‌ நீ. 


91. ஸ்ரீ விங்வரேதஸே நம: 

வேத*வாக்யகளெல்லதி£ந்த*லி ப்ரதிபாத்‌*ய நீனு 
“விஸ்வரேதாஹ்வயனே்‌' நமோ மஹாபுருஷ பூர்ண 
“பாதோ“ஸ்ய விங்வாபூ*தானி' நீனுஜக”த்காரணனு 


32 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
வாததே£வன ஜனக நினகெ* ॥ரணெம்பெ“னு 


வேத வாக்கியங்கள்‌ அனைத்தாலும்‌ போற்றப்படுபவன்‌ நீ. 'விங்வரேதாஹ்வயனே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மஹாபுருஷனே. பூர்ணனே. 'பாதோஸ்ய 
விஸ்வாபூதானி' என்னும்‌ வேத மந்திரம்‌ உன்னை புகழ்கிறது. நீயே ஜகத்காரணன்‌. 
பிரம்மதேவனின்‌ தந்தையே. உன்னை நான்‌ வணங்குகிறேன்‌. 


92. ஸ்ரீ ப்ரஜாப*வாய நம: 

விமல ப“ஹுஎமாத'னவ மெச்சி பேகாத்‌“தீ'ப்ஸித 
அம்ருதோபமதி: கரெவி ப”க்தர்கெ: 'ப்ரஜாபவ' 
நமோ காமத“னெ அர்ப்பிபப்ரஜெய ப*க்தியந்தெ 
ஸ்ரீ மனோஹர நீ ஈவி பலவ ப்ரஜாஜனக 


பக்தர்களின்‌ ஸாதனைகளுக்கு மிகவும்‌ மகிழ்ந்து, அவர்களுக்கு வேண்டிய 
அனைத்தையும்‌ பொழிகிறாய்‌. 'ப்ரஜாபவ' னே உனக்கு நமஸ்காரங்கள்‌. பக்தர்களின்‌ 
பக்திக்கேற்ப அனைத்தையும்‌ அருள்பவனே. ஸ்ரீமனோகரனே. பலன்களை நீ தருகிராய்‌. 
அனைவரின்‌ தந்தையே. 


93. ஸ்ரீ அன்ஹே நம: 

ப்ரக்ருஷ்ட ஞானக்கெ விஷய ஆகாம “அஹ: நமோ 
ஆகாம எந்த ரெ “ஆஸமந்தாத்‌ காறயது' நீனு 
ஹ்ருத்கு*ஹ த*ஹர ஆகாம எம்ப” பி*ம்ப* ரூப 
ப்ரகாணிஸி அபரோக்ஷவிபலு உபாஸிதவ்ய 


ஞானத்தால்‌ அறியப்படும்‌ விஷய ஆகாயமே. 'அஹுனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஆகாமமே என்றால்‌ 'ஆஸமந்தாத்‌ காமயதி' - நீ இதய 
குகைக்குள்‌, ஆகாம என்னும்‌ பிம்ப ரூபமாக ஒளிர்ந்து, அபரோக்ஷத்தை 
கொடுக்கிறாய்‌. அதற்காகவே உபாஸனை செய்யத்‌ தக்கவன்‌. 


94. ஸ்ரீ ஸம்வத்ஸராய நம: 

ப£க்தரிகெ்‌ ஒலிது* நீ வாத்ஸல்ய நீடு வியோ 

ஸதா” நமோ “ஸம்வத்ஸர' ஹித த*யமாடென்னலி 
ப£க்தரு ஞானிகள ஹிதகரனு ஸமுத்‌*த"ர்த்த 
ஸம்வத்ஸர நீ என்னொளு ஸம்வஸ பாஹிக்ருபெயா 


பக்தர்களுக்கு அருளி நீ வாத்ஸல்யத்தை அருள்கிறாயே. எப்போதும்‌ உன்னை 
வணங்குகிறேன்‌ 'ஸம்வத்ஸரனே' . என்னில்‌ கருணையைக்‌ காட்டுவாயாக. 
பக்தர்களுக்கும்‌, ஞானிகளுக்கும்‌ ப்ரியமமானவனே. ஸம்வத்ஸரனே. நீ எனக்குள்‌ 
இருந்து என்னை அருள்வாயாக. 


33 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


9. ஸ்ரீ வயாளாய நம: 

மத்ரூன்‌ வாரயத்தி “வ்யாள: நமோ எம்பெ்‌ நினகெ” 
ஸறத்ருகள ஸம்ஹரிஸி ஸாது'க'ள ஸலஹுவி 
சக்ரத*னுர்லஸச்சங்க” கெளமோதசகி க“ட்‌“க“த”ர 
ஹொர ஒளகின ஸத்ருக“ள தரிது* காயென்ன 


எதிரிகளை அழிப்பதால்‌ 'வ்யாள: என்று அழைக்கப்படுபவனே, உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எதிரிகளை அழித்து, ஸஜஜனர்களை காக்கிறாய்‌. சக்ர, தனு, சங்க, 
கெளமோதகி, வாள்‌, ஆகிய ஆயுதங்களை தாங்கி, அக 7 புற எதிரிகளை அழித்து, 
என்னை காப்பாயாக. 


96. ஸ்ரீ ப்ரத்யயாய நம: 

ஞானிகள இஷ்ட ஸித்‌£தி* ஈவ 'ப்ரத்யயனெ' நமோ 
சின்மயனெ நீ எனகெ* ஸுப்ரஸன்னனாகோ ஸ்ரீ 
நீனு எல்லரொள்‌ இருவி நீனெ எல்லக்காஸ்ரய 

ஞான ப்ரகாபபிஸி ஸர்வாபி£ஷ்ட ஈவி த*யாஸிந்தோ” 


ஞானிகளின்‌ விருப்பங்களை நிறைவேற்றுபவனே. 'ப்ரத்யயனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. சின்மயனே. நீ என்‌ விஷயத்தில்‌ மகிழ்வாயாக. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. நீ அனைத்திலும்‌ இருக்கிறாய்‌. நீயே அனைவருக்கும்‌ கதியானவன்‌. 
ஞானத்தைக்‌ கொடுத்து, அனைத்து விருப்பங்களையும்‌ நிறைவேற்றுபவனே. 
கருணைக்கடலே. 


97. ஸ்ரீ ஸர்வத*ர்ஷனாய நம: 

ஞானக்கெ யோக்‌“யராத” ஸர்வர த*ர்ஷனகெ விஷயனு 
நீனு 'ஸர்வதர்ஜன' நமோ நமோ ஸதா நமஸ்தே 
பசணிக*ண்ண பர்வ எம்ப: ௬த்ரனிகெ்‌ லபி£ஸுவ 
ஞான நீ ஒத*கி£'ஸுவி ஸர்வதர்ஜனனே நமோ 


ஞானத்திற்கு யோக்யரான அனைவருக்கும்‌ தரிசனம்‌ அளிக்கத்‌ தகுதியானவன்‌ நீயே 
'ஸுர்வதர்ஷன' னே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நெற்றிக்கண்‌ கொண்ட ஷர்வ 
எனப்படும்‌ ருத்ரனுக்கு கிடைக்கும்‌ ஞானம்‌ நீ. அந்த ஞானத்தை எனக்கும்‌ 
கொடுப்பாயாக. 'ஸர்வதர்ஷஜனனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 


98. ஸ்ரீ அஜாய நம: 

அஞ்ஞானஜ தமஸ்‌ பாப ஸ்வபா£வியாத” க்ரூரர 

தை”“த்யர விதா“ரண மாள்ப “அஜ?” நமோ நினகெ” 
“நஜாயத்‌ இத்யஜ: ஜனார்த்‌*த*ன: ராமக்ருஷ்ணோக்தி 
“அஹம்த்வாம்‌ ஸர்வபாபேப்‌'யோ மோக்ஷயிஷ்யாமி' எந்த” 


34 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அஞ்ஞானிகளின்‌, பாவ ஸ்வபாவங்களைக்‌ கொண்டவர்களான, க்ரூரர்களை, 
தைத்யர்களை அழிக்கும்‌ 'அஜ' னே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பகவத்‌ கீதை 18-66 
ஸ்லோகத்தில்‌ ஸ்ரீகிருஷ்ணன்‌ சொல்வதைப்‌ போல - என்னிடம்‌ முழுமையான 
சரணாகதி அடைந்தால்‌, நானே அனைத்து பாவங்களையும்‌ விலக்கி, உனக்கு 
மோட்சத்தை அளிக்கிறேன்‌ - என்றான்‌. 


99. ஸ்ரீ ஸர்வேஸ்வராய நம: 

ஸர்வ ப்ரகாரதி: நிபுண க்ரூர அரிக*ளன்ன 

நிவாரண மாள்ப 'ஸர்வேங்வர' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸர்வேயாம்‌ ஈஸ்வரனு நீனு ராவணாதி: வித்‌'வம்ஸி 
தே£வதேவோத்தம ப£லாத்‌யமித பமக்த ஸ்வதந்த்ர 


அனைக்கிலும்‌ நிபுணன்‌. கெட்ட அரிகளை (அரிஷட்‌ வர்கங்களை) அழிப்பவன்‌. 
'ஸர்வேங்வரனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. அனைவருக்கும்‌ ஈஸ்வரன்‌ நீயே. 
ராவணாகி அசுரர்களைக்‌ கொன்றவன்‌. தேவதேவோத்தமன்‌. வலிமை முதலான 
அபாரமான சக்திகளைக்‌ கொண்டவனே. ஸ்வதந்த்ரனே. 


100. ஸ்ரீ ஸித்‌*தா'ய நம: 

மருத்கள்‌ தத்தே'வதெக'ள்‌ விஹித ஸர்வ சேஷ்டெய 
தா'ரகனு ஸ்பூர்த்தித*னு நீ “ஸித்த” நமோ நினகெ' 
ஸம்ரக்ஷிஸுவி ஸாது'ஜனரன்ன ஸர்வ ஆதார 
ஸர்வக்‌ஞ உருக்‌*ஞானரூப நீ ப'க்தரிகெ்‌ க'ம்ய 


வாயு தேவருக்கு, தேவதைகளுக்கு தக்க செயல்களைக்‌ கொடுத்து செய்விப்பவனே. 
அவர்களுக்கு சக்தியை கொடுப்பவனே. 'ஸித்தனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸாது 
மக்களை காப்பாயாக. அனைவரின்‌ ஆதாரமானவனே. ஸர்வக்ஞனே. மிகச்சிறந்த 
ஞானரூபனே. நீ பக்தர்களுக்கு கிடைப்பவனாக இருக்கிறாய்‌. 


101. ஸ்ரீ ஸித்‌*த*யே நம: 

மருத்க'ள எருகி£யந்தெ பாலிஸித” ஸித்‌“தி” நமோ 
ஸம்ரக்ஷணே மாடு£தி ஸாது” ஸத்‌ப*க்த ஜனரன்ன 
ஸரணெம்பெ” தூர்மாத்மா ப'க்தேஷ்ட ஸித்‌£தி* நீனிருவி 
நிரதிபமயரூப பலி பசலஜாதா ஸுபல 


வாயு தேவருக்கு / தேவதைகளுக்கு நண்பனாக இருந்து காப்பவனே 'ஸித்தி' யே 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸாது / ஸஜ்ஜனர்களை நீ காக்கிறாய்‌. உன்னிடம்‌ 
சரணடைகிறேன்‌. தர்மாத்மனே. பக்தர்களை உன்னை அடையவே விரும்புகிறார்கள்‌. 
அற்புதமான ரூபம்‌ கொண்டவனே. நல்ல பலன்களை கொடுத்து அருள்பவனே. 

102. ஸ்ரீ ஸீர்வாத*யே நம: 


35 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸமஸ்தவனு ப'க்ஷண மாடு“வ “ஸர்வாதி” நமோ 
பி£ரம்மஸுூத்ரோக்த அத்தாசராசர க்‌“ரஹணாத்‌ எந்து” 
ஸமஸ்த ஜகத்‌ உத்பாதீன மொத:லாத:வுகளிகெ்‌ 

நீ முக்‌?யகாரண ஜன்மாத்‌“யஸ்யயத: நாராயண 


அனைத்தையும்‌ உண்பவனே 'ஸர்வாதி' யே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 'அத்தா சராசர 
க்ரஹணாத்‌' என்று பிரம்ம ஸூத்ர பாஷ்யமும்‌ இதையே சொல்கிறது. அனைத்து 
உலகங்களின்‌ ஸ்ருஷ்டி முதலான காரியங்களுக்கு நீயே முக்கிய காரணம்‌. 
'ஜன்மாத்யஸ்யயத:' என்னும்‌ பாகவத முதல்‌ ஸ்லோகமும்‌ இதையே சொல்கிறது. 
நாராயணனே. 


103. ஸ்ரீ அச்யுதாய நம: 

அளிவு இல்லத்‌ ஸுக*ஸ்வருப “அச்யுதனே' நமோ 
காலதே”“ஷ கு“ண நிமித்த நாற நினகெ* இல்ல 
களங்கவில்லவு போகவில்லவு பமக்ர நிர்தோ“ஸு 
காலுகை மத்‌'ய ஸ்மிராங்கா“ங்க்‌“யபி'ன்ன ஸஎ௦க“மயனு 


அழிவில்லாத ஸுக ஸ்வரூபனே. 'அச்யுதனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கால, 
தேச, குண நிமித்தமான அழிவுகள்‌ உனக்கு என்றுமே இல்லை. களங்கங்கள்‌ 
இல்லாதவன்‌. சோகம்‌ இல்லாதவன்‌. ஸர£க்ரனே. தோஷங்கள்‌ அற்றவனே. கால்‌, கை, 
நடுப்பகுதி, தலை என அனைத்து அங்கங்களிலும்‌ சுகமயனாக இருப்பவனே. 


104. ஸ்ரீ வ்ருஷாகபயே நம: 

ப'க்தேஷ்டவர்ஷகனு எல்லு எ௦ுகா“னுபவ நீனு 
ஒத*கி*ளஎ௦ுவி 'வ்ருஷாகபியே' நமோ நமோ எம்பெ்‌: 
ஸதா: ஸர்வத்ர நின்னய ரூபக*ஞு ஸர்வத£லு 
பேதா£தி* ந்யூனதெ இல்லத்‌ எ௦கா“னுப'வ பூர்ண 


பக்தர்களின்‌ விருப்பங்களை நிறைவேற்றுபவனே. அவர்களுக்கு அனைத்து 
சுகானுபவங்களை கொடுப்பவனே. 'வ்ருஷாகபியே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
எப்போதும்‌, அனைத்து இடங்களிலும்‌, உன்‌ ரூபங்கள்‌ இருக்கின்றன. அனைத்திலும்‌ 
எவ்வித பேதங்களும்‌ இன்றி, எவ்வித குறைகளும்‌ இன்றி நீ இருக்கிறாய்‌. 
ஸுகானுபவங்கள்‌ நிறைந்தவனே. 


105. ஸ்ரீ அமேயாத்மனே நம: 

ஞாதுமறக்ய ஸ்வரூபவான்‌ “அமேயாத்மா' ஸ்ரீபதே 
ஸதா்‌ நினகெ்‌ நமோ ஸாகல்ய திளியத“வனு 

நீ த*யதி* நின்னிச்செயலி எஷ்டு திளிஸுவியோ 
வேத்‌ய ஆகுவி அஷ்டே த்வத்ப்ரஸாதி“ந்த*லே லப்‌'ய 


36 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அறியமுடியாத ஸ்வரூபம்‌ கொண்டவனே. 'அமேயவான்‌' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீபதியே, யாரும்‌ உன்னை முழுமையாக அறியமாட்டார்கள்‌. நீ கருணையுடன்‌, உன்‌ 
இஷ்டப்படி எவ்வளவு தெரிய வைப்பாயோ, உன்‌ பிரஸாதத்தினால்‌ அவ்வளவே 
அறிவார்கள்‌. வேத்யனே. 


106. ஸ்ரீ ஸர்வயோக வினிஸ்ருதாய நம: 

ஸர்வத'னாதை:ஸ்வர்ய உத்பத்தி தா£மனாகி*ருவி 
“ஸர்வயோக: வினி:ஸ்ருத” நமோ ஸெளபா”“க்‌£ய நிதியே 

ஸர்வோபாயக':ளு நின்னிச்சா ற॥க்இயிந்த*லே ஸத்ய 
“கிமலப்‌*யம்‌ ப“க“வதி ப்ரஸன்னெ ஸ்ரீநிகேதனே' . 


அனைத்து செல்வ, ஐஸ்வர்யங்களும்‌ உற்பத்தி ஆகும்‌ இடமாக நீ இருக்கிறாய்‌. 
'ஸர்வயோக வினிஸ்ருத' னே, உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸெளபாக்யநிதியே. 
அனைத்து செயல்களும்‌, உன்னுடைய இச்சா சக்தியினாலேயே சாத்தியம்‌. 
'கிமலப்யம்‌ பகவதி ப்ரஸன்னெ ஸ்ரீநிகேதனே' . பாகவத 10-39-2. (ஹே பரீட்சித்‌ 
ராஜனே, பகவந்தனை திருப்திப்படுத்தியவர்களால்‌, எதைதான்‌ அடைய முடியாது?) 


107. ஸ்ரீ வஸூவே நம: 

எந்த” ஜஷ்வர்ய தூன கொட'லிக்கெ யோக்‌“ யவாகி4ஹ்வோ 
அந்த்‌ தசனவுள்ள வஸு நமோ மஹேங்வர்யபூர்ண 
ப£க்தரிகெ்‌ அவரவர யோக்‌*யதானுஸார 

யுக்தகாலதி* கொடு*வி ஒளதா:ர்யாதி்‌ கு*ணஸிந்தோ” 


எத்தகைய ஜஸ்வர்ய, செல்வங்களை கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிறதோ, 
அத்தகைய ஜஸ்வர்ய, செல்வங்களைக்‌ கொண்ட வஸுவே உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
மிகச்‌ சிறந்த செல்வங்களை முழுமையாகக்‌ கொண்டவனே. பக்தர்களுக்கு 
அவரவர்களின்‌ தகுதிக்கேற்ப, அவர்களின்‌ தக்க காலத்தில்‌ அவற்றை கொடுக்கிறாய்‌. 
கருணைக்‌ கடலே. 


108. ஸ்ரீ வஸுமனஸே நம: 

ஸேவிஸுவ ப£க்தனலி யுக்தஹிதகர மனஸ்‌ 
இடு வ ஸுஹ்ருத*னு “வஸுமனா” நமோ நினகெ” 
த்‌“ரவ்ய பூ பல பத்ர உதக ப*க்தியிம்‌ அர்ப்பிபர 
யோக்‌க்ஷேம வஹிஸுவ தயாளுவே ஸ்ரீரமண 


வணங்கும்‌ பக்தர்களில்‌, இதமான கருணை கொண்ட மனதினை வைக்கும்‌ 
'வஸுமனா' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இலை, பூ, பழம்‌, தண்ணீ, என எதையும்‌ 
பக்தியுடன்‌ அர்ப்பிக்கும்‌ பக்தர்களுக்கு அவர்களின்‌ நலனை காக்கும்‌ கருணைக்கடலே, 
ஸ்ரீரமணனே. 


37 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


109. ஸ்ரீ ஸத்யாய நம: 

ஸாது” ஸஜ்‌்ஜன ப"க்தரிந்த்‌'யாத ஜிக்ஞாபித ஸ்துத 

மோதா£தி* ஸத்கு“ண கீர்த்தன ஹொந்து*வந்தஹ நீனு 
“ஸத்ய” நினகெ்‌ நமோ ஆப்தகாம அனபேக்ஷனு 

ஸ்‌்ருதிவுக்த “ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌” கு£ணபூர்ணனு 


ஸாது, ஸூஜ்ஜன பக்தர்களால்‌ வணங்கப்படுபவனே. மகிழ்ச்சி முதலான 
நற்குணங்களைக்‌ கொண்டவனே. கீர்த்தனைகளால்‌ அடையப்படுபவனே. ஸத்ய: னே 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. நெருங்கிய நண்பனே. எதையும்‌ எதிர்பார்க்காதவனே. 
ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌' என்னும்‌ ஸ்ருதி மந்திரத்தால்‌ விளக்கப்படுபவனே. 
நற்குணங்கள்‌ நிறைந்தவனே. 


110. ஸ்ரீ ஸமாத்மனே நம: 

பூர்ணனு அனன்யாத்‌'ன ஸர்வோத்தமனு ஸமாத்மா 
நினகெ்‌ நமோ நமோ எம்பெனு ஸமாதி£க பரஒன்ய 
பூர்ணஸாரத்வதி*ந்த* ஸர்வோத்தமனு நாராயண 
நின்னத்‌'னவாகி*ஹரு ரமா மத்து பிரம்ம ௬ுத்‌*ர 


பூர்ணனே. யாருக்கும்‌ அதீனம்‌ இல்லாதவனே. ஸர்வோத்தமனே. 'ஸமாத்மனே' 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. உனக்கு ஸமமோ / அதிகமோ யாரும்‌ இல்லாதவனே. 
முழுமையான ஆளுமையைக்‌ கொண்டிருப்பதால்‌ ஸர்வோத்தமனாக இருப்பவனே. 
நாராயணனே. ரமாதேவி, பிரம்ம, ருத்ரர்‌ ஆகியோர்‌ உன்னுடைய அதீனமாக 
இருப்பவர்களே ஆவர்‌. 


கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 
விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 

“ஸ்ரீ ப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமவே நமோ 
நீ ரசிஸி நுடி“ஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ” || பல்லவி 


பல்லவி 

குருவந்தர்கதனான, மத்வாந்தர்கதனான, பிரம்மனின்‌ தந்தையான, லட்சுமிதேவியின்‌ 
பதியான, அனைத்து கல்யாண குணங்களின்‌ கடலான, அனைக்கையும்‌ செய்பவனான, 
'ஸ்ரீபிரஸன்ன ஸ்ரீனிவாஸனே' , ஆயிரம்‌ நாமங்களைக்‌ கொண்டவனே - உனக்கு 
நமோ. நீயே என்னுள்‌ இருந்து இயற்றச்‌ செய்தது இது. இதனால்‌ நீ திருப்தி 
அடைவாயாக. 


|| இரண்டாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. 


|| மூன்றாம்‌ ஸந்தி | | 


38 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே |।|ப 


பல்லவி 

அனந்த கல்யாண ரூபங்களைக்‌ கொண்டவன்‌; தோஷங்கள்‌ அற்றவன்‌; 
நற்குணங்களைக்‌ கொண்டவன்‌; லட்சுமிபதி; உலகத்தை காப்பவன்‌; உலகின்‌ 
அனைத்து செயல்களையும்‌ செய்பவன்‌; வாயு பிரம்மர்களின்‌ இதயத்தில்‌ 
அந்தர்கதனாக இருப்பவன்‌; பரமாத்மனான கேசவனே, உன்னை வணங்குகிறேன்‌. 


111. ஸ்ரீ ஸம்மிதாய நம: 

ஸ்தூல அனிருத்‌“த” மத்து லிங்கதே“ஹ ஸம்யக்நாம 
மாள்ப 'ஸம்மித' நமோ ப்ரக்ருதிப*ந்த' ஸம்ஹரனே 

ஈ லக்ஷணவு இதரரிகெ்‌ கொடுூ”“வுதி“ல்லவு 

ஹே லக்ஷ்மீபதே ஸம்யக்‌ ப்ரமாணஸித்‌“த' ஸலஹென்ன 


ஸ்தூல, அனிருத்த மற்றும்‌ லிங்க தேகங்களை பாதுகாத்து, அழிப்பனே 'ஸம்மிதனே” 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. சம்சார பந்தனத்தை அழிப்பவனே. இந்த லட்சணங்கள்‌ 
மற்றவர்களுக்கு பொருந்துவதில்லை. ஹே லட்சுமிபதியே. பிரமாணங்களால்‌ சரியாக 
விளக்கப்படுபவனே. என்னை அருள்வாயாக. 


112. ஸ்ரீ ஸமாய நம: 

ப்ராமாணிக யோக்‌*யபல போஷண பமிக்ஷணகர்த்த 
“ஸம” நமோ நமோ நினகெ: லக்ஷ்மீஸமேத ஹரே 

ஆம்னாய வைதிக ப்ரமாண ஸூத்‌“தனாகி:ருவி நீ 

ஸுமனெனிபி ஸர்வரூபகளல்லி ஸமத்வதி: 


பிரமாணங்கள்‌ சொல்வதைப்‌ போல, தகுதி உள்ளவர்களுக்கு வலிமையை 
கொடுப்பவனே. தண்டனைகளை அளிப்பவனே. 'ஸமனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
எப்போதும்‌ லட்சுமிதேவி உடனே இருப்பவனே. ஸ்ரீஹரியே. வேத, வைதிக 
பிரமாணங்களால்‌ விளக்கப்படுகிறாய்‌. அனைத்து ரூபங்களிலும்‌ (அவதாரங்களிலும்‌) நீ 
சமனாகவே, ஒரே மாதிரியாகவே இருக்கிறாய்‌. 


113. ஸ்ர அமோகா'ய நம: 

ப£ல ரஹிதவாத: கர்மவான்‌ அ அமோக* நமோ 
எல்ல ஜக”“ஜ்ஜன்மாதி”கர்த்த ஜீவரிகெ” நீனு 
ஷீல ஸாத'ன பலவன்னு ஈவி ப்‌லி நீனு 
லீலா ப்ரமோத: கர்மவுள்ளந்த“வனு ஆப்தகாம 


39 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எவ்வித பிரதிபலன்களையும்‌ எதிர்பார்க்காமல்‌ கர்மங்களை செய்பவனே 
'அமோகனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. அனைத்து ஜீவர்களையும்‌ படைத்து, 
அவர்களுக்கு அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. அவர்களின்‌ ஸாதனைகளுக்கு 
ஏற்ற பலன்களைக்‌ கொடுக்கிறாய்‌. உன்‌ லீலைகளால்‌ அற்புத செயல்களை 
செய்கிறாய்‌. மிகவும்‌ உற்ற நண்பனே. 


114. ஸ்ரீ புண்ட ரீ காக்ஷாய நம: 

ப*£க்தரிகெ*£ ஆஸ்ரயனே 'புண்ட'ரீகாக்ஷனே' நமோ 
த்ருதீய நேத்ர புண்ட *ரீ காக்‌*னியாகி* நினகு“ண்டு 
அதி உக்‌'ரதேஜ நரஸிம்ஹ பத்‌*ரத* அபய 

ப*க்தவர ப்ரஹ்லாதசன ரக்ஷிஸிதி* பக்த பந்தோ” 


பக்தர்களின்‌ கதியே. 'புண்டரீகாக்ஷனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. புண்டரீக என்னும்‌ 
நெருப்பாக உனக்கு மூன்றாவது கண்‌ இருக்கிறது. அபாரமான தேஜஸ்‌ கொண்ட 
நரசிம்மனே, பக்தர்களில்‌ சிறந்தவனான பிரகலாதனை காத்தாய்‌. பக்தர்களுக்கு 
நண்பனே. 


115. ஸ்ரீ வ்ருஷகர்மணே நம: 

யஸறஸ்விக“ளாகோ” ஸ்ரேஷ்டத்வ நின்ன ப£க்தரிகீ£வி 

வ்ருஷாகர்மனே நமோ உதா£ஹரணப்ரஹ்லாத*னு 
“ருதேது தாத்விகான்‌ தே*வான்‌ நாராதாதீ*ம்‌ ஸ்ததை'வ ச 

ப்ரஹ்லாதா£துசத்தம: கோனு விஷ்ணு ப*க்தெள ஜக£த்ரயே' 


உன்‌ பக்தர்களுக்கு அவர்கள்‌ புகழ்‌ பெறுமாறு அருள்வாய்‌. 'வ்ருஷகர்மனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. இதற்கு தக்க உதாரணம்‌ என்றால்‌ அது பிரகலாதனே. ருதேது 
தாத்விகான்‌. என்னும்‌ பாகவத ஸ்லோகம்‌ சொல்வதைப்‌ போல - மூன்று 
உலகங்களிலும்‌ விஷ்ணு பக்தர்களில்‌ சிறந்தவன்‌ என்றால்‌ அது பிரகலாதனே. 


116. ஸ்ரீ வருஷாக்ருதயே நம: 

ஹிம்கார மிரஸ்கோத்த” ஸாமவேதசதி*ந்த* ஆஹ்வான 
நீகொம்பி: 'வ்ருஷாக்ருதயே' நமோ நமோ வேத*க“ம்ய 
ஸுகைக்ஞானமய புஷ்ப ஸ்வரூப நீ அப்ராக்ருத 
ஆக்ருதியுள்ள வ்ருஷாக்ருதியே றரணெம்பே” ஸ்வாமி 


ஸாமவேதத்தினால்‌ நீ அழைக்கப்படுகிறாய்‌ 'வ்ருஷாக்ருதயே” உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. வேதங்களால்‌ போற்றப்படுகிறாய்‌. ஸுகஞானமயனாக இருக்கிறாயே. 
அப்ராக்ருத சரீரம்‌ கொண்டவனே. வ்ருஷாக்ருதியே. உன்னை நான்‌ சரணடைகிறேன்‌. 


117. ஸ்ரீ ருத்ராய நம: 


40 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ரோக: த்‌*ரவணமாள்ப 'ருத்‌“ரனே' நமோ நமோ எம்பெனு 
ப*க்தக்ருத ஸ்துதி ப்‌“த“தி*ரமிபி ப்ரீதியலி 

“ருஜம்‌ த்‌*ராவயதி இதிருத்‌“ர: தஸ்மாத்‌ ஜனார்த்தன: 
ஹீகெ்‌ உக்தவு ஸூத்ர பா'ஷ்யத“லி நோட*பசஹுது* 


நோய்களை அழிப்பவனே 'ருத்ரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்கள்‌ 
செய்யும்‌ ஸ்துதி, சப்தங்களில்‌ நீ அன்புடன்‌ வசிக்கிறாய்‌. ஸூத்ர பாஷ்யத்தில்‌ - 
'ருஜன்‌ த்ராவயதி இதிருத்ர:' என்று சொல்லியபடி - துக்கத்தை / சம்சார 
பந்தனத்தை விலக்குபவன்‌ ருத்ரன்‌ எனப்படுகிறாய்‌. 


118. ஸ்ரீ பஹுபமிரஸே நம: 

ப£ஹு பபிரஸ்கனு நீனு ‘பஹுபபிரா' நமோ எம்பே்‌ 
ப£ஹுளவாகி£ஹ நாடி'க*ளலி இருவவனெ 

ஸஹஸ்ர ஸீர்ஷா புருஷ எந்தி'ஹுது* ங்ருதி உக்தியு 
ஸஹஸ்ர மப்‌*த£வு அனந்தவாசியாகி* இஹுது'்‌ 


பல தலைகளைக்‌ கொண்டவன்‌. பஹுமிரனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. நமக்குள்‌ 
இருக்கும்‌ ஏராளமான நாடிகளில்‌ இருப்பவனே. ஸ்ருதியானது “ஸஹஸ்ர பபீர்ஷா 
புருஷ:' என்று உன்னை புகழ்கிறது. இதில்‌ உள்ள ஸஹஸ்ர என்னும்‌ சொல்லுக்கு 
'அனந்த' என்னும்‌ பொருள்‌ கொள்ள வேண்டும்‌. 


119. ஸ்ரீ பப்‌'ரவே நம: 
ஸர்ப்ப நாமமனத ல்லி நகுலனதெரதி* இருவ 
“ப“ப்‌ ருவே' நமோ என்னயதோ”“ஷ ப'யவ பரிஹரிஸோ 
ஈ புவன சதுர்த*ஷ தா'£ரகனாகி“ருவியோ 
ஸுபல தேஜோமயனே ஆனந்த”“ரூப மாம்பாஹி 


பாம்பினை அழிக்கும்‌ கரியைப்‌ போன்றவனே 'பப்ருவே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
என்னுடைய தோஷங்கள்‌, பயங்களை பரிகரிப்பாயாக. இந்த ஈரேழு பதினான்கு 
உலகங்களையும்‌ தரித்திருப்பவனே. அற்புத வலிமையைக்‌ கொண்டவனே. 
தேஜோமூர்த்தியே. ஆனந்த ரூபியே. என்னை காப்பாயாக. 


120. ஸ்ர விங்வயோனயே நம: 

யக்ஞ மாலெயொளு ஹோகு*:வி ப*க்தர ரக்ஷிஸுவி 
“விங்வயோனியே” நமிபெ வாமன மக்ரவரத” 

வாயுதே£வர ஜனக ஸர்வ ஜக“த்காரணனெ 

ஈஜ்ய பூஜ்யனே நீ ஸதா£காயோ என்ன கருணாளோ 


யக்ஞ சாலைக்கு நீ சென்று, அங்கிருக்கும்‌ பக்தர்களை காக்கிறாய்‌. 
'விங்வயோனியே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வாமனனே. அர்ஜுனனுக்கு 


41 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அருளியவனே. வாயுதேவரின்‌ தந்தையே. அனைத்து உலகங்களுக்கும்‌ 
காரணமானவனே. பூஜிக்கத்‌ தக்கவனே. என்னை எப்போதும்‌ காப்பாயாக. கருணைக்‌ 
கடலே. 


121. ஸ்ரீ மா” சிங்ரவஸே நம: 

வேத“ததிக்‌ளலி ப்ரஸித்‌*த'னாகி” இருவந்த” 

கீர்த்திமான்‌ “பப£சிங்ரவா ' நமோ நினகெ* ஸர்வோத்தம 
பவித்ரகர ஸ்ரவணிப நிர்தோ“ஷ கீர்த்தி யபபஸ்‌ 

ஆத”ரதி” நின்னய கதா கேளெ பாபஹரவு 


வேதங்களில்‌ புகழ்பெற்று போற்றப்படுபவனே 'பர£சிங்ரவனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸர்வோத்தமனே உன்னை வணங்குகிறேன்‌. பவித்ரமான, கேட்கத்‌ 
தகுந்த, தோஷங்கள்‌ அற்ற, புகழ்‌ மிக்க உன்னுடைய கதைகளை, பக்தி 
மரியாதைகளுடன்‌ கேட்டால்‌, அது நம்‌ பாவங்களை போக்குகிறது. 


122. ஸ்ரீ அம்ருதாய நம: 

மரணவில்லத”வ நீ “அம்ருத” நமோ நினகெ” 
அம்ருத நீ அனந்தாஸனாதி*கள ஆதா*ரனு 
அம்ருதனீபூர்ணகு“ண நித்யனு ஆத்‌”த“ரிந்த” 
மரணவில்லத” முக்தாஸ்ரயனு ரமாபதியு 


மரணம்‌ இல்லாதவனே. 'அம்ருதனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனந்தாஸன 
முதலான இடங்களில்‌ நீ வசிப்பவன்‌. அனைத்து குணங்களையும்‌ பூரணமாக 
கொண்டவன்‌ நீ. நித்யனே. ஆகையால்‌, மரணமில்லாத முக்தியை கொடுப்பவன்‌ நீயே. 
ஹே ரமாபதியே. 


123. ஸ்ரீ மாஸ்வதாய நம: 

ஏகப்ரகாரவாகி*ருவ 'ஸாங்வத” நமோ ஸ்வாமி 
௭௦க்‌ ப£லஞானதி: பூர்ணனு நித்யனு அவ்யயனு 
முக்தரிகு* ஸ்வாமியாகி*ருவ பமாங்வத நீனு 
விகார நினகில்ல ஸமாங்வத ஏகப்ரகாரனு 


எப்போதும்‌ ஒரே மாதிரியாக இருப்பவனே 'ஸமாஸ்வதனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
சுக, பல, ஞான ஆகியவற்றை முழுமையாகக்‌ கொண்டவனே. நித்யனே. 
அழிவில்லாதவனே. முக்தர்களுக்கும்‌ ஸ்வாமியாக இருக்கும்‌ பமாங்வதன்‌ நீயே. 
உனக்கு எவ்வித குறைகளும்‌ இல்லை. 


124. ஸ்ரீ ஸ்தூ£ணவே நம: 
ஜனரு ஸர்வரலி மாங்வத ஸ்தா:யியாகி்‌ர௬ுவ 
கொனெ இல்லதா“னந்த” பூர்ணஸ்வரூப நீனே “ஸ்தாணு” 


42 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஆ நமிபெ நினகெ” நா ஸத்தாதிகள தா*தனெ 
ப்ராணிகள தா'ரகனெ றரணெம்பெ“னோ அனக* 


மக்கள்‌ அனைவரிலும்‌ நிரந்தரமாக நிலைத்திருக்கிறாய்‌. எல்லையில்லாத பூர்ண 
ஸ்வரூபனே. நீயே 'ஸ்தாணு' . உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிறப்பு, இறப்பு 
முதலான அனைத்தையும்‌ கொடுப்பவனே. ப்ராணிகளை தனக்குள்‌ தரித்தவனே. 
அழிவில்லாதவனே. உன்னை நான்‌ வணங்குகிறேன்‌. 


125. ஸ்ரீ வராரோஹாய நம: 

வர எந்த*ரெ ஸ்ரேஷ்ட ஆரோஹனெந்த“ரெ மேலிஹ 
“வராரோஹனே' நமோ ஸர்வோத்க்ருஷ்டனே ஸர்வஸ்வாமி 

ஸ்ரிரிதே“விபதி நீ விதி' ப்மிவ பக்ராதி*ஸுர 

நரம்ருக த்ருணாதி'களு நின்னாதீ*ன நீ ஸ்வாமி 


வர என்றால்‌ சிறந்த. ஆரோஹ என்றால்‌ அதற்கும்‌ மேல்‌. வராரோஹனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்தையும்‌ செய்பவனே. அனைவரின்‌ ஸ்வாமியே. 
ஸ்ரீதேவியின்‌ பதியே. பிரம்மா, சிவ, இந்திராதி தேவதைகள்‌, மனிதர்கள்‌, மிருகங்கள்‌, 
புல்‌, பூச்சி முதலான அனைத்துமே உன்‌ அதீனமே ஸ்வாமி. 


126. ஸ்ரீ மூஹாதபஸே நம: 

மஹாஸமர்த்த” ஸம்பூர்ண நீ ‘'மஹாதபஸே” 
அஹர்நிபபி மரணாதெ” மாம்பாஹி ஸர்வக்ஞ ப*க*வன்‌ 
மஹார்ஹ நீ ஸுகக்ஞான பசலரூப ஹயமுக” 
மஹிதா“ஸ ஸ்ரீஹரே கிருஷ்ண வேத*வ்யாஸ கபில 


அபாரமான சாமர்த்தியம்‌ கொண்டவன்‌ நீ. மஹாதபஸே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
இரவும்‌ பகலுமாக உன்னிடம்‌ நான்‌ சரணடைந்தேன்‌. என்னை காப்பாயாக. 
ஸர்வக்ஞனே. பகவந்தனே. நீ சுக ஞான பல ரூபனாக இருக்கிறாய்‌. ஹயக்ரீ வனே. 
மஹிதாஸனே. ஸ்ரீஹரியே. கிருஷ்ணனே. வேதவ்யாஸனே. கபிலனே. 


127. ஸ்ரீ ஸுர்வகா“ய நம: 

ஸர்வ ஜீவாந்தஸ்ய “ஸர்வகனே” ஸ்வாமி நமோ எம்பெ்‌ 

ஸர்வ நியாமக ஸர்வவனு திளித*வனு நீ 

ஸர்வஸ்தானாகி*ஹ ஈம வேதாந்த எூ௨த்ததி* உக்த 

ஸர்வத்ர ப்ரஸித்‌*தோ“பதே“ஸாத்‌ எந்து” ஸ்ரீ விஷ்ணு 

அனைத்து ஜீவர்களிலும்‌ இருப்பவனே. ஸர்வகனே. ஸ்வாமியே உனக்கு என்‌ 


நமஸ்காரங்கள்‌. அனைத்தையும்‌ நடத்துபவன்‌ நீயே. அனைத்தையும்‌ அறிந்தவன்‌ நீயே. 
அனைத்து இடங்களிலும்‌ வியாபித்திருக்கிறாய்‌. அனைவருக்கும்‌ தலைவனே. வேதாந்த 


43 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸுூக்தமான பிரம்ம எூூத்ரத்தில்‌ - ஸர்வத்ர ப்ரஸித்த அதிகரணத்தில்‌ இவ்வாறே 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவிஷ்ணுவே. 


128. ஸ்ரீ ஸர்வவிதே” நம: 

தா£த்ருத்வாதி* ஸத்‌'ரஷ தூர்மலாப' ஒத*“கி“ளஎபுவி 
“ஸர்வவித்‌' நமோ நினகெ: ஸர்வக்ஞ ஞானப்ரதா“த 

ஸர்வவதிளித” நின்ன திளிவ ஞானலாப'வியோ 

ஸர்வோத்பாத£க ஸர்வகத ஸர்வத்ர வேத்‌“ய ஈஸா 


கருணை முதலான குணங்களால்‌ தரிசனம்‌ அளித்து, பலன்களைக்‌ கொடுப்பவனே. 
'ஸர்வவித்‌' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸர்வக்ஞனே. ஞானத்தை அளிப்பவனே. 
அனைத்தையும்‌ அறிந்தவனே. உன்னை அறியும்‌ ஞான லாபத்தை அளிப்பாயாக. 
அனைத்தையும்‌ படைப்பவனே. அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தனே. அனைத்து 
இடங்களிலும்‌ , அனைவராலும்‌ புகழப்படுபவனே. ஈபமனே. 


129. ஸ்ரீ பானுவேநம: 

நின்ன ப'க்தருக*ள விஷயேச்சாஸுளிக'ளன்ன 
நீனு பரிஹரிள௦வி பானு” நமஸ்தே நமஸ்தே 
ஞானதூ”“ர மாள்ப பா“த“க இச்சா தூ“ரமாடி” 

ஞான ப்ரகாறயவ ஒத“கி“ளஎ௦ுவி ஸர்வக்ஞ ள௦ூர்ய 


உன்‌ பக்தர்களின்‌ விஷய ஆசைகள்‌ அனைத்தையும்‌ நீ பரிகரிக்கிறாய்‌. 'பானுவே' 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. உத்தம ஞானத்தை விலக்குவதான, கெட்ட ஆசைகளை 
விலக்கி, ஞானத்தை கொடுத்து அருள்கிறாய்‌. ஸர்வக்ஞனே. சூரியனே. 


130. ஸ்ரீ விஷ்வக்ஸேனாய நம: 

ப*க்தர்க£/ளூ போக” மாட்‌லிகெ தத்‌ தத்‌ யோக்‌*யவாத” 
போ”க்‌*ய லோகக£ளல்லி அவருக*ள க*மனாதி' 
ஒதகி'ஸுவ “விஷ்வக்ஸேன” நினகெ்‌ நமோ எம்பெ்‌ 
முக்தரிகெ” ஆஸ்ரயனு ரக்ஷகனு போ”“க“ப்ரத£னு 


பக்தர்கள்‌ அனுபவிப்பதற்கு, அவரவர்களுக்கு தகுதியான போக உலகங்களில்‌ 
அவர்களை வரவழைக்கிறாயே. 'விஷ்வக்ஸேனனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
முக்தர்களின்‌ கதி நீயே. அவர்களை காப்பவன்‌. அவர்களுக்கு போகங்களை 
அருள்பவன்‌. 


131. ஸ்ரீ ஜனார்த்‌“த'னாய நம: 
ஜனன நாமன மாள்ப 'ஜனார்த்‌“த'ன' நமோநமோ 
ஞானிகள ஸம்ஸார ப*ந்த'னக”ள பி£டி'ஸுவி 

“ஸஹாயதே ஜனோரர்த்த*யதி* ஸம்ஸார நிமித்யர்த்‌“த”ன:: 


44 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞானிஜன ப்ராப்யனாகி்‌ இருதியோ ஜனார்த்‌“த'ன 


பிறப்பினை அழிக்கும்‌ ஜனார்த்தனனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஞானிகளின்‌ சம்சார 
பந்தனங்களை விடுவிக்கிறாய்‌. 'ஸஹாயதே.... என்னும்‌ வாக்கியத்திற்கேற்ப, 
ஸஜ்‌ஜனர்களுக்கு சம்சார பந்தனத்தை விலக்கி, மோட்சத்தை கொடுக்கிறாய்‌. 
ஞானிகளால்‌ அடையப்படுபவனே. ஜனார்த்தனனே. 


132. ஸ்ரீ வேதா*ய நம: 
ஸ்தோத்ர ரூபவாகி“ஹவு ப்க்தர்க*ள வாக்யக“ளு 
அந்த*வாக்ய ஸ்வீகரிஸி ஸ்ரவண மாடூ“வி நீனு 

“வேத” நமோ நமோ நினகெ: ஈ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸோ 
வேத“க“ம்யனே ஞானபோ*த' வேத*வ்யாஸ கபில 


ஸ்தோத்ர ரூபமான பக்தர்களின்‌ வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டு, அவற்றை 
கேட்கிறாய்‌. 'வேதனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. இந்த ஸ்தோத்திரத்தையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்வாயாக. வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. அபாரமான ஞானத்தைக்‌ 
கொண்டவனே. வேதவ்யாஸனே. கபிலனே. 


133. ஸ்ர வேத“விதே” நம: 

ஸாது” ஸாதன தொரெது” வ்யர்த்த” மாடு“ வவரிகெ” 
நிந்த்‌ய ஆயுஷ்ய கொடு£வ (வேத“வித்‌' நமோ நமஸ்தே 
மாதவ நீ என்னலி நிந்து நின்ன ப்ரீதிஸாத'ன 
ஸதா£கெயிஸோ வேத: ஸர்வவ அரித வேத*வ்யாஸ 


சரியான வழிகளை விட்டு, (வாழ்க்கையை) வீண்‌ ஆக்குபவர்களுக்கு, (அனைவரும்‌) 
திட்டுவதான ஆயுளைக்‌ கொடுப்பவனே 'வேதவித்‌' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மாதவனே. நீ என்னில்‌ நின்று, உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்படியான ஸாதனைகளை 
எப்போதும்‌ செய்விப்பாயாக. வேதங்கள்‌ அனைத்தையும்‌ அறிந்த வேதவ்யாஸனே. 


134. ஸ்ரீ அவ்யங்கா“ய நம: 

பி*£ட*தெ* ஸதா: ப'லு ஸாது” பரிவாரதி*ந்த: நீ 
ஒட கூடி” இருவவ அவ்யங்கனே' நமோநம: 
கட*£லஷயனனே நீனு ஸூர்யாதி* பரிவார 
ஒட*கூடடி” தத்தத்‌ ஆஸ்ரயனு ஆகி இருவியோ 


எப்போதும்‌ 7 விட்டுவிடாமல்‌ நீ ஸாது ஸஜ்‌ஜனர்களின்‌ குழுவினருடனேயே 
இருக்கிறாய்‌ 'அவ்யங்கனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. பாற்கடலில்‌ படுத்திருப்பவனே. 
சூரியன்‌ முதலான அனைவரின்‌ கதியாகவும்‌ இருக்கிறாயே. 

135. ஸ்ர வேதா“ங்கா“ய நம: 

ஞான ஒத”கி£ஸுவி நீ “வேதா£ங்க” நமோ நினகெ்‌ 


45 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞான புஞ்ஜவு வேத* வேதஸ்த? நீனு வேத*வேத்‌*ய 
ச“ந்த்ஸ்ஸுக£ள்‌ உபறாகா“தி' அங்க”யுத வேத:தி'ந்த” 
ஞானலபி'புது* ஞானப்ராபக ரமேற நீனு 


ஞானத்தை அருள்பவனே 'வேதாங்கனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஞானத்தின்‌ 
இருப்பிடமே. வேதங்களில்‌ இருப்பவனே. வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. சந்தஸ்‌, 
உபஷாகை ஆகியவற்றை அங்கமாக கொண்டிருக்கும்‌ வேதங்களால்‌ ஞானத்தை 
அருள்பவனே. ரமாதேவியின்‌ ஈசனே. 


136. ஸ்ர வேத“விதே” நம: 

ப“த்தரிகெ்‌ தாவு மாள்ப ஸ்தோத்ரதி“ந்த* லப்‌*த*னாகு” 
வந்த 'வேத'வித்‌' நமோ வேத*த'ர்மானுஷ்டான அங்க” 
ஸ்தோத்ராதி“க*ளிகெ்‌ ஒலியுத வேத்‌*யனாகு”வி நீ 
பது*மாஸனாதி்‌ ஸஎ௦ரப'க்த ஜனரிகெ: வேத்‌“ய 


தாம்‌ செய்யும்‌ ஸ்தோத்திரங்களால்‌ பக்தர்களுக்கு தரிசனம்‌ அளித்து அருள்பவனே 
'வேதவித்‌' உனக்கு நமஸ்காரங்கள்‌. வேதங்களுக்கு, அனுஷ்டானங்களுக்கு, அதன்‌ 
அங்கமான ஸ்தோத்திரங்களுக்கு மகிழ்ந்து தரிசனம்‌ அளிப்பவனே. நீ வேதங்களால்‌ 
புகழப்படுகிறாய்‌. தியானம்‌ செய்யும்‌ பக்தர்களுக்கு நீ தெரிகிறாய்‌. 


137. ஸ்ரீ குவயே நம: 

ப£க்தருக*ளிகெ்‌ எக” ஸ்வரூப ஒதகி£ஸுவவனு 
மோத“மய “கவி” நமோ ஞானிக'ளிந்த” ஸம்ஸ்துத்ய 
ஜவத்து மேலொந்து” வர்ணத* மஹைஸ்வர்ய ஸ்ரேஷ்டனு 
தடித்தாரா சந்த்‌“ரார்க்க வித்‌*யுத்காந்தி நிப* ஹொளெவி 


பக்தர்களுக்கு சுக ஸ்வரூபத்தை அளிக்கிறாய்‌. மகிழ்ச்சிகரமானவன்‌. 'கவியே' 
உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஞானிகளால்‌ வணங்கப்படுகிறாய்‌. 51 வர்ணங்களால்‌ 
(எழுத்துக்களால்‌) போற்றப்படுபவன்‌. சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரம்‌ ஆகியவர்களில்‌ நீ 
இருந்து, அவர்களுக்கு ஒளியைக்‌ கொடுக்கிறாய்‌. 


138. ஸ்ர லோகாத்யக்ஷாய நம: 

லோககள ஸமஸ்தாதி'கார வஹிஸிருவி நீ 
“லோகாத்‌யக்ஷ நமோ ஸர்வ ப்ராணிகள ஸார்வபெள'ம 

ஸ்ரீபூ* கமலாஸன உமேஷாதி' ஸர்வரிகு* ஈஸ 

ஆகாம சந்த்‌“ரார்க்காதிக*ள பா'ஸக பமாஸகனு 


உலகின்‌ மொத்த அதிகாரங்களையும்‌ நீ தாங்குகிறாய்‌. 'லோகாத்யக்ஷனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து பிராணிகளைவிடவும்‌ உத்தமன்‌. ஸ்ரீலட்சுமிதேவி, பூதேவி, 


46 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பிரம்மா, ருத்ர ஆகிய அனைவருக்கும்‌ தலைவன்‌. ஆகாய, சந்திர, சூரியன்‌ 
ஆகியோருக்கு ஒளி கொடுப்பவன்‌. அவர்களை ஆள்பவன்‌. 


139. ஸ்ரீ எபுராத்‌'யக்ஷாய நம: 

ஸுரரிகெ்‌ அதிக குண வ்யஞ்சகனாகி£ருவி 
“எுராத்‌'யக்ஷூ நமோ நினகெ: ஸுரர ஸார்வபெளம 

எர எனிப வரவாயு அந்தர்‌ நியாமகனே 

பரமபுருஷ பூர்ணைஸ்வர்ய பரமாத்மா ஈபம 


ஸஜ்‌ஜனர்களுக்கு அதிக நற்குணங்களை கொடுப்பவனாக இருக்கிறாய்‌. 'ஸுராத்யக்‌ 
ஹஷனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. தேவர்களின்‌ தலைவனே. வாயுதேவரின்‌ 
அந்தர்யாமியே. பரமபுருஷனே. முழுமையான ஜஸ்வர்யங்களைக்‌ கொண்டவனே. 
பரமாத்மனே. ஈ னே. 


140. ஸ்ரீ தர்மாத்‌'யக்ஷாய நம: 

ரக்ஷிஸுவ தூர்மஸாத'னத” அபி'வ்யஞ்சகனு 
“தர்மாத்‌'யக்ஷூ நமோ ஸத்‌“த'ர்ம அதி*காரிகளு 

தம்மரக்ஷாஸாத'ன கெய்து ஒத*கி* ப்லவீவி 

த£ர்மாத்‌'பக்ஷ த*ர்மஸ்த” அத்‌*யக்ஷ ஸ்வாமி தா'ரகனே 


அனைவரையும்‌ காப்பாற்றும்‌ தர்மத்தை, அதற்கான ஸாதனங்களை அருள்பவன்‌. 
'தர்மாத்பக்ஷனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸத்கர்மங்களை செய்யும்‌ 
அதிகாரிகளுக்கு, தரிசனம்‌ அளித்து, தக்க பலன்களைக்‌ கொடுப்பவனே. தர்மங்களில்‌ 
இருப்பவனே. தலைவனே. ஸ்வாமியே. அனைத்தையும்‌ தாங்கியிருப்பவனே. 


141. ஸ்ரீ க்ருதாக்ருதயே நம: 

ஸாது£கு*௬ பமிக்ஷிதரிகெ* அபீ£ஷ்ட பூரெயிஸலு 
ஒத'கு'வி'க்ருதாக்ருதயே' பமரணு ॥ரணெம்பெ” 
ஸாது போசதி'த ஞானதி”ம்‌ ப்ரவ்ருத்தி நிவ்ருத்தி கர்ம 
ஸத்‌*த*ர்ம நிஷ்டெ தக்க ஜஹிகாமுஷ்மிகா ப“லத” 


ஸாதுகளுக்கு, குருகளுக்கு, கற்றறிந்த அறிஞர்களுக்கு அவர்களின்‌ விருப்பங்களை 
நிறைவேற்ற தரிசனம்‌ அளிக்கிறாய்‌. 'க்ருதாக்ருதயே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
உன்னை சரணடைந்தேன்‌. குருவானவர்‌ போதித்த ஞானத்தினால்‌ செய்த ப்ரவ்ருத்தி, 
நிவ்ருத்தி கர்மங்களுக்கு, செய்த தர்மங்களுக்கு ஏற்ப, ஜஹிக, ஆமுஷ்மிக 
பலன்களை கொடுப்பவனே. 


142. ஸ்ரீ சதுராத்மனே நம: 
ஸத்ப£க்தரிகெ” தீரர்க்கா'யுர்தா£த “சதுராத்ம' நமோ 


எம்பெ்‌ நா பா£கி£பமிர ஸூர்யமண்ட“ல மத்‌'யவர்த்தி 


47 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரீப ஆத்மா அந்தராத்ம பரமாத்ம ஞானாத்மா 
ஸ்ரீப்‌*ருஹதீ ஸஹஸ்ர ஸ்வர வ்யஞ்சனாக்ஷர வாச்ய 


ஸத்பக்தர்களுக்கு தீர்க்க ஆயுளைக்‌ கொடுப்பவனே. 'சதுராத்மனே' உனக்கு 
தலைவணங்கி நமஸ்காரங்கள்‌ செய்கிறேன்‌. சூர்யமண்டலத்தில்‌ இருப்பவனே. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. ஆத்மனே. அந்தராத்மனே. பரமாத்மனே. 
ஞானாத்மனே. ஸ்ரீப்ருஹதி ஸுஹஸ்ரத்தின்‌ ஸ்வரத்தில்‌, எழுத்துகளால்‌ 
அறியப்படுபவனே. 


143. ஸ்ரீ சதுர்வ்யூஹாய நம: 

சது:புருஷார்த்த*க*ள ஈவ “சதுர்வ்யூஹாய” நமோ 

ஸ்ரீத* வாஸுதேவ ஸங்கர்ஷண பரத்‌*யும்னானிருத்‌*த”* 
முக்திகாமார்த்த” த*ர்ம துர்ய ஸுப்தி ஸ்வப்ன ஜாக்‌£ருதி 
இந்த” நால்கு ப்ராபக வ்யூஹகளு சதுர்க'தியெ 


தர்ம, அர்த்த, காம, மோட்ச என்னும்‌ நான்கு வித பல புருஷார்த்தங்களை 
அளிப்பவனே. 'சதுர்வயூஹனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. வாஸுதேவ, ஸங்கர்ஷண, ப்ரத்யும்ன, அனிருத்த என்னும்‌ நான்கு 
ரூபங்களை தரித்தவனே. தர்ம, அர்த்த, காம, மோட்சங்களை கொடுப்பவனே. தூக்கம்‌, 
கனவு, முழிப்பு, அபரோக்ஷ அனுபவம்‌ (துரிய) ஆகிய அனுபவங்களை (நிலைகளை) 
அருள்பவனே. 


144. ஸ்ரீ சதுர்த*ம்ஷ்ட்ராய நம: 

ஸங்கல்ப நால்கர ஞானவந்த “சதுர்த'ம்ஷ்ட்ர' நமோ 

ருகப நீ மனோபி'மான ஸுரரந்தஸ்தபமாஸ்த” 

ஆகளங்க ஸுந்தர ஸுலக்ஷண மஹாபுருஷ 
“ஸ்ரீகரத்வம்‌ த*யயாமே போத'ன ஸுதாரக ஞானம்‌” 


நான்கு சங்கல்பமான தர்ம, அர்த்த, காம, மோட்சங்களின்‌ ஞானத்தைக்‌ 
கொண்டவனே, 'சதுர்தம்ஷ்ட்ரனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. மனோபிமானியான 
ருத்ரர்‌ முதலான தேவதைகளின்‌ அந்தர்யாமியானவனே, தோஷங்கள்‌ அற்றவனே, 
ஸுந்தரனே, ஸுலக்ஷணனே, மஹாபுருஷனே. 


145. ஸ்ரீ சதுர்பு'ஜாய நம: 

சதுர்வித ஸம்ஸ்க்ருத ஸோம போக்தா 'சதுர்பு'ஜனே” 
ஸதா நமோ சதுர்வேதோ”“த்‌“ப£வ ஞான போ'த*கனே 
பது*மாரி கம்பு” க“தா” சதுர்பு'ஐ விராஜ நீ 

வேத”ரக்ஷண ஞான பத்ரு நாமமனகர ஸ்வாமி 


48 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


காத்ய, பேய, போஜ்ய, லேஹ்ய என்பதான நான்கு வித பதார்த்தங்களின்‌ ரஸத்தினை 
உண்பவனே; சதுர்புஜனே. 'சதுர்புஜனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. நான்கு வேதங்கள்‌ 
மூலமாக ஞானத்தை அளிப்பவனே. சங்கு, சக்ர, கதா, பத்ம ஆகிய ஆயுதங்கள்‌ 
தாங்கிய தோள்களைக்‌ கொண்டவனே, வேதங்கள்‌ காப்பதான ஞானத்தை 
அழிப்பவர்களின்‌ எதிரியே, ஸ்வாமியே. 


146. ஸ்ரீ ப'ராஜிஷ்ணவே நம: 

ப்ரகாமமன ஸ்ரீலனா இருவ 'ப்‌'ராஜிஷ்ணவே' நமோ 
ஸ்வகாந்தியலி ஜ்வலிப வ்யாஸவாமன ந்ருஸிம்ஹ 
பார்க்கச௫ வனே எ௦ூர்யதேஜ:புஞ்ச ஸ்ரீமன்‌ நாராயண 
ஜக£த்ஸ்ருஷ்ட சேஷ்டக ஸ்பூர்த்தித” த்‌'யேய த்‌'யானிஸுவெ 


ஒளிபொருந்தியவனே. ப்ராஜிஷ்ணவே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. சொந்தமான 
ஒளியால்‌ ஒளிர்பவனே. வ்யாஸனே, வாமனனே, ந்ருஸிம்ஹனே, பார்க்கவனே. 
சூரியனின்‌ தேஜஸ்ஸினைக்‌ கொண்டவனே. ஸ்ரீமன்‌ நாராயணனே. ஜகத்‌ 
ஸ்ருஷ்ட்யாதி அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. தியானத்தால்‌ 
அடையப்படுபவனே. உன்னை தியானம்‌ செய்கிறேன்‌. 


147. ஸ்ரீ போ'ஜனாய நம: 

ஸோமாதி'பானக்கெ ஆஹ்வான விஷயனாகி*ருவி 
ஸுமஹார்ஹ 'போ'ஜனம்‌' நாம நினகெ* நமோ எம்பெ்‌ 
ரமே நின்னிந்த” ஸர்வரு உபஜீவிதரோ ஸ்வாமி 
வாமனனே அன்னதா”த இந்த்‌*ரப*லி ஸம்ரக்ஷக 


அமிர்தத்தை பகிர்ந்தளிப்பதற்கு வந்தவனே. ஸர்வோத்தமனே. 'போஜனனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. ரமாதேவியின்‌ தலைவனே. உன்னாலேயே அனைவரும்‌ 
வாழ்கின்றனர்‌. ஸ்வாமியே. வாமனனே. அன்னத்தைக்‌ கொடுப்பவனே. இந்திரன்‌, பலி 
ஆகியோரை காத்தவனே. 


148. ஸ்ரீ போ'க்த்ரே நம: 

மத்ருஜனகள ப'க்ஷகனெ 'போ“க்தா' நமோ அத்தா 
ஸர்வஸாரபோ'க்தா ஆத்மா அந்தராத்ம எந்தெனிபி 
ஸர்வ ரஸத”லி நீனு ரஸரூபனாகி*ருவி 
ஸ்வீகரிஸுவி ஸ்வாக்‌“ய நின்ன ஆனந்த” ரஸவன்னு 


துஷ்டர்களை (எதிரிகளை) வெல்பவனே. 'போக்தனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
அனைத்து பொருட்களின்‌ ஸாரங்களையும்‌ உண்பவனே. ஆத்மா, அந்தராத்மா என்று 
அழைத்துக்‌ கொள்பவனே. அனைத்து ரஸங்களிலும்‌, நீ ரஸரூபனாக இருக்கிறாய்‌. 
உன்னுடைய ஆனந்த ரஸமான, ஸ்வாக்ய ரஸத்தினை நீயே ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. 


49 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


149. ஸ்ரீ ஸ்ஹிஷ்ணுவே நம: 

ஸயத்ருகள வேக: தா“டி ஸஹன மாள்ப'ஸஹிஷ்ணு' 
பதே்‌ பதே* நமோ எம்பெ்‌ அஸம பல அமித 

ப“க்தஜன அபராத' ஸுஹன த*யதி: மாள்பி 

ப£க்தபலி அபராத' ஸஹிஸி காயுதிருவி 


எதிரிகளை (துஷ்டர்களை) வேகமாக அழிப்பவனே. 'ஸஹிஷ்ணு' வே உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. திரும்பத்திரும்ப உன்னை வணங்குகிறேன்‌. எல்லையில்லா 
பலத்தினை கொண்டவனே. அனைத்து பக்தர்களின்‌ தவறுகளையும்‌ மன்னித்து, 
அவர்களை காப்பவனே. உன்‌ பக்தனான பலியின்‌ தவறுகளை பொறுத்துக்‌ கொண்டு 
காக்கிறாய்‌. 


150. ஸ்ரீ ஜக“தா“தி*ஜாய நம: 

ப“க்தியிந்த்‌ பூஜெ மாள்பர்கெ்‌ ப*£ஹுதயவ நீடி” 
அபி'வ்யக்தனாகு“வி 'ஜக”தா“திஜனே' நமஸ்தே 
ஜக”த்திகெ்‌ ஆதி*யாத” சதுர்முக்ன ஜனக 

ப்ரக்ருதி குணக்ஷோபனதி” தத்வாதி: ஸ்ருஷ்டிகெ:ய்தி* 


பக்தியுடன்‌ பூஜை செய்பவர்களுக்கு அதிக கருணையை காட்டி அவர்களுக்கு தரிசனம்‌ 
அளிக்கிறாய்‌. 'ஜகதாதிஜனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உலகிற்கு ஆதியான 
பிரம்மனின்‌ தந்தையே. ப்ரக்ருதியின்‌ குணங்கள்‌, அதன்‌ தத்வங்கள்‌ ஆகியவற்றை 
படைத்தவனே. 


151. ஸ்ரீ அனகா£ய நம: 

நிர்தோ£ஷ “அனக* நமோ பாபாதி்‌ தோ“ஷரஹித 
மோத”“மய நீ பாரதந்த்ர்யாதி* ஸர்வதோ“ஷ தூ£ர 
ஸ்வதந்த்ர வோோப”னபூர்ண நீ ப்ரக்ருதே: பர:பமுக்ர 
வாத£த£லு தோ£ஷாரோப அபவாத” க*ண்ட*னீய 


தோஷங்கள்‌ அற்றவனே. 'அனகனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பாவங்கள்‌ 
முதலான தோஷங்கள்‌ இல்லாதவனே. மகிழ்ச்சிகரமானவனே. பாரதந்த்ர முதலான 
எவ்வித தோஷங்களும்‌ உனக்கு இல்லை. ஸ்வதந்த்ரனே. குணபூர்ணனே. 
எவ்விதமான வாதங்களிலும்‌ உன்‌ மேல்‌ தோஷங்களை சுமத்துவதோ, 
அபவாதங்களை செய்வதோ கண்டிக்கத்தக்கது. 


152. ஸ்ரீ விஜயாய நம: 

விபேஷாத்‌ பத்ருக'ள ஜயிஸுவ “விஜய” நமோ 
வியேஷேன ஜயஸாீல ஆத்‌*த*ரிம்‌ விஜய நீனு 
கம்ஸகேபபீ ஹேமகபமிபு ஹிரண்யாக்ஷ ராவண 
அஸர ப“ஹுமந்தி*ய தரிது* இளெய காய்தி 


50 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எதிரிகளை சுலபமாக வெல்பவனான 'விஜயனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
இவ்வாறு சிறப்பாக வெல்வதாலேயே உனக்கு 'விஜய' என்று பெயர்‌. கம்சன்‌, கேபபீ, 
ஹிரண்யகபமிபு, ஹிரண்யாக்ஷ, ராவணன்‌ போன்ற பல அசுரர்களைக்‌ கொன்று, 
உலகினை காத்தவனே. 


153. ஸ்ரீ ஜேத்ரே நம: 

அதித்‌*வேவி ரிபுக'ள ஜயிஸுவ (ஜேதா' நமோ 
பூ'தனயன்ன ஜயிஸி கன்யெயர காய்தி கிருஷ்ண 
மது*கைட்பர அளிதி* வேதோ”“த்‌“த'ர ஹயாஸ்ய 
போ“திஸி ஜினன்ன ஜயிஸிதி: ஸுரபக்ஷ பு'த்‌“தி” 


அதிகமான த்வேஷம்‌ கொண்ட எதிரிகளை வெல்பவனான 'ஜேதா' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. பூமாதேவியின்‌ மகனான நரகாசுரனைக்‌ கொன்று, அவனின்‌ 
சிறையில்‌ இருந்த கன்யையர்களை காத்தவனே கிருஷ்ணனே. மதுகைடப 
அசுரர்களைக்‌ கொன்றாய்‌. வேதங்களை காத்தவனே. ஹயக்ரீவனே. ஜினனுக்கு 
போதித்து, தேவதைகளுக்கு நற்புத்தி புகட்டினாயே. 


154. ஸ்ரீ விங்வயோனயே நம: 

ஸர்வாஸ்ரயனே 'விஸ்வயோனி' நமோ நமோ நினகெ்‌ 
ஸர்வத்யஸ்தலிங்க” ஸலிங்க” தே“ஹி ஜீவருக“ள 
ஸர்வரன்ன உத“ரத:ல்லிட்டுக்கொண்டு* தருவாய 
விஸ்வஜக“த்‌ ஸ்ருஷ்டியனு மாள்பி நீ ஸ்ருஷ்ட்யாதி்‌ கர்த்த 


அனைவரின்‌ கதியே. 'விஸ்வயோனியே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. லிங்க தேகம்‌ 
விட்டவர்களை (முக்த ஜீவிகளை), லிங்க தேகம்‌ கொண்டுள்ள ஜீவர்களை என 
அனைவரையும்‌ உன்‌ வயிற்றில்‌ வைத்துக்கொண்டு, பிறகு, ஸ்ருஷ்டி காலம்‌ 
வரும்போது, ஸ்ருஷ்டி முதலான அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. 


155. ஸ்ரீ புனர்வஸவே நம: 

புன: புன: தன த்‌“ரவ்ய ஈவ புனர்வஸு நமோ 
தூ£னவீவி கஸகொம்பி: புன: “தனவன்னு ஈவி 
த'னமத”“தி'ம்‌ ஹரிய மரெயத”“வகெ புன: 

நீ தனகொடு“வி பா'க“வதாஷ்டமதி' ஹேளித்‌சதி்‌ 


(பக்தர்களுக்கு) திரும்பத்திரும்ப தன, திரவியங்களை கொடுப்பவனான 
'புனர்வஸுவே” உனக்கு நமஸ்காரங்கள்‌. செல்வங்களை கொடுப்பவனே. 
பாவங்களை போக்குபவனே. மறுபடி செல்வத்தைக்‌ கொடுத்து, அந்த செல்வத்தின்‌ 
கர்வத்தால்‌, ஸ்ரீஹரியை மறக்காதவர்களுக்கு, மறுபடி நீ செல்வத்தைக்‌ 
கொடுக்கிறாய்‌. பாகவத 8ம்‌ ஸ்கந்தத்தில்‌ சொல்லிபடி இவ்வாறு செய்கிறாய்‌. 


51 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


156. ஸ்ரீ உபேந்தி'ராய நம: 

புரந்த*ராதி* பரிவார தேவர்க'ள ஸஹித 
பரமைஸ்வர்யவந்தனாகி“ஹ 'உபேந்திர” நமஸ்தே 
இந்த்‌“ரறப்‌“த” அமுக்‌*பகெ' தே'வராஜகெ” இருத்தெ 
இந்த்‌“ரனிகெ” அனுஜனாகி:ருவுத”ரிம்‌ உபேந்த்‌“ர 


இந்திராதி தேவர்களுடன்‌ மிகச்‌ செல்வந்தனாக இருப்பவனான 'உபேந்திரனே” 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இந்திரன்‌ என்னும்‌ பெயர்‌ முக்கியமாக உன்னையே 
குறிக்கிறது. அமுக்கியமாக (அடுத்ததாக) தேவேந்திரனை குறிக்கிறது. 
தேவேந்திரனுக்கு தம்பியாக இருப்பதால்‌, நீ உபேந்திரன்‌ ஆகிறாய்‌. 


157. ஸ்ரீ வாமனாய நம: 

அபீ'ஷ்டனேதா “வாமன” நமோ நினகெ ஸுந்தர 

பு ப“ரூப மத்ருக'ளன்ன தமஸ்ஸிகெ்‌ ஹோகிஸுவி 
பு ப*கர ஈப்ஸிதவ ஒதகி*ஸுவி ஸஜ்‌ஜனர்கெ” 
பேோப*ன அன்னதாதா ஒலிதி' இந்த்‌“ரகு்‌ ப*லிகு்‌ 


விருப்பங்கள்‌ அனைத்தையும்‌ அளிப்பவனே வாமனனே. உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
அழகான, சுபமான ரூபத்தைக்‌ கொண்டவனே. எதிரிகளை தமஸ்ஸிற்கு 
அனுப்புபவனே. பக்தர்களுக்கு நலனை தரக்கூடிய விருப்பங்களை 
நிறைவேற்றுபவனே. ஸஜ்‌ஜனர்களுக்கு மகிழ்ச்சியைக்‌ கொடுப்பவனே. அன்னம்‌ 
முதலானவற்றை கொடுப்பவனே. இந்திரன்‌, பலி ஆகியோருக்கு அருளியவனே. 


158. ஸ்ரீ ப்ராம்பமவே நம: 

ஜக*த்தினலி வ்யாப்த நீ 'ப்ராம்பரு' நமோ நமோ எம்பெ்‌ 
ஜகத்ஸர்வ பூமி திவி வ்யாபிஸித” மஹாத்மவான்‌ 
த்ரிவிக்ரமனெ விஸ்வரூபனெ மஹோன்னதனு நீனு 
ப்ரக்ருஷ்டதம விஷ்ணோ நினகெ்‌ ஸமோச்சரில்ல 


உலகம்‌ முழுக்க வ்யாப்தனானவன்‌ ந்‌. 'ப்ராம்யாவே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. பூமி, 
பாதாள, ஆகாஷ ஆகிய அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தனானவனே. மஹாத்மனே. 
த்ரிவிக்ரமனே. விஸ்வரூபனே. ஸர்வோத்தமனே. சிறந்தவனான விஷ்ணுவே உனக்கு 
சமமோ, அதிகமானவரோ யாரும்‌ இல்லை. 


159. ஸ்ர அமோகா ய நம: 

ஸுப'லவில்லத: கர்மவில்லத” அமோக” நமோ 
எுபல ஸங்கல்பவுள்ள ஸதா: நீனு ஸுபூர்ண 
அபரிமித ப்ரபா£வ ஸத்ய ஜக*தா*தி்‌கர்த 
கோ”“பனிகெ': ஒலிது” புனர்னாகாதிபத்யவித்த 


52 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நற்பலன்கள்‌ இல்லாத, கர்மங்களே இல்லாத 'அமோகனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. 
நற்பலன்களைக்‌ கொடுப்பதாகவே சங்கல்பம்‌ கொண்டுள்ள நீ, பூர்ணனாக இருக்கிறாய்‌. 
அபாரமான சக்தியைக்‌ கொண்டிருக்கிறாய்‌. உலகம்‌ அனைத்தையும்‌ படைத்தவனே. 
(தவறுகளை செய்த) இந்திரனுக்கு அபயம்‌ அளித்து, மறுபடி அவனுக்கு 
இந்திராதிபத்யத்தை அளித்தவனே. 


160. ஸ்ரீ பா சயே நம: 
ஸுக்‌ ஸ்வரூபதி்‌ம்‌ வ்யாப்த 'ா௩௪யே' நமோ நினகெ்‌ 
அகளங்க ஸ்மு“த்‌“த” நீ ஸம்பர்க்கதோ£ஷ நினகி'ல்ல 
து£க்கியொளித்‌“த”ர து£க்கலேற நினக“ண்ட”து” 

“ஸும்யோக: ப்ராப்திரிதி சேன்ன வையேஷ்யாத்‌' நிர்தோ£ஷனு 


ஸுக ஸ்வரூபமாக அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தமானவனே 'ஸபுசியே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. களங்கங்கள்‌ அற்றவனே. பவித்ரமானவனே. ஜீவர்களில்‌ 
இருந்தாலும்‌, அவர்களின்‌ தோஷம்‌ உன்னை அண்டுவதில்லை. துக்கப்படுபவர்களில்‌ 
நீ இருந்தாலும்‌, அந்த துக்கம்‌ உன்னை சேர்வதில்லை. 'ஸம்யோக..' என்பதான 
பிரம்ம ஸூத்ரம்‌ சொல்வதைப்‌ போல, நீ தோஷங்கள்‌ அற்றவன்‌. 


161. ஸ்ரீ ஊர்ஜிதாய நம: 

பரரிகெ்‌ உபடள கொடுூ“வ க்ரூர ப்லாட்‌'ய 
மத்ருக*ள ஜயிஸுவ 'ஊர்ஜிதனெ' நமோ எம்பெ்‌: 
வராஹ நரஹரி மத்ஸ்ய பரபமுத*ர ராம 
ஸ்ரீராமசந்திர மாத'வ கிருஷ்ண கல்க்யாதி”ரூப 


பிறருக்கு தொந்தரவு கொடுக்கும்‌ க்ருட அசுரர்களை, எதிரிகளை வெல்பவனே. 
'ஊர்ஜிதனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. வராகனே, நரஹரியே, மத்ஸ்யனே, பரப 
பிடித்த ராமனே, ஸ்ரீராமசந்திரனே, மாதவனே, கிருஷ்ணனே, கல்கி முதலான 
ரூபங்களை தரித்தவனே. 


162. ஸ்ரீ அதிந்த்‌“ராய நம: 

அதித்‌“ரவ்யஸித்‌“தி' ப்லாதி*க“ளீவ “அதீந்த்‌*ரனே” 
ஆத”ரதி* நமோ எம்பெ்‌ பரம ஐஸ்வர்ய பூர்ண 

ஸுதா£ம விப்ரோத்தமகெ: த்ரவ்யஸம்பத்‌ ஞானஸித்‌“தி” 
வாததே£வ சிஷ்ய தே£வஸர்மகு்‌ ஹாகெ“வே இத்தி 


அதிக செல்வம்‌, தக்க பலன்கள்‌ ஆகியவற்றை அளிப்பவனே 'அதீந்த்ரனே' உனக்கு 
மரியாதை உடனான நமஸ்காரங்கள்‌. அபாரமான ஜஸ்வர்ய பூர்ணனே. ஸதாம்‌ 
போன்ற விப்ர உத்தமனுக்கு, அபாரமான செல்வங்களை, ஞானத்தை அளித்த 
வாஸுதேவனே. தேவபர்மா என்னும்‌ பக்தனுக்கும்‌ அப்படியே நீ அருளினாய்‌. 


53 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


163. ஸ்ரீ ஸுங்க்‌*ரஹாய நம: 

ஸ்தோத்ர ஸ்வீகரிஸுவ “ஸங்க்‌ “ரஹ” நமோ நினகெ” 
துதிஸுவவர பக்தி நோடி” க்‌*ரஹிஸுவி ஸ்தோத்ர 
ஸ்துதிஸே ஸ்வாயம்பு”வ க்‌*ரஹிஸி ஆ மனுவ காய்தி” 
ஹஸ்திராஜன ஸ்தோத்ரக்‌“ரஹிஸி ரக்ஷிஸிதி: பே”க” 


பக்தர்களின்‌ ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 'ஸங்க்ரஹனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. அப்படி ஸ்தோத்திரம்‌ சொல்பவர்களின்‌ பக்தியை பார்த்து, அந்த 
ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்‌ கொள்வாய்‌. அவ்வாறு துகிக்கும்‌ ஸ்வாயம்புவின்‌ 
ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு, அந்த மனுவை காத்தாய்‌. கஜராஜனின்‌ 
ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவனை உடனடியாக காத்தவனே. 


164. ஸ்ரீ ஸுர்கா“ய நம: 

பூ. மியல்லிருவ ஜனர பளி ஹோகு“வியோ “ஸர்க” 

நமோ ஜனோத்‌”தா'ர காருண்ய லீலாவதார ஸ்ரீ 
பி*£ரம்மாண்டவ ஸ்ருஜிஸி மோக்ஷ ஸாதூ”னக்கொத*“க“லு 
பூமி ஸஜ்ஜனரலி போகி: விக்‌'னக”ள்‌ நீகி£ஸுவி 


பூமியில்‌ இருக்கும்‌ மக்களிடம்‌ சென்று அவர்களை காப்பவனே. 'ஸர்கனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. மக்களை அருள்பவனே. கருணைக்கடலே. லீலைகளால்‌ அவதாரம்‌ 
செய்பவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. பிரம்மாண்டத்தை படைத்து, 
மோட்சத்திற்காக பல ஸாதனைகளை செய்வதற்காக, ஸஜ்‌ஜனர்களில்‌ சென்று, 
அவர்களுக்கு வரும்‌ தடைகளை அகற்றுபவனே. 


165. ஸ்ரீ த்‌*ருதாத்மனே நம: 

ப£க்தஜனகளு ஸாது” யக்ஞ மாள்பத'கெ மன 
எத்‌ ௬டீ'கரிஸி யக்ஞசரிஸலு உத்ஸாஹவ 
இத்து ஒத'கு'வ த்‌*ருதாத்ம' நமோ நமோ நினகெ' 
பூ£த ஸர்வக்காதா'ரனே நின்னலி மன நில்லிஸோ 


பக்தர்கள்‌ ஸாது யக்ஞங்களை செய்வதற்காக, அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து 
அருளும்‌ 'த்‌ருதாத்மனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. அனைத்து பூதங்களுக்கும்‌ 
ஆதாரமானவனே. உன்னிடம்‌ என்‌ மனதை நிலைநிறுத்துவாயாக. 


166. ஸ்ரீ நியமாய நம: 

ஸ்வவிஷய ஞானிய மன மாள்ப நியமனே 
ஸர்வதா” நமோ நினகெ” ப்ராணி நியமன” கர்தா 
ஸர்வ ப்ராணிகள ஸர்வஸத்தாப்ரமிதி ப்ரவ்ருத்தி 
ஸர்வேம நின்னத்‌'னவு ஞான ப்ராபக ஸர்வக்‌“ஞ 


54 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞானியின்‌ மனதினை உன்‌ விஷயமாக திருப்பபவனே 'நியமனே' உனக்கு 
எப்போதும்‌ என்‌ நமஸ்காரங்கள்‌. ப்ராணிகளை நியமனம்‌ செய்பவனே. அனைத்து 
பிராணிகளின்‌ அனைத்து உற்பத்தி முதலானவற்றை செய்பவனே. ஸர்வேபமனே. 
அனைத்தும்‌ உன்‌ அதீனமே. ஞானத்தை கொடுப்பவனே. ஸர்வக்ஞனே. 


167. ஸ்ரீ யமாயநம: 

ஞானி ரிஷிக்ருத ஸ்தோத்ர கேளி ஸ்வீகரிஸுவியோ 
ஞானமய யம” நமோ ஸ்வீகரிஸோ ஈ நுடிக'ள 

நீ நியமன மாள்புத”ரிந்த* யம எந்தெனிபி: 

நின்ன ஸார்வக்ஞத்வதி*ம்‌ ஸர்வவ திளித” நியந்த 


ஞானிகள்‌, ரிஷிகள்‌ செய்யும்‌ ஸ்தோத்திரங்களைக்‌ கேட்டு அவற்றை ஏற்றுக்‌ 
கொள்பவனே. ஞானமயமானவனே. 'யமனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. இந்த என்‌ 
நுடிகளை ஏற்றுக்‌ கொள்வாயாக. அனைத்தையும்‌ நீ நியமனம்‌ செய்வதால்‌, யம 
என்று அழைத்துக்‌ கொள்கிறாய்‌. உன்னுடைய ஸார்வக்ஞத்தினால்‌ அனைத்தையும்‌ 
அறிந்தவனே. அனைத்தையும்‌ நடத்துபவனே. 


168. ஸ்ரீ வேத்‌“ யாய நம: 

ஸ்துதிரூப வேஷதொ”“ளு ராஜிஸுவ “வேத்‌'ய” நமோ 
வேத“த:லி பரிமாண பாவ ரூப கு“ண கர்ம 

ஸ்துத்ய ஆது'த“ரிந்த” ஸுதா“க*மதி” வேத்‌*ய நின்ன 
ப£க்தியிந்து*பாஸிஸுவரிகெ* அபரோக்ஷ வீவி 


துதிப்பதற்கு உண்டான வேடத்தை தாங்கி நிற்பவனே. 'வேத்யனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. வேதங்களில்‌ உன்னுடைய பாவ, ரூப, குண, கர்மங்கள்‌ 
போற்றப்பட்டுள்ளன. ஆகையால்‌, அனைத்து வேதங்களாலும்‌ உன்னை 
வணங்குபவர்களுக்கு, நீ பக்தியை அருளி, மோட்சத்தையும்‌ கொடுக்கிறாய்‌. 


169. ஸ்ரீ வைத்‌ யாய நம: 

ரோகவ வைத்‌'ய' பரிஹார மாடு'வ தெரத£ல்லி 

ரோக*“க“*ள பரிஹரிப வைத்‌'ய நமோ நமஸ்தே 

ஆக*மோதி£த வித்‌*யாத்வத்பர ஸம்ப*ந்த'தி*ம்‌ வைத்‌'ய 

பேோக'ஹர ஆயுராரோக்‌*யதா்‌ ப'வரோக: வைத்ய 

நோய்களை பரிகரிக்கும்‌ மருத்துவரைப்‌ போல, பவ ரோகத்தை பரிகரிக்கும்‌ 
'வைத்யனே' உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஆகமங்கள்‌ சொல்வதான விதங்களில்‌ 
வைத்யனாக இருப்பவனே. சோகங்களை பரிகரிப்பவனே. ஆயுர்‌, ஆரோக்யங்களை 
கொடுப்பவனே. பவரோகத்தை பரிகரிப்பவனே. 


170. ஸ்ரீ ஸதா£யோகினே நம: 


55 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மத்ருக'ள ஸம்யோக” மாடூு“வி ஸமரத'ல்லி நீ 

“ஸதா£யோகி” நமோ என்ன மத்ருக'ள ஸம்ஹரிஸி 
ஸாது: ப*க்த்யாதி* ஸாத'னகெ£ய்ஸி ஸுப்ரஸன்னனாகோ” 
வேத“மய ஸ்ரீனிவாஸ்‌ ஸ்ரீராம தத்த கபில 


எதிரிகளை போரில்‌ வெல்பவனே 'ஸதாயோகியே”' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
என்‌ எதிரிகளை அழித்து, பக்தி வருவதற்கான ஸாதனைகளை செய்வித்து, அதன்‌ 
மூலம்‌ மகிழ்ச்சி அடைவாயாக. வேதங்களில்‌ நிறைந்தவனே. ஸ்ரீனிவாஸனே. 
ஸ்ரீராமனே. தத்தனே. கபிலனே. 


171. ஸ்ரீ விரக்‌'னே நம: 

விரபமூர விதா“ரக 'விர:: நமோ நினகெ” 

வீர க்ரூர காம க்ரோதா“தி“க*ளன்னளிவி 

வரவாயு த்‌*வேஷிக”“ள நராத'ம து*ஷ்டரன்ன 

ஹரிப”க்த த்‌*வேஷிக“ளன்ன தூண்டிஎ௰வி ந்ருஸிம்ஹ 


வீரர்களான அசுரர்களை வெல்பவனே. 'வீரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. க்ரூர 
வீரர்களான காம, க்ரோத ஆகிய (அரிஷட்‌ வர்க்கங்களை) அழிப்பாயாக. 
வாயுதேவரின்‌ த்வேஷிகளை, நரர்களில்‌ அதமரான துஷ்டர்களை ஹரிபக்த 
த்வேஷிகளை தண்டிப்பாயாக. நரசிம்மனே. 


172. ஸ்ரீ மாத'வாய நம: 

த*னத்‌*ரவ்யகள ப்ரவ்ருத்திஎ”வ *மாத'வனெ': 

ஆ நமோ ஞானாதி: ஸம்பத்துக'ளித்து ஸலஹென்ன 
பூர்ணஞானாத்மனே பூர்ணைஸ்வர்யாத்மா மாயாபதே 
பூர்ண ஆனந்தா“த்மா ஆனந்த“த்வதிம்‌ மாதவ நீனே 


தன, த்ரவியங்களை அருள்பவனான 'மாதவனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஞானாதி செல்வங்களை அருளி என்னை காப்பாயாக. பூர்ண ஞானாத்மனே. பூர்ண 
ஜஸ்வர்யத்தைக்‌ கொண்டவனே. மாயாதேவியின்‌ பதியே. பூர்ண ஆனந்தாத்மனே. 
எப்போதும்‌ மகிழ்ச்சியுடன்‌ இருப்பவனான, லட்சுமிதேவியின்‌ பதி நீயே. 


173. ஸ்ரீ மதுவே நம: 

ஆனந்தா“னுப*வவந்த ஸுகரூப 'மது” நமோ 
ஆனந்த”வுள்ள ஆனந்தி” நீனு கு£ணரூப ஐக்ய 
நின்ன கு£ணக”ளிகு* நினகு்‌ பே'த* கிஞ்சித்து இல்ல 
குணகு'ணி அபேத விபேஷ எம்புத:ரிம்‌ ஸித்‌“த” 


ஆனந்த அனுபவத்தைக்‌ கொண்டிருப்பவனே. ஸுகரூபனே. 'மதுவே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. ஆனந்தத்தைக்‌ கொண்டிருப்பவன்‌ நீயே. குணரூபமானவனே. 


56 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உனக்கும்‌ உன்‌ குணங்களுக்கும்‌ எவ்வித பேதங்களும்‌ சிறிதும்‌ இல்லை. 'குணகுணி 
அபேத விசேஷ' என்னும்‌ வாக்கியம்‌ இதனால்‌ தெளிவாகிறது. 


174. ஸ்ரீ அதிந்த்‌“ரியாய நம: 
ஸாரீரேந்த்‌“ரியாதி“க“ளதிக்ராந்த 'அதிந்த்‌“ரியனே' 
ஸரணு நமோ எ௦க“சின்மாத்ர அப்ராக்ருத ரூப 
ஸுஹஸ்ரஸீர்ஷ ஸஹஸ்ராக்ஷ ஸஹஸ்ரசரணாதி்‌ 
இந்தி*ரியக*ளு ஸுபூர்ண ப*ஹூள இவெ நினகெ” 


சரீர, இந்திரியங்கள்‌ ஆகியவற்றை மீறியவனே 'அதிந்த்ரியனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. சின்மய, அப்ராக்ருத ரூபம்‌ கொண்டவனே. ஸஹஸ்ர தலைகளை, 
ஸஹஸ்ர கண்களை ஸஹஸ்ர பாதங்களை, இந்திரியங்கள்‌ ஆகியவற்றை 
கொண்டவனே. பூர்ணனே. இவை உனக்கு 'அனந்தமாக' உள்ளன. 


175. ஸ்ரீ மஹாமாயாய நம: 

இச்சா க்ரியா ஞான மொத்‌லாகி*ஹ ஸம்பூர்ணகு“ண 
ப்ரோச்சப£ல எல்லரனு பராபவ மாடு*வந்த” 

ஸ்வேச்சா மஹாமக்தி ஸ்வரூப மஹாமாயனே” நமோ 
க“சரேந்த்‌“ர வாஹன்ன ஸ்ரீ ஹ்ரீ ஸமேத வாயுஸ்த” 


விருப்பம்‌, செயல்கள்‌, ஞானம்‌ ஆகிய அனைத்து குணங்களையும்‌ முழுமையாகக்‌ 
கொண்டவனே. உன்‌ வலிமையால்‌ அனைவரையும்‌ வெல்லும்‌ சக்தி கொண்டவனே. 
உன்‌ இஷ்டப்படியே மிகப்பெரிய சக்தியைக்‌ கொண்டவனே. 'மஹாமாயனே' உனக்கு 
நமஸ்காரங்கள்‌. கருட வாகனனே. முக்ய பிராணாந்தர்கதனே. மற்றும்‌ 
லட்சுமிதேவியுடன்‌ இருப்பவனே. 


176. ஸ்ரீ மஹோத்ஸாஹாய நம: 

மஹோத்ஸாஹவந்தனே 'மஹோத்ஸாஹ”' நமோ நினகெ” 
மஹாஞான ஸ்வேச்சாதி' க்ருதத்வ லக்ஷண 
மஹைல்வர்யரூப உத்ஸாஹவான்‌ ஜக”ஜ்ஜன்மாதி்‌ 
மஹாகார்யோன்முகனு பி*ரம்மேமமான சேஷ்டகனு 


மிகப்பெரிய உற்சாகத்துடன்‌ இருப்பவனே. 'மஹோத்ஸாஹனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மஹா ஞானம்‌ கொண்டவனே. கன்‌ இஷ்டப்படியே ஸ்ருஷ்டி 
செய்யும்‌ லட்சணங்களைக்‌ கொண்டவனே. மிகச்‌ சிறந்த ஜஸ்வர்ய ரூபத்தினைக்‌ 
கொண்டவனே. ஜகத்தின்‌ படைத்தல்‌ முதலான அனைத்து மிகப்பெரிய காரியங்களை 
செய்பவனே. பிரம்ம, ஈசன்‌ ஆகியோரை வழி நடத்துபவனே. 


177. ஸ்ரீ மஹாப்‌லாய நம: 
மஹாப்‌லவந்தனே “மஹாப்‌ல' நமோ நினகெ” 


57 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹாத்‌”ரியுக்‌ பூ. மிஹொத்த பேஷன்ன ஹொத்த வாயுன்ன 
மஹாகூர்ம நீ ஹொத்திருவி ஜக”த்ஸர்வவன்ன நீ 
ப£ஹிரந்தர்‌ வ்யாபிஸிருவ தா*ரகனு நியந்தா 


மஹா வலிமையைக்‌ கொண்டவனே. 'மஹாபலனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
இந்த பிரம்மாண்டத்தை தாங்கியுள்ள சேஷனை, அந்த சேஷனை தாங்கியுள்ள 
வாயுவை, தாங்கியுள்ள கூர்மரூபி நீயே. உலகம்‌ முழுக்க நீ உள்ளே மற்றும்‌ 
வெளியே என அனைத்து இடங்களிலும்‌ வ்யாபித்திருக்கிறாய்‌. 


178. ஸ்ரீ மஹாபு£த்‌“தி'யே நம: 

மஹாபுத்‌“தி'வந்தனெ 'மஹாபு£த்‌“தி” நமோ நினகெ” 
மஹாக்ஞான ஸ்வதந்த்ர ஸதா ஸர்வவிஷய ஞாத்ரு 
மஹாப்ரளயதி: வேத” நின்னொளிட்டு ரக்ஷிஸி நீ 
ப்‌“ரம்மகெ்‌ஒ போ”திளஎுதி ஹயஸீர்ஷ வேத”க்ஞ ஸ்ரீ 


மஹா அறிஞனே. 'மஹாபுத்தியே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மிகச்‌ சிறந்த 
ஞானத்தைக்‌ கொண்டவனே. ஸ்வதந்த்ரனே. எப்போதும்‌ அனைத்து விஷயங்களையும்‌ 
அறிந்தவனே. மகா பிரளய காலங்களில்‌, வேதங்களை உனக்குள்‌ வைத்துக்‌ கொண்டு 
காத்தாய்‌. அந்த வேதங்களை நீ ஹயக்ரீவ ரூபியாக வந்து, பிரம்மனுக்கு உபதேசம்‌ 
செய்தாய்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


179. ஸ்ரீ மஹாவியாய நம: 

மஹாவிய ஸாமர்த்‌*யரூப மஹாவியனே' நமோ 
மஹாப்ரளய முகி£யலு ப்ரக்ருதிய க்ஷோபி'ஸி 
மஹானஹங்காராதி”க“எ தத்‌*தே“வர்க£ள ஸ்ருஜிஸி 
பிரம்மாண்ட” நிர்மிஸிதி* பி“ரம்மகு*ரோ கமலாபதே 


மஹாவியனே. மிகச்‌ சிறந்த சாமர்த்தியம்‌ கொண்டவனே. 'மஹாவியனே' உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. மஹா பிரளய காலத்திற்குப்‌ பிறகு, ப்ரக்ருதியை அழித்து, 
அஹங்கார முதலான தத்வங்களை, அதன்‌ தத்வாபிமானி தேவதைகளை படைத்து, 
பிரம்மாண்டத்தை நிர்மாணம்‌ செய்தய்‌. பிரம்மனின்‌ குருவே. கமலாவான 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ பதியே. 


180. ஸ்ரீ மூஹாஸக்இயே நம: 

மஹாஸாக்கு ஸாமர்த்‌யவந்த 'மஹாஸக்கு' நமோ 
பிரம்ம ஸ்வேத“த்விபதி* கண்ட்‌ த்வச்சக்தி ரூபகள 
பி“ரம்ம ௬ுத்‌“ரரோள்‌ தத்தத்ரூபதி” இத்‌”து” க்ருதி மாள்பி 
மஹா நின்ன ஞானேச்சக்ரியாதி: மக்‌திகெ௫ணெயில்ல 


58 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹாசக்தியை, மஹா சாமர்த்தியத்தைக்‌ கொண்டவனே. 'மஹாமக்தியே' உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்வேதத்விபத்தில்‌ பிரம்மன்‌ கண்ட உன்‌ ரூபங்களை, அதே 
பிரம்ம, ருத்ரர்களில்‌ அந்தந்த ரூபங்களில்‌ இருந்து அவரவர்கள்‌ மூலமாக 
செயல்களை செய்கிறாய்‌. உன்னுடைய மிகச்சிறந்த ஞான, இச்சா, க்ரியாதி 
சக்திகளுக்கு இணையே இல்லை. 


181. ஸ்ரீ மஹாத்‌யுதயே நம: 

மஹாப்ரஸாத”ரூப 'மஹாத்‌”யுதி' நமோ நினகெ” 

மஹாத்‌”யுதி நின்னிந்தலேவெ ஸூர்ய ப்ரகாமமிஸுஃவ 
“தமேவபா”“ந்தமனுபா“தி' ஸர்வமிதி ங்ருதியு 

மஹாவடு வ்யாஸ நாராயண பார்க்கவ ந்ருஹரே 


மஹா பிரஸாதரூபமான 'மஹாத்யுதியே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்னாலேயே சூரியன்‌ முதலானோரும்‌ ஒளி வீசுகின்றனர்‌. 'தமேவாபாந்தமனுபாதி ' 
என்று ஸ்ருதியும்‌ இதையே சொல்கிறது. வாமனனே. வ்யாஸனே. நாராயணனே. 
பார்க்கவனே. நரசிம்மனே. 


182. ஸ்ரீ அனிர்தே£ஷ்யவபுஷே நம: 

பூர்ணவாகி: திளியதே* இஹ ஸ்வரூப நீ 
“அனிர்தே“ஷ்யவபு' நமோ நினகி'ல்ல உபமான 

ஆனந்த” சின்மாத்ர அப்ராக்ருத வபு ஸ்தூ£லவல்ல 

குணத்ரய பெள'திகவல்ல நின்னய ஸரீர 


முழுமையாக அறிய முடியாததான ஸ்வரூபத்தைக்‌ கொண்டவன்‌ நீ. 
'அனிர்தேஷ்யவபுவே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உனக்கு ஒப்புமை என யாருமே 
இல்லை. ஆனந்தமயனே. சின்மயனே. அப்ராக்ருத சரீரம்‌ கொண்டவனே. ஸ்தூல 
சரீரம்‌ இல்லாதவனே. உன்‌ சரீரம்‌ பெளதிகமானது அல்ல. 


183. ஸ்ரீ ஸ்ரீமதே நம: 

ஸ்ரீ எந்த£ரெ காந்தியு நீ ஸ்ரீமான்‌” நமோ நினகெ? 
ஸ்ரீ ஞான ஜோதிர்மய நம்ம இந்த்‌”ரிய அதிக்ராந்த 
ஸ்ரீ திவ்ய நித்ய சாமீகராப'ரண பூ'ஷிதனு 
ஸ்ரீயுதனு நீனாது'தரிந்த' ஸ்ரீமான்‌ ஸ்ரீநிதி'யு 


ஸ்ரீ என்றால்‌ ஒளி. நீ ஸ்ரீமான்‌ உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஞானமயனே. 
ஜோதிர்மயனே. நம்‌ இந்திரியங்களில்‌  வ்யாபித்திருப்பவனே. அழகானவனே. 
தங்கமயமான ஆபரணங்களை தரித்தவனே. செல்வந்தனே. ஆகையாலேயே நீ 
ஸ்ரீமான்‌ எனப்படுகிராய்‌. உன்னிடம்‌ அபாரமான நிதிகள்‌ இருக்கின்றன. 


184. ஸ்ரீ அமேயாத்மனே நம: 


59 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பரிச்சேத*ரஹித ஸ்வரூப “அமேயாத்ம' நமோ 
பரிமிதி இல்லவு கால தே“ கு£ணாதீதனு 
யாரூனு ஸாகல்யேன திளியலு அறக்யனாத” 
ஸ்வரூபனு நீனு அக'ணித மஹாமஹிமனு 


எவ்வித குற்றம்‌ குறைகள்‌ அற்ற ஸ்வரூபம்‌ கொண்டவனே. 'அமேயாத்மனே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எல்லைகள்‌ அற்ற கால, தேச, குணங்களைக்‌ 
கொண்டவனே. யாராலும்‌ உன்னை முழுமையாக அறிவதற்கு சாத்தியம்‌ இல்லாத 
ஸ்வரூபம்‌ கொண்டவன்‌ நீ. எல்லைகள்‌ அற்ற அபாரமான மகிமைகளைக்‌ 
கொண்டவனே. 


185. ஸ்ரீ மஹாத்‌'ரித்‌*ருதே நம: 

மஹா ஆத*ரணிப முக்ய ப்ராணதா'ரக முக்ய 
ப்ராணன்ன ஸம்ரக்ஷிஸைுவி நீ 'மஹாத்‌*ரித்‌'ருக்‌' நமோ 
ப்‌*ருஹத்பைல மந்த*ரவ பென்னல்லி ஹொத்த ஸ்ரீகூர்ம 
மஹாகோ£வர்த்தசன பெட்டிந்தெ“த்திதி* பாலகிருஷ்ண 


மிகச்‌ சிறந்த மரியாதைகளைப்‌ பெறுபவனே. முக்ய பிராணரை தரித்திருப்பவனே. 
முக்யபிராணரை காப்பவனே. 'மஹாத்ரித்ருக்‌' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மிகப்பெரிய மந்தர மலையை, தன்‌ முதுகில்‌ தாங்கிய ஸ்ரீகூர்மனே. மிகப்பெரிய 
கோவர்த்தன மலையை, தன்‌ விரலில்‌ தாங்கிய பாலகிருஷ்ணனே. 


186. ஸ்ரீ மஹேங்வாஸாய நம: 

மஹாஸ்ரேஷ்ட த*னுர்த*ர “மஹேஸ்வர நமோ எம்பெ்‌ 

மஹன்‌ நாராயண த”னுஷ்பா'ர்க்க*வ ராக'வகி”த்த 

மஹேந்த்‌”“ர கொட்டித்‌*த* த*னுஸ்கொண்டி தபோத'னரிந்த” 

மஹக்ஞான இச்சாசக்தியிம்‌ ஸர்வதா” க்ரியாவான்‌ 

மிகச்‌ சிறந்தவனே. தனுர்தரனே. 'மஹேஸ்வரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
நாராயணனே. தனுஸ்‌ ஏந்திய பார்க்கவனே. ருத்ரதேவர்‌, ஸ்ரீராமனுக்கு கொடுத்த 
தனுஸ்ஸினை கொண்டவனே. உன்னுடைய இச்சா சக்தியினால்‌, அறிஞர்கள்‌ 
மூலமாக ஞானத்தை கொடுப்பவனே. 


187. ஸ்ரீ மஹீபரர்த்ரே நம: 

க*வாங்வாதிகள ஸ்வாமி 'மஹீபீர்த்ரா'” நமோ எம்பெ்‌ 

கவாஸ்வாஇ“க:ள்‌ நின்னிந்த* ஜன்ய ஆஸ்ரித நியம்ய 
“தஸ்மாத*ஸ்வா அஜாயந்த ஏகே சோ பயாதசத: க்‌ 

வோஹ ஜக்ஞிரே தஸ்மாத்‌” எந்து ஸ்ருதி ஸ்ருஷ்டாதா”£ரக 


60 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பசு, குதிரைகளின்‌ ஸ்வாமியே 'மஹீபர்த்ரே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பசு, 
குதிரைகள்‌ ஆகியவை உன்னிடமிருந்தே பிறக்கின்றன. அனைத்திற்கும்‌ நீயே கதி. 
'தஸ்மாதஸ்வா.... என்று ஸ்ருதி சொல்வதைப்‌ போல, ஸ்ருஷ்டி முதலான 
அனைத்திற்கும்‌ ஆதாரமானவனே. 


188. ஸ்ரீ ்ரீனிவாஸாய நம: 

ஸர்வாபீ'ஷ்டாக*ளாஸ்ரய "ஸ்ரீனிவாஸ்‌ நமோ எம்பெ்‌ 
ஸர்வஸம்பத்கரி ஸ்ர வக்ஷோனிவாஸ ஸர்வேங்வர 
ஸ்ரீ வத்ஸத'ரயெந்து” ஸுப்ரக்யாதனாகி*ர௬வி 

ஸர்வத்ர ஸ்ரீஸஹ இப்ப வ்யாப்த ஒளதா”“ர்யஸிந்து” 


அனைத்து அபீஷ்டங்களுக்கும்‌ கதியானவனே. '்ரீனிவாஸனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து செல்வங்களையும்‌ கொண்டவளாள ஸ்ரீலட்சுமிதேவி உன்‌ 
மார்பில்‌ வசிக்கிறாள்‌. ஸர்வேஸ்வரனே. ஸ்ரீவத்ஸன்‌ என்று நீ புகழ்‌ பெற்றிருக்கிறாய்‌. 
அனைத்து இடங்களிலும்‌, ஸ்ரீலட்சுமிதேவி உடனேயே இருக்கிறாய்‌. கருணைக்‌ 
கடலே. 


189. ஸ்ரீ ஸுதாம்க*தயே நம: 

குணகள ஆங்ரய நீ'ஸுதாம்க“தி' நமோ நமோ 
ஆனந்தா'விர்ப'விஸித” முக்தரிகு” கதி நீனு 
ஞானபக்திவைராக்‌யயுக்‌ ஸஜ்ஜனக”ள்‌ க“திப்ரத* 
அன்ருதவல்ல ஸத்யம்‌ ஜகத்தெம்ப* ஞானதா“த 


நற்குணங்களின்‌ கடல்‌ நீயே 'ஸதாம்கதியே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆனந்த 
நிலையில்‌ இருக்கும்‌ முக்தர்களுக்கு நீயே கதி. ஞான, பக்தி, வைராக்கியங்களைக்‌ 
கொண்ட ஸஜ்‌ஜனர்களுக்கு கதியை அளிக்கிறாய்‌. ஜகத்‌ என்பது ஸத்யமே. பொய்‌ 
அல்ல என்னும்‌ ஞானத்தை வழங்குபவனே. 


190. ஸ்ரீ அனிருத்‌“தா”ய நம: 

நிரோத'மாள்ப ஜனரு இல்லத*வ “அனிருத்‌“த” 

ஸரணு நமோ ஸ்வேச்சா ப்ரவ்ருத்தியுள்ளவ ஸ்வதந்த்ர 
ஹரிபரான்முக”ராத” ங்ருதி விரோதி' து£ஷ்டர 

ஜரிவ மரணரிகெ ப்ரியகர அனிருத்‌“த' 


எதிர்க்கும்‌ (வெல்லும்‌) மக்கள்‌ யாரும்‌ இல்லாதவனே 'அனிருத்தனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தன்‌ இஷ்டப்படியே செயல்களை செய்யும்‌ வழக்கம்‌ கொண்டவனே. 
ஸ்வதந்த்ரனே. ஸ்ரீஹரிக்கு எதிரான, ஸ்ருதிக்கு எதிரான துஷ்டர்களை அழிப்பவனே. 
உன்னை சரணடைந்தவர்களுக்கு ப்ரியமானவனே. அனிருத்தனே. 


191. ஸ்ரீ ஸுரானந்தாய நம: 


61 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உக்குவ ஸுபூர்ண ஆனந்த” ப்ரசுர 'ஸுரானந்த” 
பா£கிசபமிர நமோ எம்பெ்‌ ஆனந்த” ஒத*“கிளஎுவி 
ப£க்தரிகெ்‌்‌ பேோப*னஞான அபரோக்ஷ ப்ரதா“த 
அகளங்க நித்யானந்தானுப'வ ஸ்வரூப ஸ்வாமி 


நிரம்பி வழிவதான, பூர்ணமான ஆனந்தத்தைக்‌ கொண்டவனே 'ஸுரானந்தனே' 
உனக்கு என்‌ தலை வணங்கியதான நமஸ்காரங்கள்‌. மகிழ்ச்சியைக்‌ கொடுப்பாயாக. 
பக்தர்களுக்கு முக்தி ஞானத்தை, அபரோக்ஷத்தை வழங்குபவனே. களங்கமற்ற 
நித்பானாந்த அனுபவத்தைக்‌ கொண்ட ஸ்வரூபத்தைக்‌ கொண்டவனே. ஸ்வாமியே. 


192. ஸ்ர கோவிந்தாய நம: 

பறுஈபுத்ர மொதலாத*வர ஸம்ப*ந்த' மாடி'ஸுவ 
ஸ்ரீ்‌ ‘கோவிந்த நமோ ஹீங்கார நாம ப்ரதிபாத்‌“ய 
பூஸுரரிம்‌ அமரரிம்‌ எ௦ூரிக”ளிம்‌ ஸம்ஸ்துதனு 
ஸமஸ்த வேத”வாக்யக:ளிந்த* கீர்த்தித வேத*வேத்‌“ய 


மாடு, வாரிசு ஆகியவற்றை வழங்குபவனான ஸ்ரீமனே. 'கோவிந்தனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஹீங்கார என்று அழைக்கப்படுபவனே. பூமியில்‌ வாழ்பவர்களால்‌, 
முக்தர்களால்‌, தேவதைகளால்‌ வணங்கப்படுபவனே. அனைத்து வேத 
வாக்கியங்களாலும்‌ போற்றப்படுபவனே. வேதவேத்யனே. 


193. ஸ்ரீ கோ“விதா“ம்பதயே நம: 

தேஜஸ்விகள ஸ்வாமி கோ்‌விதா:“ம்பதி' நமோ எம்பெ்‌ 
ஸஞ்ஞானதேஜஸ்வி அபரோக்ஷி ப*க்தருகளிகு்‌ 
ஸூர்யாதி'க்‌'ரஹ நக்ஷத்ர த'டித்தாதி' தே*வர்க்க*ளிகு” 
தேஜஸ்வி ஸுர ரிஷியஜகர்கு* ரக்ஷக ஸ்வாமி 


அறிஞர்களின்‌ ஸ்வாமியே 'கோவிதாம்பதியே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்‌ 
பக்தர்களுக்கு யதார்த்த ஞானத்தையும்‌, அபரோக்ஷத்தையும்‌ வழங்குபவனே. சூரியன்‌ 
முதலான கிரகங்களுக்கும்‌, நட்சத்திர முதலானவர்களுக்கும்‌, தேவர்களுக்கும்‌, 
ஞானத்தைக்‌ கொண்ட ரிஷிகளுக்கும்‌ கூட நீயே ரக்ஷகனாக இருக்கிறாய்‌. 
ஸ்வாமியே. 


194. ஸ்ரீ மரீசயே நம: 

தாமஸ தை*த்யர்க்ள மரண ஹொந்தி“எ௦வ “மரீ சி்‌ 
நமோ எம்பெ* அக்‌“ஞான ஸம்ஹர ஸக்ஞானதா“த 
சாமீகராப்‌ ப்ரகாறவான்‌ நிர்மல ஸ்வரூப 
அமலகு*ண ஜலநிதே' க்ருபாம்‌ ம்ருத ஸுரிஸோ 


62 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தாமஸ தைத்யர்களுக்கு மரணத்தை கொடுப்பவனே 'மரீசியே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அஞ்ஞானத்தை அழித்து, ஸுக்ஞானத்தை அளிப்பவனே. 
தங்கமயமாக ஒளிர்பவனே. நிர்மல ஸ்வரூபம்‌ கொண்டவனே. குறைகள்‌ அற்ற 
குணங்களைக்‌ கொண்டவனே. பாற்கடலில்‌ வசிப்பவனே. உன்‌ கருணை என்னை 
மழையை பொழிவாயாக. 


195. ஸ்ரீ த*மனாய நம: 

மத்ருகள புர நிரோத*னமாள்ப 'த*மனனே” 
ஸ்ரிரபா“கி' நமோ எம்பெ: முப்புரக'ளுரிஸிதி்‌ 
புரஸ்த* ஸஞ்ஜீவினி ரஸவ கோ”ரூபதி” குடிசது்‌ 
ஹரனொளித்‌*து* ஒதகி£தி' த்ரிபுர த*ஹிஸலிகெ 


எதிரிகளின்‌ இருப்பிடங்களைக்‌ கூட அழிப்பவனே 'தமனனே' உனக்கு தலைவணங்கி 
நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. முப்புரங்களை அழித்தவனே. அப்போது ஸஞ்சீவினி 
ரஸத்தினை பசு ரூபத்தில்‌ வந்து குடித்து உதவினாய்‌. த்ரிபுராஸுரர்களை 
அழிப்பதற்காக, ருத்ரரில்‌ இருந்து உதவி செய்தாய்‌. 


196. ஸ்ரீ ஹம்ஸாய நம: 

ஸத்ருவத* கொடி'ஸுவவ ஹம்ஸனே நமோ எம்பெ்‌ 
நிர்தோ£ஷத்வதி: “ஹம்‌' ஸாரத்வதி£ம்‌ “ஸ்வ: நிர்தோ£ஷூஸுக” 
ஆதிஸார ப*ூலவத்வதி* ஞானிப'க்தபோஷண 

நித்ய நிர்தோ'ஷஸார ப£லவந்ததி'ம்‌ த்ருவத” 


எதிரிகளை அழிப்பவனே. ஹம்ஸனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தோஷங்கள்‌ 
அற்றவன்‌ என்பதால்‌ 'ஹம்‌' எனப்படுகிறாய்‌. அனைத்தையும்‌ நடத்துவதால்‌ 'ஸ்வ:' 
எனப்படுகிறாய்‌. தோஷங்கள்‌ அற்ற சுகத்தினைக்‌ கொடுத்து, அனைத்து 
பக்தர்களுக்கும்‌ வலிமை ஆகியவற்றை அருளி, பக்தர்களை காப்பவனே. எதிரிகளை 
அழிப்பவனே. 


197. ஸ்ரீ எ”பர்ணாய நம: 

விகாரவில்லதெ்‌ ஸமானவாகி:௬வ “ஸுபூர்ண' 
உத்க்ருஷ்டானந்தா”னுப£வ ஸ்வரூப ஸுபர்ண நமோ 
அகளங்க பரமானந்த” ஸ்வரூப அவதார 

ஸகலத£லு ஸர்வஸ்த“ரூபதூலு ஸமானபூர்ண 


எவ்வித மாற்றங்களும்‌ இன்றி சமமாகவே இருப்பவனே 'ஸுபூர்ணனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அபரிமிதமான ஆனந்த அனுபவ ஸ்வரூபத்தை கொண்டவனே. 
தோஷங்கள்‌ அற்றதான பரமானந்த ஸ்வரூபனே. உன்னுடைய அவதாரங்கள்‌ 
அனைத்திலும்‌, அனைத்து ரூபங்களிலும்‌, ஒரே மாதிரியாக பூரணமாக இருப்பவனே. 


63 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


198. ஸ்ரீ புஜகோ”“த்தமாய நம: 

விஷயபோ”“க”*க்காகி;யே அன்னாதி: போ'க“£ரதரு 
ஸ்ரீயனலி பரான்முக்‌ தை“த்யரன்ன பீடி'ஸுவ 
ஸமாஸக 'பு'ஜகோ”*த்தம' நமோ எம்பெ*£ பேஷமய்யா 
ஈறு வாஹன ஸேவகப்ரிய அஸர பமிக்ஷகனு 


அன்னம்‌ முத்லான விஷய போகங்களில்‌ ஈடுபடும்‌, ஸ்ரீயனிடம்‌ பக்தி செய்யாத 
தைத்யர்களை பீடிக்கும்‌, அவர்களை ஆளும்‌ 'புஜ்கோத்தமனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பேஷன்‌ மேல்‌ படுத்திருப்பவனே. வலிமையான கருடனை 
வாகனமாக கொண்டவனே. பக்தர்களின்‌ ப்ரியனே. அசுரர்களை தண்டிப்பவனே. 


199. ஸ்ரீ ஹிரண்யக'ர்பாய நம: 

வஜ்ரஹஸ்தனே 'ஹிரண்யனாபூனே' நமோ நினகெ” 
வஜீரரேகா“ங்கித ஹஸ்ததி' வஜ்ரகூரு நக”“தி"ம்‌ 
நிர்ஜரர பூ£ஸுரர ஹரிப'க்த ப்ரஹ்லாதன 

மூர்ஜகூத” வைரி ஹிரண்யகன நாபி” ஸ்ளிதி” 


தங்கமயமான ஹஸ்தங்களைக்‌ கொண்டவனே 'ஹிரண்யனாபனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தங்கமயமான ரேகைகளைக்‌ கொண்ட கைகளால்‌, அதில்‌ உள்ள 
வலிமை பொருந்திய நகங்களால்‌, சிறந்த தேவதையான ஹரிபக்தனான 
பிரகலாதனின்‌ எதிரியான ஹிரண்யகனின்‌ நாபியை கிழித்து அவனை கொன்றவனே. 


200. ஸ்ரீ ஸுதபஸெ நம: 

அஸுரமாயா பூர்ண நாம மாள்ப “ஸுதபோ” நமோ 

நீ ஸுபூர்ண ஞானஸ்வரூப மித்யாஞான ஹந்த 
“ளப்‌ ஸூம்பூர்ண(த' தாரக ப” பரமேஸ்வர பாத்‌ 

பி£ஸஜபவ நின்னஸுத ஸுதபாத ளஎ௦தபா 


அசுர சக்திகளை முழுமையாக அளிப்பவனே 'ஸுதபனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நற்குணங்களை முழுமையாகக்‌ கொண்டவன்‌. ஞான ஸ்வரூபன்‌. 
மித்யா ஞானத்தை அழிப்பவனே. அனைத்தையும்‌ தரித்திருப்பவனான 


ஸர்வோத்தமனே. பிரம்மன்‌ உன்‌ மகன்‌. ஸச்சிதானந்த ஸ்வரூபியே. அனைவரையும்‌ 
காப்பவனே. 


கு“௬௧” மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம எ3ுகு“ணாப்‌“தி' ஸர்வகர்த்த 
“ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸூித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ? ||ப 

|| மூன்றாம்‌ ஸந்தி முடிந்தது | | 


64 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 
நான்காம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக' எுகு*ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
பபீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே |।|ப 


201. ஸ்ரீ பத்மனாபா'ய நம: 

ஸிம்ஹ நாதா“தி*க“*ளந்தெ பா'ஸுநாம “பத்மனாப” 
அஹர்னிபமி நமோ நினகெ்‌ ஆதி*வராஹ நின்ன 
ஸிம்ஹ நாத* மஹாஸ்வனதி” நீனெந்து' திளிஸிதி்‌ 
பிச£ரம்மனிகெ” நாபி'கமலதி* ஜன்மவித்தவனு 


ஸிம்ஹ நாதத்தைப்‌ போல கம்பீரமான கர்ஜனை கொண்டவனே. 'பத்மனாபனே' 
உனக்கு என்‌ இரவும்‌ பகலுமான நமஸ்காரங்கள்‌. ஆதிவராகனே. உன்‌ சிம்ம 
நாதத்தால்‌, உன்னைப்‌ பற்றி தெரிவித்தாய்‌. நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை 
படைத்தவனே. 


202. ஸ்ரீ ப்ரஜாபதயே நம: 

ஜக*த்ப்ராணிபாலக 'ப்ரஜாபதி' நமோ நமோ 
ஜக்‌த்தல்லி ப்ரஜெகள ஸ்வாமி நியந்த நீனேவெ 
ஏக சித்ததி' ஜபிபருக*ள ரக்ஷகானந்த”ப்ரத” 
ஜகத்காரணனு விஸ்வவ்யாபி நீனெ ஸர்வகர்த்தா 


உலகின்‌ அனைத்து பிராணிகளையும்‌ காப்பவனே ப்ரஜாபதியே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உலகில்‌ அனைத்து பிரஜைகளின்‌ ஸ்வாமி நீயே. ஒரு மனதுடன்‌ 
உன்னை ஜெபிப்பவர்களை காப்பவர்களில்‌ நீயே முதல்வன்‌. இந்த உலகின்‌ காரணன்‌ 
நீயே. அனைத்து இடங்களிலும்‌ வ்யாபித்திருக்கிறாய்‌. அனைத்தையும்‌ செய்பவன்‌ 
நீயே. 


203. ஸ்ரீ அம்ருத்யவே நம: 

மாரகரு ஹிம்ஸகரூ இல்லத'வ அம்ருத்யு' நீ 
ஸரணு நமோ ப”க்தரக்ஷக ஸ்ரீற நரஸிம்ஹ 
ஸரணரிகெ” ஜன்ம ஜராமரணாதி: ஸம்ஸார 
பரிஹரிஸி முக்தி அம்ருதத்வ நீடி” பொரெவி 


துன்பம்‌ கொடுப்பவர்‌. வெல்பவர்‌ யாரும்‌ இல்லாத 'அம்ருத்யுவே' உன்னை 
சரணடைகிறேன்‌. பக்தர்களை காப்பவனே. ஸ்ரீலட்சுமி தேவியின்‌ தலைவனே. 


65 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நரசிம்மனே. உன்னை சரணடைந்தவர்களுக்கு, அவர்களின்‌ சம்சார பந்தனத்தை 
பரிகரித்து, முக்தி என்னும்‌ அமிர்தத்தைக்‌ கொடுத்து காக்கிறாய்‌. 


204. ஸ்ரீ ஸர்வத்‌ரதே நம: 

ஸர்வகாலதசலு நீ ப்ரகாமமமான மஹிமாவான்‌ 
“ஸர்வத்‌ருக்‌' நமோ எம்பெ” ஸர்வத்ர ஸர்வவ்யாபி நீனு 

ஸர்வம்பங்யதி ஆது'த“ரிந்த” ஸர்வத்‌“ருக்‌ எம்பு£வரு 

ஸர்வதோமுக”னெந்து* ப்ரஸித்‌“த” நீ ஸ்ரீ நாரஸிம்ஹ 


அனைத்து காலங்களிலும்‌ நீ ஒளிமயமான மகிமைகளை கொண்டவன்‌. 'ஸர்வத்ருக்‌' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தனானவன்‌ நீயே. 
அனைத்தையும்‌ பார்க்கிறாய்‌ ஆகையால்‌ 'ஸர்வத்ருக்‌' என்பார்கள்‌. அனைத்து 
திசைகளிலும்‌ பார்ப்பவன்‌ என்று புகழ்‌ பெற்றிருக்கிறாய்‌. ஸ்ரீ நரசிம்மனே. 


205. ஸ்ரீ ஸிம்ஹாய நம: 

மேக*தாடனரூப பபாஸன மாடு'வியோ “ஸிம்ஹ 
பா£கி* மிர நமோ எம்பெ்‌ஸங்க்ருந்த* பர்ஜன்ய ஸேவ்ய 
நாக*ராஜன க“ர்வப/டி“தி' கிரியெத்தி கிருஷ்ண 
கோ்‌குலவ காய்த* கோவிந்த” தேவ தே£வ ஸிம்ஹ 


மேகத்தை மீறியதான ரூபத்தை எடுத்து அனைவரையும்‌ ஆள்பவனே. 'ஸிம்ஹனே' . 
உனக்கு தலை வணங்கி நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. அபாரமான மழை பெய்தபோது, 
உன்‌ மேல்‌ குடை பிடித்து காத்த நாகராஜனை, பின்னர்‌ அவனுடைய கர்வத்தை 
அடக்கினாய்‌ (காளிந்தி). கோவர்த்தன மலையை தூக்கி கோகுலத்தை கிருஷ்ணனான 
காத்தாய்‌. கோவிந்தனே. தேவதேவனே. ஸிம்ஹனே. 


206. ஸ்ரீ ஸந்தா'த்ரே நம: 

ப்ருது*வீத்‌£யுஸந்தா£னமாள்ப “ஸந்தா'த” நமோ நினகெ” 
த்‌*யுப்‌*வாதி* ஸர்வதா*ரக பரம ஆத்ம ஸர்வே 
ஸர்வக்கு ஆதா”ரனாகி“த்‌“து' ஜனபோஷண மாள்பி 
தைத்தரீய ஸத்பா'ஷ்யனோள்பது” யோக்‌“ய கு“ருத்‌“வார 


பூமி, ஆயுள்‌, வாரிசி ஆகியவற்றைக்‌ கொடுப்பவனான 'ஸந்தாதனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேவர்கள்‌ முதலான அனைவருக்கும்‌ ஆதாரமானவனே. 
பரமாத்மனே. ஸர்வேபமனே. அனைத்திற்கும்‌ ஆதாரனாக இருந்து, மக்களை ந்‌ 
காக்கிராய்‌. ஒரு தக்க குருவின்‌ மூலமாக தைத்திரிய ஸத்பாஷ்யத்தை படித்தால்‌ 
உன்னை அறியலாம்‌. 


207. ஸ்ரீ ஸந்தி'மதே நம: 
யக்ஞ்க்‌ளிந்த”ன ஸம்யோக”மான்‌ 'ஸந்தி'மான்‌' நமோ நமோ 


66 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


யக்‌“ஞப்‌”ருத்‌ யக்ஞக்ருத்‌ யக்ஞ யக்ஞபு'க்‌ யக்ஞ்ஸாத'ன 
யக்ஞ்ஸ்த விஷ்ணோஷரணெம்பெ”: ஸர்வஸ்வாமி நம்மொளிஹ 
ஸம்யோக” யக்ஞ நாம வாயுவந்தர்யாமி யக்ஞ ஸ்ரீ 


யக்ஞங்களால்‌ மகிழ்பவனே “ஸந்திமான்‌' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
யக்ஞங்களை செய்பவன்‌, செய்விப்பவன்‌, அதனால்‌ வரும்‌ ஸாரத்தை ஏற்றுக்‌ 
கொள்பவன்‌ மற்றும்‌ அந்த யக்ஞத்தில்‌ இருப்பவனான விஷ்ணுவே உனக்கு நான்‌ 
சரணடைகிறேன்‌. அனைவருக்கும்‌ ஸ்வாமியே. நமக்குள்‌ இருப்பவனான, பாரதிரமண 
முக்யபிராணாந்தர்கதனான, ஸம்யோக யக்ஞனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


208. ஸ்ரீ ஸ்தி“ராய நம: 

ஹஸ்ததசலி வஜ்ரஸ்தா“பக 'ஸ்தி“ர' நமோ நினகெ” 
கஸ்த” குஸ்த்‌ கே“சர ஸுராஸுர ஸ்மிவவிது” 
ஸுஸ்திரரல்ல புட்டிபோபுரு நீ ஸ்திர அச்யுத 
ஸ்வதந்த்ர நித்யனு அப்ராக்ருத முக்‌*ய ஸ்திர நீனே 


கைகளுக்கு வலிமையைக்‌ கொடுப்பவனே 'ஸ்திரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பூமியில்‌, தண்ணீரில்‌, வானத்தில்‌ சஞ்சரிக்கும்‌ என அனைத்து ஜீவர்களும்‌ 7 
பிராணிகளும்‌, மற்றும்‌ தேவதைகள்‌, ருத்ரர்‌, பிரம்மன்‌ ஆகியோரும்கூட 
நிலையானவர்கள்‌ அல்ல, பிறப்பு இறப்பு கொண்டவர்கள்‌. நீ மட்டுமே ஸ்திரமானவன்‌. 
அழிவில்லாதவன்‌. ஸ்வதந்த்ரன்‌. நித்யன்‌. அப்ராக்ருத சரீரம்‌ கொண்டவன்‌. 
ஸர்வோத்தமனான ஸ்திரன்‌ நீயே. 


209. ஸ்ரீ அஜாய நம: 

சோரரு து'ஷ்டரொளு பரஸ்பர வைமனஸ 
பா“ரி க£ஃலபெ* உண்டுமாள்ப “அஜ?” நமோ நினகெ” 
எர நராதி*க“ளந்தெ ஜன்ம நினகி'ல்லவு 
நரஸிம்ஹ ஆவிர்பா'வதி'ம்‌ நஜாயதேதி அஜ: 


திருடர்கள்‌, துஷ்டர்கள்‌ ஆகியோருக்கும்‌ பரஸ்பரம்‌ கருத்து வேறுபாடு மற்றும்‌ 
குழப்பங்களை உருவாக்கும்‌ 'அஜனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தேவதைகள்‌, 
மனிதர்கள்‌ ஆகியோருக்கு இருப்பதைப்‌ போல உனக்கு பிறப்பு என்பது இல்லை. 
நரஸிம்மனாக தோற்றம்‌ கொண்டவனே. ந ஜாயதேதி அஜ: - யார்‌ 
செல்வதில்லையோ (இறப்பதில்லையோ), அவன்‌ அஜன்‌. 


210. ஸ்ரீ துர்மர்ஷணாய நம: 

ஸயத்ருக“ளிகெ” உக்‌'ர “து*ர்மர்ஷண' நமோ நினகெ” 
ஸத்ரு து*ஷ்டரிகெ” பயங்கர கா£தக ந்ருஹரே 
வராஹ ராம கிருஷ்ண கல்கி நீ யாரிந்த“லு 
மர்ஷணகெ அபக்யனு பூர்ணப்‌ல ரூபந்னு 


67 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எதிரிகளுக்கு உக்ரனே. துர்மர்ஷணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எதிரிகளுக்கு 
துஷ்டர்களுக்கு பயங்கரமான எதிரியே. ந்ருஹரியே. வராகனே. ராமனே. 
கிருஷ்ணனே. கல்கியே. நீ யாராலும்‌ (முழுமையாக) அறியப்பட முடியாதவன்‌. 
பூர்ணபலன்களின்‌ ரூபம்‌ நீயே. 


211. ஸ்ரீ மாஸ்தாய நம: 

மத்ருக'ள நாறகனு 'ஸமாஸ்தா' நமோ எம்பெ்‌ 
சோரர து'ஷ்டர அஸத்யவந்தர த*ண்டிஸுவி 
சராசர ஜக“த்ஸர்வ நின்ன அத்‌'னவாகி“ஹுது” 
யாரு ஸமரில்லத்‌ பரமைக மாஸ்தா நினேவெ 


எதிரிகளை அழிப்பவனே. பமாஸ்தாவே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. திருடர்களை, 
துஷ்டர்களை, பொய்‌ பேசுபவர்களை தண்டிக்கிறாய்‌. சராசரங்களால்‌ நிறைந்த இந்த 
உலகம்‌ முழுவதும்‌ உன்‌ அதீனமாகவே இருக்கிறது. யாரும்‌ உனக்கு சமமானவர்‌ 
இல்லை. ஸர்வோத்தமனான ஸமாஸ்தா நீ ஒருவனே. 


212. ஸ்ரீ விங்ருதாத்மனே நம: 

ப்ரஸித்‌“த'வாகி' ஸ்தோத்ர மாடி'ஸிகொம்ட*்‌ “விஸ்ருதாத்மா' 
நா ஸிரபா*கி* நமோ நமோ எம்பெ்‌ கருணாப்‌*தி£யே 

ஸ்ரீ ஈ ஸ்தோத்ர நுடி” கொள்ளோ ஸுப்ரஸன்ன 

ப்ரஸித்‌த* ஸ்வரூபவந்த விஸ்ருதாத்ம ஸ்ரீனிவாஸ்‌ 


அனைவராலும்‌ ஸ்தோத்திரம்‌ சொல்லப்பட்டு, அவற்றை ஏற்றுக்‌ கொள்பவனே. 
விங்ருதாத்மனே. உனக்கு நான்‌ தலைவணங்கி நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. 
கருணைக்கடலே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. இந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்‌ 
கொள்வாயாக. புகழ்பெற்ற ஸ்வரூபங்களைக்‌ கொண்டவனே. விஸ்ருதாத்மனே. 
ஸ்ரீனிவாஸனே. 


213. ஸ்ரீ எ௦ராரிக்‌'னே நம: 

ஸுராரி தை“த்யர ஹந்தா “ஸுராரிஹா' நமோநமோ 
ஸுராரி ஹிரண்யகரன்ன ஸீள்தி: ப'க்தபால 

முர நரரன்ன அளிதி: ஸுஜன ஸுரபாலா 

ஜைரேய கெளரவர கொல்லிஸிதி: பாண்ட“வப்ரிய 


தேவதைகளின்‌ எதிரிகளை அழிப்பவனே. ஸுராரிஹனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேவர்களின்‌ எதிரியான ஹிரண்யாக்ஷனை கொன்றவனே. 
பக்தர்களை காப்பவனே. முர-அசுரன்‌, நரகாசுரன்‌ ஆகியோரைக்‌ கொண்றவனே. 
ஸூஜ்ஜனர்களை, தேவர்களை காப்பவனே. பாண்டவர்களின்‌ நண்பனே. 
கெளரவர்களைக்‌ கொல்ல வைத்தவனே. 


68 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


214. ஸ்ரீ குரவே நம: 

அம்ருதாதி': த்‌“ரவ்யக“ள க்‌*ருஹீதா கு*ருவே' நமோ 
அம்ருத எ௦ரரிகு*ணிஸிதி்‌ அஸுரரிகெ்‌ இல்ல 
ப்‌*ரம்மாதி“க*ளிகெ்‌ உபதே“ஸ்மிஸி“தி யதா*யோக்‌*ய 

நீ மூல குரு ஸ்ரீமன்‌ நாராயண ஹம்ஸ ஹயாஸ்ய 


அம்ருதம்‌ முதலான அனைத்து பொருட்களையும்‌ (அதன்‌ ஸாரத்தை) பெற்றுக்‌ 
கொள்பவனே. 'குருவே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அந்த அமிர்தத்தை 
தேவர்களுக்கு பிரித்துக்‌ கொடுத்தாய்‌. அசுரர்களுக்கு கொடுக்கவில்லை. 
அவரவர்களின்‌ யோக்யதைக்கேற்ப பிரம்மாதிகளுக்கு உபதேசம்‌ செய்தாய்‌. நீயே மூல 
குரு. ஸ்ரீமன்‌ நாராயணனே. ஹம்ஸனே. ஹயக்ரீவனே. 


215. ஸ்ரீ கு ருதமாய நம: 

உத்க்ருஷ்ட ரீதியலி ஏக விஸ்தார “கு“ர௬ுதம' 
உத்தமாங்க*த* பா£கி* பரரணா ௧” நா நமோ எம்பெ்‌ 
இந்த்‌“ர குர ௬த்‌”ர ௬த்ரகு“௬ பத்‌'மஜ ஸமீர 
பத்‌ மஜ கு'௬ ஸ்ரீபதி கு ௬ுதமனு அகு'௬ 


மிகச்‌ சிறந்ததான வகையில்‌ ஸர்வோத்தமனாக இருப்பவனே 'குருதமனே' 
அனைத்து அனைத்து அங்கங்களாலும்‌ உன்னை சரணடைந்து வணங்குகிறேன்‌. 
இந்திரனின்‌ குரு ருத்ரர்‌; ருத்ரரின்‌ குரு பிரம்ம வாயுகள்‌; அவர்களின்‌ குரு ஸ்ரீபதி, 
நீயே. குருதமனே. குரு இல்லாதவனே. 


216. ஸ்ரீ தா'ம்னே நம: 

ஸோமார்க்காதி்‌ க்‌ீரஹதே“வதெ பு'த்‌“தி'ஹொளிஎுவி நீ 
“தா'ம' நமோதேஜோரூபவான்‌ தா'மநாமா 

ஸோம ஸூர்யாதி*கள பு'த்‌“தி' க்ரியா நின்னிந்தலேவெ 

தம்ம தம்ம ப்ரகாமனாதி*க*ளன்னு மாடு'வரு 


சந்திரன்‌, சூரியன்‌ ஆகிய கிரகங்களில்‌ இருந்து அவர்களுக்கு ஒளி கொடுப்பவனே 
'தாமனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஒளி பொருந்தியவனே. தாம என்று 
அழைக்கப்படுபவனே. அந்த சந்திரன்‌, சூரியன்‌ ஆகியோர்களின்‌ புத்தி, செயல்கள்‌ 
உன்னாலேயே நடக்கின்றன. உன்னாலேயே அவர்கள்‌ மற்றவர்களுக்கு ஒளி 
கொடுக்கிறார்கள்‌. 


217. ஸ்ரீ ஸத்யாய நம: 

ப£க்தரிகெ்‌ உத்தமவாத: போக ஒத£கி*'ஸுவி 
“ஸத்யனே' நமோ ஸதத ப*க்தவத்ஸலனெ ஸ்ரீ 

தத்தத்காலதி' ப'க்தேஷ்டதா'த ஹிதகரனு நீ 


69 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸந்தத ப்ரியகர ஸாது” பரிபால கருணி 


பக்தர்களுக்கு மிகச்சிறந்ததான போகத்தை அருள்பவனே 'ஸத்யனே' எப்போதும்‌ 
உன்னை வணங்குகிறேன்‌. பக்தவத்ஸலனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. அந்தந்த 
(தக்க) காலங்களில்‌ பக்தர்களின்‌ இஷ்டங்களை நிறைவேற்றுபவனே. இதம்‌ 
அளிப்பவனே. நீ எப்போதும்‌ அனைவருக்கும்‌ ப்ரியயானவனாக இருக்கிறாய்‌. 
ஸஜ்‌ஜனர்களுக்கு அருள்பவனே. கருணைக்‌ கடலே. 


218. ஸ்ரீ ஸத்யபராக்ரமாய நம: 

ஸோமாதி* ஸாது” யக்ஞரதராத“வர க்‌*ருஹதி”்‌ 
ரமாயுக்‌ வாஸமாள்பி 'ஸத்யபராக்ரம்‌' நமஸ்தே 
பி£ரம்மவாய்வர்க்காதி* ஸத்யர பராக்ரம நின்னிந்த” 
வாமன த்ரிவிக்ரம ஸத்யசாரி ப£லிகொ£லிதி்‌ 


ஸோமயக்ஞ முதலான யக்ஞங்களை செய்பவர்களின்‌ வீட்டில்‌ ஸ்ரீலட்சுமிதேவி உடன்‌ 
வசிக்கிறாயே. 'ஸத்யபராக்ரமனே' உன்னை வணங்குகிறேன்‌. பிரம்ம, வாயு, சூரியன்‌ 
ஆகியோரின்‌ பராக்கிரமங்கள்‌ (செயல்கள்‌) உன்னாலேயே நடக்கின்றன. வாமனனே. 
த்ரிவிக்ரமனே. உண்மையை பேசி பின்பற்றியவனான பலிச்‌ சக்கரவர்த்திக்கு 
அருளியவனே. 


219. ஸ்ரீ நிமிஷாய நம: 

ஜாக்‌“ரதாவந்தனே நிமிஷ” நமோ நமோ நினகெ” 
ஜாக்‌“ரதா அவஸ்தா: ப்ரவர்த்தக ஸ்தூ£லபு£க்ஞ விஸ்வ நீ 
ஜக்‌” ஸ்தூல விஷயக*ளோள்‌ ௭௦க“ஸமார நீனிருவி 
ஜக'ல்லீலானந்த” நீ ஸ்வாக்‌*பரஸ கொம்பி* அனக' 


எப்போதும்‌ முழிப்புடன்‌ இருப்பவனே. 'நிமிஷனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
விழிப்பு நிலையை கொடுப்பவனே. உலகில்‌ அனைத்து ஸ்தூல பதார்த்தங்களிலும்‌, 
அதன்‌ சுகங்களை (சுக பலன்களை) ஏற்றுக்‌ கொள்பவனாக இருப்பவனே. உலகின்‌ 
அனைத்து செயல்களையும்‌ உன்‌ லீலைகளால்‌ செய்பவனே. அனைத்திலிருந்தும்‌ 
ஸ்வாக்ய ரஸத்தினை ஏற்றுக்‌ கொள்பவனே. யாராலும்‌ வெல்லப்பட முடியாதவனே. 


220. ஸ்ரீ அனிமிஷாய நம: 

மனுஷ்யாதி* ஜீவரிகெ: பி'ன்னனு லீலாக்ரீ டா” 
அனுபவ தே£வ“அனிமிஷனே' நமோ நினகெ்‌ 
மனுஷ்யவத்‌ அவதார மாடி'தரூ நரனல்ல 
பி'ன்னனு ஞானானந்த“ப'ல அப்ராக்ருத விக்‌“ரஹ 


மனிதர்கள்‌ முதலான அனைத்து ஜீவர்களைவிட பின்னனே (வேறுபட்டவனே). 
லீலைகளால்‌ செயல்களை செய்பவனே. அனுபவத்தை கொடுக்கும்‌ தேவனே. 


70 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


'அனிமிஷனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மனிதனாக நீ அவதாரம்‌ 
செய்திருந்தாலும்‌, நீ மனிதன்‌ அல்ல. அனைவரையும்‌ விட வேறுபட்டவன்‌. 
ஞானானந்த பலரூபனே. அப்ராக்ருத தேகத்தைக்‌ கொண்டவனே. 


221. ஸ்ரீ ஸ்ரக்‌*விணே நம: 

அதிக்ரமிஸி இருவந்த” 'ஸ்ரக்‌*வி' நமோ நினகெ” 
ஸ்ரீதே*விகு* பி£ரம்மாமிிவாதி* ஸுரநர ஸமஸ்த 
ஜந்துகளு சராசர ஸர்வக்கு ஸஹா மீரித” 
அதிபராக்ரம கு£ணடபலாதி£க”ளிந்த பூர்ண 


அனைவரையும்‌ மீறியவனான -ஸ்ரக்வி' உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீதேவிக்கும்‌, பிரம்மதேவரே முதலான அனைத்து சுரர்களுக்கும்‌, நரர்களுக்கும்‌, 
அனைத்து ஜந்துக்களுக்கும்‌, சராசரங்களான அனைத்திற்கும்‌ எப்போதும்‌ மீறியவனே. 
அனைவரையும்விட பராக்ரமியே. குண, பலங்களால்‌ பூர்ணனே. 


222. ஸ்ரீ வாசஸ்பதயே நம: 

வாக்‌“ந்த்‌“ரியாதிபதி 'வாசஸ்பதி' நமோ நினகெ” 
ஆக்‌மாம்னாய வேதோ:பனிஷத்‌ வாக்யக“ள ஸர்வக்கு 
அக*ணித மஹாத்ம்யவாகி: நீனு பதியாகிருவி 
ஸக்ரமவேத”வாக்யகள ரக்ஷிபி ப்ரளயதி” 


வாக்‌ இந்திரியத்திற்கு அதிபதியே 'வாசஸ்பதியே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஆகம, ஆம்னாய வேதங்கள்‌, உபநிஷத்‌ வாக்கியங்கள்‌ என அனைத்திற்கும்‌ நீயே 
தலைவனாக இருக்கிறாய்‌. அகணித மஹாத்ம்யத்தைக்‌ கொண்டவன்‌ நீ. பிரளய 
காலத்தில்‌ அனைத்து வேத வாக்கியங்களையும்‌ காப்பவனே. 


223. ஸ்ரீ உதா ரதி'யே நம: 
ஸர்வபர்ந்த* நாபமக கர்மவான்‌ 'உதா“ரதீ” நமோ 
“உ ஸர்வோத்க்ருஷ்டதா“ர லக்ஷ்மிய “தீ” ஞானஸுகா£ தி்‌ 
ஸர்வபூலகு௫ணாஸ்ரயனு உதார ஸ்ருஹுத்‌ 
ஸர்வதா” நிர்தோ£ஷ நிரவதி'க ஞானவான்‌ நீனு 


அனைத்து பந்தங்களையும்‌ அழிக்கும்‌ கர்மங்களை செய்விப்பவனே 'உதாரதி' யே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உ என்றால்‌ அனைத்து நலன்களையும்‌ கொடுப்பளான 
லட்சுமிதேவியின்‌; தீ - என்றால்‌ அனைத்து ஞான ஸுக, பல குணங்களின்‌ 
ஆஸ்ரயனே. கருணை வடிவானவனே. நல்‌ இதயம்‌ கொண்டவனே. எப்போதும்‌ 
தோஷம்‌ அற்றவனே. எல்லையற்றதான ஞானத்தைக்‌ கொண்டவனே. 


224. ஸ்ரீ அக்‌'ரணே நம: 
ஸ்ாரபா“ப” கர்ம நேதா “அக்‌ ரணே' நமோ நினகெ” 


71 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ராப” மோக்ஷ எமாத'னெ ஸ்ரவண மனன ஸுத்‌யான 
ஸ்ாரப” விரோதி ஸம்ஸார தமஸ்‌ எாத'ன கர்ம 
பபுப*தம நீ ஈர்வித* கர்மக்கு அகர நமோ 


பபுப, அபமுப என அனைத்து கர்மங்களையும்‌ செய்பவனே 'அக்ரணே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பருுபமான மோட்சத்திற்கு ஸாதனைகளான ஸ்ரவண, மனன, 
ஸுத்யான ஆகியவற்றை செய்விப்பவனே. அபுபமான ஸம்ஸாரத்திற்கு, 
தமஸ்ஸிற்கு ஸாதனமான கர்மங்களை செய்விப்பவனே. பமு£பதமனே. நீயே இந்த 
இரு வித கர்மங்களுக்கும்‌ முதல்வன்‌ (தலைவன்‌). 


225. ஸ்ரீ க்‌'ராமண்யே நம: 

வித*வித* அபீ£ஷ்டாவளி நியமேன கொடு£வி 
ஸ்ரீத* “க்‌“ராமணி' நினகெ* நமோ த*யமாடூ” 
ஸாத*ன விவிதா*னுசரிபர யோக்‌*யதா அந்தெ 
ஸாதசனக்கு தத்பலக்கு நீ நியாமக ஸுப்‌லி 


பற்பல அபீஷ்டங்களின்‌ வரிசையை யோக்யதைக்கேற்ப கொடுப்பவனே. ஸ்ரீதேவியின்‌ 
தலைவனே. 'க்ராமணி' யே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கருணை புரிவாயாக. 
பற்பல ஸாதனைகளை செய்பவர்களின்‌ யோக்யதைக்கேற்ப அந்த ஸாதனத்திற்கும்‌, 
அதன்‌ பலனுக்கும்‌, நீ நியாமகனாக இருக்கிறாய்‌. பலன்களைக்‌ கொடுப்பவனே. 


226. ஸ்ரீ ்ரீமத்யை நம: 

விகாரவில்லத* கொரதெயில்லத” காந்திமான்‌ 
ஏகாத்மா ஸ்ரீமான்‌” நமோ ஜ்யோதிர்மய ஸ்ரீகாந்தா 
அர்கேந்து* தாரா மொத”லாத” ஸர்வதேஜஸ்விகள 
ப்ரகாறக்கெ ப்ரகாறப்ரத நீ ஸ்வதந்த்ர ஜ்யோதி 


எவ்வித மாற்றங்களும்‌, குறைகளும்‌ அற்றவனே. ஒளிமயமானவனே. 
ஸுர்வோத்தமனே. 'ஸ்ரீமான்‌' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஜ்யோதிர்மயமானவனே. 
ஸ்ரீதேவியின்‌ தலைவனே. சூரிய, சந்த்ர நட்சத்திரங்கள்‌ என அனைத்து 
தேஜஸ்விகளின்‌ ஒளிக்கு ஒளி கொடுப்பவனே. நீ ஸ்வதந்த்ரமாகவே ஜ்யோதியை 
வழங்குகிறாய்‌. 


227. ஸ்ரீ ந்யாயாய நம: 

மஹாடித்‌*தி£மான்‌ ந்யாய”' நமோ ஸதா” நமோ நினகெ” 
மஹார்ஹ நீ தத்தத்யோக்‌'யபல நியமன மாடி” 
அர்ஹதெ அனுஸாரவீவ புண்யவந்தர்க”ள புண்ய 
லோக, பாப மாடி'த*வரிகெ* பாப லோகவன்ன 


72 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மிகச்‌ சிறந்த புத்திவந்தனே. 'நியாயனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உத்தமமானவனே. அவரவர்களின்‌ யோக்யதைக்கேற்ப அவர்களை வழிநடத்தி, தக்க 
பலன்களை கொடுப்பவனே. புண்ணியம்‌ செய்தவர்களை புண்ணிய உலகிற்கும்‌, 
பாவம்‌ செய்தவர்களுக்கு பாவ லோகத்திற்கும்‌ அனுப்புபவனே. 


228. ஸ்ரீ நேத்ரே நம: 

பர்வதசே“த* மாடு'வ (நேதா நமோ நினகெ” 
நிர்வாஹ மாடு“வி ஸர்வவ ஸதா” ஸர்வத்ர நீனு 
ஸர்வப்ராணிகள ஸத்தா ப்ரமதி ப்ரவ்ருத்திகளு 
ஸர்வே நின்னாதீ'னவாகி*ஹவு நியம்யவாகி” 


பர்வதங்களை உடைக்கும்‌ வலிமை கொண்டவனே  'நேத்ரனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்தையும்‌ நீயே நிர்வகிக்கிறாய்‌. எப்போதும்‌, அனைத்து 
இடங்களிலும்‌, நீயே, அனைத்து பிராணிகளுக்கு நல்புத்தியைக்‌ கொடுக்கிறாய்‌. 
அவர்களது நடவடிக்கைகளை செய்து, செய்விக்கிறாய்‌. அனைவருக்கும்‌ ஈபமனே. 
அனைத்தும்‌ உன்‌ அதீனத்திலேயே இருக்கின்றன. 


229. ஸ்ரீ ஸமீரணாய நம: 

ப்ரேரகனு ஸர்வரிகு* ஸதா” 'ஸுமீரண' நமோ 
ஈரயதி ப்ரேரயதி “ஸம்‌” ஸம்யக்‌ ஸமீரண நீ 
வரவாயு தே'வரிகெ்‌ எ௦க£ப்ராபக ஸமீரண 
ஸ்ரீ ரமாதே“விய ஸ்துதி ஸ்பப்‌“த“தி“ந்த” ஸேவ்ய 


அனைவருக்கும்‌ நீயே ப்ரேரகனாக இருக்கிறாய்‌. 'ஸமீரணனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ப்ரேரணை செய்பவனும்‌, அதனை நடத்துபவனும்‌ நீயே. வாயு 
தேவருக்கு சுகத்தைக்‌ கொடுப்பவன்‌ நீயே. ஸ்ரீர மாதேவி, உன்னை எப்போதும்‌ 
வணங்குகிறாள்‌. 


230. ஸ்ரீ ஸ்ஹஸ்ரமூர்த்‌'னே நம: 

ப“க்தரிகெ” சிரகால மஹாஹர்ஷ கொடு“ வவ 

ப£க்தேஷ்ட 'ஸஹஸ்ரமூர்த்‌“தா” நமோ ஸ்ரீராமசந்த்‌*ர 
அதி அஸங்க்‌*யேய மூர்த்‌“தா' 'ஸஹஸ்ரஸரீர்ஷா புருஷ: 
எந்து” புருஷ ஸூக்த ஹொகசளுத்தெ பூர்ண ஞானாத்மா 


பக்தர்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியைக்‌ கொடுப்பவனே. பக்தர்களின்‌ 
இஷ்டதெய்வமே. 'ஸஹ்ஸ்ரமூர்த்தனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீராமசந்திரனே. எண்ணிக்கையற்ற பல ரூபங்களைக்‌ கொண்டவனே. 
ஸுஹஸ்ரஸ்மீர்ஷா புருஷ: என்று உன்னையே புருஷ ஸூக்தம்‌ புகழ்கிறது. பூர்ண 
ஞானத்தைக்‌ கொண்டவனே. 


73 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


231. ஸ்ரீ்‌ விஷ்வாத்மனே நம: 

ஸர்வவனு தா*னமாள்‌ப 'விஷ்வாத்மா' நமோ நினகெ” 
விஸ்வ நியாமக விஸ்வவ்யாபகனு நீனே ஸ்வராட்‌ 
வாயுவந்தர்யாமியாகி*ருவ ஸ்வாமி ஸ்ரீபதி நீனு 

ஈற வாஹன நினகெ: ஈஜக*த்‌ ஆவாஸஸ்தான 


அனைத்தையும்‌ அருள்பவனே. 'விஸ்வாத்மனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. விஸ்வ 
நாமகனே. அனைத்து இடங்களிலும்‌ வியாபித்திருப்பவனே. அனைத்து 
உலகங்களையும்‌ ஆள்பவனே. வாயுவின்‌ அந்தர்யாமியாக இருக்கும்‌ ஸ்வாமி நீயே. 
லட்சுமிதேவியின்‌ பதி. சிறந்த வாகனங்களைக்‌ கொண்டவனே. இந்த உலகமே 
உனக்கு இருப்பிடம்‌ ஆகும்‌. 


232. ஸ்ரீ ஸஹுஸ்ராக்ஷாய நம: 

பஹு பத்ரு ஸேனெயன்னு க்‌ஷயமாடு“வவ நீனு 
“ஸஹஸ்ராக்ஷ” நமோ ஸஹஸ்வீர்ஷ புருஷ ஸ்ரீ 

ஸஹஸ்ர ஷப்‌'தி'த அஸங்க்யேய சக்ஷு ஸ்வந்த நீனு 

மஹதா”“தி' விஸ்வஸ்த்‌” விங்வதோமுக?” விஸ்வா ஆத்மா 


அதிகமான எதிரிகளின்‌ சேனைகளை நீ அடிக்கிறாய்‌. 'ஸஹஸ்ராக்ஷனே' உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸஹஸ்ரஸீர்ஷா புருஷ: நீயே. ஸ்ரீறனே. ஸஹஸ்ர என்றால்‌ 
எண்ணிக்கையற்ற என்று பொருள்‌. அவ்வளவு கண்களைக்‌ கொண்டவன்‌ நீயே. 
மஹத்திலும்‌ மஹத்‌ நீயே. உலகத்தையே முகமாகக்‌ கொண்டவன்‌. உலகத்தையே 
ஆத்மாவாகக்‌ கொண்டவன்‌ நீயே. 


233. ஸ்ரீ ஸஹஸ்ரபதே நம: 
ப“ஹு ரீதியலி ப்ரஜெக£ள பாலனெ மாடு“வ 

“ஸுஹஸ்ரபாத்‌' நமோ நினகெ:புருஷ ஸர்வேஸ்வரா 
ஸுஹஸ்ரஸீர்ஷா ஸஹஸ்ராக்ஷ அஸங்க்யேய பாதா£த்ம 
அஹமாத்மா கு“டா*கேஷ ஸர்வபூ'த மஹேஷ்வர: 


பற்பல விதங்களாக மக்களை காக்கிறாய்‌. 'ஸஹஸ்ரபாத்‌' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. புருஷனே. ஸர்வேஸ்வரனே. அனந்தமான தலைகளை, கண்களை, 
பாதங்களைக்‌ கொண்டவனே. அஹமாத்மா குடாகேஷ ஸர்வபூத மஹேஷ்வர: - 
மகாபாரதம்‌ (6-32-20). 


234. ஸ்ரீ ஆவர்த்தநாய நம: 

ஸத்ருக'ளனு ஸோலிஸி விமுகராகி* மாடி'ஸுவி 

பத்ரு ஜய பரீல நீனு 'ஆவர்த்தன' நமோ எம்பெ்‌ 

அத்ர தத்ர ஸர்வத்ர நீ வாஸிஸுவி ப்‌*ரமிஸுவி 
“ப்‌“ராமயன்‌ ஸர்வபூ'தானி' எந்து” ப£க*வானுவாச 


74 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எதிரிகளை வென்று, அவர்களை தோல்வி அடையச்‌ செய்பவனே. 'ஆவர்த்தனனே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இங்கு, அங்கு என அனைத்து இடங்களிலும்‌ ந்‌ 
வசிக்கிறாய்‌. அனைத்து இடங்களிலும்‌ நீ சஞ்சரிக்கிறாய்‌. ப்ராமயன்‌ ஸர்வபூதானி 
(கீதை 18-61). அனைவருக்குள்ளும்‌ நான்‌ இருக்கிறேன்‌. 


235. ஸ்ரீ நிவ்ருத்தாத்மனே நம: 

எது£ரு நிந்தவராத” ஸத்ருக*ளு அஞ்சி ஓடு” 

வந்தெ்‌ மாடு*வ 'நிவ்ருத்தாத்ம' ஸதா” நமோ நினகெ” 
பூத ஸர்வ ப்ரளயதி்‌ உத”ரதி* ரக்ஷிஸி 

யுக்தகாலதி: புன: ஸ்ருஜிஸுவ ஸ்ருஷ்ட்யாதி்‌கர்த 


எதிரில்‌ நிற்கக்கூடிய எதிரிகள்‌ பயந்து ஓடுமாறு செய்யும்‌ 'நிவ்ருத்தாத்மனே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரளய காலத்தில்‌ அனைத்து ஜீவர்களையும்‌ உதரத்தில்‌ 
வைத்து காத்து, தக்க காலத்தில்‌ மறுபடி அவர்களை படைக்கும்‌ ஸ்ருஷ்ட்யாதி 
கர்தனே. 


236. ஸ்ரீ ஸம்வ்ருதாய நம: 

ஸம்பூர்ணப்‌லஸாலி “ஸம்வ்ருதனெ' நமோ நினகெ” 
ஸம்பூர்ண ஞானானந்த: வியாதி குணக“*ணக”*ள 
ஸ்வரூப நீனு எந்தா£க*ம ப்ரஸித்த ஞானிக”ம்ய 
பாபிமூட* தாமஸுக”ள கூட நீனு ஸம்வ்ருதனு 


முழுமையான வலிமையைக்‌ கொண்டவனே. ஸம்வ்ருதனே - உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. முழுமையான ஞானானந்த வீர்ய ஆகிய குணங்களின்‌ ஸ்வரூபன்‌ நீ 
என்று ஆகமங்கள்‌ உன்னை புகழ்கின்றன. ஞானிகளில்‌ வசிக்கிறாய்‌. பாவிகளை, 
தாமஸர்களுக்கு தக்க தண்டனைகளை கொடுப்பவனே. 


237. ஸ்ரீ ஸம்ப்ரமர்த்தனாய நம: 

ப£க்திகெ்‌ விரோத” கு£ணகளு ஹரித்‌ வேஷி ஹரி 

ப*க்தர த்‌*வேஷி தை”த்யர நாம மாள்ப “ஸம்ப்ரமர்த்தசன” 

ஸாதசரதி* நமோ எம்பெ்‌ ஹிரண்யகாதி: வித்‌*வம்ஸி 

அப”க்தரிகெ: து£க்க*வே ஈவி நீ பக்தேஷ்டதா“த 

பக்திக்கு எதிரான குணங்களைக்‌ கொண்டிருப்பவர்களை; ஹரித்வேஷிகளை; ஹரி 
பக்தர்களின்‌ த்வேஷிகளை, தைத்யர்களை அழிக்கிறாய்‌. ஸம்ப்ரமர்த்தனே உன்னை 
நான்‌ பக்தியுடன்‌ நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. ஹிரண்யகாதி அசுரர்களை நீ அழிக்கிறாய்‌. 
அபக்தர்களுக்கு துக்கத்தினை கொடுக்கிறாய்‌. பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை 
அளிக்கிறாய்‌. 


238. ஸ்ர அஹ:ஸும்வர்த்தகாய நம: 


75 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞானிப'ய ஹர 'அஹஸ்ஸம்வர்த்தகனே' நமோ 
ஞானிக“ளிகெ்‌ ஸம்ஸாரப'ய ஸத்ருப"ய மத்து 
மன காய தோ“ஷப'ய நிவாரணமாள்பி அஹ: 
ஸம்வர்த்தக வந்தே” காலப்ரவர்த்தக காலஸ்வாமி 


ஞானிகளின்‌ பயத்தினை போக்குபவனே. அஹு:ஸம்வர்த்தகனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஞானிகளுக்கு சம்சார பயம்‌, எதிரிகளின்‌ பயம்‌, மற்றும்‌ உள்ளம்‌, 
உடல்‌ ஆகியவற்றால்‌ செய்யப்படும்‌ தோஷங்களின்‌ பயம்‌ ஆகியவற்றை நிவாரணம்‌ 
செய்கிறாய்‌. காலபிரவர்த்தகனே. கால ஸ்வாமியே. 


239. ஸ்ர வன்ஹயே நம: 

ப£லநியாமக பலதா”“தா நீனு -வன்ஹி' நமோ 
பலபூர்ண நீனு ஸர்வஜகத்‌ விங்வவாஹகனு 
எல்ல ஜகத்‌ விங்வவாஹக பேஷ ஆதா”ரவாயு 
ப£லிஷ்ட”வாயு கூர்மகாதா'ர மஹாகூர்ம நீனு 


வலிமையை கொடுப்பவனே. 'வன்ஹியே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பலபூர்ணனே. அனைத்து உலகங்களையும்‌ வியாபித்திருப்பவனே. உலகத்தை 
தாங்கியிருக்கும்‌ சேஜனை, அவரை தாங்கியிருக்கும்‌ வாயுவை, அந்த வாயுதேவரை 
தாங்கியிருக்கும்‌ மகாகூர்மன்‌ நீயே. 


240. ஸ்ரீ அனிலாய நம: 

மத்ருக'ள அவர ஸ்தா£னதி'ந்தோடி“எபுவுத“ரல்லி 
ப்ரபஞ்ஜன வாயு தே*வனந்தெ” நீனு 'அனிலனே' 
ஸ்ரிரபா“கி நமோ எம்பெ்‌ ஸ்வதந்த்ர ப£லஸாலி நீ 
தா£ரகனு ஸர்வக்கு நின்ன தா”£ரகனு யாரு இல்ல 


எதிரிகளை அவர்களின்‌ இடங்களிலிருந்து ஓட்டுவதில்‌ வாயுதேவரைப்‌ போல நீயும்‌ 
'அனிலனே' உனக்கு நான்‌ தலைவணங்குகிறேன்‌. ஸ்வதந்த்ரமான வலிமையானவன்‌ 
நீயே. அனைத்தையும்‌ தாங்குபவன்‌. உன்னை தாங்குபவர்கள்‌ யாரும்‌ இல்லை. 


241. ஸ்ரீ த'ரணீத'ராய நம: 

ஹரித*த்த பூ'மியுள்ள ப'ரத்வாஜாதி'க*ளன்ன 

ஹருஷபடிஸுவி அன்னாதி: ஸாது”போ'ஜ்யவித்து 
'த£ரணீத”ர' நமோ நினகெ' புருஷார்த்த தாதா 

மந்தர கோ“வர்த்த'னதா“ரியே பூ*மிஜன பாலா 


ஸ்ரீஹரி அளித்த பூமிகளை கொண்ட பரத்வாஜாதி முனிவர்களுக்கு, அன்னாதி 


அனைத்து ஸாத்விக போஜனங்களை அளித்து மகிழ்ச்சிப்படுத்துகிறாய்‌. தரணிதரனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. புருஷார்த்தங்களை கொடுப்பவனே. மந்தர மற்றும்‌ 


76 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கோவர்த்தன மலைகளை தூக்கியவனே. பூமியில்‌ உள்ள அனைத்து மக்களையும்‌ 
காப்பவனே. 


242. ஸ்ரீ எ௦ுப்ரஸாதா'ய நம: 

ஸுஜ்ஜனர ஹஸ்ததா”ரக 'ஸுப்ரஸாதனே” நமோ 
ஸஜ்ஜனரு ஞானிக*ளிகெ்‌ மோக்ஷ ஹேது ப்ரஸாத” 

த்ரிஜத்‌ மனே நீனு நித்ய ஸுக* ஒத”கு“வி 
அஜஸிவாஇு“களிகெ: த்வத்‌ ப்ரஸாதசதி'ந்த£லேவெஸ்தான 


ஸுஜ்ஜனர்களின்‌ கைகளைப்‌ பிடித்து காப்பவனே. ஸுப்ரஸாதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸஜ்‌ஜனர்கள்‌ மற்றும்‌ ஞானிகளுக்கு மோட்சத்தைக்‌ கொடுப்பவனே; 
மூன்று உலகங்களின்‌ தலைவனே. நித்ய ஸுகமான மோட்சத்தை நீ கொடுக்கிறாய்‌. 
பிரம்ம, ருத்ரர்களுக்கு அவரவர்களின்‌ இடமானது உன்னுடைய பிரஸாதத்தினாலேயே 
கிடைத்திருக்கிறது. 


243. ஸ்ரீ பரஸன்னாத்மனே நம: 

த்‌*யுப்‌'யாதி* ஸர்வத்ர இருவ ஜீவர்களு ப*யதி£ம்‌ 
ப்ரவர்த்திஸுவந்தெ மாள்பி 'ப்ரஸன்னாத்மா” நமோ எம்பெ்‌ 
நிவ்ருத்தி கர்மசரிஸுவ ப*க்தரிகெ ப்ரஸன்ன 

ஸ்ரீத*ர ஸ்ரீனிவாஸ்‌ நீ ஒலியெ ஸர்வேஷ்ட லாப” 


ஸ்வர்க்கம்‌ முதலான அனைத்து உலகங்களிலும்‌ இருக்கும்‌ ஜீவர்கள்‌, பயத்துடன்‌ 
(பக்தியுடன்‌) இருக்குமாறு செய்கிறாய்‌. பிரஸன்னாத்மனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நிவ்ருத்தி கர்மங்களை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு மகிழ்கிறாய்‌. 
ஸ்ரீதரனே. ஸ்ரீனிவாஸனே. நீ மகிழ்ந்தால்‌ அதுவே அனைத்து விதமான லாபம்‌ ஆகும்‌. 


244. ஸ்ரீ விங்வத்‌'ருஷே நம: 

ஸர்வரூபாதி” அஸுர நாறகனு நீ “விங்வத்‌'ருக்‌” 
ஸர்வதா” நமோ நினகெ்‌ விஸ்வோத்பாத“கனு நீனு 
விஸ்வதா“ரகனு நீனு விஸ்வாலயகர்த்தனு நீனு 
விஸ்வ நிலயன ஞானாவ்ருதிப£ந்த* மோக்ஷகர்த 


அனைத்து ரூபங்களாலும்‌, அசுரர்களை அழிப்பவன்‌ நீ. விஸ்வத்ருக்‌ உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உலகத்தை படைப்பவன்‌ நீயே. உலகிற்கு ஆதாரகன்‌ நீயே. 
உலகத்தில்‌ இருப்பவர்களின்‌ ஞானத்தை வளர்த்து, அவர்களை மோட்சத்திற்கு 
அழைத்துச்‌ செல்பவனும்‌ நீயே. 


245. ஸ்ரீ விங்வபு“ஜே நம: 


ஸம்‌ ப*ராதி* ப்ஹு அஸுரபுர நாற மாடு“ வ 
ஸ௦ப£லவான்‌ 'விஸ்வபு“க்‌' நமோ நமோ எம்பெ்‌ நினகெ” 


77 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“பூங்க்தே விஸ்வ பு£'க*வ்யய' எந்து உக்தவாகி*ஹுது' 
விஸ்வபோஷக ஞானானந்தா”: பல ஓஜஸ்ஸுபூர்ண 


ஷம்பர போன்றதான பல அசுரர்களை அழிப்பவனே. மிகச்‌ சிறந்த பலசாலியே. 
விஸ்வபுக்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 'புங்க்தே விஸ்வபுகவ்யய” என்று 
சரியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை காப்பவனே. ஞான, ஆனந்த, பல, 
ஓஜஸ்‌ ஆகிய குணங்களை முழுமையாகக்‌ கொண்டவனே. 


246. ஸ்ரீ விபு'வே நம: 

உத்க்ருஷ்ட மமாங்வத ப£லாதி* த'ர்மவான்‌ “விபு” நமோ 
நித்யஞானானந்த” பல ஸ்வரூபவுள்ள ப்ரத்‌“யும்ன 
வாஸுதேவ கோல நாராயணானிருத்‌“த” ந்ருஸிம்ஹ 
அதிபல ஸங்கர்ஷண மேஷ.ஸாயி ஸாமஸ்துத்ய 


மிகச்‌ சிறந்ததான நிரந்தரமான பலம்‌ முதலான அனைத்து குணங்களையும்‌ 
கொண்டவனே. தர்மவானே. விபுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நித்ய ஞானானந்த 
பல ஸ்வரூபம்‌ உள்ள ப்ரத்யும்னனே, வாஸுதேவனே. நாராயணனே. அனிருத்தனே. 
நரசிம்மனே. மிகவும்‌ பலசாலியே. ஸங்கர்ஷணனே. ஸேஷஸாயியே. ஸாம 
வேதத்தால்‌ போற்றப்படுபவனே. 


247. ஸ்ரீ ஸத்கர்த்ரே நம: 
ப£க்தர ஸத்கர்ம ப்ரஸித்‌*த* மாடு*வவனு 

“ஸத்கர்தா' நமோ நமோ ஸத்யஜக*த்கர்தா ரமே 
தைத்ய து*ர்ஜன ஹிம்ஸகனு ஸஜ்ஜனபோஷகனு 
ஸதா£பேோகரஹித பமுக்ர நீனு ஸ்ரீ ப்ரக்‌*யாத 


பக்தர்களின்‌ ஸத்‌ கர்மங்களை பலிக்க வைப்பவனே. ஸத்கர்தனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸத்யமான இந்த ஜகத்தினை படைத்தவனே. ரமாதேவியின்‌ 
தலைவனே. தைத்யர்களை, கெட்டவர்களை அழிப்பவனே. ஸுஜ்ஜனர்களை 
காப்பவனே. எப்போதும்‌ துக்கங்கள்‌ இல்லாதவனே. பவித்ரமானவனே. ந்‌ 
லட்சுமிதேவியின்‌ தலைவன்‌. அனைத்து உலகங்களிலும்‌ புகழ்‌ பெற்றவன்‌. 


248. ஸ்ரீ ஸுத்க்ருதயே நம: 

ப£க்தியிந்து*த்தம ஸ்தோத்ர மாள்பர ப்ரியனு நீனு 

ப£க்தியிந்து*த்தம ஸ்தோத்ர மாள்பரல்லி இருவி 
“ஸத்க்ருதி' நமோ நினகெ” ப*க்தக்ருத பூஜெகொம்பி: 

க்ருதிரமண ப”க்தேஷ்ட ப்ரத்‌*யும்ன ஸம்ஸ்துத்ய ப்ரீத 


பக்தியுடன்‌ மிகவும்‌ உத்தமமான ஸ்தோத்திரத்தை செய்பவர்களின்‌ ப்ரியன்‌ நீயே. 
அப்படி ஸ்தோத்திரம்‌ செய்பவர்களில்‌ நீ இருக்கிறாய்‌. ஸத்க்ருதியே உனக்கு என்‌ 


78 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நமஸ்காரங்கள்‌. பக்தர்கள்‌ செய்யும்‌ பூஜையை ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. க்ருதி ரமணனே. 
பக்தர்களின்‌ விருப்பங்களை நிறைவேற்றும்‌ ப்ரத்யும்னனே. ஸ்தோத்திரங்களால்‌ 
மகிழ்ச்சி அடைபவனே. 


249. ஸ்ரீ எமாத'வே நம: 

அஸுரரிந்த* அபஹார மாடல்பட்ட கோ“க*ள 

நீ ஸம்ரக்ஷிஸுவுத*காகி* பைலா ஸ்ரீலா ஒடதி்‌ 
ஹே ஸாது” நமோ நினகெ” தீனஜன க்ருபாகர 

நீ ஸதா” ப்ராணிரக்ஷக ஸ்வப்ரயோஜன ரஹித 


அசுரர்களால்‌ கடத்தப்பட்ட பசுக்களை காப்பதற்காக நீ மிகப்பெரிய மலைகளை 
உடைத்தாய்‌ (தூக்கினாய்‌); ஹே ஸாதுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்‌ 
பக்தர்களை காப்பவனே. நீ எப்போதும்‌ அனைத்து பிராணிகளையும்‌ காப்பவன்‌. 
எதனாலும்‌ உனக்கு எவ்வித பிரயோஜனங்களும்‌ இல்லை. 


250. ஸ்ரீ ஜன்ஹவே நம: 

எ௭௦ரர ப*க்தர ஸுஸ்வபா'விக'ள ஸஹ நீனு 

ஸரஸ ஸக்‌£யாதி”க*ள மாள்ப 'ஜன்ஹு' நமோ எம்பெ்‌ 
உரக: பூ. ஷண தாண்ட “வ விப்ரோத்தம ஸுதா'ம 
ஸுக்‌“ரீவ மாலாகாரோத்‌“த'வ கோ*கோ*ப கோ“பீஸக” 


தேவர்களின்‌, பக்தர்களின்‌, ஸஜ்ஜனர்களின்‌ நண்பன்‌ நீயே. சுலபமாக அனைவருக்கும்‌ 
நீ இருக்கிறாய்‌. ஜன்ஹுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பாம்பினை தரித்தவனே. 
நர்த்தனம்‌ ஆடுபவனே. ஸர்வக்ஞனே. வைகுண்டனே. சுக்ரீவனுக்கு மாலையை 
அணிவித்து, அவனை காத்தவனே. பசுக்களை மேய்த்தவனே. கோபியர்களின்‌ 
தோழனே. 


251. ஸ்ரீ நாராயணாய நம: 

நரோபயோக*க்கெ ஜலாதி“க“ளீவ ‘நாராயண? 
ஸ்மிரபா“கி” நமோ எம்பெ” ஸ்ரீபூ. மஹாது£ர்கா“பதே' 
அரதூ£ர க்ஷயஹீன நிர்தோ'ஷ ஞானாதி'பூர்ண 
நரோத்பாத”க நரவந்த்‌*ய ஜலபமாயி லக்ஷ்மீஸு 


ஜீவர்களின்‌ பயன்பாட்டிற்காக தண்ணீர்‌ ஆகியவற்றை கொடுக்கும்‌ நாராயணனே. 
உனக்கு தலை வணங்கி நமஸ்காரங்களை செலுத்துகிறேன்‌. ஸ்ரீ, பூ, துர்காவின்‌ 
பதியானவனே. தோஷ தூரனே. குறைகள்‌ அற்றவனே. ஞானாதி பூர்ண குணங்களைக்‌ 
கொண்டவனே. அனைவரையும்‌ மேம்படுத்துபவனே. அனைவரையும்‌ வெல்பவனே. 
தண்ணிரில்‌ படுத்திருப்பவனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


252. ஸ்ரீ நராய நம: 


79 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பூ'மிகெ* ஜலகள ஒத£கி£'ஸுவ நர” நமோ 
ஆமயதூ'ரனு அவிகார ஆனந்தரூப 

ரமா மத்து பி“ரம்ம ஸம்மிவேந்த்‌“ராத்‌*பமர ப'க்தவந்த்‌ய 
ஸ்வாமியு அப்ராக்ருதனு வோஷவாயுவந்தர்யாமி 


பூமிக்கு தண்ணீரை கொடுப்பவனே. நரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தோஷங்கள்‌ 
அற்றவனே. விகாரம்‌ அற்றவனே. ஆனந்தமயனே. ரமா, பிரம்மா, ருத்ர, தேவர்கள்‌ 
மற்றும்‌ பக்தர்களால்‌ வணங்கப்படுபவனே. ஸ்வாமியே. அப்ராக்ருதனே. பேஷ, 
வாயுகளின்‌ அந்தர்யாமியாக இருப்பவனே. 


253. ஸ்ரீ அஸங்க்யேயாய நம: 

ப“க்தரிகெ” அனந்த ஸுகதா£தா 'அஸங்க்யேயனே” 
ஆத”ரதி* நமோ எம்பெ்‌ அக'ணித கு£ணபூர்ண 
உத்தம ஸுபூர்ண ஞானானந்த” ப*லாதி'களு 
உத்தம ஸுபூர்ண ஸுக”லீலா க்ரியா அஸங்க்யேய 


பக்தர்களுக்கு நிரந்தர சுகமான முக்தியை கொடுப்பவனே. எண்ணிக்கையற்ற 
ரூபங்களைக்‌ கொண்டவனே. உனக்கு பக்தியுடன்‌ நான்‌ வணங்குகிறேன்‌. 
எண்ணிக்கையற்ற குணங்களை பூர்ணமாக கொண்டவனே. உத்தமமான ஞானானந்த 
வலிமைகளை முழுமையாக கொண்டவனே. அனைத்தையும்‌ உன்‌ லீலைகளால்‌ 
செய்பவனே. 


254. ஸ்ரீ அப்ரமேயாத்மனே நம: 

ரிபுக£'ள கையிந்தன ஸோது ஹோகசத” புத்ரதா“த 
“அப்ரமேயாத்மா' நமோ அபரிமித பரிமாண 

அபரிமித வ்யாபகனு தே“றகாலகு“ண 

அபரிச்சின்ன தன்னிச்சா இல்லதெ்‌ காணிஸிகொள்ள 


எதிரிகளால்‌ தோற்கடிக்கப்பட முடியாதவனே. செல்வங்களை கொடுப்பவனே. 
அப்ரமேயாத்மனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபாரமான குணங்களைக்‌ 
கொண்டவனே. அபாரமான வ்யாபகனே. தேம கால, குணங்களால்‌ கட்டுப்படாதவனே. 
உன்‌ இச்சை இல்லாமல்‌ காட்டிக்‌ கொள்ளாதவனே. 


255. ஸ்ரீ விபமிஷ்டாய நம: 

விஷேஷ ஸ்துத்யனாகி*ஹ 'விறஙிஷ்ட' நமோ நினகெ” 
பி£ஸூஜ ஸும்ப'வ ஆதி'கவி ஸ்தோத்ர மாடி'தசனு 
ஈறான ஷக்ர ஸ்வாயம்பு'வ ப்ரஹ்லாத” த்‌*ருவாதி'கள்‌ 
ப்ரசேதஸரு அமர நர கூடதி”ம்‌ ஸ்துத்ய ஸ்ரீ 


80 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


விபேஷமாக வணங்கப்படக்‌ கூடியவனே. விமிஷ்டனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஆதிகவியான பிரம்ம தேவன்‌ உன்னை ஸ்தோத்திரம்‌ செய்தான்‌. ருத்ரர்‌, இந்திரன்‌, 
ஸ்வாயம்புவ, பிரகலதன்‌, த்ருவ, தேவர்கள்‌, ஜீவர்கள்‌ என அனைவராலும்‌ 
வணங்கப்படுபவனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


256. ஸ்ரீ மிஷ்டக்ருதே நம: 

மத்ரு றாஸன மாள்ப 'பபிஷ்டக்ருத்‌” நமோ நினகெ்‌ 
ப£க்தரு மாடி'த* ஸத்கர்மமமிஷ்டவ பூர்ணமாள்பி 
ப£க்தபலிராஜ யக்ஞபூர்த்தி மாடி'ஸித* வடோ' 

அந்து” த*க்ஷக்ருத யக்ஞ பமிஷ்ட பூர்ண மாடி'ஸிதி்‌ 


எதிரிகளை அழிப்பவனே. ஸமிஷயர்களை காப்பவனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்கள்‌ செய்யும்‌ கர்மங்களின்‌ பலன்களைக்‌ கொடுப்பவனே. பக்தனான பலி 
சக்ரவர்த்தியின்‌ யக்ஞத்தை பூர்த்தி செய்த வடு வாமனனே. அன்று தக்ஷன்‌ செய்த 
யாகத்தையும்‌ நீ பூர்ணம்‌ ஆக்கினாய்‌. 


257. ஸ்ரீ பப£சயே நம: 

நிர்து“ஷ்டக்‌“ஞான ப£க்தியுக்‌ ஸ்தோத்ரத* விஷய “பம” 
ஆத”“ரதி' நமோ எம்பெ்‌ கமலஜ ஸம்ஸ்துதனெ 

வேத”த்‌' ௬ுஷ்டா ஆதி'மனு ப்ரஹ்லாத” த்‌*ருவாதி'களு 
ருத்‌*ரப்ரசேதஸ்கள போ*தி*ஸித்‌*த* த்வத்பர ஸ்தோத்ர 


யதார்த்த ஞான, பக்தி, ஸ்தோத்திரங்களின்‌ விஷயனே. ஸறாசியே உனக்கு பக்தியுடன்‌ 
நமஸ்காரங்களை செய்கிறேன்‌. பிரம்மனால்‌ வணங்கப்படுபவனே. வேதங்களால்‌ 
அறியப்படுபவனே. ஆதி மனுவான ஸ்வாயம்புவ, பிரகலாத, த்ருவ, தேவர்கள்‌ 
ஆகியோர்‌ உன்னை புகழ்ந்தனர்‌. 


258. ஸ்ரீ ஸித்‌“தா"ர்த்தா“ய நம: 

அனாதி:ஸித்‌“தி' நித்யவேத*வாக்யகள்‌ ஹேளுவந்தெ 

ஹிந்தி“ன முந்தின இந்தின கால ப்ராணிக“ளிகெ” 

அனன்யாத்‌'ன ஸ்வாமியாகி'ஹ 'ஸித்‌“தா'ர்த்த்னெ்‌' நமோ 

பூர்ண ஆப்தகாம நீனு ப'க்தேஷ்டஸித்‌”“தி' ப்ரதா“தா 

அனாதியான நித்யமான வேத வக்கியங்கள்‌ சொல்வதைப்‌ போல, முக்காலங்களிலும்‌ 
இருக்கும்‌ ஜீவர்களுக்கு, அன்னம்‌ ஆகியவற்றைக்‌ கொடுக்கும்‌ ஸ்வாமியாக 
இருப்பவனே. ஸித்தார்த்தனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நெருங்கிய நண்பன்‌ 
நீயே. பக்தர்களின்‌ விருப்பங்களை நிறைவேற்றுபவன்‌ நீயே. 


259. ஸ்ரீ ஸித்‌“த'ஸுங்கல்பாய நம: 
த்ரிகாலஸித்‌“த” ஸக்ஞானி பு'த்‌“தி' கெளறல்யஇந்த“லி 


81 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஏகசித்த ஸுவிசார நிஸ்‌ சத 'ஸித்‌“தி' ஸங்கல்ப” 
ஸ்ரீகரனே நமோ நின்னலி கொடு” நிஸ்‌௫த பு£த்‌“தி” 
ஸ்ரீகஞ்சஜாதி'னுத ஸத்யகாம ஸத்ய ஸங்கல்ப 


கடந்த, நிகழ்‌, இறந்த என மூன்று காலங்களிலும்‌ இருப்பவனே. ஸர்வக்ஞனே. ஞானம்‌, 
வலிமை ஆகியவற்றில்‌ சிறந்தவனே. நல்லறிவைக்‌ கொடுப்பவனே. யதார்த்த ஞானத்தை 
கொடுப்பவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. உன்னை வணங்குகிறேன்‌. உன்னில்‌ 
எனக்கு நிச்சய ஞானத்தைக்‌ கொடுப்பாயாக. லட்சுமிதேவி மற்றும்‌ பிரம்மதேவர்‌ 
ஆகியோரால்‌ வணங்கப்படுபவனே. விரும்பியவற்றை செய்பவனே. நிச்சயித்தபடியே 
அனைத்தையும்‌ செய்பவனே. 


260. ஸ்ரீ ஸித்‌*தி'தா£ய நம: 

ஸுக்ஞானிப'க்தரு ரிஷிக“ளு ஸ்தோத்ரமாள்புத“லி 
“அஞ்சஸா அஹம்பூர்வ அஹம்பூர்வம்ரூப யுத்‌“த”வ' 

கஞ்ஜ நயனனெ நீனு மாடி“ள௦வி “ஸித்தி தானே” 

அஞ்ஜலீப*த்‌*த'னாகி” நமோ எம்பெ': ஸூத்‌“தி'ப்ரதா“த 


ஞானி பக்தர்கள்‌, ரிஷிகள்‌ ஆகியோர்‌ உன்னை வணங்கினால்‌, தாமரைக்‌ கண்ணனே 
நீயே அவர்களுக்கு அருள்கிறாய்‌. இரு கரம்‌ குவித்து உன்னை வணங்குகிறேன்‌. 
விருப்பங்களை நிறைவேற்றுபவனே. 


261. ஸ்ரீ ஸித்‌“தி'எமாத'னாய நம: 

ஞானவந்த ப*க்த மாடு*வ ஸ்தோத்ர ரூப ஸாதன 
வன்னு ஒப்பி ப'க்த எாத*னக்கெ தக்க பலவன்ன 

நீனு கொடு“வியோ 'ஸித்‌“தி' ஸாத'ன' நமோ நினகெ்‌ 
ஞானிக'ம்ய வாஸுதேவ மோக்ஷவெம்ப* பலதா“த 


ஞானத்துடன்‌ பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸ்தோத்திர ரூபமான எமாதனைகளை ஏற்றுக்‌ 
கொண்டு, அதற்கு தக்க பலன்களை நீ கொடுக்கிறாயே. உன்னை நான்‌ 
வணங்குகிறேன்‌. ஞானிகளால்‌ அறியப்படுபவனே. வாசுதேவனே. மோட்சத்தை 
கொடுப்பவனே. 


262. ஸ்ரீ வருஷாஹிணே நம: 

வேதோ“க்த ஸ்தோத்ரக'ணதி£ம்‌ ஸம்ருத்த நித்ய ஆனந்த” 
உத்‌“ரேக நிதய்‌ ப்ரவ்ருத்த 'வ்ருஷாஹி' நமோ நினகெ” 
வேதசத*ர்ம பரிபால த'ர்மப்ரவர்த்தக ஸ்வாமி 
ஸதா£ஸுமங்கள நின்ன த*ர்ஷானந்த? ஏனெம்பெ்‌ 


வேத மந்திரங்களால்‌ அறியப்படுபவனே. நித்யானந்தனே. வ்ருஷாஹிணே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. வேதங்களை, தர்மங்களை காப்பவனே. தர்மங்களை 


82 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நியமித்தவனே. ஸ்வாமியே. எப்போதும்‌ மங்களகரமாக இருப்பதான உன்னை 
தரிசனம்‌ செய்யும்‌ ஆனந்தத்தை நான்‌ என்னவென்று சொல்வேன்‌?. 


263. ஸ்ரீ வ்ருஷபா'ய நம: 

ஸோமரஸ பரண காரண வ்ருஷப'னே' நமோ 
த*ர்மமய நின்ன ஆராதி'ஸுவ ப”க்தருக£ள 
ஆமய ஸம்றய ஞான களெது* ஹ்ருத*யாப்‌*ஜதி்‌ 
ஸோம ரவி தட்டித்தாரா அந்த“தி' ப்ரகாமபிஸுவி 


அமிர்தம்‌ வெளி வருவதற்கு காரணம்‌ ஆனவனே. வ்ருஷபனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தர்மமயனே. உன்னை ஆராதிக்கும்‌ பக்தர்களின்‌ மன நோய்களை, 
சந்தேகங்களை களைந்து, அவர்களின்‌ இதயங்களில்‌, சந்திரன்‌, சூரியன்‌, 
நட்சத்திரங்களைப்‌ போல ஒளிர்கிறாய்‌. 


264. ஸ்ரீ விஷ்ணவே நம: 

ஸுஸ்ரேஷ்ட ப*லசேஷ்டாதி£கு* புருஷார்த்த“க”ள்கு: நீ 
காரணனு “விஷ்ணு நமோ ஸ்ரீபதியே வாய்வந்தஸ்த” 
உருப்‌ல சேஷ்டகத்வாதி* ஸுபூர்ணரூப நீனு 

ஸு] நராதி“க“ளிகெ: பலாதி:ப்ரத* த்‌'ஜனக 


மிகச்‌ சிறந்ததான அனைத்து செயல்களுக்கும்‌, புருஷார்த்தங்கள்‌ கிடைப்பதற்கும்‌ நீயே 
காரணன்‌ ஆகிறாய்‌. விஷ்ணுவே உனக்கு நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. வாயுதேவரின்‌ அந்தர்யாமியானவனே. அபாரமான செயல்களை 
செய்பவனே. பூர்ண ரூபனே. ஸர, நரர்களுக்கு வலிமை முதலான அனைத்தையும்‌ 
அருள்பவனே. ஞானத்தை அருள்பவனே. 


265. ஸ்ர வருஷபர்வணே நம: 

மங்ரேஷ்ட ஸ்தோத்ர ரூப ஸாத'னக“ளன்ன பூரெயிஸுவ 
மங்ரேஷ்ட த'னப£லாதி'க்‌ளிந்த்‌ “வ்ருஷபர்வா”' நமோ 
ப்‌£ரஷ்டதனவில்லதாசாரவந்த க்ருதபுண்ய 
ம்ரேஷ்டஸாத*ன பலவன்னீவ கருணாகரனு 


சிறந்ததான ஸ்தோத்ர ரூப ஸாதனைகளை, சிறந்த தனம்‌, வலிமை ஆகியவற்றை 
அருளி நிறைவேற்றுபவனே. வ்ருஷபர்வனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
குறைவில்லாத புண்ணியங்களை சிறந்த ஸாதனைகளுக்கான பலன்களை 
அருள்பவனே. கருணைக்கடலே. 

266. ஸ்ரீ வருஷோத”ராய நம: 

மங்ரேஷ்டாஸ்மத”யரிந்த” ங்ரேஷ்ட பரகீயரக'ள 


இஷ்ட பரஸ்பரதி* ஸுங்க*ம மாடி'ஸுவந்த”்‌ 


83 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“வ்ருஷோத”ர” நமோ புண்யோத?”ர ப்ரிய க*ங்கா£பித 
புஷ்பப'வ பூஜித த்ரிவிக்ரம ஜயஜயது 


சிறந்த அறிஞர்களை சிறந்த கற்றரிந்தவர்களுடன்‌ ஒருவருக்கொருவர்‌ ஸங்கத்தை 
செய்பவனான 'வ்ருஷோதரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கங்கையின்‌ பிதனே. 
புஷ்பங்களால்‌ பூஜிக்கப்படுபவனே. த்ரிவிக்ரமனே. உனக்கு மங்களம்‌ உண்டாகட்டும்‌. 


267. ஸ்ரீ வர்த்‌“த'னாய நம: 
ப*£க்தஸஜ்ஜன ௭௦க“தா*த றத்ருஸுக்‌ நாயக 
“வர்த்‌சத£ன” நமோ எம்பெ': நினகெ” வர்த்த'யதி ஸ்விபான்‌ 
ஸ்ரீவ நீ ப'க்தரிகெ* தரானதா'ன்யாதி*க*ளன்னீவி 
தத்‌'மத* தூ£ரமாடி' ஹெச்சிஸுவி ஞானத'னவ 


பக்தர்களுக்கு, ஸஜ்‌ஜனர்களுக்கு சுகத்தை அருள்பவனே. எதிரிகளின்‌ சுகத்தினை 
அழிப்பவனே. வர்த்தனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ உன்‌ பக்தர்களுக்கு தன, 
தான்யாதிகளை கொடுத்து அருள்கிறாய்‌. அவர்களின்‌ கர்வத்தினை விலக்கி, 
ஞானத்தினை அதிகரிக்கிறாய்‌. 


268. ஸ்ரீ வர்த்த'மானாய நம: 

ஸ்தோத்ர தன்னல்லி யோஜனமாள்ப 'வர்த்த'மான' நமோ 

நித்யப்ரவ்ருத்தனு ஸம்பூர்ண கு£ணக*ணார்ணவனு 

நித்யஸம்ருத்‌“த' மஹா ஐஷ்வர்யபூர்ண ஸர்வேபனு 
“நித்யோ நித்யானாம்‌ சேதன சேதனானாம்‌' எந்து: ஸ்ருதி 


தனக்கு ஸ்தோத்திரம்‌ செய்பவர்களை அருள்பவனே. வர்த்தமானனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து காலங்களிலும்‌ இருப்பவனே. முழுமையாக குணங்கள்‌ 
அனைத்தையும்‌ கொண்டவனே. எப்போதும்‌ திருப்தி உள்ளவனே. மஹா ஜஸ்வர்ய 
பூர்ணனே. ஸர்வேபமனே. 


269. ஸ்ரீ விவிக்தாய நம: 

பாபாதி* தோஷ வியோக”வுள்ளவனு “விவிக்தனெ' 
ஸ்ரீப நமோ ஸர்வதோ*ஷக*ந்தா“தி*தூ£ரனு ஷுத்‌*த* 
அபஹதபாப்மனு அபிபாஸ ஆனந்தமய 
ஸுபவித்ர கேவல ஏகாந்தப'க்த பரமேஷ்ட 


பாவம்‌ முதலான தோஷங்கள்‌ அற்றவனே. விவிக்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
லட்சுமிதேவியின்‌ தலைவனே. எவ்வித தோஷங்களும்‌ இல்லாதவனே. குற்றம்‌, 
குறைகள்‌ இல்லாதவனே. ஆனந்தமயனே. பவித்ரமானவனே. ஏகாந்த பக்தர்களுக்கு 
அருள்பவனே. 

270. ஸ்ரீ ஸ்ருதுஸாக”“ராய நம: 


84 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்தோத்ரக'ளிந்த* ஸதா” ஸம்பூர்ண எமாக”“ரவத்‌ நீனு 
“ம்ருதிஸாக'ரனே' நமோ 'நாராயணபராவேதா”: 

வேதே்‌ ராமாயணேசைவ புராணே பா'ரதேததா” 

ஆதா“வந்தேச மத்‌'யேச விஷ்ணு: ஸர்வத்ர கீ£யதே” 


ஸ்தோத்ரங்களால்‌ வணங்கத்தக்கவனே. முழுமையாக ஸாகரம்‌ போன்றவனே. 
ம்ருதிஸாகரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வேதங்கள்‌, ராமாயணத்தில்‌, 
புராணங்களில்‌, பாரதத்தில்‌ என அனைத்திலும்‌ - துவக்கத்தில்‌, நடுவில்‌, முடிவில்‌ 
என விஷ்ணு அனைத்து இடங்களிலும்‌ இருக்கிறான்‌ என்று ஸ்ருதியால்‌ 
புகழப்படுபவனே. 


271. ஸ்ரீ ஸுபு'ஜாய நம: 

ப்ரக்ருதேபர: நீனு அப்ராக்ருதவாகி்‌௬வ 

அகளங்க ஸம்பூர்ணானந்த* விபேோஷானுபவி 
எமுகபு£க்‌ 'ஸுபு£ஜூ நமோ ஸுப£க்த ஸாது'ஜனகெ 
எஸுகாசனுப*வவீவி ஸுபு£ஜ ஸர்வதா'ரகனு 


அனைத்து இடங்களிலும்‌ வியாபித்திருப்பவன்‌ நீயே. அப்ராக்ருதமான தேகத்தை 
கொண்டவனே. களங்கங்கள்‌ அற்றவனே. முழுமையான ஆனந்தமயனே. 
ஸஜஜனர்களுக்கு விபேோஷமான அனுபவங்களை (முக்தியை) கொடுப்பவனே. 
அனைத்தையும்‌ தன்‌ தேகத்தில்‌ தரித்திருப்பவனே. 


272. ஸ்ரீ து“ர்த'ராய நம: 

ஸயத்ருக“ளிந்த'ரிஸல்கெ அஷக்ய 'துசர்த*ர' நமோ 
உரத”லப்பிகொண்ட” பூதனி த'ரிஸலாக*தெ” 

ஹீரி நீ அவளன்ன கெளகெ: பீ£ளிஸிதி* ஹாகே” 
பிருகா“ளி அஸர நின்ன பலதாளதெ: பி*த்‌“த* 


எதிரிகளால்‌ வெல்லப்பட முடியாதவனே. 'துர்தரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்னை கட்டிக்‌ கொண்ட பூதனி, உன்னை விலக்க முடியாதவாறு செய்து, அவளை 
கீழே தள்ளினாயே. அப்படியே சூறாவளியாக வந்த அசுரன்‌, உன்னுடைய வலிமையை 
தாங்க முடியாமல்‌ கீழே விழுந்தான்‌. 


273. ஸ்ரீ வாக்‌“மினே நம: 

வேதா“தி“ரூப வாக்‌'விங்ரேஷ்ட “வாக்‌'மீ' நமோ நினகெ” 
மது*ரதர க“ம்பீ'ரபா'ஷி நீனெந்து” ப்ரக்‌*யாத 

ஸ்ரீத* நின்னய வேத” உச்சாரணவே காயனவு 

சேதனா சேதன ஸம்ரக்ஷணெ த்ராண நீ கா£யத்ரி 


85 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. சிறந்த வாக்வலிமையை கொண்டவனே. 
வாக்மினே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இனிமையாக, கம்பீரமான பேசுபவன்‌ என்று 
நீ புகழ்‌ பெற்றிருக்கிறாய்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. வேத உச்சாரணை 
என்பது உன்னுடைய புகழை பாடுவதே ஆகும்‌. சேதன அசேதன என அனைவரையும்‌ 
காப்பவனே. அனைவருக்கும்‌ நீயே இருப்பிடமாக இருக்கிறாய்‌. காயத்ரி மந்த்ர 
பிரதிபாத்பனே. 


274. ஸ்ரீ மஹேந்த்‌“ராய நம: 

ப*ஹுவ்யாப்திவுள்ளவனு பூ'மிய கொடூ*வவனு 
“மஹேந்த்‌“ரனே' ஸர்வதா: நமோ எம்பெ்‌ நினகெ: ஸ்ரீ 

மஹேஸ்வர்யவந்த மஹோஜ்வல ஸ்வகாந்திமந்த 

மஹீதா£ன கொட்ட பரறுஈராம பூ'. வராஹ 


அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தி உள்ளவன்‌. அனைவருக்கும்‌ அருள்பவனே. 
மஹேந்த்ரனே உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. மிகப்பெரிய ஜஸ்வர்யங்களைக்‌ கொண்டவனே. மிகச்‌ சிறந்த ஒளி 
பொருந்தியவனே. தானாகவே ஒளி கொண்டவனே. பரஸ்முராமனே. பூவராகனே. 


275. ஸ்ரீ வஸுதாய நம: 

த*னவன்ன கொடு*வவ வஸுதனே' நமோ எம்பெ்‌ 
த*னமணி மொதலாதவ ஸுரபயக்ஷபகள 

இன்னு ஸுதா'மாதி* ப*க்தரிகெ* பாலிஸிதி” 
நின்னன்ன கு”ருத்‌*வார ப*ஜிபர்க்கெ? தன ஸம்ருத்‌*தி்‌ 


செல்வங்களைக்‌ கொடுப்பவனே. வஸாுதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
தேவர்களுக்கும்‌, அஸுரர்களுக்கும்‌, மேலும்‌ ஸுதாமா முதலான பக்தர்களுக்கு 
செல்வம்‌ ஆகியவற்றை (அவரவர்களின்‌ யோக்யதைக்கேற்ப) கொடுத்து அவர்களை 
அருளினாய்‌. ஒரு தக்க குருவின்‌ மூலம்‌ உன்னை வணங்குபவர்களுக்கு அபாரமான 
செல்வம்‌ (ஞானம்‌) கிடைக்கிறது. 


276. ஸ்ரீ வஸவே நம: 

த்‌“ரவ்யக்கெ ஸ்வாமி நீனு 'வஸு' நமோ நமோ நினகெ” 
ஸர்வவ்யாபி 'வாஸிதந்தெ ஜக“த்ரயம்‌ வாஸுதேவ” 
ஜீவாச்சாத*ன பரமாச்சாத*ன கர்தனாகி“ஹி 

த்‌ ரவ்ய ஸர்வதொ:ளிருவி ஏக ஏவ பரமாத்ம 


த்ரவ்யங்களைக்‌ கொடுப்பதில்‌ நீயே 'வளு' வாக இருக்கிறாய்‌. உனக்கு என்‌ 


நமஸ்காரங்கள்‌. அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தனாக இருக்கிறாய்‌. மூன்று 
உலகங்களிலும்‌ இருப்பதால்‌ உனக்கு வாஸுதேவ என்று பெயர்‌. ஜீவாச்சாதன, 


86 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பரமாச்சாதன என்னும்‌ இரு உறைகளை விலக்குபவனாக நீ அனைவரிலும்‌ 
இருக்கிறாய்‌. நீ ஒருவனே பரமாத்மன்‌. ஸர்வோத்தமன்‌. 


277. ஸ்ரீ நைகரூபாய நம: 

ப£ஹுஅஸ்வக“ள மேலெ கொடூ“வந்த: 'நைகரூப்‌ 
அஹர்நிபபி நமோ எம்பெ்‌ அஸ்வோத்பாத”க அங்வேஷ 
பிரம்ம ஸிவ வந்தித அனந்தரூப ங்ருதிக்ஞேய 
ப*ஹுதூபப ஸஹஸ்ரானந்த விஸ்வரூப ஏகாத்மா 


பற்பல குதிரைகளை (செல்வங்களை) அருள்பவனான 'நைகரூபனே' உனக்கு இரவும்‌ 
பகலுமாக நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. செல்வங்களை உருவாக்குபவனே. 
செல்வங்களின்‌ நாயகனே. பிரம்ம ருத்ரர்களால்‌ வணங்கப்படுபவனே. அனந்த ரூபம்‌ 
கொண்டவனே. ஸ்ருதிகளால்‌ வணங்கப்படுபவனே. பத்து, ஆயிரம்‌, விஸ்வரூப என 
பற்பல விதமான ரூபங்களைக்‌ கொண்டவனே. ஏகாத்மனே. 


278. ஸ்ரீ ப* ருஹத்‌ ரூபாய நம: 

கு'ணவுள்ள ஸோமரஸ ப்ராபகனு ப்‌'ருஹத்ரூப” 
ஆ நமோ சராசர ஸமஸ்தவாத” பூ' க“க£ன 
கு£ணதே”பப காலவஸ்து வ்யாப்தனு பரிச்சேத”்‌ 
நினகி*ல்ல நீ அணோரணிபான்‌ மஹிதொமஹீயான்‌ 


ஸோமரஸத்தினை வரவழைத்தவனே ப்ருஹத்ரூபனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. சராசரமான அனைத்து ஜீவர்களிலும்‌ - பூமியில்‌, வானில்‌ இருக்கும்‌ 
அனைத்து ஜீவர்களிலும்‌ - குண, தேம காலங்களால்‌ அவற்றில்‌ நிறைந்திருப்பவனே. 
உனக்கு எவ்வித மாற்றங்களும்‌ இல்லை. நீ அணுவை விட சிறியவனாகவும்‌, 
பெரியதைவிட பெரியதாகவும்‌ இருக்கிறாய்‌. 


279. ஸ்ரீ மிபிவிஷ்டா“ய நம: 

ஸபிபிவிஷ்ட? நீ ஹவிஸ்ஸலி ப்ரவேற மாள்பி நமோ 

பமிபி எம்ப காஷ்ட*ஸ்த” அக்‌ன்யந்தர்யாமி “பமிபிவிஷ்ட” 

பமிபி எம்ப பஷு ஆவிஷ்ட” அந்தராத்ம ஸ்மிபிவிஷ்ட” 

ஸ்ரிபிவிஷ்ட£ ஸர்வஸ்த” பங்வாதி யக்ஞ்வஸ்த்வந்தஸ்த்‌ 

ஸபிபிவிஷ்டனே நீ - யாகங்களிலும்‌ போடும்‌ ஹவிஸ்ஸில்‌ பிரவேசம்‌ செய்கிறாய்‌. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பமிபி என்னும்‌ காஷ்டத்தில்‌ இருக்கும்‌ அக்னியின்‌ 
அந்தர்யாமியாக இருக்கிறாய்‌. ஸ்மிபி என்று பசுக்களில்‌ இருக்கிறாய்‌. 
அந்தராத்மத்திலும்‌ இருக்கிறாய்‌. பசுக்களில்‌, யக்ஞங்களில்‌ நீயே இருக்கிறாய்‌. 


280. ஸ்ரீ ப்ரகாபமனாய நம: 
யக்ஞ்கர்த்ரு கொடூ*வ த*க்ஷிணெய ப்ரகாறயமாள்ப 


87 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“ப்ரகாமமனே நமோ ஸூர்ய ஸோமாதி“க“ளஎ பா'ஸுகனே 
ப்ரகர்ஷேண ஸுக அனுபவ மாள்பானந்த*மய 
ப*க்தர ஹ்ருத்‌ பத்‌மதி*ம்‌ ஜவலிஸுவ ஆகாம நாம 


யக்ஞங்களை செய்பவர்‌ கொடுக்கும்‌ குக்ஷவிணையினை ஒளிர்விப்பவனே 
'ப்ரகாமனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சூர்ய சந்திரர்களை ஒளிர்விப்பவனே. 
உன்னை வணங்கும்‌ பக்தர்களின்‌ மனதில்‌ இருந்துகொண்டு ஆனந்தத்தைக்‌ கொடுத்து 
ஒளிர்விப்பவனே. ஆகாபநாமகனே. 


281. ஸ்ரீ ஓஜஸ்தேஜோத்‌'யுதி* த*ராய நம: 
ஓஜஸ்தேஜஸ்ள?” ப்ரகாறகத்வ தூர்மவுள்ளவ 
“ஓஜஸ்தேஜோத்‌*யுதி த'ரனே' நமோ எம்பெ”நினகெ” 
ஓஜஸ்‌ ஸாமர்த்‌'யபூல தேஜஸ்காந்தி யபபஸ்த்‌ருதி 
ஒளஜ்வல்ய இவுக'ளு ஸதா” த*ரிஸிருவி நீனு 


அபாரமான தேஜஸ்‌ மற்றும்‌ ஒளியினைக்‌ கொடுக்கும்‌ தர்மத்தை கொண்டிருக்கும்‌ 
'ஓஜஸ்தேஜோத்யுதிதரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபாரமான சாமர்த்திய 
பலம்‌, ஒளி, புகழ்‌ இவை அனைத்தையும்‌ எப்போதும்‌ தரித்திருப்பவன்‌ நீயே. 


282. ஸ்ரீ பரகாபமாத்மனே நம: 
ப்ரகாமமானவாகிருவ தூனத்‌“ரவ்யாதிக“ள 

நீ கொடு“வி'ப்ரகாஸாத்மா' நமோ ஸ்ரீம்‌ ஸ்ரீனிவாஸ்‌ 
ப்ரகாற ஸ்வரூபத்வதி'ந்த” ஜக'த: ப்ரபு” நீனு 
ப்ரகாமாத்மா எந்தெ£னிஸுவி சிதா£னந்த*மயனு 


ஒளிமயமான / அபாரமான செல்வங்களை நீ கொடுக்கிறாய்‌. ப்ரகாஸமாத்மனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீனிவாஸனே. ஒளிமயமாக இருந்து, இந்த உலக நாயகனாக நீ 
இருக்கிறாய்‌. ப்ரகாஸாத்மன்‌ என்று அழைக்கப்படுகிராய்‌. சிதானந்தமயனே. 


283. ஸ்ரீ ப்ரதாபனாய நம: 

ஸத்ரு தாபன ப்ர தாபனனே்‌' நமோ எம்பெ” 
மத்ருக'ள்‌ நரளுவரு நீ கொடு£வ தாபதி'ந்த” 
ஸுூர்யாதி*க*ளொளு ப்ரகர்ஷேண இருத கொடு*வி 
பரந்தப நீ தாபவன்னு ஹே ப்ரதாபன மஹோஜ 


எதிரிகளை அழிக்கவல்ல 'ப்ரதாபனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ கொடுக்கும்‌ 
தாபத்தினால்‌, எதிரிகள்‌ துன்பப்படுகிறார்கள்‌. சூரியர்களில்‌ நீயே இருந்து ஒளி 
கொடுக்கிறாய்‌. எதிரிகளை அழிப்பவனே, அனைவருக்கும்‌ தந்தையே. 
284. ஸ்ரீ ரத்‌'தா'ய நம: 

88 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அன்ய விஷயக”ளல்லி க*மனமாள்ப இந்த்‌“ரன்ன 
தன்ன ஸன்முகவாகுவ ப*கெயல்லி ஸ்தோத்ரகள 
அவனிந்த” மாடி'ஸுவ ருத்த” நமோ நமோ எம்பெ்‌: 
ஞான பச்க்த்யாதி'க'ள அபி“வ்ருத்‌தி* மாடு“வி ௬த்‌“த' 


பிற விஷயங்களில்‌ மனதினை செலுத்திய இந்திரனை, உன்‌ பக்கமாக திருப்பி, 
ஸ்தோத்திரங்களை செய்ய வைத்தவனான 'ருத்தனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஞான பக்தியாதிகளை நீ வளர்க்கிறாய்‌. 


285. ஸ்ரீ ஸ்பஷ்டக்ஷராய நம: 

ஸ்தோத்ரக”ளிந்த* திளிவ ஜராதி' நாற ஹீனனு 

ஸ்ரீத*னு ஸ்பஷ்டாஜனரனு “ஸ்பஷ்டாக்ஷர' நமோ எம்பெ்‌ 
வேதா£ர்த்த* திளிஸி ஆரோக்‌*ய ஆயுஷ்ய பல ஞான 
இத்தென்ன காயோ வேத*வ்யாஸ ஸ்ரீகிருஷ்ண ஹயக்ரீவ 


ஸ்தோத்திரங்களால்‌ நீ அறியப்படுகிறாய்‌. பிறப்பு, இறப்பு முதலான எவ்வித அழிவும்‌ 
இல்லாதவன்‌ நீ. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவன்‌. 'ஸ்பஷ்டாக்ஷரனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வேதார்த்தத்தினை தெரியவைத்து, ஆயுள்‌, ஆரோக்ய, வலிமை, 
ஞானம்‌ ஆகியவற்றைக்‌ கொடுத்து என்னை காப்பாயாக. வேதவ்யாஸனே. 
ஸ்ரீகிருஷ்ணனே. ஹயக்ரீ வனே. 


286. ஸ்ரீ மந்த்ராய நம: 

உக்த மொதலாத” ஸ்தோத்ரக'ளன்ன நின்னய ஸந்தோ 
ஷார்த்த*மாடி'ஸி ஸ்வீகரிஸுவி மந்த்ர” நமோ பிரம்ம 
ஸ்ரீத* நின்ன ஸம்ஸ்மரிப ப*க்தர ஸம்ரக்ஷிஸுவி 
விபத்ஸர்வவ களெவி வேதகா£யகர ப்ரிய 


பக்தர்கள்‌ மூலமாக ஸ்தோத்திரங்களை சொல்லச்‌ செய்து அவற்றை மகிழ்ச்சியுடன்‌ 
ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. மந்த்ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னை வணங்கும்‌ 
பக்தர்களை நீ காக்கிறாய்‌. அனைத்து துக்கங்களையும்‌ நீ களைகிறாய்‌. வேதங்களை 
சொல்பவர்களின்‌ ப்ரியனே. 


287. ஸ்ரீ சந்த்ராம்ஷவே நம: 

ஆஹ்லாத*கரத: தேவ ஸேவித *சந்த்‌*ராம்பபு' நமோ 
ஆஹ்லாத*கர சந்த்‌“ரகிரண நியாமக 

ஆஹ்லாத*கனு ஸத்பாத்ரரிகெ” சந்த்ராம்பமு தெரதி்‌ 
ஆஹ்லாத*கர ஸக்ஞானவீவி ஸம்மய களெவி 


மனதிற்கு மகிழ்ச்சியைக்‌ கொடுப்பவனே. தேவர்களால்‌ வணங்குபவனே. 
சந்த்ராம்றாவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. குளிர்ச்சியைத்‌ தரும்‌ சந்திரனின்‌ 


89 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கிரணங்களில்‌ இருந்து அதனை நியமனம்‌ செய்பவனே. ஸத்பாத்ரர்களுக்கு சந்திரனின்‌ 
கிரணங்களைப்‌ போல குளிர்ச்சியைத்‌ தருவதான, ஞானத்தை அளிக்கிறாய்‌. 
அவர்களின்‌ சந்தேகங்களை (அஞ்ஞானத்தினை) களைகிறாய்‌. 


288. ஸ்ரீ பா'ஸ்கரத்‌“யுதயே நம: 

ப்ரகாறக மந்த்ர த்‌“ர௬ுஷ்ட ப”ரத்வாஜாத்‌*பர பூஜா 
ஸ்வீகரிஸுவ 'பா'ஸ்கரத்‌*யுதி' நமோ எம்பெ்‌ 
அர்க்கன த்‌'யுதி நியாமகனு த்‌'யுதிதா'தா நீனு 
அர்க்கவத்‌ ஹ்ருத்‌ திமிர சேதி*ஸி ஞானத்‌“யுதி ஈவி 


மந்த்ரங்களின்‌ பலன்களைப்‌ பெற்றவரான பரத்வாஜ முதலான ரிஷிகளின்‌ பூஜையை 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 'பாஸ்கரத்யுதியே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சூரியனின்‌ 
உள்ளே இருந்து கொண்டு ஒளியை கொடுப்பவன்‌ நீயே. 


289. அம்ருதாம்றாஒத்‌“ப'வாய நம: 

ஸோம கோ“க“ளலித்‌“து* ஸ்ரேஷ்டகாமன பூரயிஸுவி 
“அம்ருதாம்றத்ப“வனே' ஸதா” நமோ எம்பெ்‌ நினகெ்‌ 

அம்ருதாம்பம* ஸ்ரீத'ன்வந்தரி நீ உத்க்ருஷ்ட ர௬த்‌“ராதி” 

அமரரு இந்தி'ரியாபி'மானிக*ஞுத்பாத“கனு 


சந்திரன்‌, பசுக்களில்‌ இருந்து கொண்டு, நம்‌ அனைத்து விருப்பங்களையும்‌ 
நிறைவேற்றுகிறாய்‌.  அம்ருதாம்யத்பவனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அமிர்தத்தை கொண்டு வந்த தன்வந்தரியே. ருத்ராதி தேவர்களின்‌ இந்திரிய 
அபிமானிகளை நியமிப்பவன்‌ நீயே. 


290. ஸ்ரீ பா'னவே நம: 

ப்ரகாற நியமன மாள்ப 'பா“னு' நமோ நினகெ” 
ப்ரகாற ஸ்வரூபனு நீனு ப்ர காறனகர்த்தா நீனே 
அர்க்கன ப்ரகாறக்கெ ஆதா”ரனாகி: நீ இருவி 
ஹாகு” பத£ரக்‌'ரஹ நக்ஷத்ர ஸெளதா”மினிக”ள்கு” 


அனைவருக்கும்‌ ஒளியை கொடுக்கும்‌ 'பானுவே' , உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஒளிமயமானவனே. ஒளியைக்‌ கொடுப்பவனே. சூரியனின்‌ ஒளிக்கு நீயே ஆதாரகனாக 
இருக்கிறாய்‌. இதைப்‌ போலவே சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌ ஆகியோருக்கும்‌ ஒளியைக்‌ 
கொடுக்கிறாய்‌. 

291. ஸ்ரீ பமிபி“ந்து“வே நம: 

அதி ங்ரேஷ்ட எ௦க4ஸாதீன ஆஹ்லான ஞானவந்த 

ஸ்ரீத* “பமபபிபி*ந்து” நமோ ஞானஞ்ஞான: எருக்கு”: 

அத்யந்த ஸுக*ஸ்வரூப ஞானாத்மா ஸபமிபி*ந்து*வே 


90 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
இது: திளிது“பாஸிப ப”க்தர்கெ்‌ ஸக“ஞானதா”்‌ 


மிகச்‌ சிறந்ததான சுக சாதனமான ஞானத்தை கொடுப்பவனே. ஸ்ஸ்மிபிந்துவே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. ஞான, அஞ்ஞான, சுக, துக்க, முக்தி, ஞான ஆகியவற்றை 
கொடுப்பவன்‌ நீயே. இதனை அறிந்து உன்னை உபாஸனை செய்யும்‌ பக்தர்களுக்கு 
சுக ஞானத்தை கொடுக்கிறாய்‌. 


292. ஸ்ரீ எ௦ு£ரேங்வராய நம: 

எஸுகாசனுப*வராத* யோக்‌*யஜன ஸ்வாமியு நீனு 
ஸுகா“த்மக “ஸுரேய்வர” நமோ ஸதா” நமோ எம்பெ்‌ 
முக்‌“ய ஸ்வாமியே நீனு ஸுரரெல்லர ஈஸ்வரனு 
ஏகாந்த ப'க்தர ஹ்ருத்கமலதி' ப்ரஜ்வலிபி 


சுகத்தை அனுபவிப்பரான முக்தி யோக்யர்களின்‌ தலைவன்‌ நீயே. ஸுகாத்மகனே. 
ஸுரேஸ்வரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைவருக்கும்‌ ஸ்வாமியே. தேவர்கள்‌ 
அனைவரின்‌ ஈஸ்வரனே. உன்னுடைய ஏகாந்த பக்தர்களின்‌ இதய கமலத்தில்‌ ந்‌ 
இருந்து ஒளிர்கிறாய்‌. 


293. ஸ்ரீ ஒளஷதா“ய நம: 
புரோட்‌ற மொத*லாத* ஹவிஸ்க்‌“ராஹக “ஒளஷதம்‌” 
ஸ்மிரபா“கி' நமோ எம்பெ: விபு ஸ்ரீஷ தன்வந்தரி 
மூரு தாப பீடி'தர ஆஸ்ரயனு ஒளஷத'னு 
தீவ்ர பவரோக” பரிஹார து£க்க* பே'ஷஜனு 
புரோடற முதலான ஹவிஸ்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. ஒளஷதனே உன்னை 
தலைவணங்கி நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. தன்வந்த்ரி ரூபத்தினால்‌, மூன்று விதமான 
தாபங்களையும்‌ போக்குபவனே. அத்தகைய ஒளஷதத்தினை தருபவனே. என்னுடைய 
சம்சார துக்கத்தினையும்‌ பரிகாரம்‌ செய்வாயாக. 
கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 
விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
“்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 
நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ?” | |ப 


|| நான்காம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 


ஐந்தாம்‌ ஸந்தி 
கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 


91 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


294. ஸ்ரீ ஜகூதஸ்ஸேதவே நம: 

மைத்ரிஸுக? சர்ய ஸஜ்ஜனரிகெ்‌ ஜக*த்தினல்லி 
உத்தம ரீதியலி ஒத“கு“வ 'ஜக“த“ஸ்ஸேது:' 

ஸதா” நமோ எம்பெ்‌ ஈ௩ப“க்கெஸறாுப” பாபக்கெ பாப 
ஒத*கி“ஸவி ஜக”“த்திகெ்‌ மித்ரரிகெ்‌ ாஈப“வா 


இந்த உலகில்‌ ஸஜ்‌ஜனர்களுக்கு உத்தமமான ரீதியில்‌ அருளும்‌ 'ஜகதஸ்ஸேதுவே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்முபத்திற்கு ஸப்ஙாபத்தையும்‌, பாவத்திற்கு பாவத்தையும்‌ 
அருள்கிறாய்‌. உன்னுடைய பக்தர்களுக்கு பர£பத்தையே கொடுக்கிறாய்‌. 


295. ஸ்ரீ ஸத்யதர்ம பராக்ரமாய நம: 

சித்ரஜக'த்‌ ஸ்ருஷ்டி கர்த்ருத்வ லக்ஷணனு மத்து 
மத்ரு நாறாயுத”தா:ரி “ஸத்யத“ர்ம பராக்ரம” 
ஸதா நமோ ஜக“தாஸ்ரயதா“ரக வப்‌ 

ஸத்ரு மத்து அத'ம நாயக உருப்‌ல பூர்ண 


பல விதமான ஜீவர்களைக்‌ கொண்ட ஜகத்தினை படைத்த கர்த்ருத்வத்தைக்‌ 
கொண்டவன்‌. எதிரிகளை அழிக்கவல்ல ஆயுதங்களை தரித்ஹ்டவனே. ஸத்யதர்ம 
பராக்ரமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உலகத்தின்‌ ஆதாரமானவனே. அதமர்களை 
அழிப்பவனே. பலபூர்ணனே. 


296. ஸ்ரீ பூ தப'வ்ய ப'வ நாதாய நம: 

ப்ரஸித்‌“த” வஜ்ராயுதா“தி*க“ள தீக்ஷ்ணகரிஸுவ 
பே“ஸரிப ருணபரிஹாரக்கெ ப்ரார்த்த$னாயோக்‌“ய 
ஸுஸமர்த்த: பூ'தப'வ்யப£வன்னாத* நமோ எம்பெ” 
ஐஸ்வர்ய ஸ்வாமித்வ த்ரிகாலதி: ஸூத்‌“த'வு நின்னல்லி 


புகழ்பெற்ற வஜ்ராயுதங்களை / வஜ்ராயுதங்களை ஏந்தியவர்களை 
கூர்மையாக்குபவனே. நம்மை பின்‌ தொடர்ந்து வரும்‌ ௬ணங்களின்‌ பரிகாரத்திற்காக 
பிரார்த்தனை செய்வதற்கு யோக்யமானவனே. சொந்தமான சிறந்த சாமர்த்தியத்தைக்‌ 
கொண்டவனே. பூதபவ்ய பவன்னாதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து 
செல்வங்களையும்‌, உத்தமத்வத்தையும்‌ எப்போதும்‌ நீ உன்னில்‌ கொண்டிருக்கிறாய்‌. 


297. ஸ்ரீ பவனாய நம: 
ப£க்தரனு பவித்ர மாடு“ வ'பவனனே' நமோ 
ஸதா ஸர்வத்ரத“லி பவித்ரமாடு'வ ஸ்வபா“வ 


92 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பா“தா“ப'ரேற வரேண்ய அபய அம்ருதோத்தம 
வந்த்‌யதம ஸர்வவந்த்‌*ய நாராயணனு ப'வன 


பக்தர்களை பவித்ரம்‌ ஆக்கும்‌ பவனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ 
அனைத்து இடங்களையும்‌ பவித்ரம்‌ ஆக்குபவனே. அம்ருதோத்தமனே. அனைவராலும்‌ 
வணங்கத்தக்கவனே. நாராயணனே. பவனனே. 


298. ஸ்ரீ பாவனாய நம: 

மன்வாதி” ராஜ ஸம்ரக்ஷணெ மாள்ப பாவன” நமோ 
மனு ஸ்வாயம்பு'வ ஈறயக்ஞ நின்ன துதிஸலு 

நீனு ராக்ஷஸரன்ன கொந்து” ஆ மனுவரக்ஷிஸிதி” 
மீனரூபதி ஸத்ய வ்ரதன்ன காய்தி” நீ பாவன 


மனு முதலாக அனைத்து அரசர்களையும்‌ காப்பவனே. பாவனனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்வாயம்புவ மனுவானவன்‌, உன்னை ஈமாவாஸ்யத்தினால்‌ 
துதிக்க, அசுரர்களை நீ கொன்று, அவனை காத்தாய்‌. மீன ரூபத்தினால்‌, ஸத்ய 
வ்ரதனை காத்தாய்‌. ஹே பாவனனே. 


299. ஸ்ரீ அனிலாய நம: 

அதி உத*கவீவனு “அனில்‌ நமோ நினகெ்‌ 

ப£க்தி அனுராக்‌ ரூப ஸ்னேஹகாஸ்ரய நீனு 
ஒத“கி*ஸுவி ஸ்னேஹவ முக்‌“யவாய்வந்தர்யாமி நீ 
ஆதார ஸர்வக்கு நீ ஆஸ்ரய ரஹித ஸர்வே 


அதிகமான மழையினை தருபவனே அனிலனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தி, 
வைராக்ய, நட்புக்கு நீயே ஆதாரமானவன்‌. அனைவரிலும்‌ நட்பினை கொடுப்பவன்‌ 
நீயே. அனைவரிலும்‌ அந்தர்யாமியாக இருப்பவன்‌ நீ. அனைத்திற்கும்‌ நீயே 
ஆதாரமானவன்‌. உனக்கு யாருடைய ஆதாரமும்‌ தேவையில்லை. ஸர்வேபனே. 


300. ஸ்ரீ காமக்‌'னே நம: 

அன்னாதி£க*ள கொட்டு ஒதகு'வ 'காமஹா' நமோ 
நீனு எந்தா” மஹானெந்து” பக்த ஜிக்ஞாஸ விஷய 
கன ரோகா“தி: கஷ்டகள பரிஹார மாடூ“வி 

ஞான ப்ரகாறக்கெ விக்‌'ன அக்‌*ஞான களெவி வ்யாஸ 


அன்னம்‌ முதலான அனைத்து விருப்பங்களையும்‌ கொடுத்து காப்பவனே. காமஹா. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ எத்தகைய மகான்‌ என்பதை பக்தர்களை உன்னை 
ஆராய்ந்து அறிகிறார்கள்‌ (முழுமையாக அல்ல). மிகப்பெரிய நோய்களை ச 
கஷ்டங்களை நீ பரிகரிக்கிறாய்‌. ஞானம்‌ வருவதற்கு தடையாக உள்ளதான 
அஞ்ஞானத்தினை நீ களைகிறாய்‌. வ்யாஸனே. 


93 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


301. ஸ்ரீ காமக்ருதே நம: 

ப£க்த ஸுக” ஸம்ருத்‌“தி'காரகனு “காமக்ருத்‌” நமோ 
ப£க்தரிகெ்‌ போ'க*மோக்ஷாதி'க காய்து* பூரெயிஸுவி 
வித்‌“யுக்த காம கர்மகெயிஸி ஸ்வர்க்கா“தி” பலவீவி 
ஸாத்‌'ய ஸாது காம்ய ஸாத*னகாரக யதாஃயோக்‌ய 


பக்தர்களுக்கு அபாரமான சுகங்களை தருகிறாய்‌. காமக்ருத்‌ உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தர்களுக்கு, போகங்கள்‌, மோட்சங்களை கொடுத்து காக்கிறாய்‌. 
அவர்களை செய்யும்‌ விதிப்படியான கர்மங்களை ஏற்றுக்‌ கொண்டு, ஸ்வர்க்கம்‌ 
முதலான பலன்களைக்‌ கொடுக்கிறாய்‌. 


302. ஸ்ரீகாந்தாய நம: 

யுத்‌சத* மொதலாதவுக'ளலி ஸம்ரக்ஷணக்காகி”்‌ 

நீ த*யதி” அபேக்ஷா மாடி'ஸிகொம்பி*்‌ “காந்த” நமோ 
தைத்யர்க£ள ஸுக” நாறமாடு“வ நீனு காந்தனு 
பது*மஜாதி* ஸுக*ஸ்வரூப நிர்ணய நின்னிந்த” 


போர்‌ முதலானவற்றில்‌ அனைவரையும்‌ காப்பதற்காக, நீ கருணையுடன்‌ விருப்பத்தை 
கொள்கிறாய்‌. காந்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தைத்யர்களின்‌ சுகத்தினை நீ 
அழிக்கிறாய்‌. ஸுக ஸ்வரூப நிரணயமானது உன்னாலாயே ஆகிறது. 


303. ஸ்ரீ காமாய நம: 

பிரம்மாண்ட” ஸம்பூர்ணவாகி' நிர்மிஸுவ “காம” நமோ 
பிச£ரம்மதேவரிந்த* க*ம்யவாத்‌“த“ரிந்த” காம நீனு 
மஹாப்‌ல வாயுதே“வரிந்த” க*ம்ய காம நீனு 

வித்‌“யுத்பதி 'வாயுனயேத்‌”பி'ரம்ம நிஜாபர:' 


பிரம்மாண்டத்தை முழுமையாக நிர்மாணம்‌ செய்தவனே. காமனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பிரம்மதேவரால்‌ வணங்கப்படுவதால்‌, நீ காமன்‌. மஹாபலம்‌ 
பொருந்திய வாயுதேவரால்‌ வணங்கப்படும்‌ காமன்‌ நீ. 


304. ஸ்ரீ காமப்ரதா“ய நம: 

வாஞ்சிதப்ரத” நீனு 'காமப்ரத* நமோ நினகெ” 
காஞ்சனாதி* க்ஷுத்‌*ரகாம்ய அர்ஹதானுஸார ஈவி 
பராஞ்சி கா“னியுத்‌ த்ருணத்‌ ப*க்தரிகெ? நீனே இஷ்ட 
விரஞ்சி வாயுகெ: நின்ன வின: பே“ரெ இச்செயில்ல 


விரும்பிய இஷ்டார்த்தங்களை நிறைவேறுபவன்‌ நீ. காமப்ரதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அவரவர்களின்‌ தகுதி / யோக்யதைக்கேற்ப தங்கம்‌ முதலான 


94 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


செல்வங்களை நீ அளிக்கிறாய்‌. பக்தர்களுக்கு நீயே இஷ்டமானவன்‌. பிரம்ம 
வாயுகளுக்கு உன்னைத்‌ தவிர வேறு எதுவும்‌ இஷ்டம்‌ இல்லை. 


305. ஸ்ரீ பிரபுவே நம: 

தே£வதெக்‌ளிகே”வெ ஸ்ரேஷ்டதே“வத்வ ஈவ ப்ரபு” நமோ 
தேவ தே*வோத்தமனே ப்ரகர்ஷேணப'வதி ப்ரபு”: 
ரவிஜாதி': கபி விராதா”'தி*க“ளிகெ்‌ தே“வத்வ 
தே'வதாவதாரராத்‌£த*ரிம்‌ இத்தி ஸ்ரீ ராமசந்த்ர 


தேவதைகளுக்கு அவர்களின்‌ சிறந்த தேவத்வத்தை கொடுக்கும்‌ பிரபுவே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேவ தேவோத்தமனே. சுக்ரீவன்‌, விராதா ஆகியோருக்கு 
தேவத்வத்தையும்‌, அவர்கள்‌ தேவதா அவதாரர்கள்‌ ஆனதாலும்‌, இத்தகைய 
சிறப்பினை அருளினாய்‌, ஹே ஸ்ரீராமசந்திரனே. 


306. ஸ்ரீ யுகா£தி'க்ருதே நம: 

ஸர்வஸுக்‌ யோக்‌யதி*ந்த* எுக“போ“க்‌ மாடி'ஸுவி 
ஸர்வஸுக* பூர்ணனே:யுகா“தி“க்ருத்‌' நமோ நமஸ்தே 
தேவநின்னக்ரீடார்த்த” ஸஜ்ஜனோத்‌*தா”ரார்த்த* யூக*க“ள்‌ 
ஸ்ரீவரனே நீ மாடி”எ௦வி த்ரயிமய த்ரையுக” 


தக்க யோக்யதை / தகுதி கொண்டவர்களுக்கு தக்க போகங்களைக்‌ கொடுக்கிறாய்‌. 
ஸர்வ சுகங்களையும்‌ முழுமையாகக்‌ கொண்டவனே. யுகாதிக்ருத்‌ - உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேவனே. ஸுஜ்ஜனர்களை நீ உன்‌ லீலைகளால்‌ காக்கிறாய்‌. 
ஸ்ரீவரனே இத்தகைய செயல்களை நீயே செய்விக்கிறாய்‌. மூன்று யுகங்களில்‌ 
அவதாரம்‌ செய்தவனே. 


307. ஸ்ரீ யுகா*வர்த்தாய நம: 

யக்ஞ தா£னாதி'க'ளனு பதே“பதே” திரன தின 
யக்‌“ஞனே நீ ப்ரவ்ருத்திஸுவி யுகா வர்த்த” நமஸ்தே 
த்ரயியுக£னெ நீ சதுர்யுக*க*ள ஆவர்த்திஸி 

யோக்‌ய எாத'ன ஜனரிகொச£த*கி£ஸுவி ஸர்வக்ஞ 


யக்ஞ, தானங்களை நீ தினம்தினம்‌ செய்விக்கும்‌ யக்ஞனே, யுகாவர்த்தனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. மூன்று யுகங்களில்‌ அவதாரம்‌ செய்தவனே. நீ நான்கு 
யுகங்களிலும்‌ இருக்கிறாய்‌. யோக்ய ஸாதனங்களை செய்த மக்களுக்கு நீ தரிசனம்‌ 
அளிக்கிறாய்‌. ஸர்வக்ஞனே. 


308. ஸ்ரீ அனேகமாயாய நம: 
அன்யைக ஸாமர்த்த£வந்தனு “அன்யைகமாயாய” நமோ 
நின்னிச்சாறக்தி ஸாமர்த்‌?யக*ளிகெ'ந்து* எணெ இல்ல 


95 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நின்ன யாவாக'ளு மித்‌*யாவல்ல ஸத்யவே நின்னிச்சா பக்தி 
நின்னிச்சா க்ரியா ஞானமக்தியிம்‌ ஸ்ருஷ்ட்யாத்‌'யஷ்டகவு 


அபாரமான சாமர்த்தியங்களைக்‌ கொண்டவனே. அன்யைகமாயாயனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய இச்சா சக்தி, சாமர்த்தியங்களுக்கு எவ்வித இணையும்‌ 
இல்லை. உன்னுடைய இச்சா சக்தியானது உண்மையே. மித்யை இல்லை. 
அதனாலேயே, நீ ஸ்ருஷ்ட்யாதி அஷ்ட கர்த்ருத்வங்களை செய்கிறாய்‌. 


309. ஸ்ரீ மஹாஸறனாய நம: 

மஹாமத்ரு ஸமுதா£ய நாம மாள்ப மஹாமன 
அஹர்நிபமி நமோ நினகெ்‌ ஆதி'தை*த்யன ஸ்ள்தி்‌ 
மஹி உத்‌*தா*ர ஆதி£வராஹ காஞ்சன கபமிபு 
ஸம்ஹாரக ம்ருத்யுமாரக ந்ருஹரே பாஹிமாம்‌ பாஹி 


மிகப்பெரிய எதிரி சமூகங்களை அழிப்பவனே. மஹாபனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஆதி தைத்யனை நீ கொன்றாய்‌. பூமியை காப்பாற்றினாய்‌. ஆதி 
வராகனே. ஹிரண்யகசிபுனை கொன்ற நரசிம்மனே, எனக்கு அருள்வாயாக. 


310.ஸ்ரீ அத்‌“ருஸ்யாய நம: 

ப்ராக்ருதேந்த்‌*ரிய த்‌“ ருஷ்டிகோ*சரனாக*தெ: “அத்‌“ருஷ்ய' 
பா£கி* மிர நமோ ஸூத்ரவு 'தத*வ்யக்தமாஹ்ஹி 

நீ க்ருபதி* ஒலிது* நின்னிச்செயிந்த£லெ தோருவி 

நீ காணிஸிகொள்ளலாரி நின்னிச்சாவின: யாரிகு” 


நம்முடைய ப்ராக்ருத இந்திரியங்களுக்கு தென்படாமல்‌, மறைந்து நிற்பவனே. 
அத்ருங்யனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைவரிலும்‌ இருந்து, உன்‌ 
இஷ்டப்படியே நீ காட்டிக்‌ கொள்கிறாய்‌. உன்‌ இஷ்டம்‌ இல்லாமல்‌, நீ யாருக்கும்‌ 
தென்படுவதில்லை. 


311. ஸ்ரீ வ்யக்த ரூபாய நம: 

பத்‌*மஜாண்ட” நிர்மாத்ரு தத்கத பதார்த்த“க*ளல்லி 

நீ த*யதி* ஹுட்டிஸி நின்னத்‌'ன ஆஸ்ரயத“லி 

ஹிதவாகி£ருவுவு “வ்யக்த ரூபஸ்ச நமோ ஆத்மா 
வாரேத்‌'ருஷ்டவ்யோ' ஸாதசன மெச்சி நின்னிச்செயிம்‌ தோர்வி 


இந்த உலகத்தை படைத்து, அதில்‌ உள்ள ஒவ்வொரு பதார்த்தங்களை படைத்து, 
அவற்றில்‌ நீ இருந்து, உன்‌ அதீனமாகவே வைத்துக்‌ கொண்டு, அவற்றை காக்கிறாய்‌. 
வ்யாக்தரூபாயனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களின்‌ ஸாதனைகளை நீ 
மெச்சி, உன்னுடைய விருப்பப்படி அவர்களுக்கு தரிசனம்‌ அளிக்கிறாய்‌. 


96 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


312. ஸ்ரீ ஸ்ஹஸ்ரஜிதே நம: 

பூர்ணஸ்ய ஒத”கி*ள௦”வ “ஸஹஸ்ரதஜித்‌” நமோ எம்பெ்‌ 
ஏனெம்டெ* நின்ன ஓஜஸ்பூல ஸஹஸ்ர எந்தெ5னிப 
க்ணனெகெ:ஹெச்சாத* அஸுரரன்ன ஜயிஸுவி 
நின்ன ப“லமஹாத்ம்ய பூர்ண அரியலு அறக்ய 


பூரணமானவனே. வரங்களை அளிப்பவனே. ஸஹஸ்ரஜிதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய எல்லையற்ற ஆளுமை, வலிமைகளை நான்‌ 
என்னவென்று சொல்வேன்‌. அனைத்து அசுரர்களை நீ வெல்கிறாய்‌. உன்னுடைய 
வலிமைகளை மகிமைகளை முழுமையாக அறிவது அசாத்தியமானது. 


313. ஸ்ரீ அனந்தஜிதே நம; 

அனந்த போ£க்‌*ய வஸ்துக“ள ஈவி நீ அனந்தஜிதா: 
அனந்த போ£க்‌*ய வஸ்து ஜேதா நமஸ்தே ஆப்தகாமாய 
ஸ்தான பே£த£தி'ந்த£லோ கால பே”த“தி*ந்த லோ நீனு 
ஏனு கொரதெ இல்லத: பூர்ண காம போசக்‌'யஜேதா 


அனந்தமான போக்ய வஸ்துகளை நீ அருள்கிறாய்‌. ஹே அனந்தஜிதனே. அந்த 
வஸ்துகளில்‌ ஒளியாக நீயே இருக்கிறாய்‌. அனைவருக்கும்‌ ஆப்தகாமனே. கால, 
தேச, இடங்களால்‌ நீ எவ்வித குறைகளும்‌ இல்லாத பூரணமானவன்‌. 


314. ஸ்ரீ இஷ்டாய நம: 

பரம ப்ரியனாத*வனு 'இஷ்டனே' நமோ எம்பெ* 
பரிபரி யக்ஞதி"ந்த” பூஜிதனாது'த*ரிந்த” 

ஸ்ரீ ரமாபதி நீனு இஷ்டனு எந்தெ”னிஸி கொண்டி” 
பரோவரிய நீனேவெ ஸ்ரேஷ்டதமனாகி:ர௬வி 


பரமப்ரியமானவனே. இஷ்டனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பற்பல யக்ஞங்களால்‌ 
நீ பூஜிக்கப்படுவதால்‌, ஹே ரமாபதியே, நீ இஷ்டன்‌ எனப்படுகிறாய்‌. நீயே 
ஸர்வோத்தமனாக இருக்கிறாய்‌. 


315. ஸ்ரீ விபபிஷ்டாய நம: 

ஆனந்த” பல ஞானாத்‌”யுத்தம கு“ணவந்தனெந்து” 
அனக'வேத” வாக்யக:ளிந்த” விஹித 'விஸ்மிஷ்ட”்‌ 
ஆ நமோ எம்பெ£னு ப்ரளயத*லி அவமிஷ்டனு 
நீனெ ஸர்வவ உத“ரதொ“ள்‌ இட்டுகொண்டு” இருவி 


ஆனந்த, பல, ஞானங்களில்‌ சிறந்தவன்‌. அனைத்து வேத வாக்கியங்களால்‌ 
போற்றப்படுபவன்‌ 'விமிிஷ்டனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரளயத்தில்‌ நீ 


97 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மட்டுமே இருக்கிறாய்‌. அப்போது அனைத்தையும்‌ உன்‌ வயிற்றில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறாய்‌. 


316. ஸ்ரீ மிஷ்டேஷ்டாய நம: 

ப“க்தர அபி'ஷ்டகள பூர்ணமாடூ*வி மிஷ்டேஷ்ட'்‌ 
ஸதா” நமோ நினகெ: முக்தாஸ்ரய முக்தர ஸ்வாமி 
மோத”“மயநீ ஸர்வதா? பக்தரிந்தா“ராதி*தனு 

முத”தி” ஸ்ரீ லட்சுமியிந்த* ஸ்துதிஸிகொம்பி்‌ ப்ரளயதி: 


பக்தர்களின்‌ விருப்பங்களை நிறைவேற்றுபவனே. ஸிஷ்டேஷ்டனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. முக்தர்களின்‌ கதி நீயே. ஆனந்தமயனே. நீ எப்போதும்‌ பக்தர்களால்‌ 
வணங்கப்படுபவன்‌. மகிழ்ச்சியுடன்‌, பிரளய காலத்தில்‌, ஸ்ரீலட்சுமிதேவியால்‌ 
வணங்கப்படுகிறாய்‌. 


317. ஸ்ரீ பமிக“ண்டி*னே நம: 

ஸத்ருக*ள அதிஸுக? க*ண்டி'ஸுவவனு நீனு 
கரெஸிகொள்ளுவி “பமிக”ண்டி” எம்பு£வ நாமதி£ ந்த்‌ 
பரிமிதி இல்லத” ஆங்சர்யகரவாத” தேஜஸ்‌ 

பரம அத்‌பு£த மஹைஸ்வர்ய ரூபனு பமிக“ண்டி£யு 


எதிரிகளை அதிகமாக எதிர்ப்பவன்‌ நீ. அழைத்துக்‌ கொள்கிறாய்‌ 'பமிகண்டி' என்று. 
எல்லைகள்‌ அற்ற ஆச்சரியமான தேஜஸ்‌ கொண்ட, பரம அற்புதமான ஜஸ்வர்ய 
ரூபன்‌ நீயே. 


318. ஸ்ரீ நஹுஷாய நம: 

பந்த்‌ தூ£ர அட்டுவி ப'க்தரிகெ்‌“நஹுஷ' நமோ 
பீந்த'தி” பி£கி£வி நீ தைத்ய துஷ்ட ஜனரன்னு 
ப்‌ந்த'க்கெ ப்ராத£மிக காரண நின்னிச்சா ப்ரக்ருதியு 
த்ரிகுஈணவு நின்னிந்த” நியம்ய ப“ந்த'கெகாரண 


பக்தர்களுக்கு வந்த கஷ்டங்களை பரிகரிப்பாய்‌ 'நஹுஷனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தைத்ய துஷ்டர்களை நீ பந்தங்களிலிருந்து விடுவிப்பாய்‌. பந்தத்திற்கு 
(சம்சாரத்திற்கு) வருவது என்பது அனைத்தும்‌ உன்னுடைய இச்சையினாலேயே 
நடக்கிறது. இந்த ப்ரக்ருதி, மூன்று குணங்கள்‌ என அனைத்தும்‌ உன்னாலேயே. நீயே 
பந்தனத்திற்கு காரணம்‌ ஆகிறாய்‌. 

319. ஸ்ரீ வருஷாய நம: 

ப£க்தஜனரிஷ்டவனு வர்ஷிஸுவ “வ்ருஷ” நமோ 

வேதோபதே*பமவோ வேதா£ர்த்த நிர்ணயாதி போ'த*வோ 

வித்ததா“ராபத்ய ஸுஹ்ருஜ்ஜன ஆயுராரோக்‌*யவோ 


98 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
கோ*“தா'ன்ய தனபக்திக்ஞான வ்ருத்‌“தி'வர்ஷிளபவி நீ 


பக்தர்களின்‌ இஷ்டார்த்தங்களை மழை போய்‌ பொழியச்‌ செய்யும்‌ 'வ்ருஷனே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வேத உபதேசமோ, வேதார்த்தங்களின்‌ நிர்ணயம்‌ 
ஆகியவற்றை போதிப்பதோ, சஜ்ஜனர்களின்‌ ஆயுள்‌ ஆரோக்யமோ, பசு, செல்வம்‌, 
பக்தி, ஞானம்‌, ஆகிய அனைத்தையும்‌ வளர்ப்பவன்‌ நீயே. 


320. ஸ்ரீ கரோத”“க்‌"'னே நம: 

க்ரோத“தி“ந்த* த்ருக*ள ஸம்ஹரிஸுவி “க்ரோத”: 
ஆத”ரதி' நமோ குந்ருபஹர பரமராம 

க்ரோதி்‌ மஸத்ருக'ளு ப்ரயோகி*'ஸுவ க்ரோத *“வன்னேவெ 
எது£ரு மாடி” கொல்லுவி ஸர்வமக்த நீ நிர்தோ“ஸ 


விரோதத்துடன்‌ எதிரிகளை சம்ஹரிக்கிறாய்‌. க்ரோதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
கெட்டவர்களின்‌ எதிரியான பரபருராமனே. எதிரிகள்‌ பயன்படுத்தும்‌ க்ரோதத்தை 
எதிர்த்து அவர்களை கொல்பவனே. ஸர்வபமக்தனே. உன்னிடம்‌ எவ்வித 
தோஷங்களும்‌ இல்லை. 


321. ஸ்ரீ க்ரோத'க்ருதே நம: 

த்‌'யுப்ருதுவீஸ்தா“பக 'க்ரோத'க்ருத்‌' நமோ நமோ எம்பெ்‌ 
பாபிக'ளு ஸாது'தன இல்லத“வரிகெ: க்ரோத” 
ப்ராபகனாகு“வி ஸத்வக்ஷீண ரஜோன்னாஹ தமஸ்‌ 
ப்ரசுரமாடு'வி தத்வத்‌ யோக்‌*யதா கர்ம அரிது 


அந்தரிக்ஷம்‌, பூமண்டலம்‌ ஆகியவற்றை நிறுவியவனே. க்ரோதக்ருத்‌ - உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பாவம்‌ செய்பவர்கள்‌, ஸாத்விகம்‌ இல்லாதவர்கள்‌ ஆகியோருக்கு 
கோபத்தை உண்டாக்குபவனாக இருக்கிறாய்‌. உன்‌ பக்தர்களின்‌ யோக்யதைகளை 
அறிந்து, அவர்களின்‌ ஸத்வத்தினை, ரஜஸ்ஸினை, தமஸ்ஸினை அதிகமோ 7 
குறைக்கவோ செய்கிறாய்‌. 


322. ஸ்ரீ கர்த்ரே நம: 

லோகஜனரன்ன பாலனாதி“க*ளன்ன மாள்பெ 

முக்‌“யகாரண நீனு 'கர்தா' நமோ எம்பெ்‌ நினகெ” 

முக்‌*யகர்த எந்தரெ ஸ்வதந்த்ரனெந்து' திளிவுது” 

கர்த்ருத்வ லக்ஷண ஸ்வதந்த்ரத்‌”து” அஸ்வதந்த்ரத்தல்ல 

உலக மக்களின்‌ காத்தல்‌ ஆகியவற்றை செய்கிறாய்‌. இதற்கு நீயே முக்கிய காரணன்‌. 
கர்தனே உனக்கு நமஸ்காரங்கள்‌. முக்யகர்தன்‌ என்றால்‌ ஸ்வதந்த்ரன்‌ என்று அறிய 
வேண்டும்‌. கர்த்ருத்வ லட்சணம்‌ என்பது ஸ்வதந்த்ரனிடம்‌ மட்டுமே உள்ளது; 
அஸ்வதந்த்ரரிடம்‌ இல்லை. 


99 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


323. ஸ்ரீ விஸ்வபா“ஹவே நம: 

ஸர்வத்ர ஸர்வரலி க்ரியா ப்ரகடிஸுவவ நீ 

ஸர்வகர்தா “விங்வபா£ஹுவே” ஸதா நமோ நினகெ்‌ 
யாவ முக்‌யப்ராணனு க்ரியாரூபதி்‌ ப்ரகட 

ஆ வாயுதேவரிகெ* காரணனு நீ விஸ்வபா“ஹு 


அனைவரிடமும்‌, அனைத்து இடங்களிலும்‌ நின்று செயல்களை செய்விப்பவன்‌ நீயே. 
நீயே ஸர்வகர்தா. 'விங்வபாஹுவே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எந்த 
முக்யபிராணன்‌ தன்‌ செயல்களை ஜீவர்களில்‌ இருந்து செய்விக்கிறானோ, அந்த 
வாயுதேவருக்கே நீ காரணன்‌ ஆகிறாய்‌. நீயே விஸ்வபாஹு. 


324. ஸ்ரீ மஹீத'ராய நம: 

பு£த்‌“தி1மந்த வத்ஸ ரிஷியன்ன ப்ரகாற மாடூ“வ 
“மஹீத'ரனே” நமோ நினகெ: பூ'மிகெ்‌ ஆதார 

கீதெயலி ப*க'வந்த ஹேளிதி: 'காமாவிஸ்வாச 

பூ'தானி தா'ரயாமி அஹம்‌ ஓஜஸா” ஹீகெ' எந்து” 


அறிஞர்களான, ஞானிகளான ரிஷிகளை நீ மேலும்‌ அறிஞர்கள்‌ ஆக்குகிறாய்‌ 
'மஹீதரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூமிக்கு ஆதாரமான பகவத்கீதையில்‌ 
நீயே இவ்வாறு கூறினாய்‌. அனைத்து பூதங்களுக்கும்‌ (ஜீவர்களுக்கும்‌) நானே 
ஒளியை தருகிறேன்‌ - என்றாய்‌. 


325. ஸ்ரீ அச்யூதாய நம: 

ச்யுதி இல்லத*வனு 'அச்யுதனே' நமோ நினகெ” 
வ்ருததிஜாஸன பேஷபமிவ ஸாக்ராஇ” அமர 
ரந்த*தி* ப்ராக்ருத தேசஹவில்லதெ* கேவல ஞானா 
நந்தா£தி* கல்யாணதம அப்ராக்ருத விக்‌“ரஹனு 


அழிவு இல்லாதவனே 'அச்யுதனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கருட, போற, 
ருத்ரர்‌, இந்திராதி தேவர்களைப்‌ போல ப்ராக்ருத தேகம்‌ இல்லாமல்‌, வெறும்‌ 
ஞானானந்தாதி கல்யாணகுண பரிபூர்ண அப்ராக்ருதமான தேகம்‌ கொண்டவன்‌ நீ. 


326. ஸ்ரீ ப்ரதி“தாய நம: 

ப்ரக்‌*பாத ஸுப்ரஸித்‌த* -ப்ரதித” நமோ எம்பெ்‌ 
அகளங்க வேதே“திஹாஸ புராணாதி* ஸச்சாஸ்திர 
ஆக*மதி' ஆதி'மத்யாந்த கீர்த்திஸல்படு'வந்த” 
ரகு'ராம தே*வகீஸுத ஸ்ரீபதி வேத£வ்யாஸ 


100 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைத்து உலகங்களிலும்‌ புகழ்‌ பெற்றவன்‌ 'ப்ரதிதனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எவ்வித குறைகளும்‌ இல்லாத வேத, இதிகாச, புராணாதி, 
நற்சாஸ்திர, ஆகமங்களில்‌, அதன்‌ துவக்கங்களில்‌, நடுவில்‌, இறுதியில்‌ என 
அனைத்து பாகங்களிலும்‌ புகழப்படுபவன்‌ நீயே. ரகுராமன்‌. தேவகிஸுதனான 
ஸ்ரீகிருஷ்ணன்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ கணவன்‌. வேதவ்யாஸன்‌. 


327. ஸ்ரீ ப்ராணாய நம: 

ப்ரக்ருஷ்ட வஜ்ராதி*க*ள ப்ரஹரண மாள்ப ப்ராண 
பா£கி* மிர நமோ எம்டெ” உத்க்ருஷ்ட பலசேஷ்டவான்‌ 
ப்ரக்ருஷ்ட ப்‌௫ருஹதி ஸஹஸ்ர ஸ்வர வ்யஞ்சனாக்ஷர 
வாச்யனே ஸூர்யனு மதாப்‌*த க்ரியாமாடி'ஸுவி 


உன்னுடைய சிறந்த வஜ்ராயுதங்களால்‌ அடிக்கும்‌ 'ப்ராணனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மிகச்சிறந்த செயல்களை செய்பவனே. ப்ருஹதி ஸஹஸ்ர 
நாமங்களால்‌ அழைக்கப்படுபவனே. ஸ்வரங்களால்‌, எழுத்துக்களால்‌ 
அழைக்கப்படுபவனே. சூரியனுக்கு ஒளி கொடுத்து, அவனின்‌ செயல்களை செய்ய 
வைப்பவனே. 


328. ஸ்ரீ ப்ராணதா“ய நம: 

உதர கொடு*வவ நீ 'ப்ராணத* நமோ நினகெ” 

நீ த*யதி' ப்ராணகொடு£வி ஆத்‌*த*ரிம்‌ ப்ராணத“னு 
மோத“மயநீ ஸூர்யனொளித்‌*து* மதாயஷ்ய வீவி 
உத*காக்‌“ய பக்தி ப்ரவர்த்திஸுவி ப்ரதிக்ஷண ஸ்வாமி 


வயிறு (இந்த தேகத்தினை) கொடுப்பவனே 'ப்ராணதனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நீயே கருணையுடன்‌ பிராணனைக்‌ கொடுக்கிறாய்‌. ஆகையால்‌ 
'ப்ராணதன்‌' என்று அழைக்கப்படுகிறாய்‌. ஆனந்தமயமானவனே. நீ சூரியனில்‌ 
இருந்து ஒளியைக்‌ கொடுக்கிறாய்‌. அனைவரிலும்‌ பக்தியை வளர்ப்பவனே. உனக்கு 
என்‌ ப்ரதட்சிண நமஸ்காரங்கள்‌, ஸ்வாமியே. 


329. ஸ்ர வாஸவானுஜாய நம: 

ஸோசிதானுஷ்டான ஸ்திதி நாம கெய்வ அள௦ரர 
நாறமாடு“வ 'வாஸவானுஜ” நமோ நமோ எம்பெ்‌” 
வாஸவானுஜ வாமன யக்ஞ நரஸிம்ஹ ராம 
வ்யாஸபா்‌ர்க்க*வ கிருஷ்ண கல்க்யாதி்‌ ரூப து*ஷ்டஹந்தா 


முனிவர்களின்‌ யக்ஞங்களை / செயல்களை அழிக்கும்‌ அசுரர்களை அழிக்கும்‌ 
'வாஸவானுஜனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வாமனே. யக்ஞனெ. 


101 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நாரஸிம்ஹனே. ராமனே. வ்யாஸரே. பார்க்கவனே. கிருஷ்ண கல்கி முதலான 
அவதாரங்களை துஷ்டர்களை அழிப்பதற்காகவே நீ வந்திருக்கிறாய்‌. 


330. ஸ்ரீ அபாம்நித'யே நம: 

அபகார்யக:ள்‌ க்ஷீர த“தி' நவனீத க்ருத மத்து 

ஈ கார்யக£ளபி'மானி தே£வதாபாத்ரு ஆஸ்ரய 
நாகி*ருவவ “அபாம்நிதி” நமோ பாஹிமாம்‌ பாஹி 
நிக£மோக்தி 'ஆபோவை ஸர்வதே“£வதா' எந்தி*ஹுது' 


பால்‌, தயிர்‌, வெண்ணெய்‌, நெய்‌ ஆகியவற்றில்‌ இருந்து, மற்றும்‌ அந்த அபிமானி 
தேவதைகளில்‌ இருந்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவனான 'அபாம்நிதியே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 'ஆபோவை ஸர்வ தேவதா' என்று ஸ்ருதி 
உன்னையே புகழ்கிறது. 


331. ஸ்ரீ அதி'ஷ்டானாய நம: 

க“ர்ப்ப தன்னல்லிஹ ஸ்மிஸாா ரக்ஷணார்த்த” ஹிததி£ந்த்‌ 
அப்பிகொண்டி*ருவந்தெ ஸர்வ பதா£ர்த்தக”ள நீனு 
அப்பிகொண்டு” நின்னல்லிட்டிருவி 'அதி£ஷ்டான” நமோ 
அம்புஸாயி ஸ்ரீகூர்ம நீ ஸர்வரக்ஷக ஆதார 


தாயானவள்‌, கர்ப்பத்தில்‌ இருக்கும்‌ தன்‌ குழந்தையை கவனத்துடன்‌ காப்பது போல, 
அனைத்து பதார்த்தங்களையும்‌ நீ காத்து, உன்னிலேயே வைத்திருக்கிறாய்‌ 
'அதிஷ்டானனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீகூர்மனே. நீயே அனைவருக்கும்‌ 
ஆதாரமானவன்‌. 


332. ஸ்ரீ அப்ரமத்தாய நம: 

வாயுவத்‌ ப்ரமாத* ஹீன வேகவுள்ள 'அப்ரமத்த' 

நமோ நினகெ்‌அனேஜதே*க'ம்‌ மனஸோ ஜவியோ 
நைனத்தே”வா ஆப்னுவன்‌ பூர்வமர்ஷத்‌ தத்‌*தா£வதோயிந்தா 
நத்யேதி பபிஷ்டத்‌ தஸ்மின்னபோ மாதரிஷ்வ த*தா“தி' 


வாயுவைவிட அதிகமான வேகம்‌ உள்ள 'அப்ரமத்தனே்‌ உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ருதி வேத வாக்கியம்‌ இவ்வாறு உன்னை புகழ்கிறது 
'அனேஜதேகம்‌ மனஸோ ஜவீயோ..'. 


333. ஸ்ரீ ப்ரதிஷ்டிதாய நம: 

ப்ரதி புருஷரிகெ்‌ க*வாதி'க*ளன்னு கொடு“த்தலி 
இப்பந்த ஸ்தி£திவுள்ள “ப்ரதிஷ்டித' நமோ நினகெ' 
இதர அனபேக்ஷ ஸ்வதந்த்ரனு எந்தி*கு எல்லு 
ப்ரதிஷ்டித நீனு நின்னானந்த” ப*லாதி*க*ளல்லி 


102 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைவருக்கும்‌ பசு, செல்வம்‌ ஆகியவற்றை கொடுப்பவனான 'ப்ரதிஷ்டிதனே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. என்றைக்கும்‌, எங்கும்‌ நீயே ஸ்வதந்த்ரன்‌. ஆனந்தம்‌, 
பலம்‌ ஆகியவற்றில்‌ நீயே ஸுர்வோத்தமன்‌. 


334. ஸ்ரீ ஸ்கந்தா“ய நம: 

ப£க்தரிகெ்‌ ஸ்ரேஷ்ட எ௦க“ப்ரத* “ஸ்கந்த” நமோ எம்பெ்‌ 
ஸ்கந்த£னாத்‌ ஸ்கந்த” எந்து” பூர்வாசார்யர வ்யாக்‌*யானவு 
ப£க்தரிகெ்‌ எ௦க*வீவ நீனு ப*க்தஹிம்ஸாதைசத்யர 
ஸ்கந்த” எந்த*ரெ பேோோஷண மாடு*வியோ ப£்க்தரக்ஷ 


பக்தர்களுக்கு சிறந்ததான சுகத்தை தருபவனே 'ஸ்கந்தனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. துஷ்டர்களை அழிப்பவன்‌ ஆகையால்‌ நீ ஸ்கந்தன்‌ எனப்படுகிறாய்‌. 
இதுவே பூர்வாசார்யரின்‌ வ்யாக்யானம்‌ ஆகும்‌. பக்தர்களுக்கு சுகத்தை கொடுப்பவன்‌ 
நீ. பக்தர்களை இம்சிக்கும்‌ தைத்யர்களின்‌ எதிரி என்றால்‌, பக்தர்களை காப்பவன்‌ 
என்று அர்த்தம்‌. பக்த ரக்ஷகனே. 


335. ஸ்ரீ ஸ்கந்தத'ராய நம: 

ம்லாக்‌'ய்ஸுக” கொடு*வந்த விதா இ” ஸுூரர்கள 
ரக்ஷகனு தா'ரகனு நீ “ஸ்கந்தத'ர* நமஸ்தே 
ஸ்கந்த” அஹ்வய கார்த்திகே*யகா“தா“ரவாகி:ருவி 
ஸ்கந்தசன ஸெளந்த”ர்யக்கு நீனே ஆதா”ரவாகி:ர௬ுவி 


தற்காலிக சுகங்களை கொடுக்கத்தக்க பிரம்மன்‌ முதலான தேவர்களை காப்பவன்‌ 
நீயே. ஸ்கந்ததரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்கந்தன்‌ எனப்படும்‌ 
கார்த்திகேயனுக்கு ஆதாரமாக இருக்கிறாய்‌. ஸ்கந்தனின்‌ அழகுக்கும்‌ நீயே 
காரணமாக இருக்கிறாய்‌. 


336. ஸ்ரீ துர்யாய நம: 

பி*£ட*தெ* ஸர்வதே£வ அக்ர“தி* இஹ 'துர்ய” நமோ 

ஒடெய நின்ன ஹிந்தெ்‌ ஸர்வரு ஸர்வராதா”ர நீனு 

பாண்ட*வர்கசள யோக்‌*க்ஷேம வஹிஸி ஸாரத்‌“யவ 

மாடி ஐய ஒத”கி'ஸிதி' முந்தெ” நீனு குளிது 

அனைத்து தேவர்களுக்கு உள்ளும்‌ இருப்பவனே 'துர்யனே்‌ உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தலைவனே. உன்‌ பின்னாலேயே அனைவரும்‌ இருக்கிறார்கள்‌. 
அனைவருக்கும்‌ ஆதாரமானவன்‌ நீயே. பாண்டவர்களின்‌ நலனுக்காக நீ அவர்களுக்கு 
சாரதியாக இருந்து, போரில்‌ வெற்றியை பெற்றுக்‌ கொடுத்தாய்‌. 

337. ஸ்ரீ வரதா யநம: 


103 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உத்தம ஜ்யோதிப்ரத: “வரதனே” நமோ நினகெ” 
ப*க்தவர்யரிகெ” நின்னிச்செயிம்‌ அபரோக்ஷஞான 
யுக்தகாலதி* ஸஸ்வரூபானந்த“விர்பா'வ யன்னு 
வந்த மோக்ஷ ஸுக்ஞானாதி்‌ வரத்‌ ஸர்வோத்தம 


உத்தம ஞான ப்ரதனே. வரதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களுக்கு உன்‌ 
இஷ்டப்படி அபரோக்ஷ ஞானத்தை அவர்களின்‌ தக்க காலத்தில்‌ கொடுப்பவனே. 
ஸ்வரூபானந்தத்தினை, மோட்ச சுக்ஞானத்தினை அளிப்பவனே. ஸர்வோத்தமனே. 


338. ஸ்ரீ வாயுவாஹனாய நம: 

கு ருக*ளொளிப்ப வாயுதே*வரிந்த* உபதேபம 
அருஹுவ ஞானாதி: கு£ணவான்‌ “வாயுவாஹனனே” 
ஸிரபா£கி* நமோ எம்பெ்‌ ங்வாஸவாயுவாஹனனே 
ஸ்ரீரமாயுக்‌ நீனு வாயு அதிஷ்டானத'ல்லி த்‌*௦யேய 


குருகளின்‌ அந்தர்யாமியாக இருக்கும்‌ வாயுதேவரில்‌ அந்தர்யாமியாக இருந்து 
உபதேசம்‌ செய்பவனே. ஞானாதி குணங்களைக்‌ கொண்டவனே 'வாயுவாஹனனே' 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ ரமாதேவியுடன்‌ இருக்கிறாய்‌. வாயுவில்‌ இருப்பவன்‌ 
நீயே. 


339. ஸ்ரீ வாஸுதே“வாய நம: 

ஆகாஸாது* த்‌*ரவ்யக*ளல்லி வ்யாபகனாகி“ருவி 
ஸ்ரீகாந்த *வாஸுதேஃவனே' நமோ வஸுதேசவ புத்ர 
ஏகாத்ம நீனு ஸர்வத”லி வாஸவாகி:ர௬ுவி 
ஸுக்ரீடா்‌ லீலாதி' சேஷ்டா விமமிஷ்டனு மாயாத'வ 


ஆகாயம்‌ முதலான அனைத்து இடங்களிலும்‌ நீ பரவியிருக்கிறாய்‌. ஸ்ரீகாந்தனே. 
வாஸுதேவனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வஸுதேவ புத்ரனே ஸ்ரீகிருஷ்ணனே. 
ஏகாத்மனே. நீ அனைத்திலும்‌ வசிக்கிறாய்‌. லீலையினாலேயே அனைத்து 
செயல்களை நீ செய்கிறாய்‌. 


340. ஸ்ரீ ப்‌ருஹத்பா”னவே நம: 

ப்ராப்திஹேது ப்ரகாயவா இ“ஹ உக்தமொத”லாத” 
ஸ்தோத்ரவிபேஷவந்த ப்‌'ருஹத்பானு' நமோ நினகெ” 
நித்யதீப்தனு நீனு நினகெ* ஸம தேஜஸ்ஸில்ல 
ஆதி”த்யமண்ட'ல ஜ்யோதி நின்ன விபூதி ப்ரகாற 


(பக்தர்களால்‌) அடையத்‌ தக்கவன்‌; ஒளிமயமானவன்‌; ஸ்தோத்திரங்களால்‌ 
போற்றப்படுபவன்‌; 'ப்ருஹத்பானு' வே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ 


104 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஒளிர்பவன்‌ நீயே. உனக்கு சமமான தேஜஸ்‌ கொண்டவர்கள்‌ வேறு யாரும்‌ இல்லை. 
ஆதித்ய மண்டலத்தில்‌ இருக்கும்‌ ஜ்யோதியானது உன்னுடைய விபூதி ரூபத்தின்‌ ஒளியே 
ஆகும்‌. 


341. ஸ்ரீ ஆதி*தே“வாய நம: 

உண்ணலிகெ யமோகச்‌*ய ஸோம ப்ராஸகனெ 'ஆதி*தே“வ' 
நினகெ” நமோ எம்பெ: ப'கவந்த க்ரீடா“விலாஸ 

நீனேவெ ஸர்வக்கு காரணிபூ'தனாகி*ஹி தேவ 

நின்ன லீலாக்‌£ய க்ரீடெயு ஸர்வஸ்ருஷ்ட்யாதி: க்ரியெயு 


ஸாத்விகமான உணவினை ஏற்றுக்‌ கொள்பவனே. ஆதிதேவனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பகவந்தனே. உன்‌ லீலைகளால்‌ அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. 
நீயே அனைத்திற்கும்‌ காரணனாக இருக்கிறாய்‌. ஸர்வ ஸ்ருஷ்டியாதி அனைத்து 
செயல்களும்‌ உன்‌ லீலைகளாலேயே நடக்கின்றன. 


342. ஸ்ரீ புரந்த*ராய நம: 

த*ராத்‌*யுக'ள ஒக்‌'க'ட்டு ஸம்ப”ந்த'க்கெ விஷயனு 
புரந்தர” நமோத்‌'யாவாப்ருதி'வி ஆத”ரகாரி 

மூரு அஸுரபுரக*ளன்னு நாறயமாடி“ஸிதி * 

து£ர்க்ரஹாதி' பயாவரணக”ளன்ன நீகி£ஸுவி 


ஜீவர்களின்‌ சம்சார சம்பந்தத்திற்கு காரணனே, புரந்தரனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மூன்று உலகங்களின்‌ நலனுக்காக, மூன்று அசுர புரங்களை 
(த்ரிபுராஸுர) அழித்தவனே; துர்க்ரஹங்களால்‌ வருவதான பயங்களை போக்குபவனே. 


343. ஸ்ரீ அபேபாகாய நம: 

போக ரஹிதனு நீனு 'அபேோக' நமோ நினகெ” 

யோக மோஹாதி£கள விரோதி எ௦க“ஸ்தா“£ன பூர்ண 
பபுக்ரனெந்து ஸ்ரீ விஷ்ணோ நினகெ்‌ ஹெஸரு ப்ரஸித்‌“த”* 
பபுக்ரனெந்த*ரெ பேோகரஹித எந்து” உபநிஷத்‌ உக்த 


போகங்கள்‌ அற்றவன்‌ நீ. அபேோகனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பேக, 
மோகங்களின்‌ எதிரியே; ஸுகஸ்தான பூர்ணனே; உனக்கு விஷ்ணு என்று பெயர்‌. 
பேோகரஹிதன்‌ என்று உபநிஷத்‌ உன்னை புகழ்கிறது. 


344. ஸ்ரீ தா'ரணாய நம: 

ஜனனமரணாதி* ஸம்எமாரதி*ந்த* ஸஜ்ஜனர 

க'ன த*யாபூர்ண நீ தூரிஸுவி தாரண” நமோ 
இன மண்ட'லவர்த்தி ஸுக*ஞான ஜ்யோதிர்மய நீ 
இனகுலதி” ப்ராது“ர்ப'விஸிதி” ராமசந்த்‌“ர 


105 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஜனன, மரண என்னும்‌ சம்சார சுழற்சியிலிருந்து ஸுஜ்ஜனர்களை காப்பவன்‌ ந்‌; 
தயாபூர்ணனே. அனைவரையும்‌ நீ தரித்திருக்கிறாய்‌. தாரணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. சூரிய மண்டலத்தில்‌ அந்தர்யாமியாக இருப்பவனே. ஸுகஞான 
ஸ்வரூபனே. ஜ்யோதிர்மயனே. சூரிய குலத்தில்‌ நீ தோன்றினாய்‌ ராமசந்திரனாக. 


345. ஸ்ரீ தாராய நம: 

மது”க்ஷீர க்‌'ருதாதி*க*ளிந்த* பூர்ணமாள்ப பூஜா 
தி“க்‌ளிந்த” ப்ராப்தனாகு“வி 'தாரனே' நமோ எம்பெ்‌ 
நீ தாரனு தாரகனாத்‌'த*ரிந்த* ஸம்ஸாரபய 

திந்த” தாரிஸி ஸஜ்ஜனரிகெ்‌ ப்ராப்தனாகு'வியோ 


தேன்‌, பால்‌, தயிர்‌ ஆகியவற்றால்‌ பூஜை செய்தால்‌, அதன்‌ மூலம்‌ பக்தர்களுக்கு 
கிடைப்பவனே 'தாரனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ தாரகன்‌ ஆகையால்‌, 
ஸஜ்‌ஜனர்களுக்கு சம்சார பயத்தினை போக்கி அவரகளை காக்கிறாய்‌. 


346. ஸ்ரீ பமஒராய நம: 

எுக*ஸாத*ன ஸாது” மஹத்யக்ஞ பூஜாதியலி 
எஸுக”மய நீ லீலானந்த* விஹாரமாள்பி “பம9ர 
பாகி மிர நமோ எம்பெ* ஸாது” எமாத'ன மாடி'ஸோ 
லோகக்‌*யாத பமஒரவம்ப ஆதார கீர்த்தித்‌ நீனு 


ஸுகஸாதனமான யக்ஞ, பூஜை ஆகியவற்றில்‌ நீ லீலானந்தத்தில்‌ இருக்கிறாய்‌. 
ஸுகமயனே. பமூ9ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌.  மோட்சத்திற்கான 
சாதனைகளை செய்விப்பாயாக. உலகப்‌ புகழ்‌ பெற்ற சூர்ய வம்சத்தில்‌ வந்த 
புகழ்பெற்றவன்‌ நீயே. 


347. ஸ்ரீ பெொளரயே நம: 

ப*க்தியிம்‌ மாள்ப யக்ஞபூஜாதி£கள க்‌“ரஹணார்த்த” 
க“திமந்த வேத'எூசக “பம” பயப்த'வாச்யகளு 
சதுரங்வக”ளிந்த* யஜமானன க்‌*ருஹக்கெ நீ 

பரந்து” நில்லுவி 'மெளரி நமோ நினகெ” ஸாது'ப்ரிய 


பக்தியுடன்‌ செய்வதான யக்ஞ, பூஜாதிகளை ஏற்றுக்‌ கொள்பவனே; வேதத்தில்‌ 
சொல்லப்பட்டுள்ள ற: ஸுப்தத்தின்‌ வாச்யனே. நான்கு குதிரைகளில்‌ கட்டப்பட்ட 
ரதத்தில்‌ நீ எஜமானனின்‌ வீட்டிற்கு வந்து நிற்பாய்‌. பஸெளரியெ உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸாதுப்ரியனே. 


348. ஸ்ரீ ஜனேய்வராய நம: 
க*வாதி'க*ள உத்பாத£கனு பரமைக ஈபம 


106 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரீ வரனே நீனேவெ ஸ்வாமி நினகெ* இல்ல 
தே“வதே“வோத்தம 'ஜனேஸ்வரனே்‌' நமோ நினகெ” 
ஸர்வதா” மஹைஸ்வர்யபூர்ண ஸர்வோத்தமனே ஸ்ரீ 


பசு போன்ற மிருகங்களை படைப்பவனே; ஸர்வோத்தமனே; ஸ்ரீவரனே; நீயே 
ஸ்வாமி, உனக்கு மேல்‌ வேறு யாரும்‌ இல்லை. ஜனேஸ்வரனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ மஹைஸ்வர்ய பூர்ணனே. ஸர்வோத்தமனே. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


349. ஸ்ரீ அனுகூலாய நம: 

தே£வநர மொதலாத* ஸர்வ ப்ராணிகளந்தஸ்த” 
ஸ்ரீவரனே நீனு ஸர்வாந்தர்‌ நியாமகனாத்‌”த“ரிம்‌ 
ஸர்வத்ர அனுகூல மாடி” மோதி'ஸுவி அனுகூல” 
ஆஹ்வயனே நமோ மஹைல்வர்ய உதா“£ரகருணி 


தேவ, நர என அனைத்து பிராணிகளிலும்‌ அந்தர்யாமியாக இருப்பவனே, ஸ்ரீவரனே, நீ 
அனைவரின்‌ நியாமகன்‌ ஆகையால்‌, அனைவரையும்‌ சாதனைக்கான வழிகளை 
செய்து கொடுக்கிறாய்‌. அனுகூலனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மிகச்‌ சிறந்த 
செல்வங்களை கொண்டிருப்பவனே. கருணைக்கடலே. 


350. ஸ்ரீ யதாவர்தாய நம: 

அபஸித்‌'தா“ந்தரத து£'ஷ்டஜன வர்ஜிதனாத” 

ஸ்ரீபதி “மதாவர்தனே நமோ தமோத” ஸேவ்ய 
ஸுபுண்ய அம்ருதாந்த'ஸுரிந்த* க்ரியா ப்ரவர்த்திஸெ 
தப்பதெ* ஆ தத்வேறரிகெ” அனுக்ரஹ மாடூ*வி 


அப ஸித்தாந்தங்களை பின்பற்றும்‌ துஷ்ட ஜனர்களுக்கு கிடைக்காதவனே; ஸ்ரீபதியே, 
ஸதாவர்தனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆனந்த மயனே. முக்தி யோக்யர்கள்‌ 
மூலமாக செயல்களை செய்வித்து, தவறாமல்‌ அவர்களுக்கு அருள்பவனே. 


351. ஸ்ரீ பத்‌“மினே நம: 

ப்ராத:கால மத்‌*யான்ஹ த்ருதீய ஸவனத்ரயதி” 

ப£க்தவிதி'பூர்வ அர்ப்பித ஸோமாதி* தி*வ்யவாத” 

விதி'யுக்த பதார்த்த பானாதி*ரூபதி* கொள்ளுவி 
“பத்‌“மி' நமோ மோத£மய விதி'பித பூர்ணகாம 


காலையில்‌, மதியத்தில்‌, மாலையில்‌ என மூன்று வேளைகளிலும்‌, பக்தியுடன்‌, 
விதிப்படி, அர்ப்பிக்கப்படும்‌ ஸாத்விக பதார்த்தங்களை நீ; அதன்‌ ரஸங்களை 


107 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஏற்றுக்கொள்கிறாய்‌. பத்மினே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆனந்தமயனே. 
பிரம்மனின்‌ தந்தையே. பூர்ணகாமனே. 


352. ஸ்ரீ பத்‌'ம நிபே'க்ஷணாய நம: 

ஹிரண்யவர்ண நிப*காந்தியிந்த” ஜவலிஸுவந்த” 
ஸரீரவான்‌ 'பத்‌*மநிபே'க்ஷண' நமோ நமோ எம்பெ்‌ 
அரவிந்த*வோலு ஈக்ஷணதிம்‌ க்ருபெயிம்‌ நோடெ*ன்ன 
ப்ராக்ருத விலக்ஷண அனக' ஞானைஸ்வர்ய பூர்ண 


தங்க மயமான அபாரமான ஒளியினால்‌ ஒளிர்பவனே. பத்ம நிபேக்ஷணனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. இதே நொடியில்‌ என்னை கருணையுடன்‌ பார்ப்பாயாக. 
அப்ராக்ருஷனே. அபாரமான ஞான ஐஸ்வர்ய பூர்ணனே. 


353. ஸ்ரீ பத்‌ மனாபாய நம: 

ஸோமபான மாடு£வ 'பத்‌*மனாப' நமோ நினகெ்‌ 
கமல அரளிகெ' மாள்ப பத்‌“மன: ஸூர்யனிகெ” 
ஸ்வாமி நீ காந்தி கொடு*வந்த£வனு பத்‌“மனாப” 
கமலனிப” நாபி'வுள்ளவனு நீ பத்‌“மனாப” 


ஸ்வாக்ய ரஸத்தை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ பத்மனாபனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
தாமரையை மலரச்‌ செய்யும்‌ சூரியனுக்கு ஸ்வாமி நீயே ஒளியை கொடுக்கிறாய்‌, 
பத்மனாபனே. கமலம்‌ இருப்பதான நாபி உள்ளவன்‌. 


354. ஸ்ரீ அரவிந்தா£க்ஷாய நம: 

த்‌'ரவ்யப்ராப்தி ஒத*கி£ஸுவி பகவான்‌ புரோடா“ு 
ஹவிஷ்ய ப்ரக்ஷேபக ஆஸ்ரய 'அரவிந்தா“க்ஷனெ' 
ஸர்வதா” நமோ எம்பெ்‌ அக்ஞான திமிர களெயோ 
ரவிந்த'ந்த'காரக்‌'ன அரவிந்தா' க்ஷ ஞானஜ்யோதி 


வேண்டிய திரவியங்களை பக்தர்களுக்கு அருள்பவனே. பகவானே. அரவிந்தாக்ஷனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. என்‌ அஞ்ஞானத்தை களைவாயாக. பலமான 
அந்தகாரத்தினை அழிப்பவனே. ஞான ஜ்யோதி ஸ்வரூபம்‌ கொண்டவனே. 


355. ஸ்ரீ பத்‌*மக”ர்பா"ய நம: 

ப்ராணிகளு ஸர்வரனு க”“ர்ப'தொ்‌ஞு இட்டுகொண்ட” 
அனக' பத்‌“மக“ர்பனே' நமோ எம்பெ்‌ பாலகனு 

தனு பி'ரம்மபுரத£ல்லி வேஸ்ம ஹ்ருத்பத்‌“மாந்தஸ்த*னு 
அன்னத்தே 'ங்ருதி தஹரம்‌ புண்டரீகம்‌ வேஸ்ம' எந்து” 


108 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பிராணிகள்‌ அனைவரையும்‌ உதரத்தில்‌ வைத்துக்‌ கொண்ட பத்மகர்ப்பனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைவரையும்‌ காப்பவனே. அனைவரின்‌ இதயத்தில்‌ 
வசிப்பவன்‌. உன்னை ஸ்ருதிகள்‌ 'புண்டரீகம்‌ வேஸ்ம' என்று புகழ்கின்றன. 


356. ஸ்ரீ ரீரப்‌'௬தே நம: 

பக்தஜீவ கீர்த்திஸுவ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸுவியோ 
ப*க்தவத்ஸல 'ஸாரீரப்‌”௬ுத்‌' நமோ எம்பெ' நினகெ” 
ப*க்தியிந்த* ப*ஜிஸுவவரன்ன போஷிஸுவி நீ 
ஸதத ஸம்ரக்ஷிஸுவி பரீரதா*ரகனாகி*்‌ 


பக்தர்கள்‌ சொல்லும்‌ ஸ்தோத்திரங்களை நீ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. பக்தவத்ஸலனே. 
ஸரீரப்ருத்‌ உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தியுடன்‌ பஜிப்பவர்களை காக்கிறாய்‌ நீ 
எப்போதும்‌ அவர்களின்‌ சரீரத்தில்‌ இருந்து கொண்டு காக்கிறாய்‌. 


357. ஸ்ரீ மஹார்த்‌“த*யே நம: 

மஹாவித்‌“யா ப்ராப்திரூப ஸம்ருத்‌“தி' மாடூ“வி நீனு 
“மஹர்த்‌“த* நமோ ஹயக்ரீவ ஸ்ரீ ர௬ுஷப' வேத*வ்யாஸ 

மஹிதா£ஸ ஹம்ஸ ஸனத்குமார த“த்த கபில 

மஹித த்ரயிமய த'ர்மமய தபோமயனு 


மிகச்‌ சிறந்த கல்வி என்னும்‌ செல்வத்தை கொடுக்கிறாய்‌ 'மஹர்த்தயே' உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌.ஹயக்ரீவனே. ர௬ஷபனே. வேதவ்யாஸனே. மஹிதாஸனே. 
ஹம்ஸுனே. ஸனக்குமாரனே. தத்தனே. கபிலனே. மூன்று தாமங்களில்‌ வசிப்பவனே. 
தர்மமயமானவனே. தபோமயமானவனே. 


358. ஸ்ரீ ௬ுத்‌“தா”ய நம: 

ஸுகலாபீ'ஷ்டப்ரத” மொத்‌?லாத: கு*ணஸம்ருத்‌“த' 
ஸ்ரீகரனே 'ருத்‌“த” நமோ ப*ஹுளெளதா£ர்ய கருணி 
அகளங்க ப*க்தரு தே£வஸர்மகு” ஸுதா£மகு”்‌ 

நீ கேளித*ரெ ஸெளபாசக்‌*யவித்தி ப'க்தவத்ஸலனெ 


அனைத்து அபீஷ்டங்களையும்‌ கொடுக்க வல்ல குணங்களை அபரிமிதமாகக்‌ 
கொண்டவனே. ருத்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மிகவும்‌ அற்புத கருணை உள்ளம்‌ 
கொண்டவனே. உன்‌ அத்யந்த பக்தர்களான தேச ஷர்மாவிற்கும்‌, ஸுதாமனுக்கும்‌, நீ 
அபாரமாக உதவினாய்‌. பக்தவத்ஸலனே. 

359. ஸ்ரீ வ்ருத்‌“தா'த்மனே நம: 

த*யாளுத்வ மொத:லாத: கு£ணவுள்ள பிரம்ம ஈஷா 

நாத்‌“த“ரிந்த ன ஸேவ்யனாகி“ஹ “வ்ருத்‌தா'த்மா' நமோ எம்பெ்‌ 

தயெளதா£ர்யாதி: குண நின்னல்லி அக“ணிதவு நின்ன 


109 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ப்‌'௬ுத்யரலி ப்ஜோதி'ஸு”வி தத்தத்‌“ த*பாதி' குண 


கருணை முதலான அனைத்து உள்ளங்களையும்‌ கொண்டவனே, பிரம்மனுக்கும்‌ 
தந்தையே, ஆகையால்‌ அவராலும்‌ வணங்கப்படுபவனே, 'வ்ருத்தாத்மனே' உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. கருணை முதலான பற்பல குணங்கள்‌ உன்னில்‌ 
எண்ணிக்கையில்‌ எண்ண முடியாத அளவிற்கு உள்ளன. உன்‌ பக்தர்களில்‌ நீ இருந்து 
ஒளிர்கிறாய்‌. உன்னுடைய நற்குணங்களால்‌ அவர்களை காக்கிறாய்‌. 


360. ஸ்ரீ மஹாக்ஷாய நம: 

தா*னறீலவா௫“ர௬வ மன மொத்‌:லாதி*ந்த்‌“ரிய 

கன உதா“ரனே நினகி'வெ 'மஹாக்ஷ” நமஸ்துப்‌'யம்‌ 
ஏனெம்டெ? நின்ன த*யாபூர்ண மஹா அக்ஷணிய 
நின்ன கருணாத்‌* ருஷ்டி என்னமேலிரலி ஸதத 


கருணை நிறைந்த மனம்‌ முதலான நற்குணங்களைக்‌ கொண்டவனே 'மஹாக்‌ 
ஷூனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய கருனையை நான்‌ என்னவென்று 
சொல்லட்டும்‌?. உன்னுடைய கருணைப்பார்வை மிகவும்‌ வலிமை வாய்ந்தது, அது 
என்‌ மேல்‌ எப்போதும்‌ இருக்கட்டும்‌. 


361. ஸ்ரீ க ௬ட*த்‌* வஜாய நம: 

யுத்த“த*லி ஜயகோ*ஷ ஸின்ஹத்‌'வனி மொத“லாத” 

ப்‌ நருஹத்‌'வனி சின்ஹவுள்ள க“௬ட”“த்‌'வஜ' நமஸ்துப்‌*யம்‌ 
எது“ர்யாரோ நில்லலிக்காக*ரோ வைனதேய த்‌'வஜ 
எஃுதை'ர்ய பலறீல ஜயஜயது ஜயஜய 


போரினில்‌ ஜயகோஷம்‌, ஸிம்ஹ த்வனி ஆகிய மிகச்சிறந்த சின்னங்களைக்‌ கொண்ட 
கருடத்வஜனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உனக்கு எதிராக யார்தான்‌ நிற்க 
முடியும்‌?. கருடத்வஜனே, அபாரமான தைரியம்‌, பலங்களைக்‌ கொண்டவனே; 
உனக்கு வெற்றி உண்டாகட்டும்‌. 


362. ஸ்ரீ அதுலாய நம: 

அஸத்‌*ருமனா*ருவ அதுல்‌ நமோ நினகெ” 
ஸ்ரீ நினகெ* ஸமரில்ல முக்தாமுக்தரல்லி 
பி£ஸஜாஸன ஸ்ரி“வாதி“க“ஞ ஸர்வப்ராணிகளு 
கேறவா$”னரெந்து” ப்ரஸித்‌*த* ஸதா'க*மத*ல்லி 


முதல்மையானவனாக இருக்கும்‌ அதுலனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. உனக்கு சமம்‌ என முக்த அமுக்த ஜீவர்களில்‌ 


110 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


யாரும்‌ இல்லை. பிரம்ம சிவாதிகள்‌, ஸர்வ பிராணிகள்‌ என அனைத்தும்‌ கேசவனின்‌ 
அதீனம்‌ என்று ஆகமத்தில்‌ சொல்லப்பட்டுள்ளது. 


363. ஸ்ரீ ॥ரபா“ய நம: 

ஸோமரஸபுக்ஞ நீனு “பமரப*னே' நமோ நினகெ” 
ரமா ப்ரளயார்ணவதி* ஜல வடபத்ரரூப 

ஆ மஹாஜவத்து கோடியோஜன விஸ்தீர்ணதலி 
ரமாயுக்‌ நீனு ப்ரஜ்வலிஸுவி ஆதி” நாராயண 


ஸோம ரஸத்தை குடிப்பவன்‌ நீயே ஸமரபனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரளய 
காலத்தில்‌, ஸ்ரீரமாதேவி, ஜல மற்றும்‌ வடபத்ர இலையில்‌ ரூபத்தில்‌ இருக்க, அந்த 
50 கோடி யோஜனை பரப்பில்‌ இருப்பதான கடலில்‌ நீ ஸ்ரீரமாதேவியுடன்‌ ஒளிர்கிறாய்‌. 
ஆதி நாராயணனே. 


364. ஸ்ரீ பீ'மாய நம: 

ஸர்வப்ராணிக”ளன்ன நியமனமாள்ப “பீ£ மனே 

ஸர்வதா நமோ ஸ்ரீம்‌ ஸ்ரீவேத'வ்யாஸ அவதார 

ஸர்வதா” ப'க்தஜன ப*யனாம மாள்பி மத்ருகெ”்‌ 

ஸர்வதா” ப*யக்ருத்‌ பமாஸ்த்ரோக்தி ப'யக்ருத்‌ பய நாஷன 


அனைத்து பிராணிகளையும்‌ நியமனம்‌ செய்பவனே பீமனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. ஸ்ரீவேதவ்யாஸ அவதாரனே. 
எப்போதும்‌ பக்த ஜனர்களின்‌ பயங்களை பரிகரிப்பாயாக. எதிரிகளுக்கு எப்போதும்‌ 
பயத்தினை கொடுப்பவனே. சாஸ்திரங்கள்‌ சொல்வதைப்‌ போல, நீயே பயக்ருத்‌ 
மற்றும்‌ பய நாஷனனாக இருக்கிறாய்‌. 


365. ஸ்ரீ ஸமயக்‌”ஞாய நம: 

ஸாது'வஸ்து கொடு'வவ “ஸமயக்்‌ஞ நமோ எம்பெ்‌ 
ஸாது” ப*க்தாபி'ஷ்ட யாவாக* கொடு'வவவெந்த”ரிவி 
யதார்த்த” வஸ்துஸ்தி“தி இத்தா*கெ” மா ஸஹ அரிவி 
றதவருஷ ஆயுஷ்யஞான ஸாத'ன கொடு£வி 


ஸாத்விக வஸ்துகளை கொடுப்பவனே ஸமயக்ஞனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களின்‌ அபீஷ்டங்களை எப்போது கொடுக்க வேண்டும்‌ என்பதை நீ அறிவாய்‌. 
அவர்களின்‌ யோக்யதைகளையும்‌ நீ அறிவாய்‌. அதற்கேற்ப 100 ஆண்டுகளின்‌ 
ஸாதன ஆயுளை நீ கொடுக்கிறாய்‌. 


366. ஸ்ரீ ஹவிர்ஹரியே நம: 
ஆஹ்வான மாடூ“வ ஸ்தோத்ர எ௦க“ஸமாத'னவு எந்து” 
நீ ஸ்வீகரிஸுவி “ஹவிர்ஹரி' நமோயக்ஞ்த”ல்லி 


111 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஹவிஷ்ய பூஜாஸாதூன விக்‌'ன தோஷ களெது/ நீ 
ஸர்வயக்ஞ பூஜாதி*க*ஞ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸுவி 


உன்னை அழைப்பதான, போற்றுவதான ஸ்தோத்திரங்களை, மோட்சத்திற்கான 
சாதனங்கள்‌ என்று நீ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. ஹரிஹரியே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. யக்ஞங்களில்‌ பூஜா சாதனங்களுக்கான தடை, தோஷங்களை 
களைந்து நீ அனைத்து பூஜா, யக்ஞங்கள்‌ ஆகிய ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்‌ 
கொள்கிறாய்‌. 


367. ஸ்ரீ ஸர்வலட்சண லக்ஷண்யாய நம: 
ஸர்வஜக'ஜ்ஜன்மாதி” கர்த்ருத்வாதி நின்ன லக்ஷணா 
தி்‌ விக்ஞானவுள்ள ஸஜ்ஜனர வியோஷ ஆலோசன 
க்ரிய விஷய “ஸர்வலக்ஷண லக்ஷண்யனே” நமோ 
“அஜ மங்கராதி*பி£ர்‌ வித'ர்க்யலிங்க”:' பாகவத 


ஸர்வ ஜகத்‌ ஜன்மாதி கர்த்ருத்வ முதலான உன்னுடைய குணங்களைப்‌ பற்றிய 
விசேஷ ஞானம்‌ உள்ள ஸஜ்‌ஜனர்களின்‌ நலன்களை காப்பவனே. ஸர்வலக்ஷண லக்‌ 
ஷண்யனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பாகவதத்தில்‌ கூறியபடி - பிரம்ம, 
ருத்ராதிகளால்‌ கூட முழுமையாக அறியப்பட முடியாதவனே. 


368. ஸ்ரீ லட்சுமிபதே நம: 

ஜய ஜய ஜய ஜயது இந்த்‌ ஜய பப்‌ 'தா'தி' 

ஜயபரீல ஸம்பத்துவந்த “லட்சுமீவான்‌' ரமாபதே 
ஜயகோ”ஷதி”ந்த” நமோ எம்பெ*£ மஹையங்வர்யபூர்ண 
தோயஜாக்ஷனெ நீ க்ருபெயிந்த* நோள்பி ப*க்தரன்ன 


ஜயஜயஜய என்று இந்த ஜய என்னும்‌ சொல்லினால்‌ வெற்றிவாகை சூடியவனான, 
மிகச்‌ சிறந்த செல்வந்தனான லட்சுமிவான்‌ ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே உனக்கு 
ஜயகோஷம்‌ போட்டு நமஸ்கரிக்கிறேன்‌. மஹ ஜஸ்வர்ய பூர்ணனே. தாமரைக்‌ 
கண்ணனே. நீ உன்‌ பக்தர்களை கருணையுடன்‌ காக்கிறாய்‌. 


369. ஸ்ரீ ஸமிதிஞ்சயாய நம: 

அன்னதா'ன்யாதி* வாஜாதி* போ'ஜ்யவஸ்து ஸம்ருத்‌“த'னு 
அனக' “ஸமிதிஞ்சயனே” நமோ பூர்ணகாமனே 

நின்ன ப'க்தர க்லேஷ நாறமாடு*வி மத்ருக'ள 

நீனு ஜயிஸுவி ஸதா” ஜயஜய ஜயபபீல 


அன்ன, தான்யம்‌, செல்வம்‌ ஆகியவற்றை அபாரமாக  கொண்டிருப்பவனே. 
ஸமிதிஞ்சயனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூர்ண காமனே. உன்‌ பக்தர்களின்‌ 


112 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


துக்கங்களை நீ அழிக்கிறாய்‌. எதிரிகளை நீ வெல்கிறாய்‌. எப்போதும்‌ உனக்கே வெற்றி 
கிடைக்கிறது. 


370. ஸ்ரீ விக்ஷராய நம: 

அவினாபமி அக*தூ£ர விக*தக்ஷர 'விக்ஷர்‌ 
ஸர்வதா” நமோ எம்பெ: ப“க்தாபி'லாஷதா”“தா 
யாவ வித” நாறவு கொரதெயு பரிணாமாதி£யு 
யாவ விகாரவு இல்லத” ப“லபூர்ண லக்ஷ்மீ 


அழிவு இல்லாதவன்‌, பக்தர்களின்‌ துன்பங்களை தொலைப்பவன்‌. விக்ஷரனே உனகு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்கள்‌ விரும்புவதை கொடுப்பவனே. எந்த விதமான அழிவும்‌, 
குறைவும்‌, வளர்ச்சியும்‌ இல்லாத, மாற்றங்களே இல்லாத, பல பூர்ணனே, 
லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


371. ஸ்ரீ ரோஹிதாய நம: 

ரக்தவர்ணனெ “ரோஹிதனெ” நமோ எம்பெ: நினகெ” 
அதிவிமல பத்மனாப லோஹித வர்ணனு 
ப்ராக்ருதவிலக்ஷண ஸெளந்தர்யஸார ஸுரூபனு 
வந்தே*வந்த்‌*ய ஸங்கர்ஷண நாராயண லக்ஷ்மீபதே 


சிவப்பு நிறம்‌ கொண்டவனே; ரோஹிதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மிகவும்‌ 
அழகியவனே; பத்மனாபனே, சிவப்பு நிறத்தவனே, ப்ராக்ருதத்திலிருந்து 
வேறுபட்டவனே. மிகவும்‌ அற்புத அழகான ரூபம்‌ கொண்டவனே. ஸங்கர்ஷணனே. 
நாராயணனே. லட்சுமிபதியே. 


372. ஸ்ரீ மார்க்‌ காய நம: 

தன்னய ஸ்வரூப ப்ராப்திமாடி'ஸுவ “மார்க்க” நமோ 
ஆம்னாய ஸச்சாஸ்திர விசாரமாடி£ஸி அபரோக்ஷ 
ஞானவித்து தருவாய மோக்ஷப்ராப்தி ஆகோ”“மார்க்க” 
வன்னு ஒத£கி£'ஸுவி வ்யாஸ ஹயஸீர்ஷ கபில 


ஜீவனது ஸ்வரூபத்தை கிடைக்கச்‌ செய்யும்‌ மார்க்கனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
நற்சாஸ்திரங்களை அறிமுகம்‌ செய்து, அபரோக்ஷத்தைப்‌ பற்றிய ஞானம்‌ அளித்து, 
பிறகு மோட்சத்தை அடையும்‌ வழியை காட்டுகிறாய்‌. வ்யாஸனே. ஹயவதனனே. 
கபிலனே 


373. ஸ்ர ஹேதவே நம: 

து*ஷ்டஜன ஸம்ஹாரகாரண ஹேது” நமோ எம்பெ்‌ 
து*ஷ்டஜன ஸம்ஹார நின்ன ப£லானுக்ரஹ பிட்டு 
எஷ்டே யத்னிஸித:ரு ஆக“து' நின்ன பலவே ஹேது 


113 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கிருஷ்ணானுக்‌*ரஹ பலவே கெளரவர நாற ஹேது 


துஷ்டஜனர்களை கொல்பவனே. ஹேதுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌ 
உன்னுடைய அருள்‌ இல்லாமல்‌, கெட்டவர்களை அழிப்பது என்பது யாராலும்‌ ஆகாது. 
கிருஷ்ணனான உன்‌ அருள்‌ இருந்ததாலேயே, கெளரவர்களின்‌ நாசம்‌ ஆனது. 


374. ஸ்ரீ தா மோதராய நம: 

மத்ருக'ளிகெ* வ்யதெ்‌ ஈவ ஸர்வதிளித” பிரம்மா 
தி தே£வதாந்தர்யாமி 'தா*மோத:ர' நமோ நினகெ” 
தா*மோத*“ர ப்ர ளயோத: விஹாரியு தா*னஸீலர்கா” 
னந்த ஈவ இந்தி'ரியஜித்‌ முனிப£க்த ப்ரியஸேவ்ய 


எதிரிகளுக்கு பயத்தைக்‌ கொடுப்பவனே. அனைத்தையும்‌ அறிந்தவனான பிரம்மனின்‌ 
அந்தர்யாமியாக இருப்பவனே. தாமோதரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரளய 
காலத்தில்‌ இருப்பவனே. தான வீலர்களுக்கு ஆனந்தத்தைக்‌ கொடுப்பவனே. 
இந்திரியங்களை அடக்கியவனே. முனிவர்களால்‌, பக்தர்களால்‌ வணங்கப்படுபவனே. 


375. ஸ்ரீ ஸஹாய நம: 

யக்ஞ யஜமானன மத்ருக'ளவேக* ஸஹிஸி 
ஜயிஸி பாலிப ஸஹ” நமோ நீ ஸ்ஹனஸீல 
யக்ஞ பூஜாதி"மாள்பர மத்ருக'ளிஷ்டே பலவ 
ப்ரயோகி*ஸித*ரு அதன்ன தடெக'ட்டுவிநீ விர 


யக்ஞங்களை செய்யும்‌ யஜமானனின்‌ எதிரிகளை வேகமாக அழித்து, யஜமானனை 
காக்கும்‌ 'ஸஹுனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யக்ஞ, பூஜை ஆகியவற்றை 
செய்பவர்களின்‌ எதிரிகள்‌ எவ்வளவுதான்‌ வலிமையை பயன்படுத்தினாலும்‌, அதனை 
நீ தடை செய்கிறாய்‌. வீரனே. 


376. ஸ்ரீ மஹித'ராய நம: 

மஹிபூ'மி பூ'த'ரனு “மஹீத”ர' நமோ எம்பெ்‌ 

மஹிபி“ரம்மாதி“க“ள தாரகாஸ்ரயாந்தர்க“தனு 

மஹிபி*ரம்மாண்டா£தி* ஸர்வாதா”£ர மஹாகூர்ம விஷ்ணு 

மஹாஞானவனு த்‌'யானஸீலர்க்கெ்‌ ஸு௧2த* ராம 

பூமியை தாங்கியிருப்பவனே. மஹீதரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. லட்சுமி, 
பிரம்மாதி அனைவரின்‌ அந்தர்கதனே. பிரம்மாண்டத்திற்கு ஸர்வ ஆதாரகன்‌ நீயே. 
மஹாகூர்மனே. விஷ்ணுவே. தியானம்‌ செய்பவர்களுக்கு மகா ஞானத்தை 
கொடுப்பவனே. ராமனே. 


377. ஸ்ரீ மஹாபா”கா“ய நம: 
மாஹாத்ம்ய வர்ணிஸலமக்ய அதியயவா௫“ஹஊ 


114 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“மஹாபா“க* நமோ பூர்ண ஷட்கு*ணைஸ்வர்ய ப*க'வான்‌ 
மஹாபா*க* ஸூர்யனொள்‌ நீ மத்‌'யவர்த்தி நாராயண 
மஹாபா”“க” ப்‌*ரம்மாதி* தேஜஸ்வி அந்தர்க”தனு ஸ்ரீ 


உன்னுடைய மாஹாத்ம்ய ஞானத்தை யாராலும்‌ வர்ணிக்க முடியாது. மஹாபாகனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஷட்குண ஜஸ்வர்ய பூர்ணனே. பகவானே. சூரியனில்‌ நீ 
இருக்கிறாய்‌. பிரம்மாதி அனைத்து தேவதைகளிலும்‌ அந்தர்யாமியாக இருப்பவனே. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


378. ஸ்ரீ வேக வதே நம: 

வேத மொத்‌லாத ஸதா“க*மோக்த கு£ணப்ரவாஹ 
வந்த வேக'வான்‌ நமோ க*ஜரக்ஷக வேக“வந்த 
அதிவேகவுள்ள ஹய வாஜி அர்வ அஸ்வ இந்த” 
குது*ரெக*ளிகெ* வேக கொடு'வவ ஹயக்ரீவ 


வேதம்‌ முதலான அனைத்து ஆகமங்களிலும்‌ சொல்லப்பட்டுள்ள குண 
ப்ரவாகங்களை கொண்டவனே. வேகவான்‌ உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வேகமாக 
வந்து கஜேந்திரனை காத்தவனே. அதிகமான வேகத்தைக்‌ கொண்ட குதிரைகளுக்கு 
வேகத்தை கொடுப்பவனே. ஹயக்ரீ வனே. 


379. ஸ்ர அமிதாபமனாய நம: 

விபேஷக்ஞான ப்ராபக 'அமிதாமமனனே நமோ 

விபேஷஞான பி ம்பா்பரோக்ஷஞான கொடுூ*வி நீ 
விபேஷ விலக்ஷண ஸ்ரேஷ்ட அதிறயய ஆனந்த” 

பபாங்வததி* அனுப'விஸுவவனு எ௦கை“பூர்ண 


விமபோேஷேமான ஞானத்தை கொடுப்பவனே. அமிதாமனனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. விபேஷஞானத்தைக்‌ கொடுத்து, பிம்ப அபரோக்ஷ ஞானத்தை நீ 
கொடுக்கிறாய்‌. நீ அனைத்தையும்‌ விட வேறுபட்டவன்‌. ஸர்வோத்தமன்‌. அதிபய 
ஆனந்தத்தை அனுபவிப்பவன்‌. ஸுகபூர்ணன்‌ நீயே. 


380. ஸ்ரீ உத்‌ ப*'வக்ஷோப'ணாய நம: 

ஜன்மாதி* க்லேப நாறக “உத்‌ ப£வக்ஷோபண' நமோ 
அனிமித்தப*க்தி ம்ரவணாதி*ஜன்ய நிங்சித ஸத்‌ 
ஞானிகெ்‌ அபரோக்ஷவித்து பைவல ப்ரக்ருதிய 
பரந்த* நீகி£'ஸி மோக்ஷவீவி க்லேப நாற ஸுகதா்‌ 


ஜன்ம, மரண ஆகிய துன்பங்களை போக்குபவனே. உத்பக்ஷோபணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எதையும்‌ எதிர்பார்க்காமல்‌, பக்தி, ஸ்ரவணாதிகளை செய்யும்‌ ஸத்‌ 


115 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞானிகளுக்கு அபரோக்ஷத்தை கொடுத்து, ப்ரக்ருதி பந்தனத்தை விலக்கி, 
மோட்சத்தை கொடுக்கிறாய்‌. துன்பங்களை போக்கி, சுகத்தை கொடுப்பவனே. 


381. ஸ்ரீ தே'வாய நம: 

கொடுூ*வி அபீ£ஷ்டகள 'தே£வ' நமோ நமோ எம்பெ்‌ 
கொடு£வ முக்‌£ய கர்த்ருத்வதி“ம்‌ தே” தா“த்ருத்வ லக்ஷண வ 
ம்ரேஷ்டவரணீய அம்ருதத்வ தா£த்ருத்வ ஸ்வாமித்வ 
இஷ்டத*க்ஞானஸுக? க்ரீடா*வான்‌ தேவ ஸ்ரீபதியே 


அபீஷ்டங்களை நிறைவேற்றும்‌ தேவனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய 
முக்கிய கர்த்ருத்வத்தினாலேயே, அனைவருக்கும்‌ நீ செய்ய வேண்டிய செயல்களை 
கொடுக்கிறாய்‌. ஸர்வோத்தமனே. ஞானமய, சுகமயமானவனே. இவை அனைத்தையும்‌ 
விளையாட்டினை போல செய்பவனே. தேவனே. ஸ்ரீபதியே. 


382. ஸ்ரீ கர்ப்பா"ய நம: 

ஜக்‌£ஸ்ருஷ்ட்யாதி்‌ நிர்வாண ப்ரேரண இந்தா” ஞானத” 
த்வத்‌“க“ர்ப்பா'தி“ட்டுகொண்டி“ஹ 'ஸ்ரீக'ர்ப்ப” நமோ நினகெ” 
பா“க“வத 'ஸது*த்‌“ப*வஸ்தா“ன நிரோத* லீலயா 

க்‌ ருஹீத மக்தித்ருதியாய” எந்தி£ஹுது” ஸ்ரீக“ர்ப்ப” 


ஜகத்‌ ஸ்ருஷ்ட்யாதி அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. இத்தகைய 
ஞானத்தினை உன்னுடைய கர்ப்பத்த்தில்‌ வைத்துக்‌ கொண்டிருப்பவனே. ஸ்ரீகர்ப்பனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பாகவதத்தினால்‌ புகழப்படுபவனே. உன்னுடைய 
விளையாட்டினால்‌ அனைத்தையும்‌ செய்பவனே. இத்தகைய சக்தியினை 
கொண்டிருப்பவனே. 


383. ஸ்ர பரமேஸ்வராய நம: 

பாரமார்த்தி£“க ஜக'ஜ்ஜன்மாதி்‌ கர்தனாத” 
“பரமேஸ்வரனே்‌' நமோ ஸர்வேஸ்வர ஸர்வஸ்வாமி 

ஸுரக்ஷிப ஸ்வதந்த்ர ஸ்வாமி “ப' மத்து ரமேஸ்வர” 

பரமேஸ்வர பரம எந்த“ரெ ஸர்வோத்தமனு ஈஸ்வரனு 


பாரமார்த்திக ஜகத்தினை ஜன்மாதி அனைத்து செயல்களை செய்பவனே. 
பரமேஸ்வரனே. ஸர்வேங்வரனே. ஸர்வ ஸ்வாமியே. அனைவரையும்‌ காக்கும்‌ 
ஸ்வதந்த்ரனே. ஸ்வாமியே. பரம என்றால்‌ ஸர்வோத்தமன்‌ என்று அர்த்தம்‌. 
ஈஸ்வரனே. 

384. ஸ்ரீ கரணாய நம: 

எபூர்யாக்‌சனி தத்வேற மொத்‌லாத்‌ தே£வதெக்‌்ளிகெ்‌ 

ஸக்ஞான கொடு“வந்த “கரணம்‌” நமோ நமஸ்துப்‌'யம்‌ 


116 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரீவ்யாஸ ஹம்ஸாதி*ரூப ஞானஸுக: ப்ர காறவான்‌ 
தோயஜாஸனாதி'க“ளிகெ்‌ ஞானோபதே”பமகனு 


சூரியன்‌, அக்னி முதலான தத்வாபிமானி தேவதைகளுக்கு யதார்த்த ஞானத்தினை 
கொடுப்பவனான 'கரணம்‌' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீவ்யாஸனே. ஹம்ஸாதி 
ரூபனே. ஞானஸுகங்களை பரிபூரணமாகக்‌ கொண்டு ஒளிர்பவனே. பிரம்மன்‌ 
முதலான அனைவருக்கும்‌ ஞானத்தை உபதேசம்‌ செய்பவனே. 


385. ஸ்ரீ காரணாய நம: 

ஸவனத்ரய மந்த்ர ஸப்‌*தகூளிகெ” ஆஸ்ரயனு 
ஸ்ரீவரனெ “காரணம்‌ நமோ நமோ நமஸ்துப்‌*யம்‌ 
காவகருணியெ மதோத்தர ஷோட*ஷ வருஷ 
ஸவனத்ரய ஜக*தா“தி' ஸர்வகாரண நீனே 


மூன்று வேளைகளிலும்‌ சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு, அவற்றின்‌ சப்தங்களால்‌ 
வாச்யனே. ஸ்ரீவரனே. காரணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைவரையும்‌ 
காக்கும்‌ கருணியே. ஸ்தோத்திர ரூபனே. எப்போதும்‌ இளமையுடன்‌ கூடியவனே 
(பிறப்பு, இறப்பு, முதுமை ஆகியவை இல்லாதவனே). ஜகதாதி அனைத்திற்கும்‌ நீயே 
காரணனாக இருக்கிறாய்‌. 


386. ஸ்ரீ கர்த்ரே நம: 

ஸ்வதந்த்ர கர்த்ருத்வயத்தனாகி“ருவி கர்தா' நமோ 
மோதச”சின்மய நீனு ஆனந்தோ”த்‌“ரேக்த லீலெயிந்த” 
கர்த்ரு நீ அபி'மான ப்ரயோஜன காமரஹித 
ப்‌*ரமகாம அபி'மானியுக்‌ ஜீவனகர்த நீனு 


ஸ்வதந்த்ர கர்த்ருத்வத்தை கொண்டிருக்கிறாய்‌. கர்தனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஆனந்த ஸ்வரூபி நீ. மிகுந்த ஆனந்தமயனாகி, லீலையினாலேயே 
அனைத்தையும்‌ நீ செய்கிறாய்‌. வணங்குவதற்கு தக்கவனாக நீ இருக்கிறாய்‌. எந்த 
செயல்களின்‌ மேலும்‌ எவ்வித ஆசையும்‌ அற்றவன்‌. ஜீவர்களுக்கு நீயே கர்தனாக 
இருக்கிறாய்‌. 


387. ஸ்ரீ விகர்த்ரே நம: 

விஷேஷ ப்‌லதேஜஸ்கர்த “விகர்தா” நமோ எம்பெ்‌ 
அஸ்வதந்த்ர ஜீவனந்தர்க“த நீனு தத்தத்யோக்‌*ய 
மனஸ்ஸரிது விவிதா”க்ரியா மாடி” மாடி”ள௦வி 

லேஸவு வைஷம்ய நைர்க்‌*ருண்ய ஸ்வப்ரயோஜன இல்ல 


விசேஷமான வலிமை, தேஜஸ்களை கொண்ட விகர்தனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அஸ்வதந்த்ரனான ஜீவனின்‌ அந்தர்கதனாக இருப்பவன்‌ நீயே. 


117 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஜீவர்களின்‌ யோக்யதைகளை அறிந்து, பற்பல செயல்களை செய்து, செய்விக்கிறாய்‌. 
உன்னிடம்‌ சிறிதளவும்‌ வைஷம்ய தோஷம்‌ இல்லை. மூன்று குணங்களுக்கும்‌ 
அப்பாற்பட்டவன்‌ நீ. நீ செய்யும்‌ செயல்களால்‌ உனக்கு எவ்வித பிரயோஜனமும்‌ 
இல்லை. 


388. ஸ்ரீ்‌ கஹனாய நம: 

“கோ” குது*ரெ மொதலாத'வ தேஜோவிர ப“லாதி: 
ப்ராபகனு ஆஸ்ரயனு க*ஹன' நமோ நினகெ்‌ 
ஸுூக£போ“க” தேஜஸ்‌ ஓஜஸ்‌ ஆயதனனாகி*ருவி 
கோ“க“ளு மொத“லாத: ப்ராணிக“ளிகெ்‌ க்ஷேமதா£ம 


பசு, குதிரை ஆகியற்றின்‌ வேகம்‌, வீரம்‌, வலிமை ஆகியவற்றை கொடுப்பவன்‌ நீயே. 
கஹனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சுகமயமானவனே. தேஜஸ்‌, ஓஜஸ்‌ 
ஆகியவற்றின்‌ இருப்பிடமாக இருப்பவனே. பசுக்கள்‌ முதலான பிராணிகளுக்கு 
ஆஸ்ரயன்‌ நீயே 


389. ஸ்ரீ கு'ஹாய நம: 

கு“ப்தவாகி'௬ு வந்த” ‘குஹ நமோநமோ நினகெ்‌ 

அந்தஸ்தனாகி£த்‌*து* காணதெ” க்ருதி நடெளஎ௦வி 

அதி'ஷ்டான ஸர நரரு அரியத்‌ சர்யனு 
“தே£ஹினாம்‌ மந்த த்‌*ருவாய அனுபலப்‌'யனே' 


மறைந்திருப்பவனே குஹனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ யாருக்கும்‌ 
ப்ரத்யட்சமாக தென்படாமல்‌ இருந்து, செயல்களை செய்விக்கிறாய்‌. தேவதைகள்‌, 
ஜீவர்கள்‌ அறியாத செயல்களை அருள்பவனே. 


390. ஸ்ரீ வயவஸாயாய நம: 

புஷ்டப'வ மொதலாத* லோகபாலரு ஸர்வத”்‌ 
உபஜீவ்ய விஷயக*ள நிஸ்சயாஸ்ரயனாத” 

ஸ்ரீம்‌ “வ்யவஸாய” நமோ அஸங்கதி“த்த” போஷகனே 
காபாடு£வ நிங்சயாங்ரய ஸம்மிம்றாமார நமஸ்தே 


பிரம்மன்‌ முதலான அனைத்து தேவர்களுக்கும்‌, எப்போதும்‌ அனைத்து 
விஷயங்களுக்கும்‌ ஆஸ்ரயன்‌ ஆன ஸ்ரீலட்சுமி தேவியின்‌ தலைவனே. 
வ்யவஸாயனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைவரையும்‌ காப்பவனே. 
ஸ்மிம்றயாமாரனே. 


391. ஸ்ரீ வயவஸ்தா“னாய நம: 
இந்த்‌“ராதி*க”ளிகெ” அவரவர ஸ்தா*னவிஷய 
ஒத'கி£ஸி கொடு“வ 'வ்யவஸ்தா£ன' நமோ நினகெ” 


118 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பூ'ஸ்தி“தர ஜாக்‌“ரத்‌ ஸ்வப்ன ஸுஷுப்த்யாதி* அவஸ்தெ“க“ள 
முத்‌லீலெயிம்‌ நியமிஸுவி ஏகப*ஹுரூப 


இந்திரன்‌ முதலான அனைவருக்கும்‌ அவரவர்களின்‌ ஸ்தானத்தை, செயல்களை 
ஏற்பாடு செய்து கொடுப்பவனே. வ்யவஸ்தானனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
தூக்கம்‌, விழிப்பு, கனவு நிலைகளை நீ லீலையினால்‌ நியமனம்‌ செய்கிறாய்‌. ஒரு 
ரூபத்தில்‌ அனேக ரூபங்களைக்‌ கொண்டவனே. 


392. ஸ்ரீ ஸம்ஸ்தாசனாய நம: 

இந்திரியாபி'மானி தே£வர்களொளந்தர்க*தனாகி” 
இத்‌“து” ஆ ஆ சே£வதெக:ள நியமிஸி அவர்க'ளிம்‌ 
நியத க்ரியா மாடி'ஸுவ 'ஸம்ஸ்தா*னனே' நமோ 
எந்து” ப்‌'ருஹதா“ரண்யகதி' ஸ்ருதி ப்ரஸித்‌*த* ஈஸ 


இந்திரியாபிமானி தேவர்களில்‌ அந்தர்கதனாக இருந்து, அந்தந்த தேவதைகளை 
நியமனம்‌ செய்து, அவர்கள்‌ மூலமாக நியத செயல்களை செய்து, செய்விக்கும்‌ 
ஸம்ஸ்தானனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இவ்வாறு உன்னை 
ப்ருஹதாரண்யத்தில்‌, மற்றும்‌ ஸஃருதிகளில்‌ நீ புகழப்பட்டிருக்கிறாய்‌. ஈபமனே. 


393. ஸ்ரீ ஸ்தா”னதா£ய நம: 

வாகாதி: இந்தி'ரியாபி'மானி தே£வதெக:ள்கெ்‌ நின்ன 
வக்த்ராதி*ஸ்தா“னக“ள கொட்டிருவி நீ “ஸ்தாசனத” 
பாகி மிர நமோ எம்டெ? நின்னிந்த்‌“ரியாது'த்பன்ன 
ராகி” ஆ ஆ நின்னிந்த்‌ ரிய ஆஸ்ரய ஹொந்து திஹரு 


வாக்‌ முதலான இந்திரியாபிமானி தேவதைகளுக்கு உன்‌ தொண்டை (தாடை) 
முதலான இடங்களை கொடுக்கிருக்கிறாய்‌. நீயே ஸ்தானத. உன்னை நான்‌ 
வணங்குகிறேன்‌. உன்‌ இந்திரியங்களிலிருந்து அவரவர்கள்‌ உற்பத்தி அடைந்து, 
கடைசியில்‌ அந்த இந்திரியங்களிலேயே அவர்கள்‌ லயம்‌ அடைகின்றனர்‌. 


394. ஸ்ரீ த்‌' ர௬ுவாய நம: 

நிற்சலனாத”“வ நீனு 'த்‌'நுவனெந்தெ”னிபி' நமோ 
நீ சலிஸதெ்‌: ஸர்வதே'பகாலதி* வ்யாபிஸிஹி 
குஜல தேஜவாயு க“ம்‌ மன அஹம்‌ மஹதாசதி்‌ 

அசர அசரத்‌லி ஸ்தி“ரஸ்தா:யி ஸத்தாதி“தா“த 


சஞ்சலம்‌ அற்றவன்‌ நீ. த்ருவனே. நீ அனைத்து காலங்களிலும்‌, வ்யாபித்திருக்கிறாய்‌. 


கண்ணீர, நெருப்பு, வாயு, மஹதாதி அனைத்து இடங்களிலும்‌ நீ வ்யாபித்திருக்கிறாய்‌. 
அனைவருக்கும்‌ ஸத்‌ ஆகிய அனைத்தையும்‌ அருள்கிறாய்‌. 


119 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


395. ஸ்ரீ பரர்த்‌'த*யே நம: 

கோ£குது*ரெ மொதலாது:வுக*ள ஸம்ருத்‌“தி” ஈவி 
ஸ்ரீகர “பரர்த்‌“தி” நமோ நமோ எம்பெ ஸதா£பூர்ண 
பே*கா“த்‌“த“வக“ளனு கொட்டு வ்ருத்‌*தி'மாடி'ஸுவிநீ 
அகி£ளேஷ மஹேலஸ்வர்ய பூர்ணந்‌ ஸெளபா”க்‌“பதா“த 


பசு, குதிரை முதலானவற்றை உற்பத்தி செய்கிறாய்‌. ஸ்ரீகரனே. பரர்த்திதனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ பூர்ணமானவனே. அனைவருக்கும்‌ 
தேவையானவற்றைக்‌ கொடுத்து, அனைத்தையும்‌ , அனைவரையும்‌ நீ வளர்க்கிறாய்‌. 
மஹைய:ஃவர்ய பூர்ணனே. நீ அனைவருக்கும்‌ நலன்களையே கொடுக்கிறாய்‌. 


396. ஸ்ரீ பரமாய நம: 

ஜராதி'ரஹிதராகி*ஹ நின்ன ஸ்வரூப ஞான 
இருவ நீ பரம்‌ நமோ எம்பெ£ ஸதா: தோ£ஷரஹித 
த'ரணிதே“வி ஸம்பா£ஷிஸித கொரவஞ்சிரூப 
ஜராயுத'வல்ல லோகவிட”'ம்ப'ன சின்மாத்ரவு 


பிறப்பு, இறப்பு, முதுமை ஆகிய எதுவும்‌ அற்றவனே. உன்னுடைய ஸ்வரூப 
ஞானத்தை கொண்டவனே. பரமனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ நீ 
தோஷ ரஹிதன்‌. உன்‌ திருமணத்திற்காக கொரவஞ்சி ரூபம்‌ அணிந்து 
தரணிதேவியிடம்‌ பேசியவனே. 


397. ஸ்ரீ ஸ்பஷ்டாய நம: 

யக்‌“ஞதி” அபி'வ்யக்தனாகு“வ 'ஸ்பஷ்ட நமோ எம்பெ்‌ 
யக்ஞபூஜா ஸ்தோத்ர ஸவைராக்‌'ய ஞானயுக்‌ பக்தி 
சர்யக்கெ மெச்சி ஸ்வேச்செயலி வ்யக்தவாகு“வி மனு 
யக்ஞ நாம ஈபமன்ன ஸ்துஸிஸெ பரந்து” ரக்ஷிஸித” 


யக்ஞத்தினால்‌ (நித்ய கர்மானுஷ்டங்களால்‌) மகிழ்ந்து அருள்பவனே. ஸ்பஷ்டனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யக்ஞ, பூஜை, ஸ்தோத்திரம்‌, சிறந்த வைராக்கியம்‌, 
ஞானத்துடன்‌ கூடிய பக்தி, ஆகிய இவற்றிற்கு மெச்சி, உன்‌ இஷ்டப்படியே ந்‌ 
பக்தனுக்கு தரிசனம்‌ அளிப்பாய்‌. ஸ்வாயம்புவ மனு, யக்ஞ நாமகனான உன்னை 
வணங்கியதால்‌ நீ வந்து அவனை காத்தாய்‌. 


398. ஸ்ரீ துஷ்டாய நம: 

ஸர்வதா” ஆனந்த” அனுப'வஸாலி “துஷ்ட' நமோ 
நிர்வ்யாஜ ப'க்தியலி ஸ்துதிஸி பூஜிதரல்லி 
தே'வநீ ஸந்தோஷனாகி' அனுக்‌'ரஹ ஒத*கு”வி 
ஸேஃவெ ப”க்திய மெச்சி ஹனுமகா:லிங்க”ன இத்தி 


120 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எப்போதும்‌ ஆனந்தத்தையே அனுபவிப்பவனே. துஷ்டனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எந்த வித பலன்களையும்‌ எதிர்பார்க்காமல்‌ பக்தியுடன்‌ உன்னை 
வணங்குபவர்களில்‌ ஸ்வாமியே நீ மகிழ்ந்து அருள்கிறாய்‌. ஹனுமந்தனுக்கு அவரின்‌ 
இப்படிப்பட்ட பக்தியை மெச்சி, ஆலிங்கனத்தை (ஸ்ஹபோகத்தை) அளித்தவனே. 


399. ஸ்ரீ புஷ்டாய நம: 

ப£லாதி*களிந்த* பூர்ணஸ்வரூப நீ 'புஷ்ட' நமோ 
ப்‌லானந்தா“தி“க“ள்‌ புஷ்டி ஸர்வாவதாரதி” ஸமா 
ஜ்வலிஸுதி ஸூர்யமண்ட“ல மத்‌*யெ ஸ்ரீ நாராயண 
ப*லமூர்த்தி வாயு ஸரஸ்வதியிந்த” ஸம்ஸ்துத்யனு 


பலம்‌ (வலிமை) ஆகியவற்றை பூர்ண ஸ்வரூபனாக இருப்பவனே. புஷ்டனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. பல, ஆனந்த ஆகியவற்றை முழுமையாகக்‌ கொண்டவனே. 
அனைத்து அவதாரங்களிலும்‌ சமமானவனே. சூர்ய மண்டலத்தின்‌ நடுவில்‌ இருந்து 
ஜொலிப்பவனே. ஸ்ரீ நாராயணனே. பிரம்மா, வாயு, சரஸ்வதி என அனைவராலும்‌ 
வணங்கப்படுபவனே. 


400. ஸ்ரீ ம *பே'க்ஷணாய நம: 

தே்‌வாதி“க“*ளல்லியு ப்ரதிஹதவாகத* ஆக்ஞெ 
யாவாக'லுவுள்ள :ஸுஈபே“க்ஷண' நமோ நமோ எம்பெ்‌ 
ஜஷ்வர்யஸீல கமலாயதேக்ஷண ஸுபபுப*தா்‌ 
ஸர்வஸெளபா”க்‌*ய ஆயுராரோக்‌?ய ப”க்த்யாதி”க“ளீவி 


அனைத்து தேவர்களிலும்கூட விட்டுவிடாமல்‌ நீ இருந்து, அவர்களுக்கு 
ஆணையிடுகிறாய்‌. றஈபேக்ஹணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபாரமான 
செல்வ சம்பத்தினை கொண்டிருப்பவனே. தாமரைக்‌ கண்ணனே. அனைத்து 
நலன்களையும்‌ அருள்பவனே. அனைத்து செளபாக்கியங்களையும்‌, ஆயுள்‌, 
ஆரோக்யம்‌ ஆகியவற்றை உன்‌ பக்தர்களுக்கு நீ அருள்கிறாய்‌. 


கு“௬௧” மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ௭௦கு“ணாப்‌'தி' ஸர்வகர்த்த 
“ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌து* அர்ப்பிதவு ப்ரீதனாகோ?” ||ப 


| ஐந்தாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|  ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 


ஆறாம்‌ ஸந்தி 


121 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


401. ஸ்ரீ ராமாய நம: 

அமித பலரூபனெ ராம்‌” நமோ நமோ எம்பெ” 
ரமாதே”வி ஸ்தாரமண ஸ்ரீராம ப£த்‌“ர பாஹி 
அமல பூர்ணானந்த* லோகரமண ராமசந்த்ர 
ரமதீ ரமயத்‌ ஹனுமதா”“தி: ப'க்தஸேவ்ய 


எல்லையற்ற பல ரூபத்தைக்‌ கொண்டவனே. ஸ்ரீராமனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ரமாதேவி, ஸ்தாதேவியின்‌ ரமணனே. ஸ்ரீராமபத்ரனே எங்களை அருள்வாயாக. 
களங்கமற்ற பூர்ணானந்தனே. உலகைக்‌ காப்பவனே. ஸ்ரீராமசந்திரனே. ஸ்ரீலட்சுமிதேவி, 
பிரம்மன்‌, வாயுதேவர்‌ ஆகிய அனைத்து பக்தர்களாலும்‌ வணங்கப்படுபவனே. 


402. ஸ்ரீ விராமாய நம: 

மங்ரேஷ்ட அக்‌ன்யாதி* தேஃவஸ்வாமியே 'விராம' நமோ 
மங்ரேஷ்டதம ஸர்வக்ஞ ஸுகபூர்ண அனக' ரமா 
ஆங்லிஷ்டனு நீ ப£லானந்த* ஸக்ஞான பூர்ணராம 
கட்டிஸி ஸேதுவ யுத்‌“த' மாடி* ராவணனன்ன கொந்தி்‌ 


மிகச்‌ சிறந்தவனே, ஸர்வோத்தமனே, ஸ்வாமியே. விராமனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸர்வக்ஞனே. சுகபூர்ணனே. அழிவில்லாதவனே. ஸ்ரீரமாதேவியுடன்‌ 
எப்போதும்‌ இருப்பவனே. பல, ஆனந்த, சுக, ஞான பூர்ணனாக இருக்கிறாய்‌. கடலில்‌ 
ஸேதுவை கட்டி, ராவணனுடன்‌ போர்‌ புரிந்து, அவனை கொன்றாய்‌. 


403. ஸ்ரீ விரஜாய நம: 

நிஷ்பாப நிர்தோ*ஷ “விரஜ' நமோ நமோ நினகெ” 
ப்ராக்ருத கு£ணத்ரயக'ளிந்‌£த நீனு நிஸ்ப்ருஹனு 
ஸுபவித்ர விக்ஞான ஐஸ்வர்ய உத்தமத்வதி்‌ “வி்‌ 
எஸுபூர்ண பலானந்த“த்வ ர்‌ அனக'த்வதி£ம்‌ 'ஜ' 


பாவங்கள்‌ அற்றவனே. தோஷங்கள்‌ அற்றவனே. விரஜனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ப்ராக்ருத குணங்களான ஸத்வ, ரஜஸ்‌, தமோ குணங்களுக்கு ந்‌ 
அப்பாற்பட்டவன்‌. பவித்ரமானவனே. யதார்த்த ஞானம்‌ கொண்டவனே. அபாரமான 
செல்வங்களை கொண்டவனே ஸர்வோத்தமனே (ஆகையால்‌ வி). பல, ஆனந்த 
ஆகியவற்றை முழுமையாகக்‌ கொண்டவனே. (ஆகையால்‌ ர). அழிவற்றவனே 
(ஆகையால்‌ ஜ). 


122 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


404. ஸ்ரீ மார்க்கா£ய நம: 

ப்ரதிபாத்‌*யனாகி'ருவி போத்‌*யவேதச”ச”ளிம்‌ மார்க்க” 
ஸதா” நமோ ஜ்யோதிர்மய ஸுத£ர்மன சக்ரதா”ரி 
மோத“ப“ல சித்‌*ரூப ஸிம்ஹவத்‌ முக*ப்ரகட 
ஸாது”ப'க்தஜன பால தே*வரிஷி ஸுரஸ்துத்ய 


அனைத்து வேதங்களால்‌ நீ ப்ரதிபாத்யனாக இருக்கிறாய்‌. ஜோதிர்மயனே. மார்க்கனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸுதர்சன சக்ரத்தை தரித்தவனே. சித்‌ ரூபனே. 
ஸிம்மத்தைப்‌ போன்ற முகத்தைக்‌ கொண்டு, உன்‌ பக்தர்களை காப்பவனே. தேவர்கள்‌, 
ரிஷிகள்‌ என அனைவராலும்‌ புகழப்படுபவனே. 


405. ஸ்ரீ நீயாய நம: 

ஸாது”ப'க்த ஜனருக”ளிம்‌ ப்ராப்தனாகு“வ நீனு” 

ஸதா” நமோ தே*வரிஷி மனுஷோத்தமாதி* வந்த்‌ய 
முக்தி யோக்‌'ய ஸஜனர ஸமூஹக்கெ ஸாது£க்‌'ஞான 
போ“தி'ஸி கைவல்யபத” தோர்வ ஸ்ரீவாஸாதிரூப 


உன்‌ பக்தர்களால்‌ நீ அடையப்படுகிறாய்‌. தேவர்கள்‌, ரிஷிகள்‌, 
மனுஷ்யோத்தமர்களால்‌ நீ எப்போதும்‌ வணங்கப்படுகிறாய்‌. முக்தி யோக்யமான 
ஸஜ்‌ஜனர்களின்‌ சமூகங்களுக்கு நீ யதார்த்தமான ஞானத்தை போதித்து, முக்திக்கான 
மார்க்கத்தை காட்டுகிறாய்‌. லட்சுமிதேவி வசிக்கும்‌ ரூபத்தைக்‌ கொண்டவனே. 


406. ஸ்ரீ நயாய நம: 

த்‌'ரவ்யத*ன ப்ராப்திமாள்ப ஒளதா“ர்ய கு“ண நிதியே 
“நய” நமோ வித்த ஞானப£க்தி ஆயுராரோகச்‌*யதா” 

த்‌'ரவ்யதன மதா£ந்தசனாகதெ*்‌ என்னிம்‌ ஸத்ஸாத'ன 

த*யதி* மாடி”ஸி ப்ரீதனாகோ” வாய்வந்தஸ்த” ஸ்ரீஸு 


த்ரவிய, தனங்களை பக்தர்களுக்கு அருளும்‌ கருணை உள்ளம்‌ கொண்டவனே. 
நயனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ எனக்கு அருளும்‌, ஞான, பக்தி, ஆயுள்‌, 
ஆரோக்ய, த்ரவ்ய, தன ஆகியவற்றால்‌ மதம்‌ கொள்ளாமல்‌, என்‌ மூலமாக ஸத்‌ 
ஸாதனங்களை செய்வித்து அருள்வாயாக. அதன்‌ மூலம்‌ நீ மகிழ்வாயாக. பாரதி 
ரமண முக்யபிராணாந்தர்கதனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


407. ஸ்ரீ அனயாய நம: 

“அனயனெந்தெசனிஸுவி' நீ சேஷ்டாப்ராபக நமோ 
அன்யராரிந்த'லு சேஷ்டிதனல்ல நீனே ஸ்வதந்த்ரனு 
அன எந்தெ”னிஸ௦வ வாயு நியம்யனு நின்னிந்த” 
ஆனந்தோ”“த்‌“ரேகதி” மாடி'௦ஸுவி ஸர்வஜகச்சேஷ்டா 


123 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைத்து செயல்களையும்‌ செய்யத்‌ தூண்டுபவனே. அனயனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வேறு யாராலும்‌ நீ செலுத்தப்படுபவன்‌ இல்லை. நீ ஸ்வ்தந்த்ரன்‌. 
அன எனப்படும்‌ வாயுவை நீ நியந்த்ரணம்‌ செய்கிறாய்‌. அனைவருக்கும்‌ மகிழ்ச்சியை 
கொடுக்கிறாய்‌. அனைத்து உலகத்தையும்‌ நீயே நியமனம்‌ செய்கிறாய்‌. 


408. ஸ்ரீ வீராய நம: 

ஜக'த்ஸர்வவ காபாடு“வுத£$ரல்லி ஸமரஹித 
ஏகோத்தம நீ “வீர்‌ ஸ்ரீபதியே நமோ நினகெ” 
ரக்கஸ பன்னக” க“ர௬ட* தை“த்யவாரண ஸிம்ஹ 
உக்‌“ரப“ல விரராக'வ நாரஸிம்ஹ மாம்‌ பாஹி 


உலகம்‌ முழுவதையும்‌ காப்பாற்றுவதில்‌ உனக்கு சமம்‌ என்று யாருமே இல்லை. 
வீரனே. ஸ்ரீபதியே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அசுரர்களை அழிப்பவனே. ஷோ 
சயனனே. கருட வாகனனே. சிம்மத்தைப்‌ போன்ற உக்ர பலத்தை கொண்டவனே. 
விரராகவனே. நாரசிம்மனே. என்னை அருள்வாயாக. 


409. ஸ்ரீ றக்இமதாம்‌ ங்ரேஷ்டாய நம: 

ஸ்த*வனாதி்‌ றக்‌இமந்தரலி ஸ்ரேஷ்டதம நீனு 

ஸர்வே “பமக்திமதாம்‌ ஸ்ரேஷ்டனே' நமோ நமஸ்துப்‌'யம்‌ 

ஸர்வஸச்சக்தி பூர்ண நீ தத்ர தத்ர ஸ்தி*தோ விஷ்ணு: 

ஸத்தச்சக்தி ப்ரபோ'த*யன்‌” எந்து” நிர்ணய இஹுது்‌ 

ஸ்தோத்திரங்களில்‌, மந்திரங்களில்‌ போற்றப்படும்‌ உத்தமன்‌ நீயே. ஸுர்வேபனே. 


பமக்திமதாம்‌ ங்ரேஷ்டனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து நற்சக்திகளையும்‌ 
கொண்டவன்‌ நீயே. நிர்ணயத்தில்‌ உன்னைப்‌ பற்றி இவ்வாறு புகழப்பட்டுள்ளது. 


410. ஸ்ரீ தீர்மாய நம: 

தன ரத்னாதி*க*ளன்னு யஜமானனல்லி இட்டு 
நீனு ஒத*கு*வி (த*ர்மனே' நமோ எம்பெ்‌ நினகெ? 
நீனேவெ ஸர்வதா*ரகனாகி*ருவுத”ரிம்‌ த'ர்ம 
நெந்தெனிபி மனன தாரண ஸ்ரீலக“ள ஒலிவி 


செல்வம்‌, ரத்னம்‌ ஆகியவற்றை உன்‌ பக்தர்களுக்கு அருளி நீ அருள்கிறாய்‌. தர்மனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீயே ஸர்வ ஆதாரகனாக இருக்கிறாய்‌. ஆகையால்‌ 
தர்ம எனப்படுகிறாய்‌. நினைவுத்‌ திறனை, புகழினை நீ அருள்கிறாய்‌. 


411. ஸ்ரீ தீர்மவிவே நம: 

ப“ஹுபூஹு அபீ'ஷ்டவ ஒத“கி“்எபுவி தூர்மவித்‌ 
அஹர்னிபமி நமோ நினகெ” உதார ஸ்ரீநிதி'யே 
மஹார்ஹ நீ ஸர்வவேத” த'ர்மபூர்ண திளிதவ 


124 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
மஹாப”க்த த'ர்மசாரிகொ்‌லிது” த*ர்பரனவீவி 


பற்பல அபீஷ்டங்களை உன்‌ பக்தர்களுக்கு எப்போதும்‌ அருள்பவனே, தர்மவித்‌ - உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. கருணாபூர்ணமான ஸ்ரீநிதியே. சிறந்தவனே. அனைத்து 
வேதங்களையும்‌, தர்மங்களையும்‌ முழுமையாக அறிந்தவனே. உன்னுடைய சிறந்த 
பக்தனுக்கு, தர்மங்களை சரியாக பின்பற்றுபவனுக்கு நீ தரிசனம்‌ அளிப்பாய்‌. 


412. ஸ்ரீ உத்தமாய நம: 

உத்க்ருஷ்டதமனாத்‌*த*ரிந்த* 'உத்தமனு' எந்தெ”னிபி 
முகி£து* கர நமோ எம்பெ்‌ ஸ்ரீகர நாராயண 
ஸக்ராதி£குசத்தமனு பமிவ ஸ்மிவகு“த்தம வாயு 
வாயுகு'த்தம ஸ்ரீ ஸ்ரீபதிகெ* உத்தமரு இல்ல 


அனைத்திலும்‌ சிறந்தவன்‌ ஆகையால்‌, உத்தமன்‌ என்று அழைக்கப்படுகிறாய்‌. 
கைகளை வணங்கி உன்னை நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. ஸ்ரீகர நாராயணனே. 
இந்திரனுக்கு உத்தமன்‌ சிவன்‌. சிவனுக்கு உத்தமன்‌ வாயு. வாயுவிற்கு உத்தமள்‌ ஸ்ரீ. 
ஆனால்‌, ஸ்ரீபதியைவிட உத்தமர்‌ என்று யாரும்‌ இல்லை. 


413. ஸ்ரீ வைகுண்டா:ய நம: 

யாவ ப்ரகாரத”லு விக்‌'னப்ரதிப”ந்த'கக“ளு 
யாவாக”லு எல்லு இல்லத” க“தி உள்ளவ நீனு 
ஸ்ரீவரனே 'வைகுண்ட“னே' நமோ நினகெ: விகுண்ட” 
தே*விஸுத நிர்தோ'ஷ நித்ய ஆனந்த” நிலயனு 


எந்த வழியிலும்‌, எவ்விதமான தடைகளும்‌, பிரச்னைகளும்‌ எப்போதும்‌ வராதவன்‌ நீ. 
ஸ்ரீவரனே. வைகுண்டனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. விகுண்ட என்னும்‌ 
தேவியின்‌ மகனே. நிர்தோஷனே. நித்யானந்த நிலயனே. 


414. ஸ்ரீ புருஷாய நம: 

ஸோமரஸ்‌ ப*ஹுவாகி: அர்ப்பிதவ ஹொந்து*வவ 
ஸ்ரீ மனோஹர புருஷ நமோ ஸம்பூர்ண ஐஸ்வர்ய 
க்ஷேமபாத்ருத்வதி” “பு' ஆனந்த பூர்ணவத்வதி* ௬ 
ஷட்‌'மஹா ஐங்வர்யத்வதி* “ஷூ எந்து” நீ பிரஸித்‌“த* 


ஸோமரஸங்களை அதிகமாக சமர்ப்பிப்பவனால்‌ நீ அடையப்படுகிறாய்‌. 
ஸ்ர்மனோகரனே. புருஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. முழுமையான 
செல்வங்களை கொண்டவன்‌ ஆகையால்‌ 'பு' . ஆனந்த பூர்ணமாக இருப்பதால்‌ 'ர௬: . 
ஆறு வகையாக செல்வங்களை கொண்டவன்‌ ஆகையால்‌ 'ஷூ ஆகவே புருஷ 
என்று பெயர்‌ பெற்றாய்‌. 


125 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


415. ஸ்ரீ ப்ராணாய நம: 

றத்ருப்ராண அபஹர மாடூ“வியோ ப்ராண நமோ 
ஸுத்ராத நீனெந்து” ௬த்‌“ராதி* தே*வர்க*ஞ பேட'லு 
க்ஷிப்ரத*லேவெ ஸத்ருப்ராணக“ளன்ன கொள்ளுவி ந்‌ 
முக்தாமுக்தர ப்ரக்ருஷ்ட சேஷ்டகனு ப்ராண நாம 


எதிரிகளின்‌ பிராணனை நீ அழிக்கிறாய்‌. ப்ராணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
எதிரிகளை அழிக்க முடியாத ருத்ர முதலான தேவர்கள்‌, உன்னை வேண்டிக்‌ கொள்ள, 
நொடிப்‌ பொழுதிலேயே, எதிரிகளின்‌ பிராணங்களை நீ அழிக்கிறாய்‌. 
முக்தாமுக்தர்களின்‌ செயல்களை நீயே உள்ளிருந்து செய்விக்கிறாய்‌. ப்ராண 
நாமகனே. 


416. ஸ்ரீப்ராணதா“ய நம: 

விவித*வாகி*ஹ ஜன்ம நிவாரக “ப்ராணதனே' 
ஸர்வதா” நமோ நினகெ்‌: போகாதி* கஷ்டனாபமகனே 
ஸர்வதா” ஸம்பூர்ண ஞான ஆனந்தா”“தி: ப்ரக்ருஷ்ட நீ 
ஸர்வப*க்தருக'ளிகெ* ப்ராணகொட்டு ஸந்தெயிஸுவி 


பற்பல வகையிலான பிராணங்களை நிவாரணம்‌ செய்பவனான ப்ராணதனே. உனக்கு 
எப்போதும்‌ என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து வித கஷ்டங்களையும்‌ பரிகரிப்பவனே. 
எப்போதும்‌ முழுமையான ஞான, ஆனந்தாதி செல்வங்களைக்‌ கொண்டவனே. 
அனைத்து பக்தர்களுக்கும்‌ ப்ராணனைக்‌ கொடுத்து நீயே அருள்கிறாய்‌. 


417. ஸ்ரீ பரணவாய நம: 

ப்ரக்ருஷ்ட பலானந்தோ“த்பாத*கனே ப்ரணவ நமோ 
ப்ரக்ருஷ்டத்வதி”ம்‌ “ப்ர ஸுக” ப*லசேஷ்டகத்வதி்‌ம்‌ “ண: 
உத்க்ருஷ்ட நிர்தோ£ஷ ஞானபூர்ணத்வதி”ந்த“லி “வ 

ஈ ரீதி அபேஷ கு“ணதா”ர ப்ரணவனு ஸ்ரீ 


மிகச்‌ சிறந்த வலிமை, ஆனந்தம்‌ ஆகியவற்றை உருவாக்குபவனே. ப்ரணவனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மிகச்‌ சிறந்தவன்‌ ஆகவே ப்ர'. சுக, வலிமை 
ஆகியவற்றை கொண்டிருப்பவன்‌ ஆகவே 'ண' . மிகச்சிறந்த, தோஷங்கள்‌ அற்ற, 
ஞானத்தை முழுமையாக கொண்டிருப்பதால்‌ :வ' - இவ்வாறாக அனேக 
குணங்களைக்‌ கொண்டிருப்பவனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


418. ஸ்ரீ பருத வே நம: 

ப£க்த அர்பித ஹவிஸ்ஸலி ப்ரஸன்ன மன 

ஸந்த்ருப்த “ப்ருது நமோ ஈ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸோ நீனு 
ப£க்தக்ருத த்வத்ப்ரிய ஸ்துதி பூஜா யக்ஞ ஹவிஸ்‌ 
ஹிததி்‌ நீ கொண்டொூலிவி ப்ரக்‌*யாத கருணாம்பு*தே' 


126 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பக்தர்களின்‌ சமர்ப்பிக்கும்‌ ஹவிஸ்ஸினை மிகவும்‌ மகிழ்ந்து ஏற்றுக்‌ கொள்பவனே. 
ப்ருதுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இந்த ஸ்தோத்திரத்தினையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்வாயாக. பக்தர்களால்‌ செய்யப்படும்‌ ஸ்துதி, பூஜை, யக்ஞ, ஹவிஸ்‌ 
ஆகியவற்றை மிகவும்‌ மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. புகழ்‌ பெற்றவனே. 
கருணைக்கடலே. 


419. ஸ்ரீ ஹிரண்யக”ர்ப்பா“ய நம: 

ஹிதரூப மொதலாத* விஷயக*ள க்‌*ரஹிப 
நேத்ராத்‌“ந்த்‌“ரியதா“த “ஹிரண்யகர்ப்ப்னே நமோ எம்பெ்‌ 
ஜாதரூபாத்மகவு பி*ரம்மாண்டகர்ப*னு நீனு 

ஹிதகர ஸுரமணீிப ஸெளந்தர்யஸார சார்வாங்க” 


அனைத்து நல்ல விஷயங்களையும்‌ கிரகிக்கும்‌ கண்‌ முதலான இந்திரியங்களின்‌ 
தந்தையே ஹிரண்யகர்ப்பனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இந்த பிரம்மாண்டத்தை 
உன்‌ கர்ப்பத்தில்‌ (உதரத்தில்‌) வைத்திருப்பவன்‌ நீ. அனைவருக்கும்‌ நலன்களை 
கொடுப்பவனே. அழகான உருவம்‌ கொண்டவனே. 


420. ஸ்ரீ மத்ருக்‌“னாய நம: 

ஸ்ரேயஸ்ஸாத“னவாகி' உபயோக” மாட*லு அர்ஹ 
த்‌'ரவ்யாதி'க*ளொதசகி£எுவ மத்ருக்‌*ன' நமோ எம்பெ்‌ 
தோயஜாக்ஷ மத்ருக்‌“ன தா£ரித்‌*ராதி” நாரமகனெ 
காயீந்த்‌*ரிய தோஷ பரிஹரிஸி ஸாத*னகெ£யிஸோ 


பயன்படுத்த தகுதியான சிறந்ததான திரவியங்களை அருள்பவனே. ஸத்ருக்னனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சூரிய கிரணங்களைப்‌ போல கஷ்டங்களை 
பரிகரிப்பவனே. தேகத்தின்‌ தோஷங்களை பரிகாரம்‌ செய்து, ஸாதனைகளை 
செய்விப்பாயாக. 


421. ஸ்ரீ வ்யாப்தாய நம: 

வ்யாப்தனாகி்‌ருவி ஜக*த்‌“ரக்ஷணெ மாட:லிகெ நீ 

“வ்யாப்தனெம்ப” நாமதி கரெஸிகொம்பி்‌ விஷ்ணோ நமோ 

வ்யாப்தனாகி்‌ருவி ஜக”“த்‌“தா'ரண மாடலிக்காகி்‌ 

ஆப்தகாம நிரபேக்ஷ நிர்லிப்த அவிகாரனு 

உலகினை காப்பவனே. அனைத்து இடங்களிலும்‌ நீ வ்யாப்தனாக இருக்கிறாய்‌. 
வ்யாப்தன்‌ என்று அழைக்கப்படுகிறாய்‌. விஷ்ணுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உலகை காப்பதற்காக நீ இருக்கிறாய்‌. எதையும்‌ எதிர்பார்க்காதவன்‌. 
விலகியிருப்பவன்‌. எவ்வித தேக மாற்றங்களும்‌ இல்லாதவன்‌. 


127 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


422. ஸ்ர வாயுவே நம: 

ஜக£த*ம்ஸ்தி”தனாகி* ஆனந்த” ஒத*கி£ஸுவி 
ஜகத்ரக்ஷண மாள்ப “வாயு நமோ நமோ நினகெ” 
அக:ம்ய ஸ்ரேஷ்டபூல ஞானாதி: கு“ண நிதியே நீ 
ஜக“த்ராண மோக்ஷப்ரத” பிரப'ஞ்சனாந்தஸ்த” ஸ்ரீ 


அனைத்து இடங்களிலும்‌ வ்யாபித்து, மகிழ்ச்சியை கொடுக்கிறாய்‌. உலகை 
காப்பவனே. வாயுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எல்லையற்ற சிறந்த 
வலிமைகளை, ஞானாதி குணங்களைக்‌ கொண்டவனே. நீயே மோட்சத்தை 
அருள்பவன்‌. பிரபஞ்சத்தில்‌ நிறைந்திருப்பவன்‌. லட்சுமிதேவியின்‌ தலைவன்‌. 


423. ஸ்ரீ அதோ'க்ஷஜாய நம: 

ப£க்ஷனிப ஜக*த்தன்னு அத*ஸ்தா“பன மாள்பி நீ 
அக்ஷரனு அன்னாதி* ஜயஸீல ஸ்ரீ 'அதோ*க்ஷஜ 
ரக்ஷிஸுதி ஸர்வதா” நமோ எம்பெ்‌: க்ருதக்‌*ஞதெயிம்‌ 
அக்ஷய ஸஞ்ஞாத்யகி“ள கு*ணநிதி* அனக' 


பிரளய காலத்தில்‌ உண்ட இந்த உலகினை, நீ மறுபடி அதே இடத்தில்‌ ஸ்தாபனை 
செய்கிறாய்‌. அக்ஷரனே. அன்னாதி அனைத்து செல்வங்களையும்‌ அருள்பவனே. 
அதோக்ஷஜனே. அனைவரையும்‌ நீ காக்கிறாய்‌. உனக்கு என்‌ நன்றியுடன்‌ கூடிய 
நமஸ்காரங்கள்‌. எல்லையற்ற சுக்ஞானத்தின்‌ குணநிதியே. 


424. ஸ்ரீ ர௬ுதவே நம: 

அன்ய ப்ரேரக புருஷ யாரு இல்லவு எம்பு£வ 
ஞானக்கெ விஷயவாகு*“வந்‌ ரது நமஸ்துப்‌'யம்‌ 
ஞானிகள மோக்ஷ ஸாதூனத்வதி“ம்‌ ருது எம்போ£து* 
நீனே ஸ்வதந்த்ர ஸர்வவபமியு ஞானதா?” ஸர்வக்ஞ 


உன்னை ப்ரேரணை செய்பவர்கள்‌ யாரும்‌ இல்லை. இத்தகைய ஞானத்திற்கு நீயே 
விஷயமாக இருக்கிறாய்‌. ர௬ுதுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஞானிகளின்‌ மோட்ச 
சாதனத்திற்கு காரணனே. ஸ்வதந்த்ரனே. ஸர்வ ஞானத்தைக்‌ கொண்டவனே. 
ஸர்வக்ஞனே. 


425. ஸ்ரீ எ”த£ர்ஷனாய நம: 

உத்தம ஞானத”்‌ யோக்‌:யாதி'காரிகெ்‌ ஈவவந்னு 
'ஸ௦த”ர்மன' நமோ ஸுஷ்டப்ரிய த*ர்பபனனு நீனு 
ஸுதர்பபன ஷஸோப”ன தூர்றயன சக்ர அஸிதா£ரி 
தத்த கபில நரஸிம்ஹ ஹயாஸ்ய வ்யாஸ ஸ்ரீ 


128 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


யோக்ய அதிகாரிகளுக்கு உத்தம ஞானத்தை அளிப்பவனே. ஸதர்யனனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. மிகவும்‌ விரும்பி தரிசனம்‌ பெற வேண்டிய விஷயம்‌ நீ. சுதர்சன 
சக்கரத்தை கொண்டவனே. தத்தனே. கபிலனே. நரசிம்மனே. ஹயவதனனே. 
வ்யாஸனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


426. ஸ்ரீ காலாய நம: 

அப”க்தருக்ள தான அஸ்வ மொத”லாகி்‌௬வ 
ஸம்பத்து ச்சேதிஸுவவனு “கால: நமோ நினகெ்‌ 

நீ ப*ந்தி£ஸுவி ச்சேதி'ஸுவி து“ஷ்டர ஞான ஸம்பத்‌ 
நீ ப'க்தரிகெ்‌ ஞான ஸுக*வன்னு ஈவி த*யதி” 


உன்னை வணங்காதவர்களை (எதிரிகளை) அவர்களின்‌ குதிரை, ஆகிய அனைத்து 
செல்வங்களையும்‌ அழிப்பவனே. காலனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
துஷ்டர்களின்‌ ஞான, செல்வங்களை நீ அழிக்கிறாய்‌. பக்தர்களுக்கு ஞான, சுகங்களை 
அளிக்கிறாய்‌. 


427. ஸ்ரீ பரமேஷ்டி“னே நம: 

நின்ன ப*க்தரு ஞானிக*ள மனெக”*ளல்லிருவி 
ஞான ப”க்தியுத த“த்‌'யாதி*க*ளன்னு ஸ்வீகரிஸெ 
ஞான ப£க்தர ஹ்ருத*யத'ல்லி தத்‌ ஆகாரத'லி 
நீனித்‌“து” ஸ்வீகரிஸுவி 'பரமேஷ்டி” நமோ எம்பெ்‌ 


உன்னுடைய பக்தர்களின்‌ ஞானிகளின்‌ வீடுகளில்‌ நீ இருக்கிறாய்‌. ஞான, பக்தி உடன்‌ 
சமர்ப்பிக்கப்பட்ட பால்‌ போன்ற நைவேத்தியங்களை ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. அத்தகைய 
ஞானத்தை கொண்டவர்களான பக்தர்களின்‌ இதயத்தில்‌, அந்த ஆகாரத்தில்‌ நீ இருந்து, 
அதனை ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. பரமேஷ்டியே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 


428. ஸ்ரீ பரிக்‌'ரஹாய நம: 

நின்ன ப*க்தருக*ளன்னு மாத்ர நீ ஸ்வீகரிஸுவி 
கன தயாளுவே பரிக்‌*ரஹனே நமோ நினகெ” 
நின்ன ஸ்வாமித்வாதி* மஹாத்ம்ய அரிது நிரந்தர 
மன முட்டி ப*ஜிஸுவவரிகெ” மாத்ர காணுவி 


உன்‌ பக்தர்களை மட்டும்‌ நீ அருள்கிறாய்‌. அபாரமான தயாளுவே. பரிக்ரஹனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய ஸர்வோத்தமத்வத்தை அறிந்து 
மகிமைகளை அறிந்து நிரந்தரமாக உன்னை வணங்குபவர்களை மட்டும்‌ நீ 
பார்க்கிறாய்‌. 


429. ஸ்ரீ உக்‌“ராய நம: 
ப*க்தர எுவாக்யகள ஸ்தோத்ரக“ள மேலனகெ 


129 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸுஸ்தாசன ரூபனாகி'ஹ “உக்ர நமோ நமோ எம்பெ* 
ப*க்தரலி உச்சராகி£ஹ பிரம்ம ஈஷானாத்‌*யர்கெ” 
(முதவீவி உக்‌ர நமோ உத்தமானந்த*மயனே 


பக்தர்களின்‌ பிரார்த்தனைகளின்‌, ஸ்தோத்திரங்களின்‌ ரூபமாக இருப்பவனே உக்ரனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களில்‌ சிறந்தவர்களான பிரம்ம, ருத்ரர்களுக்கு நீ 
மகிழ்ச்சியை கொடுக்கிறாய்‌. உக்ரனே. மிகச்‌ சிறந்த ஆனந்தத்தைக்‌ கொண்டவனே. 


430. ஸ்ர ஸம்வத்ஸராய நம: 

ப்ரீதியோக்‌*யஸுதனந்தெ ப்ரீதி பாத்ர ப*க்தரிகெ்‌ 

நதி” எரிந்து” ஸம்யோஜனதசந்தெ எ௦க“காரி நீனு 
ஆது”“த“ரிம்‌ 'ஸம்வத்ஸர' எந்தெ”னிபி நமோ எம்பெ்‌ 
வேதா*தி“ப்ராப்ய எ௦க“தா்‌ கால ஸம்வத்ஸர நியந்தா 


அன்பிற்கு பாத்திரரான மகனைப்‌ போல, உன்‌ பக்தர்களுக்கு கங்கையைப்‌ போல 
அபாரமான சுகத்தை கொடுப்பவன்‌ நீ. ஆகையால்‌ 'ஸம்வத்ஸர' எனப்படுகிறாய்‌. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வேதாதிகளால்‌ அறியப்படுபவனே. காலனே. 
ஸம்வத்ஸரங்களை நியமிப்பவனே. 


431. ஸ்ரீ தக்ஷாய நம: 

உத்தமத்‌”௬ட*வாத்‌ மர ௬ஜீகாதந்திருவ 
அதித்‌*ருட*னு நீ 'த”க்ஷனெந்தெ”னிபி' நமோ எம்பெ்‌ 
அதிபராக்ரமி நீனு க்ஷோணியலி த*ஸ்யுகள 

வதெ' மாள்பி ஸ்ரீக்‌“ரதி” ஜனார்த்‌“த'ன து£ர்கே“ற கல்கி 


உத்தமமான, திடமான இருப்பவன்‌ நீ. தக்ஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ 
மிகவும்‌ பராக்ரமி. நொடிப்பொழுதில்‌ எதிரிகளை நீ சீக்கிரமாக அழிக்கிறாய்‌. 
ஜனார்த்தனனே. துர்க்கையின்‌ தலைவனே. கல்கியே. 


432. ஸ்ரீ விஸ்ராமாய நம: 

ப£லஸாலி ஸத்ருக*ள ஹிம்ஸக “விங்ராம' நமோ 
எல்லோனு எந்தி'கு” லேஸவு ஸ்ரம நினகெ்‌ இல்ல 
ஸ்ரீல ப'க்தரிகெ்‌ ங்ரம பா“ரதெ: மாடு விநீனு 
கலுஷ ஸஹைவக”“ள பா£தெ* களெவி ஸுக்ஞானவீவி 


வலிமையான எதிரிகளை அழிப்பவனே. விமஃராமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உனக்கு எப்போதும்‌ எப்படியும்‌ சிரமம்‌ என்பதே இல்லை. உன்னுடைய பக்தர்களுக்கு 
என்றும்‌ சிரமமே வராமல்‌ நீ செய்விக்கிறாய்‌. அனைத்து கஷ்டங்களையும்‌, 
துக்கங்களையும்‌ நீ பரிகரிக்கிறாய்‌. உண்மையான ஞானத்தை அருள்கிறாய்‌. 


130 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


433. ஸ்ரீ விஸ்வத“க்ஷிணாய நம: 

தே“வாதி“க“*ளல்லி ஸ்வேச்செயிந்த” ப்ரகடனாகு“வி 
“விங்வத*க்ஷிண நமோ ஜக*த்ஸ்ருஷ்ட்யாதி' ஸர்வத:லி 
தேவநீ ஸமர்த்த நினகெ்‌ ஸமரு அதி'கரு 

யாவ கால தேபமதல்லு இல்ல ஸ்ரீபதி ஸர்வே 


தேவர்களில்‌ நீ உன்‌ இஷ்டப்படியே வெளிப்படுகிறாய்‌. விஸ்வ தக்ஷிணனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. ஜகத்‌ ஸ்ருஷ்ட்யாதி அனைத்து செயல்களிலும்‌ நீயே 
ஸமர்த்தன்‌. தேவனே. உனக்கு சமமானவர்கள்‌, அதிகமானவர்கள்‌ என எந்த 
காலத்திலும்‌, எந்த தேசத்திலும்‌ யாரும்‌ இல்லை. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 
சர்வேறனே. 


434. ஸ்ரீ விஸ்தாராய நம: 

விஸ்த்ருதவாகிருவ ப'ர்ஹிக”ள்‌ யக்ஞதூலி வுள்ள 
“விஸ்தார நமோ எம்பெ: யக்ஞ ஸாத'னஸ்வாமி யக்ஞ 
விஸ்த்ருதவாகி*ஹவு நின்னய யமஸ்‌ லோகத்‌:ல்லி 
ஸாது” ப*க்தபரிபால தைத்ய கலிஜன ஹந்தா 


தர்ப்பைகளில்‌, யக்ஞங்களில்‌ அபாரமாக இருப்பவனே. விஸ்தாரனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. யக்ஞத்திற்கான ஸாதனனே. யக்ஞங்கள்‌ சிறப்பாக முடிய, 
உன்னுடைய புகழ்‌ உலகத்தில்‌ அதிகமாக பரவுகின்றன. ஸாதுக்களை, பக்தர்களை 
காப்பவனே. தைத்ய ஜனர்களை அழிப்பவனே. 


435. ஸ்ரீ ஸ்தா£வராய நம: 

யுத்‌சத* ப்ரஸக்த ப”க்தரிகெ்‌ ப*லாதி*கள ஈவு 
த்ராதா 'ஸ்தா*வர' நமோ பல வீய தேஜாதி*பூர்ண 
பத்மஜாண்ட “வ நிர்மிஸி தத”ந்தஸ்த” வஸ்துக“ள 
உத்பாதி£ஸி ஆதா'ரனாகி:ர௬ுவி ஸத்தாதி தா“தா 


தகுதியான பக்தர்களுக்கு தக்க பலன்களை அருள்பவனே. ஸ்தாவரனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பல, வீய, தேஜஸ்‌ ஆகியவற்றை முழுமையாகக்‌ கொண்டவனே. 
இந்த பிரம்மாண்டத்தை நிறுவி, அனைத்து வஸ்துக்களையும்‌ படைத்து, அவை 
அனைத்திற்கும்‌ ஆதாரமாக இருக்கிறாய்‌. அவை அனைத்திற்கும்‌ சக்தியை 
கொடுப்பவனே. 


436. ஸ்ரீ ஸ்தாசணவே நம: 

பக்தரிகெ்‌ பலாதி“க*ளன்ன கொட்டு பசக்தர்க*ள 
ப*£தியல்லி இருவி நீ “ஸ்தாணு நமோ நமோ எம்பெ* 
ப£க்தவர ருத்‌'ராந்தர்யாமித்வதி* ஸஹ நீ ஸ்தாணு 
எந்து ஹேளுவரு ஸ்தாணு முக்‌*யவாச்ய நீனே 


131 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பக்தர்களுக்கு பலன்களைக்‌ கொடுத்து, அவர்களின்‌ அருகிலேயே இருக்கிறாய்‌. 
ஸ்தாணுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களில்‌ சிறந்தவரான ருத்ரனில்‌ நீ 
அந்தர்யாமியாக இருப்பதாலும்‌, ஸ்தாணு என்று அழைக்கப்படுகிறாய்‌. ஸ்தாணு 
என்றால்‌ உண்மையான / முதன்மையான அர்த்தம்‌ நீயே. 


437. ஸ்ரீ ப்ரமாணாய நம: 

ஸத்ருக“ளிகெ்‌ பஹு ஹெச்சு து'க்க”ப்ரத” “ப்ரமாணம்‌ 
மிர பா£கி* நமோ எம்பெ” முர நரகாதி* ஹந்தா 

க்ரூர ஆதி' ஹிரண்யாக்ஷ மது' கைடபாதி*க'ள 

தரிதி' பூ. தீர ஹயாஸ்யாதி”ரூப ப*க்தபால 


எதிரிகளுக்கு அதிகமான துக்கத்தை கொடுப்பவனே. ப்ரமாணனே. உனக்கு தலை 
வணங்கி நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. முர, நர ஆகிய தைத்யர்களை கொன்றவனே. 
ஆதி ஹிரண்யாக்ஷ, மது கைடப ஆகிய தைத்யர்களை கொன்றாய்‌. ஹயவதனனே. 
பக்தர்களை அருள்பவனே. 


438. ஸ்ரீ பீஜாய நம: 

விபேஷகதி* ப'க்தரிகெ்‌ ஸுகவீவி பீ'ஜம்‌' நமோ 
மத்ஸ்யாதி” ரூபதி'ம்‌ ஸத்யவ்ரத ஸுரவ்ருந்த“மனு 
கிஸோர கஷ்யப ஜாயா பி*ராம்ஹணரு விப்‌'ஷண 
யஸஷஸோத” பாண்டவ ஸத்‌ப*க்த தர்ம ஸுக*காரண 


உன்‌ பக்தர்களுக்கு விசேஷமான சுகத்தை (முக்தியை) கொடுப்பவனே. பீஜனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸத்ய வரத ராஜனுக்கு மத்ஸ்ய ரூபத்தினால்‌ 
அருளியவனே. மனுவிற்கு, கஷ்யப ரிஷிகளுக்கு, விபீஷணனுக்கு, யசோதைக்கு, 
பாண்டவர்களுக்கு என உன்‌ சத்‌ பக்தர்களின்‌ சுகத்திற்கு காரணம்‌ ஆனவனே. 


439. ஸ்ரீ அவ்யயாய நம: 

நம்ம ரத“க*ளன்ன கஷ்டவில்லதெ” மத்ருகள 

ஸமூஹ முந்தெ்‌ நடெ*£ஸுவ அவ்யயம்‌' நமோ எம்பெ்‌ 
நம்ம தே*ஹரதா”“ந்தஸ்த£னு விஷய ரூப முத்ரு 
நம்மன்ன பா“தி'ஸதெ: காய்வ பார்த்த“எஸமாரதி்‌ கிருஷ்ண 


நம்‌ தேகம்‌ என்னும்‌ ரதத்தினை எதிரிகளின்‌ முன்னே எவ்வித கஷ்டமும்‌ இல்லாமல்‌ 
நடத்துபவனே. அவ்யயனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நம்‌ தேகம்‌ என்னும்‌ 
ரதத்தில்‌ இருப்பவனே. விஷய ரூபனே. எதிரிகள்‌ நம்மை தாக்காமல்‌, காப்பவனே. 
ஸ்ரீபார்த்தசாரதியே ஸ்ரீகிருஷ்ணனே. 


440. ஸ்ரீ அர்த்தா“ய நம: 


132 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஹரித்‌“ வேஷிக“ள ஸங்க“ப*ய நிவாரிப “அர்த்த” 

ஸரணு நமோ மரணு ப”க்தரன்ன போஷிஸுவி 
பொரெதி* விபீ£ஷணனன்ன ராவண ஸங்க”“தி*ந்த* 
ஸுரரன்ன பிரஹ்லாதன்ன ஹரித்‌*வேஷி தைத்யனிந்த”்‌ 


ஹரி த்வேஷிகளின்‌ சங்கம்‌ என்னும்‌ பயத்தினை போக்குபவனே. அர்த்தனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னை சரணடைந்த பக்தர்களை நீ காக்கிறாய்‌. விபீஷணனை, 
ராவணனின்‌ சங்கத்திலிருந்து காத்தாய்‌. பிரகலாதனை ஹரித்வேஷியான 
ஹிரண்யகசிபுவிடமிருந்து காத்தாய்‌. 


441. ஸ்ரீ அனர்த்தா“ய நம: 

ப்ராணக“ளல்லி ஆத“ரதி' விஹாரமாள்ப முக்‌“ய 

ப்ராணனன்ன ஞான அன்னாதி£யல்லி ப்ரவர்த்திஸுவ 
“அனர்த்த” நமோ வாயுதே“வர அஷ்ட அர்த்த” நீனே 

நீ அப'க்தரிகெ்‌ அர்த்தப்ரத”னல்ல ப'க்தேஷ்டதா” 


அனைத்து பிராணர்களிலும்‌ இருந்து செயல்களை செய்விக்கிறாய்‌. முக்யபிராணரை, 
ஞான, அன்னம்‌ ஆகியவற்றில்‌ இருக்குமாறு செய்கிறாய்‌. அனர்த்தனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அஷ்ட கர்த்ருத்வங்களை செய்பவன்‌ நீயே. உன்னை 
வணங்காதவர்களுக்கு (அபக்தர்களுக்கு) நீ அவர்களின்‌ இஷ்டங்களை வழங்குவதில்லை. 
பக்தர்களுக்கு அவர்களின்‌ விருப்பங்களை நிறைவேற்றுகிறாய்‌. 


442. ஸ்ரீ முஹாகோஷாய நம: 

மஹாத'ன ஸமூஹபூர்ண 'மஹாகோஷனே' நமோ 
மஹா ஜ்யோதிர்மய ஆனந்த” ப£லாதி: பூர்ண 
மஹாலக்ஷ்மி மாயா ஜயாக்ருதி மாந்திதே'வி ஸேவ்ய 
மஹான்‌ அன்னமயாதி: ரூப “ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌' 


மஹா தனங்களின்‌ சமூகங்களை முழுமையாக கொண்டவனே மஹாகோஷனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஜ்யோதிர்மயனே. ஆனந்த பலாதிபூர்ணனே. 
மஹாலட்சுமி, மாயா, ஜயா, க்ருதி, பமாந்திதேவி ஆகியோரால்‌ வணங்கப்படுபவனே. 
அன்னமயாதி அனைத்து கோஷங்களிலும்‌ இருப்பவனே. ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌ 
பிரம்ம என்று அழைகப்படுபவனே. 


443. ஸ்ரீ மஹாபோ”கா“ய நம: 

விபுல ஆனந்தமய ஸ்வரூப நீ ஸோமபான 

திம்‌ புட்டுவ மஹாஸுகூபோ*க* லீலானுப'விப 
ஸ்ரீபதே 'மஹாஸுகூபோசக” நாம்னனே நமோ எம்பெ்‌ 
௭௦பூர்ணானந்த“த்வதி”ந்தன மஹாபோ“க“னு நீனேவெ 


133 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எப்போதும்‌ ஆனந்தமய ஸ்வரூபனாக இருப்பவனே. ஸோமபானத்தினால்‌ பிறக்கும்‌ 
மஹா சுகபோகத்தினை அருள்பவனே. அனைத்தையும்‌ உன்‌ லீலைகளால்‌ 
அனுபவிப்பவனே. ஸ்ரீபதியே. மஹாஸுகபோக என்னும்‌ பெயர்‌ கொண்டவனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூர்ணானந்தத்தைக்‌ கொண்டிருப்பதால்‌ - மஹாபோகன்‌ 
நீயே ஆகிறாய்‌. 


444. ஸ்ரீ மஹாத'னாய நம: 

உரு உதா“ர தரனதா£தா 'மஹாதூன' நமஸ்தே 
வர ப்‌க்தரிகெ்‌ தெய்வி ஸம்பத்ப்ரதா“தனு புண்ய 
ஜாரிகெ” பஸ புத்ர தா“ரா தான்ய த்‌“ரவ்யாதிக“ள 
ஹரி ப்ரீதி ஸாத'னோபியோக: த'னவன்ன ஈவி 


மிகச்‌ சிறந்த கருணாமயி, செல்வங்களை அளிப்பவனே. மஹாதனனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய பக்தர்களுக்கு அற்புத செல்வங்களை வழங்குபவனே. 
புண்யவந்தர்களுக்கு, பசு, புத்திரர்களை வழங்குபவனே. தானிய, திரவ்யாதிகளை ஹரி 
ப்ரீதிக்கான ஸாதனங்கள்‌ என்று நினைத்து பயன்படுத்துபவர்களுக்கு செல்வங்களை 
அளிப்பவனே. 


445. ஸ்ரீ அனிர்விண்ணாய நம: 

தோ்‌*ஷோஜ்யுத ஸதா? நீ தோஷக“ந்த'லேறவு இல்ல 
ஈஷதசபி ந்யூனதெ இல்லத” ஸர்வாங்க” ஸுந்தர 

புஷ்கல சின்மய ஸாக்ஷாத்‌ மன்மத” மன்மத”; நீனு 
அஷோக ஷுக்ர 'அனிர்விண்ண'்‌ பூர்ணானந்த* நமஸ்தே 


தோஷங்கள்‌ அற்றவனே. உனக்கு தோஷங்கள்‌ சிறிதும்‌ இல்லை. சிறிதும்‌ குறைவு 
அற்றவனே. ஸர்வாங்கனே. ஸுுந்தரனே. அபாரமானவனே. சின்மயனே. 
மன்மதனைவிட மன்மதன்‌ நீயே. சோகங்கள்‌ அற்றவனே. அனிர்விண்ணனே. 
பூர்ணானந்தமயனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 


446. ஸ்ரீ ஸ்த*விஷ்டாய நம: 

உத்தமோத்தமகு“த்தமனிகெ்‌ உத்தமனு ஸர்வே 
அதிஸ்தூ£ல அப்ராக்ருத “ஸ்தவிஷ்டனே நமோ எம்பெ்‌ 
சதுர்தஸ பு£௫ வன அந்தர்ப*ஹிர்வ்யாப்த ஈமமனே 

வந்தே” ஸ்ரீகூர்ம ஸ்ரீவிஷ்ணு ஸ்ரீமிம்பப மார புருஷ 


ஸா்வோத்தமனே. ஸர்வேபமனே. திடமானவனே. அப்ராக்ருதமானே. ஸ்தவிஷ்டனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஈரேழு பதினான்கு உலகங்களிலும்‌, உள்ளும்‌ 
வெளியுமாக அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தனே. ஈறனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீகூர்மனே, ஸ்ரீவிஷ்ணுவே. ஸ்ரீமிம்பருமாரனே புருஷனே. 


134 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


447. ஸ்ரீ புவே நம: 

ஸ்ரீ மனோஹர பரம ஏக ஈம ஸ்வதந்த்ரனு நீ 

அமல உரு ஸச்சக்தி ஸத்தாவந்த “பூ* நமஸ்தே 

ஸ்ரீ மத்து பி£ரம்மமமிவா தி* ஸர்வரு நின்னாத்‌'னரு 

கூர்ம விஷ்ணு மமிம்ஸ௬உமார ஸர்வாதா*ர மாங்வத்பூர்ண 


ஸ்ர்மனோஹரனே. ஸர்வோத்தமனே. ஸ்வதந்த்ரனே. அபாரமான சிறந்த சக்தியை 
கொண்டவனே. புவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவி, பிரம்ம, சிவன்‌ 
ஆகிய அனைவரும்‌ உன்னுடைய அதீனர்களே ஆவர்‌. கூர்மனே. விஷ்ணுவே. 
றிம்றாமாரனே. அனைவருக்கும்‌ / அனைத்திற்கும்‌ ஆதாரகனே. நிரந்தரமான. 
பூர்ணனே. 


448. ஸ்ரீ த'ர்மயூபாய நம: 

ஸோம ஸம்ஸார்க்க*தி“ம்‌ ஸ்வீகரிஸி பானமாள்பி யோக” 
க்ஷேமாதி்‌ ஸம்ரக்ஷணெ மாள்ப “த'ர்மயூப' நமஸ்தே 
த*ர்மஸ்தா£பக தாரக ப'க்தமனத”ல்லி நிந்து 
த*ர்மஸாத*ன கெ£யிஸி யக்ஞபூஜெ கொம்பெ்‌: பலதா” 


ஸோம ரஸத்தினை ஏற்றுக்‌ கொள்பவனே. பக்தர்களின்‌ நலன்களை காப்பவனே. 
தர்மயூபனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தர்மத்தை நிறுவுபவனே. அனைவருக்கும்‌ 
ஆதாரகனே. பக்தர்களின்‌ மனதில்‌ நின்று, தர்ம எமாதனைகளை செய்வித்து, 
யக்ஞங்கள்‌, பூஜைகள்‌ ஆகியவற்றை செய்து கொண்டு, தக்க பலன்களை 
கொடுப்பவனே. 


கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
“்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ: ||ப 


|| ஆறாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


KX 


ஏழாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


135 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


449. ஸ்ரீ மஹாமகா”ய நம: 

மஹாஹிம்ஸெ மாடு'வவர்க'ளன்னு ஸ்ளுவவனு 
“மஹாமக” நமோ எம்டெ* த*ர்மக்கு யக்ஞக்கு ஸ்வாமி 

மஹாமுனி யக்ஞஹிம்ஸக தாடக ஸுபா£ஹுவ 

மஹா அஸர கேபமி பகாதி'க'ளன்ன முரிதி: 


பிறரை துன்புறுத்துபவர்களை கொல்பவனே. மஹமகனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தர்மங்களுக்கும்‌, யக்ஞங்களுக்கும்‌ நீயே ஸ்வாமியாக இருக்கிறாய்‌. 
மஹாமுனிவனே. யக்ஞத்தை தடை செய்தவர்களான தாடக, ஸுபாஹு, கேபமி, பக 
ஆகிய மஹா அஸுரர்களை கொன்றவனே. 


450. ஸ்ரீ நக்ஷத்ரனேமினே நம: 

நக்ஷத்ர எந்த'ரெ அனஷ்வர அனஷ்வரகர்மா 
“நக்ஷத்ரனேமி' நீமாடு*வி நமோ எம்பெ* நினகெ” 

நக்ஷத்ர ஜ்யோதிஸ்சக்ர ஆதார ஈஷ பமிம்பப£மார 

நக்ஷத்ர நாறரஹித ப£க்தர்க்கெ? ஸ்வாமி ஆதார 


நக்ஷத்ர என்றால்‌ நிரந்தரமானவன்‌. நிரந்தரமான செயல்களை செய்பவன்‌. நக்‌ 
ஷ்த்ரநேமி. நீயே இத்தகைய செயல்களை செய்கிறாய்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஜ்யோகிஷ்‌ சக்ரத்திற்கு ஆதாரகனே. ஈபமனே. பமிம்பராமாரனே. அழிவில்லாதவனே. 
பக்தர்களுக்கு ஸ்வாமியே நீயே ஆதாரமானவன்‌. 


451. ஸ்ரீ நக்ஷத்ரிணே நம: 

ஆபா”“தி'த கர்மவுள்ள 'நக்ஷத்ரீ” நமோ நினகெ” 
பாபபுண்ய கர்மகாரி பூ'ஜனர வோலு அல்ல 

ஸ்ரீப நீ ஸத்யஸங்கல்ப ஆபா“தி'த ஸர்வகர்தா 
தீ£ப்த ரவி ஸோம தாராதி“க“ளிகெ” ஆஸ்ரயனு 


தனக்கு எவ்வித பாதிப்புகளும்‌ இல்லாத கர்மங்களை செய்பவனே. நக்ஷத்ரிணே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பாப, புண்ய கர்மங்களை மக்கள்‌ மூலமாக 
செய்விப்பவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. நீ ஸத்யஸங்கல்பன்‌. அனைத்து 
வித கர்மங்களை செய்பவன்‌. ஒளி பொருந்தியவனே. துரியன்‌, சந்திரன்‌, 
நட்சத்திரங்களுக்கு ஒளி கொடுப்பவனே, ஆதரவு அளிப்பவனே. 


452. ஸ்ரீ கஷமாய நம: 

ஸமர்த்தசனாகிர௬ுவி நீ 'க்ஷம' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸமரு அதி'கரு எல்லு எந்தி'கு* இல்லவந்தா” 

ஸமர்த்த” நீனேவெ ஸர்வகார்ய த*க்ஷனாகி*ருவி 

ஸம்யக்‌ பூர்ண ஜங்வர்ய ஸ்ரீயஸஸ்‌ வைராக்‌'ய ஞான வீய 


136 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைத்து வித கர்மங்களையும்‌ செய்யும்‌ சமர்த்தனாக இருக்கிறாய்‌. நீ க்‌ஷம 
எனப்படுகிறாய்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உனக்கு சமமானவர்களோ, 
அதிகமானவர்களோ என்றும்‌ இல்லை. நீயே ஸாமர்த்தியம்‌ கொண்டவன்‌. அனைத்து 
காரியங்களையும்‌ செய்வித்து, அதனை பார்ப்பவன்‌ நீயே. பூரணமானவனே. செல்வம்‌, 
புகழ்‌, வைராக்கியம்‌, ஞானம்‌, விரியம்‌ ஆகியவற்றை அளிப்பவனே. 


453. ஸ்ரீ க்ஷாமாய நம: 

கோ” நிரோத”ன சே“தி'ஸுவவனு நீ 'க்ஷாம' நமோ 
ஸ்வர்ணாக்ஷ ஆதி*தை”“த்யன்ன கொந்தி' பூமி உத்‌“த'ரனே 
க்ஷோணிதா”னி நீ ப*லிய நூகி நாக றக்ர௫”த்தி 

கிருஷ்ண வராஹ வடு வேதோ”“த்‌“த'ர மத்ஸ்ய ஹயாஸ்ய 


பசுக்களை காப்பவனே. நீ க்ஷாம எனப்படுகிறாய்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஹிரண்யாக்ஷ என்னும்‌ ஆதி தைத்யனை நீ கொன்றாய்‌. பூமியை காத்தவனே. 
அசுரனான பலியை நீ மிதித்து, பாதாள லோகத்திற்கு அனுப்பினாய்‌. கிருஷ்ணனே. 
வராகனே. வாமனனே. வேதங்களை காத்தவனான மத்ஸ்யனே. ஹயக்ரீ வனே. 


454. ஸ்ரீ ஸமீஹனாய நம: 

செந்தா£கி* ப*க்தர அபீ£ஷ்ட பூர்ண மாடுவ சேஷ்டா 

வந்தனு 'ஸமீஹன' நமோ நமோ எம்பெ* நினகெ” 
சேதனாசேதன ஸர்வத்ர இத்து க்ருதிமாடி'ஸி 

ப£க்தக்ருத்‌ பூஜேகொ:லிது” மோக்ஷஸ்தாசனக்கெ வொய்யுவி 


பக்தர்களின்‌ விருப்பங்களை நன்றாக நிறைவேற்றுபவனே. அனைத்து 
செயல்களையும்‌ செய்பவனே. ஸமீஹனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சேதன, 
அசேதன ஆகிய அனைத்திலும்‌ இருந்து, செயல்களை செய்விப்பவனே. பக்தர்கள்‌ 
செய்யும்‌ பூஜைக்கு மகிழ்ந்து தரிசனம்‌ அளிப்பவனே. அவர்களை மோட்சத்திற்கு 
அனுப்புபவனே. 


455. ஸ்ரீ யக்ஞ இஜ்யாய நம: 

யக்‌“ஞத்‌லி பூஜ்ய நீனு யக்‌£ஞ இஜ்ய' நமோ எம்பெ்‌ 
யக்‌ஞ்போ'க்தா ஆது£த*ரிம்‌ யக்‌“ஞ நீனு யக்‌'ஞத£லி 
பூஜ்யனாது£த*ரிம்‌ இஜ்ய நீனு யஜனீய 

யக்‌“ஞகர்தா யக்‌*ஞகாரக நின்ன ப்ரீதிகெ: யக்ஞ 


யக்ஞத்தில்‌ நீயே பூஜ்யனாக இருக்கிறாய்‌. யக்ஞ இஜ்யனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. யக்ஞத்தை ஏற்றுக்‌ கொள்பவனே. ஆகையாலேயே, யக்ஞ இஜ்ய 
என்று அழைக்கப்படுகிறாய்‌. யக்ஞத்தை செய்விப்பவன்‌. யக்ஞத்தை செய்பவன்‌. உன்‌ 
ப்ரீதிக்காகவே யக்ஞங்கள்‌ செய்யப்படுகின்றன. 


137 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


456. ஸ்ரீ மஹேஜ்யாய நம: 

ப£க்தரனு மஹாபராதி'யாத”ரு காபாடு'வ 

மத்து அபராதி* அப*க்தரன்னு நீ த்யஜிஸுவி 

ப£க்தேஷ்ட 'மஹேஜ்ய' நமோ ஸ்ரீ மத்து பிரம்மாதி: பூஜ்ய 
பூதேவி ரீதே£வி ஸமேத நாராயண வராஹ 


பக்தர்கள்‌, அவர்கள்‌ தவறுகளை செய்தாலும்‌ காப்பாற்றுபவனே / அருள்பவனே. 
பக்தர்கள்‌ அல்லாதவர்களின்‌ தவறுகளை தண்டிப்பவனே. மஹேஜ்யனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவி, பிரம்மா முதலானவர்களால்‌ வணங்கப்படுபவனே. 
ஸ்ரீதேவி, பூதேவி சமேத நாராயணனே. வராகனே. 


457. ஸ்ரீ க்ரதவே நம: 

பக்தரிகெ்‌ ஸுக” ஒத*கி£எபுவ 'க்ரதவே' நமோ 
ஜகத்ஸ்ருஷ்டி பாலனாதி£கள கர்தா சேஷ்டகனு 
ஸ்ரீகரனெ நீ பூர்ணக்ஞானாத்மா ஆது”த”ரிம்‌ க்ரது 
அகளங்க எ௦க“சித்‌ ப்ரகாபமமய ப*க்தத்ராதா 


பக்தர்களுக்கு சுகத்தை கொடுப்பவனே. க்ரதவே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஜகத்‌ 
ஸ்ருஷ்டி, காத்தல்‌ ஆகிய செயல்களை செய்பவனே. ஸ்ரீகரனே. நீ பூர்ணஞானத்தைக்‌ 
கொண்டிருப்பதால்‌, எவ்வித களங்கங்களும்‌ இல்லாதவன்‌. சுக சித்‌ மற்றும்‌ 
ஒளிமயமானனே. பக்தர்களை காப்பவனே. 


458. ஸ்ரீ ஸத்ராய நம: 

பூர்ணாயுஷ்யவ ஒத“கி*ஸி ஈவ 'ஸத்ராம்‌' நமோ 
ஹனும மார்க்கண்டேய ப”லி விபீ'ஷணாஷ்வத்தாம 
இன்னு பஹு மஹாத்மரிகெ” சிரமாயுஷ்யவித்தி 
நின்ன ப”க்தர்கெ்‌ ஆயுஷ்யவ்ருத்‌*தி* மாள்பி கருணாளோ 


முழுமையான ஆயுளை அருள்பவனே. ஸத்ராயா. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஹனும, மார்க்கண்டேய, பலி, விபீஷண, அஷ்வத்தாம என இன்னும்‌ பல 
மஹாத்மர்களை சிரஞ்சீவி ஆக்கியவனே. உன்‌ பக்தர்களுக்கும்‌ அவர்களின்‌ ஆயுளை 
அதிகரிப்பாயாக. கருணாமூர்த்தியே. 


459. ஸ்ரீ ஸதாங்க*தயே நம: 

ஸாது” ஸஜ்‌ஜனரிகெ” தான கொடுவுத”ரல்லி நீ 
பு£த்‌“தி£வுள்ளவ 'ஸதாங்க“தி' நமோ நமோ நினகெ்‌ 

ஹே த்‌:யாநிதே' மாத'வனே நீ ஞானிபர்க்த ப்ராப்ய 
ஸதா£க'மஹொகளுத்தெ ஸூரிப்ராப்ய எஃ௫ர்யனெந்து” 


138 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸாது ஸஜ்ஜனர்களுக்கு தானம்‌ கொடுப்பதில்‌ (அருள்வதில்‌) நீ அறிவாளி. 
ஸுதாங்கனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஹே கருணைக்கடலே. மாதவனே. நீ 
ஞானிகளால்‌, பக்தர்களால்‌ அறியப்படுபவன்‌. ஞானிகளால்‌ அறியப்படும்‌ சூரியன்‌ நீ 
என்று வேதங்கள்‌ உன்னை போற்றுகின்றன. 


460. ஸ்ரீ ஸுர்வத“ர்பமினே நம: 

ப*க்தருக*ளிகெ* தா*னகொடு*வத“க்கோஸ்கர நீ 
ஸர்வத்‌“ரவ்ய இட்டுகொண்டி ரவி “ஸர்வத”ர்பமி” நமோ 
இந்து” ரவி மங்க'நிதி” பத்‌'மநிதி' த்‌. ரவ்யத'ன 

ப்ரத” கைக*ளுள்ளவ ஸ்ரீ ஹ்ரீ யுக்‌ ஸ்ரீகர விபஸ்த்‌ 


பக்தர்களுக்கு அருள்வதற்காகவே, நீ அனைத்து த்ரவ்யங்களையும்‌ உன்னிடம்‌ 
வைத்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌. ஸர்வதர்மஃயே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சூரிய 
சந்திரனே. சங்கு, பத்ம, த்ரவ்ய, செல்வம்‌ ஆகியவற்றை அருளும்‌ கைகளைக்‌ 
கொண்டவனே. ஸ்ரீகரனே. 


461. ஸ்ரீ விமுக்தாத்மனே நம: 

விஷேஷ லாபீயுக்‌ த்‌“ரவ்யப்ரத*விமுக்தாத்மா' நமோ 
ஸ்ரீயன பூஜாதி* ஸேவெகு” ஹரிப£க்த ஸேவெகு” 
விபேஷ௫தி* உபயோக: லாப' மோக்ஷ ஸாத'னவு 
விஷஸோஷஸுக” முக்தரிகெ்‌ ஸ்வாமியு விமுக்தாத்மா 


விசேஷமான லாபங்களை கொடுக்கும்‌ த்ரவ்யங்களை கொடுப்பவனே. 
விமுக்தாத்மனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூஜை, ஹரிபக்த சேவை 
ஆகியவற்றிற்கு மோட்சத்தையே அளிப்பவனே. முக்தர்களுக்கு ஸ்வாமியே. 
விமுக்தாத்மனே. 


462. ஸ்ரீ ஸர்வக்‌“ஞாய நம: 

ஸர்வக்‌ஞானவுள்ளந்தா” “ஸர்வக்‌'ஞ' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸர்வகால ஸர்வதேப ஸர்வ விஷய ஞானவு 
ஸர்வஸம்பூர்ணதி* அனாலோசனெயு நினகு*ண்டு 
ஸ்வதந்த்ரதி* ஞானியு க்கு ஸர்வவஸ்துக்ஞ ஸர்வக்ஞ 


அனைத்திலும்‌ ஞானம்‌ உள்ளவனே. ஸர்வக்ஒனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸர்வ காலத்தைப்‌ பற்றியும்‌, ஸர்வ தேசத்தைப்‌ பற்றியும்‌, ஸர்வ விஷயங்களைப்‌ 
பற்றியும்‌ ஞானத்தைக்‌ கொண்டவனே. அனைத்திலும்‌, முழுமையான ஞானம்‌ உனக்கு 
உண்டு. ஸ்வதந்த்ரனே. ஞானியே. அனைத்து வஸ்துகளைப்‌ பற்றியும்‌ ஞானம்‌ 
உள்ளவனே. ஸர்வக்ஞனே. 


463. ஸ்ரீ ஞானாய நம: 


139 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸர்வக்‌“ஞராத: பி*ரம்மாதி'க£ள சேஷ்டகனு “ஞானம்‌” 
ஸர்வதா” நமோ நினகெ* ஸக்ஞானாதி£கள்‌ தேஹிமே 
ஸ்ரவணாதி'ஜ ஞானவொதசகி* அபரோக்ஷ்வித்து 
ஸர்வதலி நீ இஷ்டஞான ஜ்வலிஸி பாலிஸுவி 


ஸர்வக்ஞர்களான பிரம்மாதிகளை செயல்களை செய்விப்பவனே. ஞானனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. எனக்கு யதார்த்த ஞானத்தை அருள்வாயாக. ஸ்ரவணங்களால்‌ 
ஞானத்தை அருளி, அபரோக்ஷத்தை அளிப்பவனே. அனைத்திலும்‌ நீ உன்‌ 
இஷ்டப்படியே இருந்து அனைவரையும்‌ காக்கிறாய்‌. 


464. ஸ்ரீ உத்தமாய நம: 

உத்க்ருஷ்டஸ்ரேயஸ்ஸு ஒத“கி“ஸி கொடு*வந்தவனு 
“உத்தமம்‌” நமோ நமோ நமோ எம்டெ* ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ்‌ 

ப*க்தரிகெ* இஹ்பரத'£ல்லி ஸுக*வொதச*கி£ஸி 

முக்தரிகெ்‌ நீ அதியயானந்த” ஒத*கி£எுவி 


மிகச்சிறந்த புகழினை அருள்பவனே. உத்தமனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீனிவாஸனே, உன்‌ பக்தர்களுக்கு இஹ பரங்களில்‌ சுகத்தை அருள்பவனே. 
முக்தர்களுக்கு நீ மிகச்சிறந்த ஆனந்தத்தை அருள்கிறாய்‌. 


465. ஸ்ரீ ஸ௦ுவ்ரதாய நம: 

யாவதோ”“ஷவு இல்லத” ஸுந்தர பமுப*கர்மகள்‌ 
“ஸுவ்ரத்‌ நீ மாடு வி நமோ எம்பெ்‌ ஸதா: நினகெ்‌ 

தி£வ்யபேோப*னவு ஜகத்‌ ஸம்ரக்ஷணாதி*்‌ கர்மவு 

வ்ரதவு தத்‌ கர்தா ஸுவ்ரத பேோப“னகர்த நீனு 


நீ செய்யும்‌ செயல்களில்‌ எவ்வித தோஷங்களும்‌ இருப்பதில்லை. ஸுவ்ரதனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உலகத்தை காப்பதான செயல்களை நீ செய்கிறாய்‌. 
அதுவே உன்‌ விரதம்‌. அனைத்து மங்களங்களையும்‌ அருள்பவனே. 


466. ஸ்ரீ ஸு முகா£ய நம: 

ஒள்ளே குது“ரெயு மொதலாத” யோக்‌ய போக்‌'யவஸ்து 
க£ளன்னு தாராளவகி* கொடு*வ 'ஸுமுக” நமோ 
கலங்கவில்லத? ஸுந்த*ரதம முக“லாவண்ய 

மாலோல நீ ப'க்தரலி க்ருபாத்‌ ருஷ்டி பீருவெயோ 


குதிரை முதலான யோக்ய வஸ்துகளை தாராளமாக அருள்பவனே. எுமுகனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. களங்கம்‌ இல்லாத அழகான முகத்தை கொண்டவனே. 


140 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. பக்தர்களில்‌ உன்னுடைய கருணைப்‌ பார்வையை 
வீசுவாயாக. 


467. ஸ்ரீ ஸூக்ஷ்மாய நம: 

உத்க்ருஷ்ட வேகா£தி* மங்கள லக்ஷணவுள்ள ஒள்ளே 
ஜாதி குது*ரெ ஒடெ'யனெ 'ஸூக்ஷ்மனே” நமோ எம்பெ்‌ 
குது*ரெக*ளல்லி நால்கு ஜாதி ஹய வாஜி ஆர்வ 

சதுர்த்தன அங்வவு அங்வக்கெ அதிபமயவேக” 


மிகவும்‌ வேகம்‌ கொண்ட, நல்ல லட்சணங்களைக்‌ கொண்ட, குதிரைகளை 
கொண்டவனே. ஸூக்ஷ்மனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஹய, வாஜி, ஆர்வ 
மற்றும்‌ அஸ்வ. இதில்‌ அஸ்வ என்பது அதிசமான வேகத்தை கொண்டதாகும்‌. 


468. ஸ்ரீ எுகோ'ஷாய நம: 

காம்யயக்ஞ ஸோமரஸவுள்ளவ 'ஸுகோ£ஷ? நமோ 
காமரஹித பூஜெயக்ஞ ஸ்தோத்ராதி: அர்ப்பிதவ 
ப்ரேமதி*ந்த* ஸ்வீகரிஸுவி ஸகாமதி”்‌ அர்ப்பித 
ஸோமரஸவ ப்ரீதி இல்லதெ” நீனு இட்டுகொம்பி 


ஸோமரஸத்தை கொண்டவனே. ஸுகோஷனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
எவ்வித விருப்பமும்‌ இல்லாமல்‌ செய்யப்படும்‌ பூஜை, யக்ஞ, ஸ்தோத்திரங்களை 
அன்புடன்‌ ஏற்றுக்‌ கொள்பவனே. பிரதிபலனை எதிர்ப்பார்த்து செய்யப்படும்‌ 
செயல்களை நீ அன்பு இல்லாமல்‌ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. 


469. ஸ்ரீ ஸுஹ்ருதா'ய நம: 

எுக*பூர்ண ஹ்ருத£யவுள்ள “'ஸுஹ்ருத” நமோ எம்பெ்‌ 
ஸுக“ஸாத'ன வேதா“தி“க*ள கோஷ மாள்ப பக்த 
௭௦க“ப்ரத* உதா£ரமனஸ்ஸுள்ள ஸுஹ்ருத” நீனு 
எுபூர்ண ஸுகரூப நிர்தோஷனு ஸு”கப்ரதா“த 


சுகமயமான இதயத்தைக்‌ கொண்டவனே. ஸுஹ்ருதயனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மோட்சத்திற்கான சாதனான வேதங்களை சொல்லும்‌ பக்தர்களுக்கு, 
மோட்சத்தை அருளும்‌ கருணை உள்ளம்‌ கொண்டவன்‌ நீ. பூர்ணனே. ஸுக ரூபனே. 
நிர்தோஷனே. சுகத்தை கொடுப்பவனே. 


470. ஸ்ரீ எ௦ுஹ்ருதே” நம: 

ஸம்பூர்ண க்‌“ரஹிஎஸுவனு ப*க்தக்ருத ஸ்துதியன்ன 

ஸ்ரீப 'ஸுஹ்ருத்‌' நமோ நினகெ* ஈ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸோ 
பேோப*னஸுபூர்ண மனஸ்ஸுள்ளவனு ஸுஹ்ருத்‌ நீனு 
ஸ்வப£க்க க்ருதஸேவெ ஸ்வீகரிஸி போ ப*னவீவி 


141 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸ்துதிகளை முழுமையாக ஏற்றுக்‌ கொள்பவனே. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. ஸுஹ்ருதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இந்த 
ஸ்தோத்திரத்தையும்‌ ஏற்றுக்‌ கொள்‌. மங்களகரமானவனே. பூர்ணமான மனஸ்‌ 
உள்ளவனே. பக்தர்கள்‌ செய்யும்‌ சேவைகளை ஏற்றுக்‌ கொண்டு, அவர்களை 
அருள்பவனே. 


471. ஸ்ர மனோஹராய நம: 

ஸோமப்ராமன மாடூு*வ'மனோஹர' நமோநமோ 
ப்ரேமதி“ந்த” ப*க்தரு அர்ப்பிஸுவ பூஜாத்‌“ரவ்ய 
௭௦பவித்ர நைவேத்‌“ய வஸ்துக“ள ஸ்வீகரிஸுவி 
கோ:பிகாதி: ப'க்தமன நின்னல்லி நெலஸிகொண்டி” 


ஸோமரஸத்தினை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ மனோஹரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்கள்‌ அர்ப்பிக்கும்‌ பூஜா த்ரவியங்களை, பவித்ரமான நைவேத்ய பொருட்களை 
அன்புடன்‌ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. கோபிகையர்கள்‌ முதலான பக்தர்களின்‌ மனம்‌ உன்னில்‌ 
நிலைத்திருக்கிறது. 


472. ஸ்ரீ ஜிதக்ரோதா'ய நம: 

ஸோமகா'தக பக்ஷியனு ஜயிஸுவ ங்யேன 
எம்ப பக்ஷியுள்ள 'ஜிதக்ரோதனே' நமோ நினகெ” 
ப்ரேமதி: ப*க்தரு அர்ப்பிப பூஜா கா'தக தைத்ய 
ஸமூஹவ பராஜய மாள்ப ப்‌”ருத்யருள்ளவனு 


ஸோம காதக என்னும்‌ பறவையை வெல்வதான கருடனைக்‌ கொண்டிருப்பவனே. 
ஜிதக்ரோதனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தியுடன்‌, அன்புடன்‌ பக்தர்கள்‌ 
அர்ப்பணம்‌ செய்யும்‌ த்ரவ்யங்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. தைத்ய சமூகத்தினை 
வெல்பவனே. பக்தவத்ஸலனே. 


473. ஸ்ரீ விரபா*ஹவே நம: 

அதி உத்தம வேத” அபி*மந்த்ரித ஸோமரஸ்‌ 
ஹிததி்‌ ஸ்வீகரிஸுவ “வீரபாஹு' நமோ எம்பெ்‌ 
க்ஷத்ரியோத்தம ராஜருக'ளந்தஸ்தனாகி்‌ நீனு 
க்ஷிதிய பாலிஸுவி ராஜராஜேஷ்வரனே ஸ்வராட்‌ 


மிகச்‌ சிறந்ததான, வேதங்களால்‌ அபிமந்த்ரணம்‌ செய்யப்பட்ட, ஸோமரஸத்தினை 
அன்புடன்‌ ஏற்றுக்‌ கொள்பவனே. விரபாஹுவே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. க்‌ 
ஷத்ரியர்களில்‌ உத்தமரான அரசர்களில்‌ அந்தர்யாமியாக இருந்து நீ உலகத்தை 
காக்கிறாய்‌. ராஜராஜேஷ்வரனே. விஸ்வரூபனே. 


474. ஸ்ரீ விதா*ரணாய நம: 


142 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அஹிம்ஸ்யனு “விதாரண” நமோ எம்பெ* பலபூர்ண 
மஹானந்தப்ரசுர நீ மஹிஷீயரிகு” கோ'பீ 

மஹாபக்த ஞானிஸமூஹக்கெ “ணம்‌” ஸுக2ப்ரதா£தா 
மஹாதை'*த்ய ஹிரண்யகமிபுன ஸீள்தி' ந்ருஹரே 


அஹிம்ஸ்யனே. விதாரணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பலபூர்ணனே. 
ஆனந்தமயனே. உன்‌ மனைவிகளுக்கும்‌, மஹா பக்தர்களான கோபிகை முதலான 
பக்தர்களுக்கும்‌ சுகத்தை கொடுப்பவனே. மஹா தைத்யனான ஹிரண்யகசிபுவை 
கொன்றவனான ஸ்ரீநரசிம்மனே. 


475. ஸ்ரீ ஸ்தா“பனாய நம: 

ப*க்தரிகெ* எுக*வொத”கி*ள௦வ “ஸ்தாபன” நமோ 
ப£க்தரிகெ* ஆனந்த” நித்‌*ரா ப்ரவர்த்தகனு நீனு 

அதி உத்தமானந்த*மய ஸ்வபசக்தரிகெ எக்‌ 

தாதா ஸுபாலக ஆப ஸர்வவந்த்‌ய ஸ்வாமி நீனு 


பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்‌ ஸ்தாபனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களுக்கு ஆனந்த நித்ரையை அருள்பவனே. தன்‌ பக்தர்களுக்கு உத்தமமான 
ஆனந்தமய சுகத்தை (மோட்சத்தை) அருள்பவனே. அனைவரையும்‌ காப்பவனே. 
அனைவராலும்‌ வணங்கப்படுபவனே. ஸ்வாமியே. 


476. ஸ்ரீ ஸ்வவமாய நம: 

ஸ்வதந்த்ரனு “ஸ்வவம' நமோ அனன்யாக்‌”ன நீனு 
ஸதா ஸ்வேச்சா ப்ரவ்ருத்தனு ஸர்வவன்னு நின்ன வஸு 
அத்‌£னவாகி'ட்டூ கொண்டிருவ ஸ்வாமித்வதி'ந்த” ஸ்வ 
உத்தமத்வ வஸுகரூபத்வ பப ஹீகெ* ஸ்வவஸா 


ஸ்வதந்த்ரனே. ஸ்வவபனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யாருக்கும்‌ நீ அதீனம்‌ 
இல்லை. எவ்வித பலனும்‌ இன்றி அனைத்து செயல்களையும்‌ செய்பவன்‌. 
அனைத்தையும்‌ உன்‌ வசமே / அதீனமே வைத்துக்‌ கொண்டிருப்பவனே. 
ஸர்வோத்தமனே. ஸுகரூபனே. 


477. ஸ்ரீ வ்யாபினே நம: 

நானா ரூபவந்த பூர்ணைஸ்வர்ய “வ்யாபீ' நமோ எம்பெ்‌ 
ஆனந்த*ரூபனு நீனு நின்ன ஈ மக்தியிந்த்‌ 

அனந்த ஜீவரொளு ஸர்வவஸ்துக'ளொளித்‌து* 

நீனு தத்ஸத்தா பக்தி ப்ரவ்ருத்யாதி“க“ளன்னீவி 


பற்பல ரூபங்களை கொண்டவனே. முழுமையான செல்வங்களை கொண்டவனே. 
வ்யாபினே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆனந்தரூபனே. உன்னுடைய இந்த 


143 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


சக்தியினால்‌ நீ அனைத்து ஜீவர்களிலும்‌, அனைத்து பொருட்களிலும்‌ இருந்து, 
அந்தந்த ஜீவர்களுக்கும்‌ , பொருட்களுக்கும்‌, சக்தியினை கொடுக்கிறாய்‌. 


478. ஸ்ர நைகாத்மனே நம: 

ப்ரத்யுபகார மாடு“வரு இல்லவந்தவ 'நைகாத்ம' 

ஸதா” நமோ ஸம்பூர்ணைஸ்வர்ய ஆனந்தா£தி* ஸ்வரூப 
ஆப்தகாமா ஸ்வப்ரயோஜன விவர்ஜித அனந்த 
அத்பு*தமஹிமனு ஸ்வரத ஸ்வதந்த்ர ஸ்ரீரமண 


எதையும்‌ பிரதிபலன்‌ பார்க்காமல்‌ உதவி செய்பவனே. நைகாத்மனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. முழுமையான ஜஸ்வர்யங்களை ஆனந்தாதி ஸ்வரூபத்தினை 
கொண்டவனே. ஆப்தகாமனே. உன்‌ செயல்களால்‌ உனக்கு எவ்வித 
பிரயோஜனங்களும்‌ இல்லை. அனந்தமான, அற்புதமான மகிமைகளை கொண்டவன்‌. 
ஸ்வதந்த்ரனே. ஸ்ரீரமணனே. 


479. ஸ்ர அனேக கர்மக்ருதே நம: 

நின்ன ப”க்தர பித்ராதி'க*ள்கெ* ஸுக*வாஸதா£தா 
“அனேக கர்மக்ருத்‌' நமோ ஸ்ருஷ்ட்யாதி£கர்த நீனு 

நின்ன பக்த ப்ரஹ்லாதசன பித்ராதி“க“ள்கெ்‌ ஸத்கதி 

எுக*ஸ்தான வித்தி வர தா£னாதி: கர்மக்ருத்‌ நீனு 


உன்‌ பக்தர்களின்‌ பித்ரு வரிசைகளுக்கு சுகமான இருப்பிடத்தை தருபவனே. அனேக 
கர்மக்ருதே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ருஷ்ட்யாதி அனைத்து செயல்களையும்‌ 
செய்பவனே. உன்‌ பக்த பிரகலாதனின்‌ பித்ருகளுக்கு ஸத்கதியை அளித்தவனே. 
அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. 


480. ஸ்ரீ வத்ஸராய நம: 

நீனு எல்லு ஸமவாகி* இருவிவத்ஸர' நமோ 
ஸ்தாசனபே*த£தி* நின்னய பூர்ணத்வக்கெ பே'த*வில்ல 
கிருஷ்ண நின்ன காருண்ய ஏனெம்பெ்‌ வத்ஸக்‌“எ காய்தி” 
விஷ்ணுராதன்ன பொரெதி: அஸர வத்ஸன்ன ஸ்ள்தி்‌ 


அனைத்து இடங்களிலும்‌, அனைவரிலும்‌ நீ பாரபட்சம்‌ இன்றி இருக்கிறாய்‌. 
வத்ஸரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்‌ அவதார, ரூபங்களிடையே 
பூர்ணத்வத்திற்கு பேதம்‌ இல்லை. கிருஷ்ணனே உன்‌ காருண்யத்தை நான்‌ 
என்னவென்று புகழ்வேன்‌?. பசுக்களை காத்தவனே. அபிமன்யுவின்‌ மகனான பரிக்‌ 
ஷித்தை (விஷ்ணுராத) காத்தாய்‌. அசுரர்களை அடித்தாய்‌. 


481. ஸ்ர வத்ஸலாய நம: 
காயத்ரி ஸோமாதிக“ள ஸ்வீகரிஸுவ “வத்ஸலா? 


144 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தோயஜாக்ஷனே நமோ கா£னத்ராணகர்த கோ“பால 
காயவாங்மனதி*ந்த்‌ பக்தி பொளஸுவவரிகெ” 
த*யவ பாலிஸி இஹபரதி: ஸுக'கொடு£வி 


காயத்ரி மந்திரங்களை, ஸோமரஸங்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. வத்ஸலனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தாமரைக்‌ கண்ணனே. உலகத்தை காப்பவனே. 
கோபாலனே. உடல்‌, வாக்கு, மனஸ்‌ ஆகியவற்றால்‌ பக்தியை வளர்ப்பவர்களுக்கு 
அருள்‌ புரிந்து, இஹ பரங்களில்‌ சுகத்தை கொடுப்பவனே. 


482. ஸ்ர வத்ஸினே நம: 

ஸுதா'தி' பரிவாரவந்தனு “வத்ஸ்‌” நமோ எம்பெ்‌ 
பத்மப£வ வாயு பமிவ ப்ரத்‌*யும்னாதி எத” ஸேவ்ய 
வத்ஸி எந்தெ£னிஸுவி ஸ்ரீவத்ஸத'ரனாது”த”ரிம்‌ 
வத்ஸக'ளன்ன ஸதா: ஸம்ரக்ஷிஸுதி கோபால 


மகன்‌ ஆகியோர்களைக்‌ கொண்ட பரிவாரத்தை கொண்டவனே. வத்ஸினே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்மா, வாயு, ருத்ரர்‌, பிரத்யும்னன்‌ முதலான மகன்களால்‌ 
வணங்கப்படுபவனே. வத்ஸி எனப்படுபவனே. ஸ்ரீவத்ஸதரன்‌ ஆகையால்‌, பசுக்களை 
எப்போதும்‌ காப்பவனே. கோபாலனே. 


483. ஸ்ரீ ரத்னக”ர்ப்பா"ய நம: 

ப£க்தரிகெ்‌ இச்சிதவ ஈவ மனஸ்ஸுள்ளவனு 
“ரத்னக”ர்ப்பீனே' நமோ ஸ்ரீகர நாராயண ஹ்ரீ ஸ்ரீ 

யுக்த நீ கருடோ“பரி குளிது கைக*ளிம்‌ சாசி 

ரத்ன த£னத்‌*ரவ்ய கொடு£வி ப*க்தரிகெ” க்ருபெயிம்‌ 


பக்தர்கள்‌ விரும்புவதை அளிக்கும்‌ மனம்‌ கொண்டவனே. ரத்னகர்ப்பனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீகர நாராயணனே. நீ கருடனில்‌ அமர்ந்து, உன்‌ திருக்கரங்களால்‌ 
ரத்ன, செல்வங்களை உன்‌ பக்தர்களுக்கு கருணையுடன்‌ அருள்கிறாய்‌. 


484. ஸ்ரீ தனேஷ்வராய நம: 

தூனாதி:பதியாகி்‌ க்ருத்ஸாதி' ரிஷிகள மாள்பி 
தா'னேஸ்வர நமோ த*னநியாமக த'ன ஸ்வாமி 
த*னாதி£கள நீ நிர்வ்யாஜ ப'க்தரிகெ்‌ தே“வஸர்ம 
ஞானிரைக்வ ஸுதா*மாதி'க*ளிகி'த்தி நீனாகி*யே 


க்ருத்ஸ முதலான ரிஷிகளை தனாதிபதியாக ஆக்கினாய்‌. தனேபஃவரனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. செல்வங்களை நியமனம்‌ செய்பவனே. நிர்வ்யாஜ பக்தர்களுக்கு 
செல்வங்களை அளிப்பவனே. தேவமர்மா, சுதாமா ஆகிய பக்தர்களுக்கு நீ 
அருளினாய்‌. 


145 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


485. ஸ்ரீ தீர்மக்ருதே நம: 

ஸந்தி* ஸம்ப*ந்த* மாடு“ வவ தர்மக்ருத்‌ நமோ எம்பெ” 
ஸாது” ஸுஜ்ஜனர ஸம்ப£ந்த* மாடி'ஸி ஹரிப£க்தி 
வ்ருத்‌“தி'யாகி' த்வத்ப்ரஸாத” இத்து ஸலஹுவியோ நீ 
ஸாது” ப*க்த வாஞ்சிதவ பூரெயிஸுவிமோ ஸ்ரீ 


நல்ல ஸம்பந்தங்களை செய்பவனே. தர்மக்ருதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸாது 
ஸஜஜனர்களின்‌ சம்பந்தத்தினை செய்து, ஹரிபக்தியை வளர்த்து, உன்னுடைய 
பிரசாதங்களை கொடுத்து, அருள்கிறாய்‌. அனைத்து பக்தர்களின்‌ விருப்பங்களை நீ 
நிறைவேற்றுவாய்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


486. ஸ்ரீ த£ர்மகு*பே நம: 

ப£க்த ரக்ஷக நீனு 'த'ர்மகு“ப்‌' நமோ நமோ எம்பெ்‌ 
வேத” தர்ம ஆசரிஸுவ ஸுஜனபோஷதக நீனு 
யுதிஷ்டிராதி* பாண்ட'வர ஸம்ரக்ஷிஸிதி்‌ மத்து 
விது*ரோத்‌*த*வாதி்‌ ப*ஹுப*ஹு ப*க்தஸம்ரக்ஷக 


பக்தர்களை காப்பவனே. தர்மகுபே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வேத, தர்மங்களை 
பின்பற்றும்‌ ஸஜ்ஜனர்களை காப்பவன்‌ நீ. யுதிஷ்டிரன்‌ முதலான பாண்டவர்களை 
காத்தாய்‌. மற்றும்‌, விதுர, உத்தவ ஆகிய பற்பல பக்தர்களை காத்தாய்‌. 


487. ஸ்ரீ த'ர்மிணேநம: 

மஹாத்ம்யவந்த நீனு த*ர்மீநமோ எம்பெ* நினகெ” 
மஹா நின்னய நிர்தோ£ஷகு“ண க்ரியாதி'க'ளெல்ல 
மஹாத்மவு ஸ்வரூப தூர்ம அனந்தவாகி4ஹவு 
மஹாத'ர்மக*ஞு நின்ன அதீசனவு ஸர்வத£லு 


பெரும்‌ மகிமைகளை கொண்டவன்‌ நீ. தர்மிணே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்னுடைய நிர்தோஷ குணங்கள்‌, செயல்கள்‌ அற்புதமானவை. உன்னுடைய 
ஸ்வரூப தர்மம்‌ அனந்தமானது. அனைத்து மஹா தர்மங்களும்‌ உன்‌ 
அதீனமானவையே. 


488. ஸ்ரீ ஸத'ஸக்ஷராய நம: 

யக்ஞஷாலாதல்லித்த” ஸோம முத“தி*ந்த ஸ்வீகாரா 
யக்ஞபு”க்‌ நீ மாள்பி ஸத£ஸக்ஷர நமோ நமோ நினகெ” 
ஸர்வக்‌£ஞ நீ மூர்தா'மூர்த்தகள ஸ்ருஷ்டிஸ்தி*திலய 
முக்‌“யகாரணனு ஸத*ஸக்ஷர எந்தெசனிஸுவி 


146 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


யக்ஞசாலையிலிருந்து உன்னுடைய பங்கினை மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்‌ கொள்பவனே. 
யக்ஞங்களை நீயே செய்விக்கிறாய்‌. ஸதஸக்ஷரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸர்வக்ஞனே. உருவம்‌ / அருவம்‌ என அனைத்தையும்‌ நீயே படைத்தாய்‌. நீயே 
அனைத்திற்கும்‌ முக்கிய காரணன்‌. ஆகையால்‌ ஸதஸக்ஷர எனப்படுகிறாய்‌. 


489. ஸ்ரீ அக்ஷராய நம: 

ப*க்தக்ருதஸ்தோத்ர அங்கீ'கரிஸுவவ “அக்ஷரம்‌” 
ஸதா நமோ என்ன ஹொரஒளகித்‌”“து” மாடி'ஸுவ 
ஸ்தோத்ரக்‌'ரந்தகள நீ த*யதி“ந்த” அங்கீ*கரிஸோ 
ஸதா்‌“க“ம ப்ரதிபாத்‌*ய நித்ய நிர்தோ£ஷ ஸுகுண 


பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்கும்‌ அக்ஷரனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எனக்கு உள்ளே / வெளியே என இருந்து நீ செய்விக்கும்‌ இந்த 
ஸ்தோத்திர கிரந்தங்களை அங்கீகரிப்பாயாக. வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. 
நிர்தோஷனே. ஸு குணனே. 


490. ஸ்ரீ அவிக்ஞாதே நம: 

அக்‌*னிகோ“க்ஷீராதியிம்‌ ஸுபோோபி“த ஸோமரஸவ 
நிக்‌“ ரஹிஸுவி “அவிக்ஞாதா' நமோ நமோ நினகெ” 
நீ கணனெ மாட“லாரி ப்ரஸன்ன ப'க்தரபரா 

த*கள க்ருபதி' கொம்பி: ஸுபவித்ர பூஜா த்‌“ரவ்ய 


அக்னி, கோக்ஷீர ஆகியற்றால்‌ ஒளிர்வதான ஸோம-ரஸத்தை நீ புறக்கணிக்கிறாய்‌. 
அவிக்ஞாதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்‌ பிரியமான பக்தர்களின்‌ 
தவறுகளை நீ மன்னிக்கிறாய்‌. அவர்கள்‌ அளிக்கும்‌ பவித்ரமான பூஜா திரவியங்களை 
நீ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. 


491. ஸ்ரீ ஸஹஸ்ராம்பவே நம: 

ப்ரக்‌“யாத த்‌*யாவப்ருது*வி வ்யாபகனெ 'ஸஹஸ்ராம்பமு 
ப*க*வான்‌ நமோ ஞான தேஜஸ்புஞ்ச அமிதாம்பப 
ஜகி'ஜகி“ப ஜ்யோதிர்மய எருத£ர்யறனதா“ரியே 

அகளங்க ஸுக்ஞானி ப'க்தரலி ப்ரஜ்வலிஸுதி 


அனைத்து உலகங்களிலும்‌ வ்யாபித்திருப்பவனே. ஸஹஸ்ராம்பனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஞான, தேஜஸ்ஸினை அபாரமான கொண்டிருப்பவனே. ஒளிர்பவனே. 
ஸுதர்சன சக்கரத்தை தாங்கியவனே. களங்கமற்றவனே. ஸுக்ஞானியே. பக்தர்களில்‌ 
நீ ஒளிர்கிறாய்‌. 


492. ஸ்ரீ விதா”த்ரே நம: 
விஸறோஷேண ஸோமபான மாடூ*வ “விதாதா” நமோ 


147 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வியேஷேண தா£ரகனு நீ ஆது'த“ரிம்‌ விதாதா 
ஹ்ரீ ஸ்ரீ ஸமேத க“ருடோ“பரி குளிதிருவி நீ 
வளமுத்‌“ரவ்ய ரத்னாதி*கள ப'க்தரிகெ்‌ கொடு*வி 


ஸோமபானத்தை செய்பவனே. விதாத்ரே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அனைத்தையும்‌ தரித்திருப்பவனே. ஆகையால்‌ நீ விதாதா எனப்படுகிறாய்‌. 
லட்சுமிதேவியுடன்‌ நீ கருடனில்‌ அமர்ந்திருக்கிறாய்‌. உன்‌ பக்தர்களுக்கு நீ த்ரவ்ய, 
ரத்ன ஆகியவற்றை அருள்கிறாய்‌. 


493. ஸ்ரீ கருதலக்ஷ்மணாய நம: 

யதா்‌யோக்‌*ய நியமேன ஸர்வரிந்த” ப்ரார்த்த“னிப 
“க்ருதலக்ஷண்‌ நமோ ஸர்வ தேவ நராதி* ஸ்வாமி 

ஜக'த்ஸ்ருஷ்டி ஸ்தி'திலய நியதி ஞான அஞ்ஞான 

ப*ந்தமோக்ஷ கர்த்ருத்வ லக்ஷணவான்‌ ஸர்வே ஸ்ரீ 


அனைவராலும்‌ அவரவர்‌ யோக்யதைக்கேற்ப பிரார்த்தனை செய்யப்படுபவனே. 
க்ருதலக்ஷ்மணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து தேவ, நரர்களுக்கும்‌ 
ஸ்வாமியே. ஜகத்‌ ஸ்ருஷ்டி, ஸ்திதி, லய, நியமன, ஞான, அஞ்ஞான, பந்த, மோக்ஷ 
ஆகிய அஷ்ட கர்த்ருத்வங்களையும்‌ செய்பவனே. ஸர்வேசனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. 


494. ஸ்ரீ க”ப*ஸ்தி*நேமியே நம: 

எஸுக”ப்ராப்தி மாடு*வவ 'க“ப“ஸ்தி“நேமியே' நமோ 
ள௦க“*ஞான ஹிதகர தேஜ:ப்ரவர்த்தக நீனு 
ப்ரகாமமிஸுவ தேஜ:புஞ்ச சக்ர ஹிடிதி்‌ருவி 
ஆர்கேந்து பா'ஸகனு ஆஸ்ரயனு ஜ்யோதிர்மயனு 


ஸுக ப்ராப்தியை கொடுப்பவனே. கபஸ்திநேமியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சுகத்தை, ஞானத்தை, தேஜஸ்ஸினை கொடுப்பவன்‌ நீ. ஒளிர்வதான தேஜஸ்‌ 
கொண்ட சக்கரத்தை பிடித்திருப்பவன்‌ நீ. சந்திர, சூரிய, நட்சத்திரங்களுக்கு நீயே 
ஒளியை கொடுக்கிறாய்‌. ஜோதிர்மயனே. 


495. ஸ்ரீ ஸத்வஸ்தாய நம: 

ப£க்தர மனஸலி இருவவனு “ஸத்வஸ்தசனே” 

ஸதா” நமோ ப”க்திவர்த்திஸி ராஜிஸுவி ஹ்ருஜ்யோதி 
நிர்தோ£ஷ கல்யாண கு“ண நிதி'யே நிகூட'னாகி: 

ஸதா” அந்தர்யாமியாகி'ருதியோ நீ ்ரீஸமேத 


பக்தர்களின்‌ மனதில்‌ இருப்பவனே. ஸத்வஸ்தனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களில்‌ பக்தியை வளர்த்து அங்கு நீ இருப்பாய்‌. நிர்தோஷனே. கல்யாண 


148 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


குணநிதியே. ஸ்ரீலட்சுமிதேவி சமேதனாக நீ எப்போதும்‌ அனைவரிலும்‌ 
அந்தர்யாமியாக இருக்கிறாய்‌. 


496. ஸ்ரீ ஸிம்ஹாய நம: 

ரத*ஸங்க*தவாத* அனேக அஸ்வவந்த “ஸிம்ஹ” 
ஸதா” நமோ நமோ நினகெ* ஹ்ருஷிகேம ஸர்வே 
மாதவனே நீ ஸ்ரேஷ்ட நினகெ்‌ ஸம ஸ்ரேஷ்டரில்ல 
மோத“மய ஸாராத்மா நிர்தோ£ஷ கு“ணபூர்ண ஸிம்ஹ 


பற்பல குதிரைகள்‌ பூட்டப்பட்ட ரதத்தை கொண்டவனே. ஸிம்ஹனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஹ்ருஷிகேறனே. ஸர்வேபமனே. மாதவனே. நீயே சிறந்தவன்‌. 
உனக்கு சமமோ, சிறந்தவரோ வேறு யாரும்‌ இல்லை. ஆனந்தமயனே. ஸாராத்மனே. 
நிர்தோஷனே. குண பூர்ணனே. ஸிம்ஹனே. 


497. ஸ்ரீ பூதமஹேஸ்வராய நம: 

அங்வோத்தம ரத“கெ ஈஸ்வர 'பூ.தமஹேஸ்வர ' 

நா ஸதா்‌ நமோ எம்பெ': தே“ஹாக்ய ரதே“ஸ்வர ப்ராண 
ஈ எ௦ுநாமதி: நீ ஸ்ரீ ஹ்ரீ ஸமேத குளிதிருவி 

ஹே ஸர்வபூ£த மஹேஸ்வரனே நமோ வாயுஸேவ்ய 


மிகச்‌ சிறந்த குதிரைகள்‌ கொண்ட ரதத்தை கொண்டவனே. பூதமஹேஸ்வரனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தேகம்‌ என்னும்‌ இந்த ரதத்தில்‌, லட்சுமிதேவி சகிதமான 
ப்ராண என்னும்‌ பெயரில்‌ நீ அமர்ந்திருக்கிறாய்‌. ஸர்வபூத மஹேஸ்வரனே. 
வாயுதேவரால்‌ வணங்கப்படுபவனே. 


498. ஸ்ரீ ஆதி*தே”வாய நம: 

ப்ராத*மிகவாகி* ஸோமபான மாள்ப “ஆதி“*தே“வ' 

ஸதா்‌ நமோ யக்ஞபூஜா ஸேவா நைவேத்‌“யக*ளன்ன 
மொதசலு அர்ப்பிஸல்பட்டு ஸ்வீகரிஸுவி ராஜஸ 
யாதி* மொதல பூஜெய கொண்ட 'த்‌“து* லோகப்ரஸித்‌“த” 


முதன்முதலில்‌ அமிர்தத்தை படைத்தவனே. ஆதிதேவனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. யக்ஞங்கள்‌, பூஜைகள்‌, ஸேவைகள்‌, நைவேத்ய அன்ன, ஆகியவை 
அர்ப்பிக்கப்பட்டு அதனை நீ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. ராஜஸுூயாதி யாகங்களை நீ 
ஏற்றுக்‌ கொண்டது, உலகப்‌ புகழ்பெற்ற செய்தியாக இருக்கிறது. 

499. ஸ்ரீ மஹாதே*வாய நம: 

ப“ஹுகர்மகர்த மஹாதேவ” நமோ நமோ எம்பெ்‌ 

மஹதா”தி' ஸர்வபூ'த ஸ்ருஷ்டி மொதலாத” கர்ம 

மஹானந்த” லீலெயா ஸ்வதந்த்ரதி: மாடு'விநீனு 


149 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹி ஸ்ரீற ஸர்வமுக்தாமுக்த நியந்த்ரு ஸர்வே 


பற்பல செயல்களை செய்பவனே. மஹாதேவனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மஹதாதி அனைத்து தத்வங்களை படைத்தவனே. இந்த செயல்களை உன்‌ 
லீலையினால்‌, ஸ்வதந்த்ரமாக செய்பவனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 
அனைத்து முக்தர்கள்‌, அமுக்தர்களுக்கும்‌ நியமனம்‌ செய்பவனே. ஸர்வேபனே. 


500. ஸ்ரீ தே'வேயாய நம: 

ஸத்ருக'ள ஸோலிஸுவ இச்செயுள்ளவனு நீனு 
ஸ்தோத்ர ஸ்வாமியு “தேவே நமோ எம்பெ” சதுராத்ம 
ஒற்தொ'ந்து* அக்ஷரதொ“ளிஹவு கு“ணக்ரியாரூப 

ஹே தே£வதெக்‌:ள ஈபமனே மரனு ॥ரணெம்பெ” 


எதிரிகளை வெல்லும்‌ விருப்பம்‌ கொண்டவன்‌ நீ. ஸ்தோத்திரம்‌ செய்யப்படுபவனே. 
தேவேமனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து அக்ஷரங்களிலும்‌ நீ 
இருக்கிறாய்‌. குண, க்ரியா ரூபனாக இருப்பவனே. தேவதைகளின்‌ ஈபமனே. உன்னை 
நான்‌ வணங்குகிறேன்‌. 


501. ஸ்ரீ தே£வப்‌“௬தே நம: 

த்‌*யுதி ப்லாதி”க”ள ஸம்பூர்ண நிதி” தா£ரகனு 
மாத'வனே 'தே“வப்‌“ருத்‌' நமோ நமோ எம்பெ்‌ 
நீனு தே£வதெக“ள தா£ரகனு அவருகள 
த்‌£யுதிபலாதி”க“ள ப்ரவர்த்தகனு ஆஸ்ரயனு 


தேஜஸ்‌, வலிமைகளின்‌ முழுமையான நிதியே; அவற்றை அளிப்பவனே. மாதவனே. 
தேவப்ருதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ தேவதைகளின்‌ தலைவனே. அவர்களின்‌ 
தேஜஸ்‌, வலிமைகளை வழங்குபவன்‌ நீயே. 


502. ஸ்ரீ கு“ரவே நம: 

மமிஷ்யோபதே“றகனே 'கு?ரவே' நமோ நினகெ்‌ 
தோயஜாஸன ஆதி'கவிகெ மொத:லுபதே“ஸு 
ஸவ்யஸாசிகெ” கீ£ீதெ உபதே“ற மாடி“தி* ஹாகு” 
ஸபிஷ்ய ஸர்வர்கு்‌ அனிமித்த முக்‌“ய கு“ரு நீனேவெ 


சிஷ்யர்களுக்கு உபதேசம்‌ செய்பவனே. குருவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஆதிகவியான பிரம்மதேவருக்கு முதலில்‌ உபதேசம்‌ செய்தவனே. அர்ஜுனனுக்கு 
கீதை உபதேசம்‌ செய்தாய்‌. மற்றும்‌ சிஷ்யர்கள்‌ அனைவருக்கும்‌ எதையும்‌ 
எதிர்பார்க்காத முக்கிய குரு நீயே. 

503. ஸ்ரீ உத்தராய நம: 


150 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸம்ஸாரோத்தாரகனு “உத்தர நமோ நமோ எம்பெ்‌ 
ஸம்ஸாரனீகி“ஸி ஸுமோக்ஷவன்னீவி நீ முகுந்த” 
அஸமஸம்பூர்ண கு£ணக'ணார்ணவ அனக”“னு 

ஸ்ரீற ஸர்வோத்தம ஞான பக்தி விஷய உபாஸ்ய 


சம்சார சுழற்சியை நீக்குபவன்‌ நீயே. உத்தரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சம்சாரத்தை நீக்கி மோட்சத்தை அருள்பவன்‌ நீயே. முகுந்தனே. சமமற்ற, 
முழுமையான, குணங்களின்‌ கடலே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 
ஸார்வோத்தமனே. ஞான பக்திகளால்‌ வணங்கப்படுபவனே. 


504. ஸ்ரீ கோ“பதயே நம: 

வேசதவாக்யக”ளிகெ” ஸ்வாமி (கோ“பதி' நமோ எம்பெ்‌ 
ஸ்ரீத*ரா து£ர்கா*தி* நாமளு ரமாபதியு நீனு 

ஸ்தாயுக்‌ ஸ்ரீராம கிருஷ்ண ப்ருது” ராஜராஜேங்வர 
க்ஷிதி நாக' தே'னுக“ள பதியு கோ'பதி நீனு 


வேத வாக்கியங்களால்‌ போற்றப்படுபவனே. கோபதயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீதரனே. துர்கா முதலான பெயர்களைக்‌ கொண்ட ரமாதேவியின்‌ தலைவன்‌ நீயே. 
சீதையுடனான ஸீராமனே. கிருஷ்ணனே. ராஜராஜேஸ்வரனே. பூமியில்‌ உள்ள 
அனைத்து பசுக்களின்‌ தலைவன்‌ நீயே. 


505. ஸ்ரீ கோ“ப்த்ரே நம: 

ரிஷிக'ள ஸம்ரக்ஷிஸுவ ‘கோப்தா நமோ நினகெ” 
ரக்ஷண கர்த்ருத்வமுக்‌“யவாகி' நின்னதே“வே ஸ்வாமி 
ரக்ஷிஸுவி ப்ராணிகள ஸர்வ அவஸ்தெ“க“ளல்லி 
ரக்ஷகனு ஸர்வ முக்தாமுக்த ஆஸ்ரயனு ஸ்ரீ 


ரிஷி முனிவர்களை காப்பவனே கோப்த்ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அனைவரையும்‌ காப்பவன்‌ நீயே ஸ்வாமி. அனைத்து ப்ராணிகளையும்‌ அனைத்து 
நிலைகளிலும்‌ நீ காப்பாயாக. முக்தர்கள்‌, அமுக்தர்கள்‌ என அனைவருக்கும்‌ நீயே 
ஆதரவாக இருக்கிறாய்‌. 


506. ஸ்ரீ ஞானக”ம்யாய நம: 

ஞானாதி: மஹாத்ம்ய பூர்ண நிதி*யாகி*ருவவனு 
“ஞானக”ம்யனு' நீனு நமோ எம்பெ* ஸதா: நினகெ” 

ஞானிப£க்தருக'ள்கெ” நீ ப்ராப்பனாகி“ருவி 'மித்‌“யா 

ஞானேனச தமோஞானேனைவ பரம்பத”“ம்க*ம்ய' 


151 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞானாதி அனைத்து நற்குணங்களையும்‌ முழுமையாகக்‌ கொண்டிருப்பவன்‌ நீயே. 
ஞானகம்யனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஞானிகளுக்கு, பக்தர்களுக்கு நீ 
அடையத்‌ தக்கவனாக இருக்கிறாய்‌. 


507. ஸ்ரீ புராதனாய நம: 

பரம முக்‌”யஸுக? விஸ்தாரக 'புராதன' நமோ 
புரஸ்ரேஷ்ட வைகுண்டாதி* ஸ்தாசனதி* ஸு௧க”விஸ்தாரா 
ஸ்ரீ ரமாபதி நீனு மாடி” ப'க்தரிகொ“த“கு“வி 

பரம ப்ராசீன முக்‌யஸ்வாமி ஸனாதன ஸ்வதந்த்ர 


முக்கிய சுகமான மோட்சத்தை கொடுப்பவனே. புராதனனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வைகுண்டாதி அனைத்து சுக ஸ்தானங்களிலும்‌ இருப்பவனே. 
ரமாபதியே. நீயே பக்தர்களுக்கு அருள்கிறாய்‌. அனைத்திற்கும்‌ முதல்வன்‌ நீயே. 
ஸனாதனனே. ஸ்வதந்த்ரனே. 


508. ஸ்ரீ மரீரிணே நம: 

ஆங்ரய நியாமகனு ஸர்வலோகதா்‌ஒனந்த”“க்கெ 
“ஸரீரி' எந்தெனிஸுவியோ நமோ ஸர்வ அந்தஸ்த” 

சராசர ஸர்வத்ரதொ“ளிப்ப சேஷ்டகனு நீனு 

மரீரஸ்த” க்ருத்திவாஸ ப்ரக்ருதே: பர: சின்மாத்ரா 


அனைத்து உலகங்களின்‌ ஆனந்தத்திற்கு நீயே கதியாக இருக்கிறாய்‌. ஸரீரிணே என்று 
அழைக்கப்படுகிறாய்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைவரிலும்‌ அந்தர்யாமியாக 
இருப்பவனே. அனைத்து செயல்களையும்‌ அனைவரின்‌ மூலம்‌ செய்விப்பவனே. 
சின்மயனே. 


509. ஸ்ரீ பூ. தக்ருதே நம: 

அனாதிஞான வ்யக்தமாள்ப 'பூ'தக்ருத்‌' நமோ எம்பெ்‌ 
அனாதி: ஸ்வரூப பூ'தக்ஞான ஸ்வாபி நின்னிச்செயிம்‌ 
நீனே ப்ரக்ருதி ஸம்ப*ந்த'தி"ம்‌ மரெயாத* ஞானவ 
க'னத*யதி: வ்யக்தமாடு“வி ப'க்திஸாதகர்கெ்‌ 


அனாதி ஞானத்தை கொடுப்பவனே. பூதக்ருதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனாதி 
ஸ்வரூப பூதஞானனே. ஸ்வாமியே. உன்‌ இஷ்டத்தினாலேயே, நீயே ப்ரக்ருதியின்‌ 
சம்பந்தத்தினால்‌ மறைந்த ஞானத்தை மறுபடி வெளிப்படுத்தி, பக்தியை 
செலுத்துபவர்களுக்கு கொடுப்பாய்‌. 


510. ஸ்ரீ போ”க்த்ரே நம: 
ஸமுத்‌*ர பூரணாதி* நின்ன ஸ்வமஹிமெ பாலக 
ஸுமஹார்ஹ 'போ”க்த' நமோ நமோ என்னுவெ நினகெ” 


152 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அமித ஆனந்த” ஸுப்ரசுர நீ நின்ன ஸ்வரூப 
எுமஹிமெகள நித்ய அனுப*விபி அனக” 


கடல்‌ போல பூரணமான மகிமைகளைக்‌ கொண்டவனே. போக்த்ரனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அற்புத ஆனந்தத்தை வெளிப்படுத்துபவனே. உன்‌ ஸ்வரூப 
மகிமைகளை தினமும்‌ (எப்போதும்‌) அனுபவிக்கிறாய்‌. அழிவில்லாதவனே. 


511. ஸ்ரீ கபீந்த்ராய நம: 

எமக” த்‌சரவிணவந்த நீ ஸ்துதிஸாமர்த்‌“ய ஈவியோ 
“ஸ்ரீகபீந்த்ரனே' நமோ ஸுபூர்ணைஸ்வர்ய லக்ஷ்மீபதே 

எமுக்‌*ரீவ ஹனுமதாதி'க*ளிகெ” இந்த்‌“ர ஸ்ரீராம நீ 

ஸுகா*தை”ஸ்வர்ய முக்தாமுக்தரிக்‌*வி பதாயோக்‌£ய 


அபாரமான சுகத்தை கொண்டவனே. ஸ்துதிகளை படிக்கும்‌ சாமர்த்தியத்தை 
அருள்வாயாக. ஸ்ரீகபீந்த்ரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபாரமான 
செல்வங்களை கொண்டவனே. லட்சுமிபதியே. சுக்ரீவ, ஹனுமன்‌ ஆகியோருக்கு 
தலைவனே. ஸ்ரீராமனே. முக்தர்கள்‌, அமுக்தர்கள்‌ என அனைவருக்கும்‌ சுகாதி 
அனைத்து செல்வங்களையும்‌, அவரவர்‌ யோக்யதைக்கேற்ப வழங்குபவனே. 


512. ஸ்ரீ பூ ரித*க்ஷிணாய நம: 

மஹா ஸ்வச்சந்தானுவர்த்தியே 'பூ'ரித*க்ஷிண' நமோ 
ப£ஹு அஸ்வமேதா“தி' யக்ஞகள நீ ஆசரிஸி 

ப£ஹள த“க்ஷிணெய கொட்டி லோக பமிக்ஜஷணெ க்ஷேமக்கெ 
மஹா ஸாமர்த்யபூர்ண ஸ்வதந்த்ர பூ*ரித*க்ஷவிணனு 


யாருடைய உதவியும்‌ இன்றி அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. பூரிதக்‌ 
ஷிணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பற்பல அஸ்வமேத யாகங்களை நீ செய்து, 
அபாரமான தக்ஷிணைகளை கொடுத்தாய்‌. உலக நன்மைக்காக அற்புத 
சாமர்த்தியத்தை கொண்டவனே. ஸ்வகதந்த்ரனே. பூரிதக்விணனே. 


513. ஸ்ர ஸோமபாய நம: 

முக்‌“யவாயு தே£வதெக”ள்‌ மனுகளு மனுஷ்யரு 
அரியத்‌ மஹாத்ம்யவந்த 'ஸோமப” நமோ எம்பெ்‌ 
நீ யக்‌ஞத'லி ஸோமரஸவன்ன பானமாடூ*வி 
உமாயுக்‌ ருத்‌“ரன்ன பரிபாலிஸுதி ஸ்வாமி நீனு 


முக்யபிராணர்‌, தேவதைகள்‌, மனுகள்‌, மனிதர்கள்‌ என யாருமே முழுமையாக 
அறியப்பட முடியாத மகிமைகளை கொண்டவனே. ஸோமபனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. செய்யப்படும்‌ யக்ஞங்களில்‌ அதன்‌ ரஸத்தினை நீ ஏற்றுக்‌ 
கொள்கிறாய்‌. உமாதேவி, ருத்ரர்‌ ஆகியோரை காத்தாயே ஸ்வாமி. 


153 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


514. ஸ்ரீ அம்ருதபாய நம: 

ஸ்தோத்ரகள ஸ்ரவணமாடு“வி அம்ருதப” நமோ 
ப£க்திபூர்வக ஸ்துதி அம்ருதவாக்யக'ள மெச்சி 
ஹிததி: நீ கிவிகொ£ட்டு ஆலிஸி ஸ்வீகரிஸி 
ப*க்தக்ருத ஸ்தோத்ர படன ங்ரவண ப்‌லவீவி 


நாம்‌ செய்யும்‌ ஸ்தோத்திரங்களை கேட்பவனே. அம்ருதபனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தியுடன்‌ செய்வதான ஸ்ருதி வாக்கியங்களை மெச்சி, 
கருணையுடன்‌ நீ அதனை கேட்டு, ஏற்றுக்‌ கொண்டு, அவரவர்களின்‌ 
யமோக்யதைக்கேற்ப பலன்களை கொடுப்பாய்‌. 


515. ஸ்ர ஸோமாய நம: 

ரமா ஸமேத ஹரி ப்ரதிபாதி'தனாகி*ரவ 

ஆம்னாய வாக்‌ ஸஹவர்த்தமான (ஸோம: நமோ எம்பெ்‌ 
ஸுமனோஹர ஸெளந்த:ர்யஸார ஹிதகர ரூப 

அமல உத்க்ருஷ்டானந்தா”னுப'வனே ஸ்ரீஸ 


ரமா சமேதனாக அனைவரிலும்‌ ப்ரதிபாதிதனாக இருக்கும்‌ ஸ்ரீூஹரியே. ஸோமனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மனோஹரனே. மகிழ்ச்சியை கொடுப்பதான ரூபத்தை 
கொண்டவனே. எல்லையில்லா ஆனந்த அனுபவத்தை கொண்டவனே ச 
கொடுப்பவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


516. ஸ்ரீ புருஜிதே நம: 

எூூரிப்ராப்யனு மத்ருக'ள ஜயிஸுவவந்னு 
“புருஜித்‌' நமோ நினகெ”“ம்பெ்‌ அக்ஞான திமிரவ 

பரிஹரிஸுவி ஞானி ப'க்தர அரிஸம்ஹர்த 

ஸரஸிஜாஸனாதி: த்‌'யேய தோஷ நிர்லிப்தபூர்ண 


அறிஞர்களால்‌ அறியப்படுபவனே. எதிரிகளை வெல்பவன்‌ நீயே. புருஜிதே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. அஞ்ஞானத்தை நீ பரிகரிக்கிறாய்‌. ஞானி, பக்தர்களின்‌ அரிஷட்‌ 
வர்க்கங்களை நீ அழிக்கிறாய்‌. பிரம்ம முதலான அனைத்து தேவதைகளால்‌ நீ 
வணங்கப்படுகிறாய்‌. தோஷரஹிதனே. எதற்கும்‌ சம்பந்தப்படாமல்‌ பூர்ணமாக 
இருப்பவனே. 


517. ஸ்ரீ புருஸத்தமாய நம: 

அதி ப'லிஷ்ட வ்ருத்ராஸுரன்ன ஸம்ஹாரகெ'ய்ஸித”்‌ 
அதிஸாமர்த்‌“ய பலாதி:பூர்ண புருஸத்தமனே” 

ஸதா நமோ ஸ்வதந்த்ர இருவிகெ உள்ளவ நீனு 
ஸத்தா ப்ரவ்ருத்யாதி*க“ளீவி ஸர்வத்ர ஸர்வ ஸ்வாமி 


154 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மிகவும்‌ வீரனான வருத்ராரரனை கொன்றவனே. அற்புத சாமர்த்தியத்தை 
கொண்டவனே. வலிமை முதலான குணங்களை முழுமையாகக்‌ கொண்டவனே. 
புருஸத்தமனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்வதந்த்ரனே. அனைத்து 
இடங்களிலும்‌ இருந்து, அனைவருக்கும்‌ அனைத்தையும்‌ கொடுப்பவனே. ஸ்வாமியே. 


518. ஸ்ரீ வினியோஜ்யாய நம: 

யாரிந்த£லு ப்ரேர்யனல்ல நீ 'வினியோஜ்யனே' நமோ 
பராதீசனனல்ல பரம ஏக ஈம ஸ்வதந்த்ர 

பரமேஸ்வர நீனு ஜக*ன்னியோஜன நின்னிந்த” 

ஸ்ரீ ரமா பிரம்ம மமிவாதி* ஸர்வஸ்வாமி அஜித 


யாராலும்‌ ஆணையிடப்பட முடியாதவனே. வினியோஜ்யனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நீ யாரையும்‌ நம்பி இல்லை. ஸ்வரமணனே. ஸ்வதந்த்ரனே. 
உலகமே உன்னால்‌ படைக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்ரீ ரமாதேவி, பிரம்ம, ருத்ர என 
அனைவருக்கும்ம்‌ ஸ்வாமியே. அஜிதனே. 


519. ஸ்ரீ ஸத்யஸந்தா'ய நம: 

சலனாதி: ஸஞ்சார மாடு*வ கோ“கூட போஷக 

ஸ்ரீ லட்சுமிபதி -ஸத்யஸந்த” நமோ எம்பெ்‌ நினகெ” 
மாலோல ஸ்ரீ ஸத்யப்ரதிஞாவந்தனு ஸத்யஸந்த' 
ப£லு ஸத்யஸங்கல்ப ஸ்ருஷ்டிகர்த ஸத்யநாமா 


அனைத்து இடங்களிலும்‌ மேய்வதான பசுக்கூட்டத்திற்கு தலைவனே. 
ஸ்ரீலட்சுமிபதியே. ஸத்யஸந்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. லட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. சொல்வதையே செய்பவனே. ஸத்யஸந்தனே. ஸத்ய ஸங்கல்பனே. 
ஸ்ருஷ்டி கர்த்தனே. உண்மையான பெயர்களை கொண்டவனே. 


520. ஸ்ரீ தா£பமார்ஹாய நம: 

எஸுர்யாதி“க“ளிகெ்‌ ப்ரகாபமதாசன மாடு'வத”ரல்லி 
ஸாமர்த்‌*யவுள்ளவனு 'தா£மார்ஹ நமோ நமோ எம்பெ்‌ 
அமல பச்க்தருக'ளிகெ* எுக“தா*ன மாள்ப 
காமிதார்த்தப்ரத க்ருஷ்ண நமோ யாதவ தா£மார்ஹ 


சூரியர்கள்‌ முதலானோர்களுக்கு ஒளியை கொடுப்பவனே. அத்தகைய சாமர்த்தியம்‌ 
கொண்டவனே. தாமார்ஹனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தியை 
வெளிப்படுத்தும்‌ பக்தர்களுக்கு மோட்சத்தை அருள்பவனே. அவர்களின்‌ 
இஷ்டார்த்தங்களை அருள்பவனே. கிருஷ்ணனே. தாஸார்ஹனே. 


521. ஸ்ரீ ஸாத்வதாம்பதயே நம: 


155 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பலவான்‌ அதிபதி நீனு 'ஸாத்வதாம்பதி' நமோ 
பாலிஸுவி ஸாத்வவந்த ப'க்தஜனருக*ளன்ன 
மாலக்ஷ்மீபதி நீனு ஸாத்வதாம்‌ பாஞ்சராத்ரதி” 
ஹேளிருவி இந்தி'ராதி' நவமூர்த்திகா'தி' மூர்த்தி 


வலிமையானவனே. தலைவனே. ஸாத்வதாம்பதியே. பக்தர்களை நீ காக்கிறாய்‌. 
லட்சுமிபதியே. பாஞ்சராத்ரங்கள்‌ உன்னையே புகழ்கின்றன. இந்திராதி அனைத்து 
தேவதைகளுக்கும்‌ நீயே தலைவன்‌. 


522. ஸ்ரீ ஜீவாய நம: 

ப்‌*ருஹஸ்பதிய ஸ்தோத்ரதிம்‌ கீர்த்திதனு 'ஜீவ' நமோ 
பிரம்மாண்ட ஒளகு* ஹொரகு: ஸர்வவுதிளிதவ 
மஹாஸாமர்த்‌“யவந்தனு சேஷ்டகனு தா*ரகனு 
மஹைலஸ்வர்யரூபனு ப்ராக்ருத விலக்ஷண நீனு 


ப்ருஹஸ்பதியின்‌ ஸ்தோத்திரத்தால்‌ வணங்கப்படுபவனே. ஜீவனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பிரம்மாண்டத்தின்‌ உள்ளேயும்‌ வெளியேயும்‌ இருக்கும்‌ 
அனைத்தையும்‌ அறிந்தவனே. மகா சாமர்த்தியம்‌ கொண்டவனே. அனைத்து 
செயல்களை செய்பவனே. மஹா ஐஸ்வர்ய ரூபனே. ப்ராக்ருதத்திலிருந்து 
வேறுபட்டனே. 


523. ஸ்ரீ வினியித்ரே நம: 

ப£க்தரிகெ்‌ ஸ்வாத்மவன்னு கொடு“வவ “வினயிதா” 
ஸதா” நமோ நமோ நினகெ” ரக்ஷகனே மரணு 
அதிகாரி ப'க்த ஆசரிஸுவ ஸாத'கனெ விக்‌'ன 
பா£ரதெ” ரக்ஷிஸி எுக்ஞானாதி”க“ளீவி தூயதி: 


பக்தர்களுக்கு ஸ்வாத்மத்தை கொடுப்பவனே. வினயித்ரே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைவரையும்‌ காப்பவனே உன்னை வணங்குகிறேன்‌. அதிகாரியே. 
பக்தர்கள்‌ அடைவதான ஸாதகனே. எவ்வித தடைகளும்‌ வராமல்‌, அனைத்து வித 
சுக ஞானங்களை அருள்பவனே. 


524. ஸ்ரீ ஸாக்ஷிணே நம: 

பலவான்‌ நீ “ஸாக்ஷி' நமோ நமோ நினகெ* நமஸ்தே 
ப*£லானந்த* ஞானாதி*பூர்ண நீ ஸர்வத்ர வ்யாபிஸி 

ஒள ஹொர விஸ்வதோமுக”னாகி: ப*க்தருகள 

ப£லஞான வர்த்தி'எூ காய்தி” ஸர்வாத்‌*யக்ஷ ந்ருஸிம்ஹ 


வலிமையானவனே. ஸாக்ஷிணே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வலிமை, ஆனந்த, 
ஞான ஆகிய அனைக்கையும்‌ முழுமையாகக்‌ கொண்டவனே. நீ அனைத்து 


156 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


இடங்களிலும்‌ வ்யாபித்து, உள்ளேயும்‌ வெளியேயும்‌ இருந்து, பக்தர்களுக்கு வலிமை, 
ஞானங்களை கொடுத்து காக்கிறாய்‌. அனைவருக்கும்‌ தலைவனே. நரசிம்மனே. 


525. ஸ்ரீ முகுந்தா*ய நம: 

முக்தி கொடூ£வவநீனு “முகுந்த” நமோ நினகெ” 
ம்வேதத்‌வீப அனந்தாஸன வைகுண்ட இந்த” ஸ்தான 
முக்தரிகெ்‌ இத்து ஸ்வஸ்வரூபானந்த* போ“க*வனு 
ஓத'கி'ஸுவி முக்தரு நின்ன அதீ£னராகி'ஹரு 


முக்தியை அருள்பவன்‌ நீயே. முகுந்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்வேதத்வீப, 
வைகுண்ட, அனந்தாஸன இந்த இடங்களை முக்கர்களுக்கு அளித்து, 
ஸ்வஸ்வரூபானந்த போகத்தினை அவர்களுக்கு கொடுக்கிறாய்‌. முக்தர்களும்‌ 
உன்னுடைய அதீனராகவே இருக்கின்றனர்‌. 


526. ஸ்ரீ அமித விக்ரமாய நம: 

அமித பராக்ரம “அமித விக்ரமனே' நமோ 
ஆம்னாயகு' அமித ஸாகல்யேன அவிக்ஞாதனு 
அமல நின்னய கு“ண பராக்ரம விபாரூட'்‌ 
ஸுமனோஹர ஸுகஞானரூப ஜக்‌தா“தா”ர 


அபாரமான வீரத்தை கொண்டவனே. அமித விக்ரமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
வேதங்களாலும்‌ முழுமையாக அறியப்பட முடியாதவனே. உன்னுடைய குணங்கள்‌ 
அபாரமானவை. வீரனே. கருட வாகனனே. மனோஹரனே. சுக, ஞான ரூபனே. 
உலகத்திற்கே ஆதாரனே. 


527. ஸ்ரீ அம்போ”நித'யே நம: 

ஆதா£ரனு நீ ப*க்தரிகெ “அம்போ”“நிதி” நமஸ்தே 
ஆதா£ரனு சதுர்த*பம பு'வனக்கெ கூர்ம ரூப 

ஸிந்து” இவ கா“ம்பிர்யாதி' குணவந்த எ௦ரவ்ருந்த” 
ஆதா'ர ஸ்வப்ரகாற அஜர ஆனந்த” தேஜ:புஞ்ச 


பக்தர்களுக்கு நீயே ஆதாரம்‌. அம்போநிதியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஈரேழு 
புவனத்திற்கு நீயே ஆதாரமானவன்‌. கூர்ம ரூபனே. அபாரமான குணங்களைக்‌ 
கொண்டவனே. தேவர்களுக்கும்‌ நீயே ஆதாரம்‌. ஸ்வப்ரகாமகனே. எல்லையற்ற 
ஆனந்தத்தைக்‌ கொண்டவனே. தேஜஸ்‌ கொண்டவனே. 


528. ஸ்ரீ அனந்தாத்மனே நம: 

ப£க்தரலி ரோஷ மாட”லாரி தா£னமாடு விநீ 
உதா£ர ரக்ஷக “அனந்தாத்ம்‌ நமோ எம்பெ்‌ 
வஸ்துகு'ண காலதே”ப௦ நிரோத” பரிச்சேத”வு 


157 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எந்த்‌ ப“ந்த'வு இல்லத” ஸ்வராட்‌ நீ ப£க்தமுக்தேபம 


பக்தர்களை நீ ஏமாற்ற மாட்டாய்‌. (ஞான பக்தி ஆகியவற்றை) தானம்‌ செய்பவனே. 
கருணைக்கடலே. அனந்தாத்மனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யதார்த்த 
குணங்களை பெற்றவனே. கால, தேசத்திற்கு அப்பாற்ப்பட்டவனே. எந்த பந்தனமும்‌ 
இல்லாதவன்‌ நீ. பக்தர்களுக்கு முக்தியை கொடுப்பவன்‌ நீயே. 


529. ஸ்ரீ மஹோதசதி'பமயாய நம: 

மஹா உத்க்ருஷ்ட ப£ஹள ௭எ௦க“ப்ராபகனு நீனு 
“மஹோத*தி'யயனே்‌' நமோ மரணு ஸுகபூர்ண 

ஸுஹோம ப்ராதஸ்த” த*தி* அன்ன கையல்லி மொஸரு 

ப்‌*ரம்மனத்‌ வாமன க்ருஷ்ணாப்‌*தி'ரமாயி நாராயண 


அபாரமான வீரனே. அற்புதமான சுகத்தை கொண்டவனே. மஹோததிமயனனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சுகபூர்ணனே. பால்‌ அன்னம்‌, தயிர்‌ ஆகியவற்றை 
உனக்கு சமர்ப்பிக்கிறேன்‌. பிரம்மனால்‌ வணங்கப்படுபவனே. வாமனனே. பாற்கடலில்‌ 
படுத்திருப்பவனே. நாராயணனே. 


530. ஸ்ரீ அந்தகாய நம: 

வாஞ்சிதவ ஸுரிஸுவுது* மொத*லாத£வுக*ள 
நிஸ்சயதி்‌ மாள்ப அந்தக” நமோ நமோ மரணு 
ஸஞ்சிதவு ஸுட்டு ஆகா“மி அண்ட *தெ* தடெது நீ 
கொஞ்சமாள்பி ப்ராரப்‌*த' பமத்ருஹர ப*க்தேஷ்டதா£தா 


இஷ்டார்த்தங்களை அருள்வது முதலானவற்றை கண்டிப்பாக செய்பவனே. அந்தகனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. முற்பிறவிகளின்‌ கர்மங்களை சுட்டு; இதுவரை செய்த 
பாவங்களை தடுத்து; நீ ப்ராரப்தத்தை குறைப்பாய்‌. எதிரிகளை அழிப்பவனே. 
பக்தர்களின்‌ இஷ்டத்தினை நிறைவேற்றுபவனே. 


531. ஸ்ரீ அஜாய நம: 

நின்னய ரத*கெ அஸ்வக“ளன்னு யோஜனெ மாள்பி 

நீ'அஜ' நமோநினகெ' தே£ஹ ரத” நீ ரதி'க 
“அ எந்த£ரெ பி ரம்மாக்‌?ய நிர்தோ*ஷ கு“ணபூர்ண விஷ்ணு 
“ஜூ” எந்தரெஹுட்டில்லத” நீஜக'ஜன்மாதி'கர்தா 


உன்னுடைய ரதத்திற்கு குதிரைகளை நீயே தேர்ந்தெடுக்கிறாய்‌. ஹே அஜனே, உன்னை 
நான்‌ வணங்குகிறேன்‌. இந்த தேகம்‌ என்னும்‌ ரதத்திற்கு நீயே ரதிகன்‌ (தேரோட்டி). ௮ 
என்றால்‌, பிரம்மாதிகளால்‌ வணங்கப்படும்‌, தோஷங்கள்‌ அற்றவனான, குணபூர்ணனான, 
விஷ்ணு; ஜ என்றால்‌, பிறப்பு அற்றவனான நீ்‌, உலகில்‌ அனைவரின்‌ பிறப்பிற்கும்‌ காரணம்‌ 
ஆனவன்‌. 


158 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


532. ஸ்ர மஹார்ஹாய நம: 

க'னங்ரேஷ்ட யோக்‌“யவு ஆகி*ருவ ஸோம எம்ப” 
அன்னவான்‌ 'மஹார்ஹ' நமோ நமோ எனுவெ நினகெ்‌ 
விஷ்ணு ஸர்வோத்தம யக்ஞ நாம யக்ஞபுக்‌ பூஜ்யனு 
நினகெ்‌ ஸமரில்ல நீனேவெ மஹான்‌ ப்ரதா£னனு 


அபாரமான யோக்யதையைக்‌ கொண்டிருப்பவனே, ஸோம எனப்படும்‌ அன்னவான்‌ 
(அனைவரும்‌ அன்னத்தை அளிப்பவனே), மஹார்ஹனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. விஷ்ணு ஸர்வோத்தம என்னும்‌ யக்ஞத்தில்‌, நீயே யக்ஞபுக்‌, 
பூஜ்யனாக இருக்கிறாய்‌. உனக்கு சமம்‌ என்று யாரும்‌ இல்லை. நீயே 
ஸர்வோத்தமன்‌. முக்கியமானவன்‌. 


533. ஸ்ரீ ஸ்வாபா'வ்யாய நம: 

ஸ்வத: நின்னிந்த*லே ப்ரவர்த்தித ப்ரேரிதவாகி*ஹ 
ரத£வுள்ள 'ஸ்வபா'வ்ய்‌ நமோ எம்பெ்‌ நினகெ” 

இதர ப்ரேரகரு நினகி*ல்ல நித்ய ஸ்வேச்சவான்‌ 
ஸ்வதந்த்ர ஸ்வஸ்வாமிபா£வ ஸ்வாபாவி'க நின்னல்லி 


உன்னாலேயே தீர்மானம்‌ செய்யப்பட்டு, செலுத்தப்படும்‌ ரதத்தைக்‌ கொண்டவனே 
(அப்ராக்ருத சரீரத்தை கொண்டவனே), ஸ்வபாவ்யனே, உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்னை செலுத்துபவர்கள்‌ வேறு யாரும்‌ இல்லை. தோஷங்கள்‌ அற்றவனே. 
ஸ்வதந்த்ரனே. ஸ்பாவிகமாகவே, நீயே அனைவருக்கும்‌ ஸ்வாமியாக இருக்கிறாய்‌. 


534. ஸ்ரீ ஜிதாமித்ராய நம: 

ஸூர்யவேக” ஹிந்தெ” மாடி” ஜயிஸி முந்தெ* ஹோகுவ 
ஹயகளுள்ளவ “ஜிதாமித்ர' நமோ நமோ எம்பெ்‌ 
ஹேயப்ராக்ருத கு£ணக”ளன்னு மத்ருகூடவன்னு 
ஜயிஸுவ நிர்தோ£ஷ அமித பெளருஷ ந்ருஸிம்ஹ 


ஸூரியனை விட வேகமாக முன்னேறிச்‌ செல்லும்‌ குதிரைகளைக்‌ கொண்ட 
'ஜதாமித்ரனே” உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கேவலமான ப்ராக்ருத 
குணங்களையும்‌, எதிரிகளையும்‌ வெல்பவனே; தோஷங்கள்‌ அற்றவனே, அபாரமான 
புருஷ ரூபனே, நரஸிம்மனே. 


535. ஸ்ரீ பர மோத*னாய நம: 

ப்ரக்ருஷ்டானந்த” நியமிஸுவ 'ப்ரமோதன' நமோ 
ப்ரக்ருஷ்டானந்த* ஸுபூர்ணானுப'வ ஸ்வரூப நீனு 
ஸிரிகு* வாயுதேவரிகு* ஞான ஆனந்தா“தி£யு 
ப்ரவர்த்திஸுவி ப்ரக்ருஷ்டா ரமாஸஹ க்ரீடி'ஸுவி 


159 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அபாரமான ஆனந்தத்தைக்‌ கொடுப்பவனே, ப்ரமோதனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
நித்யானந்த, பூர்ணானுபவ, ஸ்வரூபன்‌ நீயே. ஸ்ரீலட்சுமிதேவிக்கும்‌, வாயுதேவருக்கும்‌, 
ஞான ஆனந்தாதிகளை கொடுக்கிறாய்‌. எப்போதும்‌ ஸ்ரீலட்சுமிதேவியுடன்‌ நீ்‌ 
இருக்கிறாய்‌. 


536. ஸ்ரீ ஆனந்தா£ய நம: 

ருத்விஜரிம்‌ க்ருத ஸ்தோத்ரக்கெ ஸர்வரீ தியலி நீ 
ஆதா*ரனாகி*ருவி ஆனந்த” நமோ நமோ நினகெ” 
மோத“மய ஆனந்த” ஆனந்தி” நீ யக்ஞ பூஜாதி' 
ஸாது£கர்மஸ்துதி விஷயனு ஒப்பி முத“வீவி 


பிராமணர்கள்‌ செய்யும்‌ , சொல்லும்‌ ஸ்தோத்திரங்களுக்கு அனைத்து விதங்களிலும்‌ 
நீ ஆதாரனாக இருக்கிறாய்‌ (அவர்களுக்கு அருள்கிறாய்‌). ஆனந்தனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஆனந்தமயனே. நீ, யக்ஞங்கள்‌, பூஜைகள்‌, ஸாதுக்கள்‌ செய்யும்‌ 
ஸ்துதிகள்‌ ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு அருள்பவன்‌. 


537. ஸ்ரீ நந்தனாய நம: 

௭௦௧” ஒத“கி*எ௦வி நீனு “நந்தன” நமோ எம்பெ்‌ 
லோக ப்ராணிக்‌ளிகெ்‌ ஸுக” முக்தரிகு“னு ஸ்வஸ்வ 
யோக்‌*ய ஸ்வரூபானந்த்‌ அனுபவ ப்ராபகனு 
முக்தாமுக்தரிகெ்‌ எுகா“தி*க“ஞளு நின்ன அத்‌'ன 


அனைவருக்கும்‌ சுகத்தைக்‌ கொடுப்பவனே. நந்தனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உலக பிராணிகளுக்கு சுகத்தையும்‌, முக்தர்களுக்கு அவரவர்களின்‌ 
யோக்யதைக்கேற்ப ஸ்வரூபானந்த அனுபவத்தை அளிப்பவன்‌ நீயே. முக்தர்‌, 
அமுக்தர்கள்‌ என அனைவரின்‌ சுகாதிகளும்‌ உன்னுடைய அதீனத்திலேயே 
இருக்கின்றன. 


538. ஸ்ரீ நந்தா*ய நம: 

ஸ்தோத்ரதி'ந்த” ஆனந்த” ப்ரகடிஸுவி நந்த” நமோ 
ப£க்தக்ருத ஸ்ருதி ஸ்ம்ருதி ஸாது'யுக்தி அவிருத்‌”த' 
ஆதா£ரயுக்‌ ஸ்துதிமெச்சி அனுக்‌'ரஹிஸுவி நந்த” 
ஸதா: பூர்ணகாம ஸம்ருத்‌“த' ஆனந்தா“தி* ஸ்வரூப 


உனக்கு செய்யப்படும்‌ ஸ்தோத்திரங்களால்‌ நீ மகிழ்கிறாய்‌. நந்தனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தர்கள்‌ சொல்லும்‌ ஸ்தோத்திரங்களில்‌ உள்ள ஸ்ருதி, 
ஸ்ம்ருதிகளின்‌ ஆதாரங்களை நீ மெச்சி, அவர்களுக்கு அருள்கிறாய்‌. எப்போதும்‌ 


160 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பூர்ணகாமனாக இருக்கிறாய்‌. ஏராளமான ஆனந்தாதி ஸ்வரூபத்தைக்‌ 
கொண்டிருக்கிறாய்‌. 


539. ஸ்ரீ ஸத்யதூர்மாய நம: 

ம்ரேஷ்டதம அனேகாவதார 'ஸத்யத'ர்ம' நமோ 
உத்க்ருஷ்ட ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌ பிரம்ம நீனு ஸத்ய 
ஜகத்ரக்ஷதா'ரகனு த'ர்ம ஹீகெ” ஸத்யத'ர்ம 

கஷ்ட நீகி£ஸி ஸத்த'ர்மத“லி இட்டு பாலிஸுவி 


ஸார்வோத்தமனே. அனேக அவதாரங்களை எடுத்தவனே. ஸத்யதர்மனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. சிறந்ததான ஸத்ய, ஞான, அனந்த பிரம்மன்‌ நீயே. ஸத்யமான இந்த 
உலகினை காப்பவன்‌, ஆதாரகன்‌ நீயே. இதுவே தர்மம்‌ என்று நீ நிர்ணயம்‌ 
செய்கிறாய்‌. உன்‌ பக்தர்களின்‌ கஷ்டங்களை போக்கி, ஸத்யதர்மங்களை அவர்களில்‌ 
வைத்து காக்கிறாய்‌. 


540. ஸ்ரீ த்ரிவிக்ரமாய நம: 

த்ரிலோகத்‌லி ர த்ரிவிக்ரம நமோ நினகெ” 
த்ரிலோக பாத*விக்ஷேப ப்ரக்‌“யாத 'த்ரிவிக்ரமனு' 
த்ரிலோகதி: க*ரட*னிந்த பாத*விக்ஷேப கர்த 
கால கு£ணதே”பம எர நராஸுராதி ஸர்வேபம 


மூன்று உலகங்களிலும்‌ வலிமையானவனே. த்ரிவிக்ரமனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மூன்று உலகங்களிலும்‌ உன்‌ பாதம்‌ வைத்து அளந்து புகழ்‌ 
பெற்றவனே, த்ரிவிக்ரமனே. மூன்று உலகங்களிலும்‌ கருடன்‌ மேல்‌ அமர்ந்து 
செல்பவனே. கால, குண, தேசங்கள்‌ அனைத்திலும்‌, நரர்கள்‌, தேவர்கள்‌ என 
அனைவராலும்‌ வணங்கப்படுபவனே. சர்வேஸ்வரனே. 


541. ஸ்ரீ மஹர்ஷயே நம: 

மஹாஞானி நீ மஹர்ஷி” நமோ நினகெ: ஸர்வக்ஞ 

மஹான்‌ ரிஷி ஞானி மஹர்ஷியு நீனே அவதார 

தே'வஹுூதிஸுவ கபில நாமதி* ப்ரகடிஸி 

மஹாஞான தத்வ போ”தி*ஸிதி: மஹர்ஷி கபில 

மஹாஞானியே. மஹர்ஷியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸர்வக்ஞனே. நீயே, 


மகான்‌, ரிஷி, ஞானி, மஹரிஷி. தேவஹூதியிடம்‌ கபில நாமகனாக அவதரித்து, 
மஹாஞானங்கள்‌ கொடுக்கத்தக்க தத்வங்களை போதித்தாய்‌. கபில மகரிஷியே. 


542. ஸ்ரீ கபிலாசார்யாய நம: 
எுக*மயனு ஸுக? ப்ராபகனு ஆசரணிப 
ஸத்கர்ம பக்திபூர்வக மாள்ப பபிஷ்யர மெச்சி 


161 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்வீகரிஸி மமிஷ்யர ஸேவெ அனுக்ரஹ மாடு“வ 
“கபிலாசார்ய' நமோ அஜ பமிவர லாலிஸுதி 


ஸுகமயனே. எஃுகத்தை அருள்பவனே. செய்யவேண்டிய ஸத்கர்மங்களை பக்தியுடன்‌ 
செய்யும்‌ சிஷ்யர்களை மெச்சி, அந்த ஸ்தோத்திரங்களை 7 கர்மங்களை ஏற்றுக்‌ 
கொண்டு, அவர்களுக்கு அருள்பவனே. கபிலாசார்யனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பிரம்ம ருத்ரர்களுக்கும்‌ அருள்பவனே. 


543. ஸ்ரீ க்ருதக்ஞாய நம: 

ஆஹ்வான ஸ்ரவண மாள்ப க்ருதக்ஞனே' நமோ எம்பெ்‌ 
ஸ்ரீஹரி ப்ரீத்யர்த்த மாள்ப பூஜெயலு யக்‌“ஞத“லு 
ஆஹ்வான ஸ்தோத்ர ௭௦ூக்த கிவிகொ£ட்டு ஆலிஸி அனு 
க்ரஹ மாடு£வி ப'க்தக்ருத ஸ்துதிக*ளன்ன மெச்சி 


அனைவரும்‌ செய்யும்‌ ஸ்தோத்திரங்களை கேட்கும்‌ 'க்ருதக்ஞனே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீஹரியின்‌ ப்ரீத்யர்த்தமாக செய்யப்படும்‌ பூஜையிலும்‌, 
யக்ஞத்திலும்‌ இருந்து, அந்த ஸ்தோத்திர, ஸூக்தங்களை காது கொடுத்து கேட்டு, 
அந்த பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸ்துதிகளுக்கு மகிழ்ந்து, அவர்களுக்கு அருள்கிறாய்‌. 
கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 
விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 

“ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 
நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ?” ||ப 


| ஏழாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


%%% 
எட்டாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக' எபுகு*ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


544. ஸ்ரீ மேதினி பதயே நம: 

ப£க்தவாஞ்சித வர்ஷண ஸ்ரீல மனஸ்ஸுள்ளவனு 
“மேதி“னிபதி' நமோ நினகெ்‌ ராஜராஜேஸ்வர 

க்ஷித்மாந்தர்க“தனாகி' ஜனர போஷிஸி மத்து 

மேதி*னீப ஸ்வயம்‌ ராம நீ ப'க்தேஷ்ட வர்ஷிஸிதி” 


162 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பக்தர்ளுக்கு அருளும்‌ அபாரமான, இளகிய, மனம்‌ கொண்டவனே. மேதினிபதியே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ராஜராஜேஸ்வரர்கள்‌, அரசர்கள்‌ என இவர்களில்‌ 
அந்தர்கதனாக இருந்து, மக்களை காத்து, மேலும்‌, உலக நாயகனாக விளங்குபவனே. 
ஸ்ரீராமனே. நீ பக்தர்களின்‌ இஷ்டார்த்தங்களை முழுமையாக நிறைவேற்றுகிறாய்‌. 


545. ஸ்ரீ த்ரிபதா“ய நம: 

அங்வரதகப இந்த” சின்ஹ 'த்ரிபதூ$னே' நமோ 

ஸஸதி கங்யபர ஸபத்யும தே“ஹி ஜீவர 

ஈஸ ப்ராணனு த்ரிபத்‌ கா*யத்ரி ப்ரதிபாத்‌*பனு 

த்ரிஸ்தா£ன த்ரிபாத்‌* வைகுண்ட ஸ்வேத த்‌*விபானந்தாஸன 


குதிரைகளுடனான ரதத்தை சின்னமாக கொண்டவனே. த்ரிபதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஜீவர்களின்‌ தலைவனே. ப்ராணனே. மூன்று பாதங்களைக்‌ கொண்ட 
காயத்ரி ப்ரதிபாத்யனே. வைகுண்ட ஸ்வேதத்வீப அனந்தாஸன என்னும்‌ மூன்று 
இடங்களில்‌ வசிப்பவனே. 


546. ஸ்ரீ த்ரித*பமாத்யக்ஷாய நம: 

யாகா£தி*காரிக£ள ஸ்வாமி *த்ரித£பமாத்யக்ஷ” நமோ 
ஸ்வர்க்க” ஸ்திதி லயாத்‌யத்‌*யக்ஷ ஸர்வதபமா ஸ்வாமியு 
ஜாக்‌“ரதாதி்‌ த்ரையவஸ்தா“த்‌'யக்ஷ ப்ராபக மாத்‌'யமூர்த்னே 
ஹீகெ: த்ரித*ஷாயுரத்‌யக்ஷ தே£வதெக“ளத்‌“யக்ஷ 


யாகம்‌ செய்யும்‌ அதிகாரிகளின்‌ ஸ்வாமியே. த்ரிதஸாத்யக்ஷனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்வர்க்க, ஸ்திதி, லய ஆகிய அனைத்திற்கும்‌ தலைவனே. 
எப்போதும்‌ அனைவருக்கும்‌ தலைவனே. ஜாக்ரத, ஸ்வப்ன, நித்ரா என்னும்‌ மூன்று 
நிலைகளுக்கும்‌ தலைவனே. தேவதைகளின்‌ தலைவனே. 


547. ஸ்ரீ மஹாஸ்ருங்கா“ய நம: 

மஹாப்ராதா*ன்யவந்த 'மஹாஸ்ருங்க*னே' நமோ எம்பெ்‌ 
மஹாஞானாதி்‌ கல்யாண கு*ணோரு ப்ரதா'னரூப 

மஹா அனுபம ஸெளந்த£ர்ய உன்னத நிஜ ஸக்த 
மஹாஸ்ருங்க” சித்ரூப மத்ஸ்ய ஸ்ரீபதி ஸர்வோத்தம 


மிகவும்‌ முக்கியமானவனே (ஸர்வோத்தமனே), மஹாஸ்ருங்கனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மஹாஞானம்‌, கல்யாண குணங்களைக்‌ கொண்ட முக்கியமான 
ரூபத்தைக்‌ கொண்டவனே. மிகச்சிறந்த ரூபத்தை கொண்டவனே. சித்ரூபனே. 
மத்ஸ்யனே. ஸ்ரீபதியே. ஸர்வோத்தமனே. 


548. ஸ்ரீ க்ருதாந்தக்ருதே நம: 


163 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸூித்தா"ந்த நிர்ணயவந்தனு “க்ருதாந்தக்ருத்‌” நமஸ்தே 
ஸித்தா*ந்த நிர்ணய ப்‌*ரம்மஸூத்ரக்ருத்‌ வேத*வ்யாஸ 
ஸாது” விருத்‌“த” கர்மதி*ம்‌ ப*ந்தி£'ஸுவனு 

தைத்ய து£ஷ்கர்மிக*ள ந்ருஸிம்ஹ ப*க்தபாலா 


ஸித்தாந்தத்தை நிர்ணயம்‌ செய்தவனே. க்ருதாந்தக்ருதே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸித்தாந்தத்தை நிர்ணயம்‌ செய்யத்தக்க பிரம்மஸூத்ரத்தினை 
இயற்றிய வேதவ்யாஸரே. உன்‌ பக்தர்களை கர்ம பந்தனத்தினால்‌ கட்டுபவனே. 
தைத்ய, துஷ்டர்களுக்கு நரசிம்மமாக வந்து அழிப்பவனே. பக்தர்களை காப்பவனே. 


549. ஸ்ரீ மூஹாவராஹாய நம: 

உத்க்ருஷ்ட மஹாத்ம்யவந்தனு நீனு விஷத தி” 
ஸ்துதிஸுவர மனஸு ஸ்தோத்ர விஷயார்த்த” திளி 
தந்த? மஹாவராஹ' நமோ கோல சின்மயவபு 
ஆதி'தை'த்ய அதி நீசன்ன தரித' தரரோத்‌'த"ர 


மிகச்சிறந்த சரித்திரங்களைக்‌ கொண்டவன்‌ நீயே. தூய்மையான மனதுடன்‌, உன்னை 
ஸ்தோத்திரம்‌ செய்பவர்களின்‌ மனதினை, அந்த ஸ்தோத்திரங்களின்‌ 
விஷயர்த்தங்களின்‌ பக்கம்‌ இழுத்து வருபவனான மஹாவராகனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அற்புதமான சின்மய ரூபனே. ஆதிதைத்யர்களை, அதி நீசர்களை, 
கொன்றவனே. உலகத்தை தாங்கிப்‌ பிடித்தவனே. 


550. ஸ்ரீ கோவிந்தாய நம: 

ப*க்தக்ருத ஸ்தோத்ர மனவிட்டு கேளி ஸ்வீகரிஸி 
ப்ரீதனாகு“வ 'கோ£விந்த” நமோ நமோ வேத” வேத்‌£ய 
வேத”வன்னு வேதா£ர்த்த*க*ளன்ன பூர்ணதிளிதவ 
வேத”வ்யாஸ நீ திளித*ஷ்டு பிரம்ம ருத்‌*ரரரியரு 


பக்தர்கள்‌ சொல்லும்‌ ஸ்தோத்திரங்களை மகிழ்ந்து கேட்டு ஏற்றுக்‌ கொள்பவனே, 
கோவிந்தனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. 
வேதத்தினை வேதார்த்தங்களை முழுமையாக அறிந்தவனே. வேதவ்யாஸனே. நீ 
அறிந்த அளவிற்கு, பிரம்ம ருத்ரகளும்‌ கூட அறிய மாட்டார்கள்‌. 


551. ஸ்ரீ ஸுஷேணாய நம: 

தன்னல்லி ப*க்தரன்னு ஸம்ஸ்தாபிப 'ஸுஷேண'” நமோ 
நின்ன ப*க்தரிகெ* நீ ஸர்வஸுக” க்ஷேம ப்ராப்தி 
ஸ்தாசனனாகி*ருவி எுகா“தி' தான ஸ்ரீல றோப”“ன 
வன்னீவி பூர்ணமணைய்வர்ய ஆனந்தமய ஸ்ரீ 


164 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தன்‌ பால்‌ பக்தர்களை இழுப்பவனே ஸுஷேணனே, உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்‌ பக்தர்களுக்கு நீ அனைத்து வித சுகங்களையும்‌, நலன்களையும்‌ அருள்கிறாய்‌. 
சுகாதி அனைத்து மங்களங்களையும்‌ நீ அருள்கிறாய்‌. பூரண மஹைஸ்வர்யத்தை 
கொண்டவனே. ஆனந்தமயனே. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


552. ஸ்ரீ கனகாங்க'தி*னே நம: 

வேகவந்த றத்ருக“ளன்ன சேதன மாள்ப வஜ்ரவ 
கையல்லி த'ரிஸிருவ 'கனகாங்க“த்‌* நமோ 

அகளங்க சாமீகரமய அங்க“த”வான்‌ நீனு 

ப்ரகாபமிப ஸர்வாப'ரண ஸெளந்த“ர்யஸார ஸ்வதேஜ 


எதிரிகளை வேகமாக அழிப்பவனே, கையில்‌ வஜ்ரத்தை (ஆயுதத்தை) 
தரித்திருப்பவனே. கனகாங்கதினே, உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தோஷங்கள்‌ 
அற்றவனே. தங்கமயமான அங்கத்தைக்‌ கொண்டவனே. ஒளிர்வதான, 
ஸர்வாபரணங்களைக்‌ கொண்ட, தேகத்தை கொண்டவனே. 


553. ஸ்ரீ கு'ஹ்யாய நம: 

ஆச்சாத னய 'கு*ஹ்ய' நமோ அயோக்‌யரிக*க*ம்ய 
நீசதம த்ரிபுராஸுர ஜினாதி'க*ளிகெ” நீ 

ஆச்சாத“க போ'த“வித்தெ நின்ன மரெமாடிதி்‌ 
நீசரிகெ்‌ கு£ஹ்யனாகி்‌ ஸுரர ஷங்கெ களெதி* 


ஏற்றுக்‌ கொள்ளத்தக்க குஹ்யனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அயோக்யர்களுக்கு 
கிடைக்காதவனே. நீசர்களான த்ரிபுராசுரர்கள்‌, ஜினாதிகளுக்கு நீ தெரியாதவாறு 
உன்னை மறைத்துக்‌ கொண்டாய்‌. நீசர்களுக்கு தெரியாதவாறு இருந்து, 
தேவதைகளுக்கு அவர்களின்‌ சந்தேகங்களை போக்கினாய்‌. 


554. ஸ்ரீ க“பீராய நம: 

அபி'லாஷ ரஸவந்த “க£பீ£ர” நமோ நமஸ்தே 
ஆப்தகாம ஸ்வரமண ஸ்வேச்சா நீ ரமா ஸமேத 
க“ம்பீர ஸுகு*ணாப்‌*தி* ஞானாதி: த்‌“ப்திவான்‌ ப*க*வான்‌ 
விபாரூட ஸமக்‌”ரைஸ்வர்ய பூர்ண ஸ்தாயுக்ராம 


அனைத்து  இஷ்டார்த்தங்களையும்‌ போக்குபவனே. கபீரனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தர்களுக்கு ப்ரியனே. ஸ்வரமணனே. உன்‌ இஷ்டப்படியே நீ 
ஸ்ரீலட்சுமிதேவியுடன்‌ இருக்கிறாய்‌. கம்பீரனே. ஸுகுணாப்தி, ஞானாதிகளைக்‌ 
கொண்டவனே. பகவானே. கருடாரூடனே. அனைத்து செல்வங்களையும்‌ கொண்டனே. 
ஸ்தையுடன்‌ இருப்பவனான ஸ்ரீராமனே. 


555. ஸ்ரீ க ஹனாய நம: 


165 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கு“ஹ்ய ப்ராப்தி மாடு'வ 'க*ஹன' நமோ நமோ எம்பெ்‌ 
மஹிஸ்ரீ ஸமேத ஸ்ரீமன்‌ நாராயண அப்‌*தி£கே'ஹ 
மஹா உதா£ரகருணி ஸாகல்ய “ஞாதுமமக்ய 
தே'ஹினாம்‌ அந்த த்‌*ருவாய அனபலப்‌'ய வர்த்மனே' 


தியானங்களால்‌ அடையப்படுபவனே. கஹனனே, உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீலட்சுமிதேவியுடன்‌ ஸ்ரீமன்‌ நாராயணனான பாற்கடலில்‌ படுத்திருப்பவனே. மிகவும்‌ 
கருணை உள்ளவனே. முழுமையாக புரிந்து கொள்ளப்பட முடியாதவனே. 


556. ஸ்ரீ கு“ப்தாய நம: 

கு“ப்தரக்ஷக நமோ கூட*“ஞானி த்‌'௬ட ப*க்தர 
ஆப்தனாகி்‌ ரக்ஷிஸுதி மிலெயொளு “குப்த” ஸ்ரீல 
பதிவ்ரதெ அஹல்யன்ன ரக்ஷிஸிதி: ராமசந்த்ர 
அத*மரு அயோக்‌*யரிகெ”* ஆச்சாதிதனாகி*ஹி 


உன்‌ பக்தர்களை காப்பவனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபாரமான ஞானி, த்ருட 
பக்தர்களின்‌ நண்பனாகி, அவர்களை காக்கிறாய்‌. சிலைகளில்‌ மறைந்திருக்கிறாய்‌. 
குப்தனே. சிறந்த பதிவிரதைகளான அகலிகையை காத்தவனே, ஸ்ரீராமசந்திரனே. 
அதமர்கள்‌, அயோக்யர்களுக்கு, மறைந்திருக்கிறாய்‌. 


557. ஸ்ரீ சக்ரக”தாத'ராய நம: 

த*னாதி'க*ள கொடு*வவனு ப்க்தேஷ்ட ப்ரஜெக“ள 
நீனு போஷிஸுவி 'சக்ரகதா“த'ர” நமோ எம்பெ்‌ 
இனக*தி'க தேஜஸ்விசக்ர பலாட்‌“யக*தெஃய 

நீனு த*ரிஸிருவி நரகாஎ௦ராத்‌*பர ஹந்தா 


உன்‌ பக்தர்களுக்கு, தனாதி இஷ்டார்த்தங்களை அருள்பவனே. சக்ரகதாதரனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சூரியனைவிட அதிக ஒளியினை பெற்றிருப்பவனே. 
சக்ர, பலமான கதை ஆகியவற்றை நீ தரித்திருக்கிறாய்‌. நரகாசுரன்‌ முதலான 
தைத்யர்களை கொன்றவனே. 


558. ஸ்ரீ வேத'ஸே நம: 

ப*க்தர மனெகெ்‌ ஆக*மன மாள்ப “வேதா” நமோ 
விது*ரன மனெகெ்‌ ஆக“மனமாடி” பூஜாதி்‌ 
பக்தியுக்‌ ஸேவெ ஸ்வீகரிஸிதி: குலால பீ£மன 
ஸத*னக்கெ ஆக:மிஸூி நித்ய ஸுகஞானவித்தி 


பக்தர்களின்‌ விட்டிற்கு (மனதிற்கு) வருபவனே. வேதஸே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. விதுரனின்‌ வீட்டிற்கு வந்து, பூஜாதி பக்திகளை ஏற்றுக்‌ கொண்டாய்‌. 


166 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


குலால பீமனின்‌ விட்டிற்கு வந்து, அவனுக்கு ஞானத்தை அளித்து, முக்தியையும்‌ 
கொடுத்தாய்‌. 


559. ஸ்ரீ ஸ்வாங்கா*ய நம: 

கீர்த்தி என்னுவ த'ன ஸ்வத: உள்ளவ “ஸ்வாங்க” நமோ 
“வேதே:ராமாயணேசைவ புராணே பா'ரதே ததா” 

ஆதா“வந்தேச மத்‌'யேச விஷ்ணு ஸர்வத்ர கீயதே 

ஸ்வதந்த்ர அங்க” அங்கா*ங்யபி'ன்னனாத்‌ உருகா£ய்‌ 


புகழ்‌ என்பதான செல்வத்தை தானே கொண்டவனே. ஸ்வாங்காயனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வேதங்களில்‌, ராமாயணத்தில்‌, புராணங்களில்‌, பாரதத்தில்கூட, 
துவக்கத்தில்‌, இறுதியில்‌, நடுவில்‌ என அனைத்து இடங்களிலும்‌ விஷ்ணுவே 
புகழப்படுகிறார்‌ என்று இந்த ஸ்லோகம்‌ சொல்கிறது. ஸ்வதந்த்ரனே. அங்க 
அங்காங்களில்‌ வேறுபாடு அற்றவனே. சிறந்த அப்ராக்ருத தேகத்தை கொண்டவனே. 


560. ஸ்ரீ அஜிதாய நம: 

அபராஜித நீனு 'அஜித' நமோ நமோ எம்பெ்‌ 
அபேசத்ய அச்சேத்ய அவ்யய அபோக அனிர்விண்ண 
ஸுப£லி நீ ஆதிதை“த்யாதி மஹாமத்ரு ஸம்ஹார 
அப்‌*தி£யலி ஆவிர்ப்ப*விஸித” இந்தி*ராபதியு 


யாராலும்‌ வெல்லப்பட முடியாதவனே. அஜிதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
வெல்லப்பட முடியாதவன்‌. காயப்படுத்தப்பட முடியாதவன்‌. அழிவு இல்லாதவனே. 
சோகம்‌ இல்லாதவனே. துக்கம்‌ இல்லாதவனே. ஆதி தைத்ய முதலான 
தைத்யர்களை கொன்றவனே. பாற்கடலில்‌ தோன்றியவளான ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவன்‌ நீயே. 


561. ஸ்ரீ கிருஷ்ணாய நம: 

ஸுஜ்ஜனரிகெ்‌ மனோஹர 'க்ருஷ்ணனே' நமோ எம்பெ்‌ 
ப*ஜக ப'க்தரிகெ” ஸகலேஷ்ட சிந்தாமணியு 

ராஜிஸுவ ஹரின்மணி நிப* ஸெளந்தர்யஸாரனு 
ஜக'தேக'வந்த்‌'யனு பை ஷ்மிஸத்யாஸமேத ஸர்வே 


ஸஜ்‌ஜனர்களின்‌ ப்ரியனே கிருஷ்ணனே, உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னை 
வணங்கும்‌ பக்தர்களுக்கு அனைத்து இஷ்டார்த்தங்களையும்‌ நிறைவேற்றும்‌ 
சிந்தாமணியே. ஒளிரும்‌ மரகதத்தை அணிந்த ஸெளந்தர்யனே. அனைத்து 
உலகத்தவர்களாலும்‌ வணங்கப்படுபவனே. பைஷ்மி ஸத்யபாமா ஸமேதமாக 
இருப்பவனே. ஸர்வேசனே. 


562. ஸ்ரீ த்‌'ருடா'யநம: 


167 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்வப”க்தரனு ப*லிஷ்டராகி* மாள்ப “த்‌“ர௬ுட' நமோ 
அபரிமித தா“ர்ட்‌'பப£ல பூர்ண நித்ய ஸ்வதந்த்ர 
அப்ராக்ருத பலி த்‌*ருடனு ப்ராக்ருத ஸ்தூ£லனல்ல 
ஸுபர்வாணாதி சராசரத” தா£ர்ட்‌*ய நின்னாதீசன 


தன்‌ பக்தர்களை சிறந்தவர்களாக ஆக்குபவனே, த்ருடனே, உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அபாரமான திடம்‌, வலிமை, நித்யானந்தத்தைக்‌ கொண்டவனே. 
ஸ்வதந்த்ரனே. அப்ராக்ருத சரீரத்தைக்‌ கொண்டவனே. ப்ராக்ருத, ஸ்தூல தேகம்‌ 
இல்லாதவனே. புல்‌ முதற்கொண்டு சராசர வஸ்துக்கள்‌ அனைத்தும்‌ உன்னுடைய 
அதீனமே. 


563. ஸ்ரீ ஸங்கர்ஷணாய நம: 

ப£க்தது£ரித பரிஹார க்ருத்‌ “ஸங்கர்ஷண” நமோ 

உத்தம ரீதியலி கர்ஜண பபீலனாகிருவி 

உத்தமத்வ ஸாரத்வதி' “ஸம்‌ தீ“ப்தமத்வதி*ம்‌ க” 
ஷட்கு*ணைஸ்வர்ய 'ஷம்‌' ஸுகப*லவபமி “ண ஜயேபு 


பக்தர்களின்‌ துக்கங்களை பரிகரிப்பவனே. ஸுங்கர்ஷணனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மிகவும்‌ சிறந்த வகையில்‌ பக்தர்களை ஈர்ப்பவனே. சிறந்த 
முறையில்‌ ஸாரத்வத்தை வகித்ததால்‌ ஸம்‌: ; அபாரமான ஒளியைக்‌ 
கொண்டிருப்பதால்‌ :க௧' ; ஷட்குணைஸ்வர்ய ஸம்பன்னன்‌ ஆகையால்‌ 'ஷம்‌' ; சுக 
பலன்களை அளிப்பதால்‌ 'ண' என்று 'ஸங்கர்ஷணன்‌' ஆனவனே; 


564. ஸ்ரீ அச்சுதாய நம: 

ஜக'தை'ஸ்வர்யஇ” ச்யுதிரஹித “அச்யுத” நமோ 
அகா“தி” தோ ஷதூ'ர ஸ்வதந்த்ர ரூபகு“ணதி"பூர்ண 
எமக” சின்மாத்ரவள?௦” ச்யுதி இல்லத” சார்வங்க“னு 
அகணித மஹைலஸ்வர்ய ஸதா*பூர்ண நாராயண 


அபாரமான செல்வங்களைக்‌ கொண்டவனே. அழிவில்லாதவனே. அச்யுதனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. எவ்வித தோஷங்களும்‌ அற்றவனே. ஸ்வதந்த்ரனே. ரூப 
குணங்களை பூர்ணமாக கொண்டவனே. சுக சின்மயனே. குறை இல்லாத தேகம்‌ 
கொண்டவனே. கணக்கிடமுடியாத அபாரமான செல்வங்களைக்‌ கொண்டவனே. 
பூர்ணனே. நாராயணனே. 


565. ஸ்ரீ்‌ வருணாய நம: 

ப்‌க்தரிந்த* ஸ்ரத்‌*தெ'யிம்‌ ப'ஜனிப “வருண” நமோ 
உத்தம வாயுகெ: ஸ்ரீபனேவே இஷ்டனு வரணிப 
ததி“தர ப*க்தரிகெ* மோக்ஷோத்‌*தே*பமதி* நீ வரணிய 
ப*க்தஸாமான்யரிகெ* ப்லோத்‌*தே“் வரணிப 


168 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பக்தர்களால்‌ சிரத்தையுடன்‌ வணங்கப்படும்‌ வருணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
வாயுதேவருக்கு, ஸ்ரீலட்சுமிதேவிக்கு ப்ரியயானவனே. உன்னை வர்ணிக்கும்‌ 
பக்தர்களுக்கு மோட்சத்தையே கொடுப்பவனே. மற்ற பக்தர்களுக்கு அவரவர்களின்‌ 
யோக்யதைக்கேற்ப பலன்களை கொடுப்பவனே. 


566. ஸ்ரீ வாருணாய நம: 

வரணிய ஹரி ஸமர்ப்பக தன த்‌“ரவ்யதா“த 
“£வாருண'்‌ நமோ பூஜாத்‌'யான கீர்த்தன ப'ஜனதி” 

ஹரி நீ கொட்ட த்‌“ரவ்யக”ளிம்‌ ப*க்தியுக்‌ அர்ப்பிஸலு 

ஸுப்ரீதியிம்‌ யோக*க்ஷேம வஹிஸி ப்ரஸாத: ஈவி 


பூஜிக்கும்‌ பக்தர்களுக்கு தன, த்ரவியங்களை அளிப்பவனே. வாருணனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பூஜை, தியான, கீர்த்தன, பஜனை ஆகியவற்றை செய்து, நீ கொடுத்த 
பொருட்களை உனக்கே அர்ப்பணம்‌ செய்தால்‌, மிகவும்‌ மகிழ்ந்து, பக்தர்களின்‌ 
நலன்களை காத்து, தக்க பிரஸாதத்தை அருள்கிறாய்‌. 


567. ஸ்ரீ வ்ருக்ஷாய நம: 

ப£க்தர ஆபத்து பரிஹரிஸுவி“வ்ருக்ஷ” நமோ 
“வ்ரு' எந்த*ரெ பாபஜன்ய ரோக” பீடா ஆபத்துகள்‌ 
“க்ஷ எந்த£ரெ ஆகஷ்டக”ள நாறமாடு“வந்தா”“த்‌“து' 

ப“க்தாப்‌'ஷ்டப்ரத” ஸர்வோத்தம கல்பவ்ருக்ஷ ஸ்ரீ 


பக்தர்களின்‌ ஆபத்துகளை பரிகரிப்பவனே. வ்ருக்ஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
'வ்ரு' என்றால்‌ பாவத்திற்கு காரணமான நோய்‌ 7 பீடைகள்‌; 'க்‌ஷூ என்றால்‌ அந்த 
கஷ்டங்களை அழிக்கத்தக்கவன்‌ என்று பொருள்‌. பக்தர்களின்‌ அபீஷ்டங்களை 
நிறைவேற்றுபவனே. ஸர்வோத்தமனே. கல்பவ்ருக்ஷனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. 


568. ஸ்ரீ புஷ்கராக்ஷாய நம: 

பூர்ண நீ வ்யாப்தனோ 'புஷ்கராக்ஷூ நமோ நமோ எம்பெ்‌ 
பூர்ணத்வதி*ம்‌ தே*மமகால வஸ்து ஸர்வத்ர நீ வ்யாப்த 
பூர்ணத்வதி்‌ம்‌ புஷ்ட துஷ்ட போஷக வனஜேக்ஷண 
பூர்ணகாம நீ ஸர்வப்ரகாரதி” ஸ்வதந்த்ரதி” பூர்ண 


பூர்ணனே. நீ அனைத்து இடங்களிலும்‌ வ்யாப்தன்‌. புஷ்கராக்ஷனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேச, கால, வஸ்துக்களில்‌, அனைத்து காலங்களிலும்‌, நீ 
பூர்ணனாகவே இருக்கிறாய்‌. பக்தர்களை காப்பவனே. பூர்ணகாமனே. நீ அனைத்து 
விதங்களிலும்‌, ஸ்வதந்த்ரன்‌ மற்றும்‌ பூர்ணன்‌. 


169 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


569. ஸ்ரீ மஹாமனஸே நம: 

மஹாதொட்ட உதார மன 'மஹாமனஸேஃ' நமோ 
மஹா உத்க்ருஷ்டதம ஞானவந்த மஹானுபா“வ 
மஹான்‌ லக்ஷ்மிதே“விய வக்்‌ஷத்‌லி த*ரிஸிருவி 
மஹான்‌ பி'ரம்மவாயுக”“ளிம்‌ ஸதா“த்‌'யேய கருணி 


மிகப்பெரிய கருணை உள்ளம்‌ கொண்டவனே. மஹாமனஸே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மிகச்சிறந்த ஞானத்தைக்‌ கொண்டவனே. மஹானுபாவனே. 
ஸ்ரீலட்சுமிதேவியை உன்‌ வக்ஷஸ்தளத்தில்‌ தரித்திருக்கிறாய்‌. பிரம்ம, வாயுகளைவிட 
உத்தமனே. அனைவராலும்‌ வணங்கப்படுபவனே. கருணை கொண்டவனே. 


570. ஸ்ரீ ப*க*வதே நம: 

ஜஸ்வர்யாஇ” ஷட்கு“ணவந்த 'ப“க*வான்‌' நமோ எம்பெ்‌ 
ஐஸ்வர்ய ஞான யமஸ்ஸு விய ஸ்ரீ வைராக்‌'ய ஆரு 
ஸமாங்வத எ௦பூர்ண நிர்தோ”ஷ கு£ணக'ளு வுள்ளவ 
ப்ரோஜ்வலஸ்வகாந்தி ஜ்யோதிர்மய க“ர௬ுடா“ரூட்‌ 


ஷட்குணைஸ்வர்களைக்‌ கொண்டவனே. பகவதே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஐஸ்வர்யம்‌, ஞானம்‌, புகழ்‌, வலிமை, செல்வம்‌, வைராக்கியம்‌ ஆகிய ஆறினையும்‌ 
நிரந்தரமாக, பூர்ணமாக கொண்டவனே. நிர்தோஷனே. நற்குணங்கள்‌ உள்ளவனே. 
ஒளிமயமானவனே. கருட வாகனனே. 


571. ஸ்ரீ பக“க்‌'னே நம: 

பராதீசன மத்ரு நாறக ப*க: நமோ எம்பெ்‌ 

மத்ருக'ளு ஸுரத்‌'விட்‌ தைத்யருகள ப*லாதி?ய 
க்ஷிப்ரதி* நாறமாடு“வ பராக்ரமவந்தனு 
ஸுமக்‌“ரைஸ்வர்ய ஞானாதி: பூர்ண நிர்தோ£ஷ ப'க*க்‌'னே 


எதிரிகளை அழிப்பவனே. பகக்னே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எதிரிகளை, 
தைத்யர்களை, நொடிப்பொழிதில்‌ அழிக்கத்தக்க வீரம்‌ கொண்டவனே. ஐஸ்வர்ய, 
ஞானங்களால்‌ பூர்ணனே. நிர்தோஷனே. பகக்னே. 


572. ஸ்ரீ ஆனந்தி னே நம: 

ஞானத”ூனாதி” ஸம்ருத்‌“தி'மான்‌ “ஆனந்த” நமோ எம்பெ்‌ 
ஆனந்த*பூர்ண ஸ்வரூபவந்த ஆனந்தி£யு நீனு 
ஆனந்தா”“னுப”வியு ப'க்தரிகெ்‌ ஆனந்த“தா“தா 
இனஸோம வம்றத“லி அவதார கிருஷ்ண 


170 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞான, செல்வங்களை அபாரமாக கொண்டவனே. ஆனந்தினே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஆனந்தபூர்ண்‌ ஸ்வரூபத்தை கொண்டவனே. பக்தர்களுக்கு 
நிரந்தரமான ஆனந்தத்தை தருபவனே. சந்திர வம்சத்தில்‌ கிருஷ்ணனான அவதாரம்‌ 
செய்தவனே. 


573. ஸ்ரீ வனமாலினே நம: 

கீர்த்தனிப ப'ஜனிப கர்ம ஸ்ரேணி ஸ்ரேணியாகி” 
கர்தனாகி* இருவி ‘வனமாலி நமோ நினகெ” 
ப*க்தரிம்‌ ங்ரோதவ்ய மந்தவ்ய நிதி த்‌*யாஸிதவ்ய நீ 
பத்மமாலா ஆபது”த்‌“தா'ரியே ஸ்ரீயிந்த” ஸம்ஸேவ்ய 


கீர்த்தனை / பஜனை செய்யத்தக்கவனே. தொடர்ச்சியாக கர்மங்களை செய்விக்கும்‌ 
கர்தனாக இருக்கிறாய்‌. வனமாலினே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்கள்‌ 
மூலமாக, ஸ்ரவண, மனன, நிதித்யாஸன ஆகியவற்றை செய்து கொள்பவனே. பத்ம 
மாலா தரித்தவனே. ஆபத்துகளை பரிகரிப்பவனே. ஸ்ரீலட்சுமிதேவியால்‌ 
வணங்கப்படுபவனே. 


574. ஸ்ரீ ஹலாயுதா'ய நம: 

ப*£க்தரிகெ* அபீ£ஷ்டயோஜக 'ஹலாயுத” நமோ 
பபு£க்லகேம அவதார ஹலாயுத' த'ரனாத: 
ஸங்கர்ஷண ப*லராமனலி ஸதா” ஆவிஷ்டனு 
ப£க்திஹிம்ஸக து“ஷ்டர நிராஸக ஆயுத'வான்‌ 


பக்தர்களுக்கு அபீஷ்டங்களை அளிப்பவனே. ஹலாயுதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. சுக்லகேஷு அவதாரனே. ஏர்‌ பிடித்தவனே. ஸுங்கர்ஷணனே. 
பலராமனே. பக்தர்களை துன்புறுத்தும்‌ துஷ்டர்களை அழிப்பவனே. ஆயுதங்களை 
ஏந்தியவனே. 


575. ஸ்ரீ ஆதித்யாய நம: 

ப்ஹுபோ*க்தானி ஆதித்யா நமோ அத்தா சராசர 

க்‌ ருஹணாத்‌ மத்து நீ புீ'ஜிஸெ ஸர்வரிகு” த்ருப்தி 

ப்‌ ருஹதீ ஸஹஸ்ர நீ ஜப்த்ரு மகன ப்‌'௬ுஹத்‌ அன்ன 
கீரஹிஸி க்‌ ரஹ ப'ஹிரஸ்த' ஜனர த்ருப்திஸிதி" 


அனைத்தையும்‌ ஏற்றுக்‌ கொள்பவனே. ஆதித்யனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சராசரங்கள்‌ அனைத்தையும்‌ நீ உண்கிறாய்‌. இதனால்‌ அனைவருக்கும்‌ திருப்தி 
ஆகிறது. ப்ருஹதி ஸஹஸ்ரத்தினால்‌ நீ வணங்கப்படுகிறாய்‌. ஸுகனின்‌ அன்னத்தை 
ஏற்றுக்‌ கொண்டு, அனைவரையும்‌ திருப்திப்படுத்தினாய்‌. 

576. ஸ்ரீ ஜ்யோதிராதி“த்யாய நம: 


171 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


த்‌“ருதியுத ஸோமக்கெ மொதச£லு உத்திஷ்டனாகி*ஹ 
ஜ்யோதிராதி*த்ய நமோ 'ஜ்யோதிஷாம்‌' ஆதி'ஜ்யோதியாத” 
மார்த்தாண்ட“னல்லி அந்தர்க“தனாகி'ருவவனு நீ 

ஜ்யோதி ஸப்‌'த“தி” வாச்யனு பரஞ்யோதி நாராயண 


சந்திரனுக்கு ஒளி கொடுப்பவனான (சந்திரனைவிட ஒளி பொருந்தியவனான) 
ஜ்யோதிராதித்யனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆதிஜ்யோதியான, சூரியனில்‌, 
அந்தர்யாமியாக இருப்பவனே. ஜ்யோதி என்று அழைக்கப்படுகிறாய்‌. பரஞ்சோதியே. 
நாராயணனே. 


577. ஸ்ரீ ஸஹிஷ்ணவே நம: 

ஸோமரஸ ப்ராமன மாள்ப 'ஸஹிஷ்ணு' நமோ எம்பெ்‌ 
ப்ரேம வாத்ஸல்யதி*ந்த* ப*க்தக்ருத அபராத'வ 
வைமனஸ்ஸு மாட*தெ* ஸஹூன மாடிசஸுவி த*யாவந்த 
அமல ஒளதா£ர்யதி: கு£ணபபீல ஸ்ரீராமசந்த்ர 


ஸோமரஸத்தை ஏற்றுக்‌ கொள்பவனே ஸஹிஷ்ணுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மிகவும்‌ அன்புடன்‌, பாசத்துடன்‌, பக்தர்கள்‌ செய்யும்‌ தவறுகளை பொருட்படுத்தாமல்‌, 
பொறுத்துக்கொள்கிறாய்‌. கருணைக்கடலே. திடமான கருணை கொண்டவனே. 
குணஷீலனே. ஸ்ரீராமசந்திரனே. 


578. ஸ்ரீ க'திஸத்தமாய நம: 

அதிக”“திவுள்ளவனு க“திஸத்தம நமஸ்தே 

ஸ்ருதி அனேஜதே“கம்‌ மனஸோ ஜவியோ மத்தூனூ 
“தத்‌“தா*வதோ அன்யா நஸ்யேது திஷ்டத்‌' எந்து” ஸாருத்தெ 

இந்த மஹிமன்ன ஸாகல்யேன திளியலஷக்ய 


அதிகமான வேகம்‌ கொண்டவனே. கதிஸத்தமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அனேஜதேகம்‌ என்று துவங்கும்‌ ஸ்ருதி உன்னையே புகழ்கிறது. இத்தகைய 
மகிமைகளைக்‌ கொண்ட உன்னை முழுமையாக அறிவது அஸாத்தியம்‌ ஆகிறது. 


579. ஸ்ரீ எுத*ன்வனே நம: 

ஸறாத்ருக“ள கார்யதி'ந்த*வுள்ள 'எருத'ன்வா' நமோ 
கார்ய எந்த“ரெ க்ரெளர்யதி”ந்த” இருவ ப*லிஷ்டனு 
உருபலஸுஸஷோப“ன ஸார்ங்க்‌*ய த*னுர்த"ர நீனு 
பரபபுராமனே ஸ்தாஸமேத்‌ ஸ்ரீராமசந்திர 


எதிரிகளை அழிப்பதற்காக இருக்கும்‌ ஸுதன்வனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
இத்தகைய செயல்‌ என்றால்‌ பயங்கரமாக இருக்கும்‌ வீரனே. வீரனே. மங்களங்களை 


172 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அருள்பவனே. ஸாரங்க என்னும்‌ தனுஸ்‌ ஏந்தியவனே. பரசுராமனே. ஸ்தா சமேத 
ஸ்ரீராமசந்திரனே. 


580. ஸ்ரீ கண்ட'பரஸறவே நம: 

வஜ்ராத்‌யாயுத*தி*ம்‌ த்ரு நாறக 'கசண்டபரபமு' 
ஸ்மிரபா“கி' நமோ எம்பெ*£ கொட”லு வஜ்ராத்‌*தா£யுத்‌ 
பரப” எந்தெ'னிபுது” ஆத்‌*த*ரிந்த* க்ரூரஜாரி 

க்ரு ந்ருபர தரிது* லோகஸஜ்ஜனர பொரெதி: 


உன்‌ வஜ்ராயுதத்தினால்‌ எதிரிகளை அழிப்பவனே. கண்டபரஸுவே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வஜ்ராயுதம்‌ ஏந்தியிருப்பதால்‌, க்ரூரமான துஷ்டர்களை, எதிரிகளை 
அழித்து, உலகத்தில்‌ இருக்கும்‌ ஸஜ்‌ஜனர்களை நீ காக்கிறாய்‌. 


581. ஸ்ரீ தா*“ருணாய நம: 

கோ”ரரூப ப்ரகடிஸுவி 'தா*ருண' நமோ எம்பெ்‌ 
க்ரூர பமத்ருக'ள்கெ* கோ*ரரூப ப*க்தரிகெ ஸெளம்ய 
ஹொரகின ஒளகி'ன மத்ருதா*ரண மாடி” 
பொரெயுவி ப”க்தரனு தா£னவர ஸிம்ஹ ஸ்ரீஸ 


உன்‌ கோரமான ரூபத்தை வெளிப்படுத்துபவனே. தாருணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எதிரிகளுக்கு கோர ரூபம்‌ ஆனால்‌ உன்‌ பக்தர்களுக்கு ஸெளம்ய / 
சாந்தமான ரூபமே காட்டுகிறாய்‌. வெளியே & உள்ளே இருக்கும்‌ எதிரிகளை அழித்து 
பக்தர்களை காப்பாய்‌. நரஸிம்ஹனே. ஸ்ரீலட்சுமி தேவியின்‌ தலைவனே. 


582. ஸ்ரீ த்‌ ரவிணப்ரதாய நம: 

எஸுவர்ண கொடு£வவ நீனு 'த்‌“ரவிணப்ரத* நமோ 
ஸுவர்ணோப லக்ஷித ஸர்வத்‌*ரவ்ய தசனாதி'க*ள 
புவி தே£வருக*ளிகெ்‌ வேத்‌ வேத” அர்த்த“க்‌“ஞான 
ஸர்வ த்‌“ரவிணவன்னீவி புருஷார்த்த”ப்ரத* ஸ்ரீ 


தங்கத்தை (அருளை) கொடுப்பவன்‌ நீயே. த்ரவிணப்ரதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து வித த்ரவ்ய, செல்வங்களை அனைவருக்கும்‌ 
அளிப்பவனே. வேத, வேதங்களின்‌ அர்த்த ஞானம்‌ ஆகியவற்றை அனைவருக்கும்‌ 
புரியச்செய்பவனே. புருஷார்த்தங்களை நிறைவேற்றுபவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. 


583. ஸ்ரீ தி£வ:ஸ்ப்ரதே நம: 

மோத” உத்ஸஹாதி” ஈவி 'விவ:ஸ்ப்ரஸ்‌” நமோ நினகெ” 
உத்திஷ்ட நாராயண வாஸுதேவ வைகுண்ட நின்ன 
உத்தம ஸ்வரூப பாத£த்ரய ஸம்ஸ்மரிஸுவவர 


173 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ப*க்தர ஞானிக*ள மோத” உத்ஸாஹதி”“ந்த* காயுவி 


மகிழ்ச்சி, உற்சாகம்‌ ஆகியவற்றை அருள்பவனே. திவ:ஸ்ப்ர தனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நாராயணனே. வாஸுதேவனே. வைகுண்டனே. உன்னுடைய உத்தம 
பாதங்களை நினைப்பவர்களை, பக்தர்களை, ஞானிகளை, மகிழ்ச்சி 7 உற்சாகங்களைக்‌ 
கொடுத்து அருள்கிறாய்‌. 


584. ஸ்ரீ ஸர்வத்‌*௬பே நம: 

அபி£லாஷிஸுவ ஞானகொடுூ*வ 'ஸர்வத்‌“ருக்‌” நமோ 
மோப“ன மஹைஸ்வர்யவான்‌ நீ ஸர்வவன்னு நீடு“த்தி 
ஸ்வப்‌க்தரிகெ்‌ நின்ன ஸார்வக்ஞத்வ வ்யாபகத்வ 
வைபவ தோரிஸி ஸஞ்ஞானவீவி ஸர்வதோமுக? 


விரும்புவதான ஞானத்தைக்‌ கொடுக்கும்‌ ஸர்வத்ருஸே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பரம மங்களங்களைக்‌ கொடுக்கும்‌ மஹத்‌ ஜஸ்வர்யங்களை கொண்டவன்‌ நீ. உன்‌ 
பக்தர்களுக்கு அனைத்தையும்‌ அருள்கிறாய்‌. உன்னுடைய ஸ்ர்வக்ஞத்தை, 
வ்யாபகத்வத்தை, அதன்‌ சிறப்புகளை காட்டி, நல்ல ஞானத்தை அருள்கிறாய்‌. 
ஸர்வதோமுகனே. 


585. ஸ்ரீ வ்யாஸாய நம: 

ப*க்தாபீ£ஷ்டவ விங்தாரவா&ி* பூர்ணமாள்ப “வ்யாஸ” 

ஸதா” நமோ ஸர்வ ங்ரேஷ்ட ஸர்வோத்தமானந்த* ஞான 
ஜ்யோதிர்வ்யாப்த பி£ரம்மாண்ட* ஸர்வத்ர ஒளகெ* ஹொரகெ” 
விங்தாரவாகி* ஹொளெயுவி தேஜ:புஞ்ச ஸாராத்ம 


பக்தர்களின்‌ விருப்பங்களை முழுமையாக நிறைவேற்றுபவனே. வ்யாஸனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸர்வ ஸ்ரேஷ்டனே. ஸர்வோத்தமமான ஆனந்த, ஞானத்தை 
கொண்டவனே. ஒளிமயமானவனே. பிரம்மண்டத்தில்‌ அனைத்திலும்‌ உள்ளே ச 
வெளியே முழுமையாக இருந்து ஒளிர்விப்பவனே. அபாரமான தேஜஸ்‌ 
கொண்டவனே. ஸாரங்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. 


586. ஸ்ரீ வாசஸ்பதியே நம: 

யக்ஞ பூஜாதி'க*ளிகெ* விராம ஸ்தானனாகி*ஹ 
யக்ஞ நியாமக ஸ்வாமி “வாசஸ்பதி” நமோ எம்பெ்‌: 
வாங்மனஸ தேவதெக:ளெரல்லரிகு” பதி நீனே 
காயவாங்மனஸ க்ருதவுத்பத்‌ ப்ரீதிகரவாகலி 


யக்ஞ பூஜைகளை ஏற்கத்தக்க இடத்தில்‌ இருப்பவனே, யக்ஞங்களை நியமிப்பவனே, 
ஸ்வாமியே வாசஸ்பதியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வாக்கு, மனஸ்‌ 
ஆகியவற்றின்‌ (தத்வாபிமானி) தேவதைகள்‌ அனைவருக்கும்‌ நீயே தலைவன்‌. நம்‌ 


174 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தேகம்‌, வாக்கு, மனஸ்‌ ஆகியவற்றினால்‌ செய்த செயல்கள்‌ அனைத்தும்‌ உனக்கும்‌ 
மகிழ்ச்சியை தரட்டும்‌. 


587. ஸ்ரீ அயோநிஜாய நம: 

யோனிஸம்ப£ந்த* ரஹித 'அயோநிஜ” நமோ எம்பெ்‌ 
நினகி'ல்ல க”ர்ப்பவாஸு ஸ்வேச்ச ப்ராது'ர்பா£வ மாள்பி 
யோனிவ்யதிரிக்த ஸ்தம்ப'த£லி ஆவிர்ப'விஸிதி: 
யோனிவ்யதிரிக்த நாபி'யிம்‌ ஹுட்டிஸிதி்‌ பி“ரம்மன்ன 


யோனி ஸம்பந்தம்‌ அற்றவனே. அயோநிஜனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உனக்கு 
எந்த அவதார, ரூபத்திலும்‌, எப்போதும்‌ கர்ப்ப வாஸம்‌ இல்லை. உன்‌ 
இஷ்டத்திற்கேற்பவே நீ வெளிப்படுகிறாய்‌. யோனியில்‌ வராமல்‌, கம்பத்திலிருந்து 
தோன்றினாய்‌. அதேபோல, உன்‌ நாபியிலிருந்து பிரம்மனை வெளிப்படுத்தினாய்‌. 


588. ஸ்ரீ த்ரிஸாம்னே நம: 

ஸோம ஸ்தோத்ர மாள்ப யக்ஞக்கெஹோகு“வ “த்ரிஸாம்னே” 
நமோ நினகெ” உத்கீ£த* ப்ர திஹார நித'னாக்‌“ய 

ஸாம மூரு விஷ்ணு உத்கர்ஷ மந்த்ரக”ள ஸ்துதிப்ரிய 
ஸாமப்ரதிபாத்‌ய நீ ஸர்வத'லி ஸம ஸர்வேபம 


உன்னை ஸ்தோத்திரம்‌ செய்யும்‌ யக்ஞங்களுக்கு செல்பவனே, த்ரிஸாம்னே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. உத்கீத, ப்ரதிஹார, நிதனாக்ய என்று ஸாம வேதம்‌ உன்னை 
இந்த மூன்று விஷ்ணு மந்திரங்களால்‌ புகழ்கிறது, அதனை கேட்டு மகிழ்பவனே. 
ஸாம வேதத்தினால்‌ போற்றப்படுபவனே. நீ அனைவரிலும்‌ சமமாகவே இருக்கிறாய்‌. 
ஸுர்வேஸ்வரனே. 


589. ஸ்ரீ ஸாமகா“ய நம: 

ஸ்தோத்ர அங்கீ கார மாள்பி நீ 'ஸாமக” நமோ எம்பெ்‌ 
வாக்‌“தேவி பாரதி ஸமா” ப்ராணனு-ம' ஈர்வகு* ஸாம 
இந்த” பா'ரதீ வாயுக*தனாது“த”ரிம்‌ ஹரிஸாமக” 
மாதவனே நீனு ஸாமவேதசதி*ந்த£லி க'ம்யனு 


உனக்கு செய்யும்‌ ஸ்தோத்திரங்களை நீ கேட்டூ மகிழ்ந்து அருள்கிறாய்‌. ஸாமகனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 'ஸமா' என்றால்‌ வாக்தேவியான பாரதி; 'ம' என்றால்‌ 
முக்ய பிராணர்‌. இந்த இருவருக்குள்ளும்‌ இருப்பவனே. இந்த பாரதி, முக்யபிராணர்‌ 
இந்த இருவருக்கும்‌ இருப்பதால்‌, ஸ்ரீஹரி ஸாமக என்று அழைக்கப்படுகிறான்‌. 
மாதவனே. நீ ஸாம வேதத்தினால்‌ அறியப்படுகிறாய்‌. 


590. ஸ்ரீ ஸாம்னே நம: 
அபீ£ஷ்ட பூரெயிஸுவ “ஸாம நமோ நமோ நினகெ” 


175 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸர்வபூ'தக*ளல்லி ஸமனாகிருவவ நீனு 
அபீ£ஷ்ட கொடு£வி பூ*தக'ளிகெ யதாயோக்‌'யதி்‌ 
மோப”ன ஆனந்த்‌ ஞான ஸ்வரூபனு ஸாம நீனு 


இஷ்டார்த்தங்களை நிறைவேற்றுபவனே. ஸாமனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அனைத்து ஜீவர்களிலும்‌ சமமாகவே இருப்பவனே. அவரவர்களின்‌ யோக்யதைக்கேற்ப 
இஷ்டார்த்தங்களை நிறைவேற்றுகிறாய்‌. மங்களத்தைத்‌ தருவதான ஆனந்த, ஞான 
ஸ்வரூபனே. நீயே ஸாமன்‌. 


591. நிர்வாணாய நம: 

எு௧ரூப “நிர்வாணம்‌' நமோ நமோ எம்பெ்‌ நினகெ்‌ 
ப்ராக்ருத விலக்ஷண அப்ராக்ருத ஸுக”சித்தனு 
அகளங்கவு தோ*ஷலேபவில்ல த“ந்த£வுக:ளு 
ஸ்ரீகாந்த நின்னய மூல அவதார ரூபகளு 


சுகமய ரூபனே. நிர்வாணாய நமோ. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ப்ராக்ருதமான 
வஸ்துகளிலிருந்து வேறுபட்டவன்‌. அப்ராக்ருத சுக சித்தத்தைக்‌ கொண்டவனே. 
ஸ்ரீகாந்தனே, உன்னுடைய மூல மற்றும்‌ அவதார ரூபங்களில்‌, சிறிதளவு கூட உன்னிடம்‌ 
தோஷம்‌ இல்லை. 


592. ஸ்ரீ பே்‌ஷஜாய நம: 

ஸம்ஸார ரோக: பரிஹாரகனு 'பே'ஷஜன்‌' நமோ 
பே'ஷ எந்த*ரெ ரோக” ரோக*வன்னு ஜயிஸுவவனு 
ஒளஷத' நியாமகனாகி:ருதியோ நீனு 

நீ ஸர்வகாமஜ தோஷ பேோகாத* து£க்க* களிவி 


சம்சார ரோகத்தை போக்குபவனே. பேஷஜனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 'பேஷ” 
என்றால்‌ எத்தகைய நோயினையும்‌ போக்குபவன்‌. ஒளஷதங்களின்‌ நியாமகனாக 
இருப்பவன்‌ நீயே. பக்தர்களின்‌ விருப்பங்களை போக்குபவனே. தோஷ, சோகங்கள்‌ 
போன்ற துக்கங்களை நீ களைகிறாய்‌. 


593. ஸ்ரீ பி'ஷஜே நம: 

பி'ஷக்‌ நீ யக்ஞ ஸமீபஸ்த”னாகி* ரவி நமஸ்தே 
“பி'ஷக்‌' நீ ஸம்ஸாரரோக” வைத்‌£ய ஸ்ரீத*ன்வந்தரி 

பி£ஷக்‌ நீ ஸர்வரோக” நிதான சிகித்ஸெய மாள்பி 

தோ“ஷதூ'ர தேஜஸ்வி மஹைஸ்வர்யாது” குூணரூப 


யக்ஞங்களுக்கு அருகில்‌ நீ இருப்பதால்‌ 'பிஷக்‌' என்று அழைக்கப்படுகிறாய்‌. சம்சார 
ரோகத்தை போக்குபவனான ஸ்ரீதன்வந்தரியாக இருக்கிறாய்‌. அனைத்து நோய்களின்‌ 


176 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


சிகிச்சையையும்‌ நீ செய்கிறாய்‌. தோஷங்கள்‌ அற்றவனே. தேஜஸ்வியே. மஹா 
ஐஸ்வர்ய முதலான அனைத்து குணங்களையும்‌ கொண்டவனே. 


594. ஸ்ரீ ஸன்யாஸ க்ருச்சம நம: 

கர்மன்யாஸ மாடு£வ ஸமாதி கு£ணதா'த நீனு 
“ஸன்யாஸ க்ருச்சனு' நமோ நமோ எம்பெனொ நினகெ” 

காம்ய கர்மத்யாக மத்து தோ£ஷத்யாசக” மாடி'ஸுவி 

றம ஆனந்த்‌ ஞானாதி”க“ளன்னித்து ஸந்தெயிஸுவி 


ஜீவர்களின்‌ கர்மங்களை அழிப்பவனே. ஷம முதலான குணங்களை அவர்களுக்கு 
அளிப்பவனே. ஸன்யாஸு க்ருச்சனே - உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. காம்ய 
கர்மங்களை மற்றும்‌ அதிலிருந்து வருவதான தோஷங்களை நீ விடுவிப்பாய்‌. ஷம, 
ஆனந்த, ஞானம்‌ ஆகியவற்றை கொடுத்து உன்‌ பக்தர்களை நீ காக்கிறாய்‌. 


595. ஸ்ரீ மாந்தாய நம: 

ஸாமாதி: குணவந்தரிகெ்‌ ஸோம ப்ராப்தி மாடூ“வி 
நமோ “மாந்தா' தை*த்யர நாஷ மாடு“வி நாரஸிம்ஹ 
ஸெளம்ய ப'க்தர கஷ்ட நாறமாடி” விக்ஞானவித்து 
ஸம்யகு“பாஸனெ கெ:யிஸி ஞான ௭௦க“வீவி ஸ்ரீ 


நற்குணங்களைக்‌ கொண்டவர்களுக்கு, அமிர்தத்தை நீ கொடுக்கிறாய்‌. ஷாந்தனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தைத்யர்களை அழிப்பவனே. நாரஸிம்ஹனே. உன்‌ 
பக்தர்களுக்கு யதார்த்த ஞானத்தை அளித்து, அவர்களை உபாஸனை செய்ய 
வைத்து, அவர்களின்‌ கஷ்டங்களை போக்குகிறாய்‌. கடைசியில்‌ முக்தியை 
அளிக்கிறாய்‌. 


596. ஸ்ரீ நிஷ்டா”யநம: 

சோர நாறக 'நிஷ்டா* நமோ நமோ எம்பெ* நினகெ” 

ஸ்தி*ரவாகி* ப*க்தரலி இருவவனு நிஷ்டா: நீ 

சோரரு நின்ன கு*ணரூப மரெமாடி” தாவேவெ 
“ஈஸங்வரோஹம்‌' எம்புவரு அந்த” த£ஸ்யு நாற மாள்பி 


துஷ்டர்களை அழிப்பவனே. நிஷ்டனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களில்‌ 
நிலையாக நின்றிருப்பவன்‌ நீயே. துஷ்டர்கள்‌ (மாயாவாதிகள்‌) உன்னுடைய 
குணங்களை மறைத்து, தாமே ஈஸ்வரன்‌ என்று சொல்லிக்‌ கொள்கிறார்கள்‌. 
அத்தகையவர்களை நீ அழிக்கிறாய்‌. 


597. ஸ்ரீ மமாந்தயே நம: 
கல்யாண ரூபந்னு “மாந்தி” நமோ நமோ நினகெ” 
நித்யஸுக* உன்னதனு ரமாரமண ஸ்ரீவத்ஸ 


177 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தோயஜாஸன பபிவாதி* ப'க்தரிகெ்‌ எுக்‌தா“த 
நித்ய நிர்தோஷ கல்யாண ஸ௦கா“த்‌“பனுப*வ 'பூ'ர்ம' 


நித்ய கல்யாண ரூபனே. ஷாந்தயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நித்ய 
ஸுகபூர்ணனே. ஸர்வோத்தமனே. ரமாரமணனே. ஸ்ரீவத்ஸனே. பிரம்ம, சிவ 
முதலான பக்தர்களுக்கு சுகத்தை கொடுப்பவனே. நித்ய நிர்தோஷனே. கல்யாண 
சுகாதி அனுபவத்தைக்‌ கொண்டவனே. 


598. ஸ்ரீ பராயணாய நம: 

உத்தம பத*வீவி பராயண'” நமோ நினகெ” 

ப*க்தரிகெ ஸம்யக்‌ வேதா£ந்த விக்ஞான நிஸ்சிதார்த்த” 
நீ திளிஸி யோக்‌*யோபாஸன மாடி£ஸி அபரோக்ஷ 
வித்து மோக்‌்ஷபத”வீவி நீனு முக்தரிகு* ஆஸ்ரய 


முக்தியை அளிப்பவனே. பராயணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்‌ 
பக்தர்களுக்கு வேதாந்த யதார்த்த ஞானத்தை அளித்து, அவரவர்‌ யோக்யதைக்கேற்ப 
உபாஸனை செய்வித்து, அபரோக்ஷ ஞானத்தை அளித்து, மோட்சத்தை அளிக்கிறாய்‌. 
நீ முக்தர்களுக்கும்‌ ஆஸ்ரயனாக இருக்கிறாய்‌. 


599. ஸ்ரீ மாஈ௩பா“ங்கா“ய நம: 

ாறப”தமபு£த்‌“தி' நின்னது” “ப௬உபா*ங்க” நமோ எம்பெ்‌ 
ஷஸோப”ன அங்க'களு ஞானானந்தா”“தி: ப£லக*“ளிம்‌ 
ஸுபூர்ணவு ஈர த*க்ஷிீணோத்தர பக்ஷகள்‌ மத்‌'ய 
த்‌“ விபாத: அங்கா“க்‌*யபி'ன்ன ஆனந்த“மய சார்வாங்க” 


மங்களங்களை அருளும்‌ புத்தி உன்னுடையது. ஷுபாங்கனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய மங்கள அங்கங்கள்‌, ஞானானந்தாதி பலங்களால்‌ 
முழுமையானவை. வேதவ்யாஸனே. ஆனந்தமயனே. சுந்தராங்கனே. 


600. ஸ்ரீ மாந்இதா“ய நம: 

த்‌“ரவ்யக்கெ புஷ்டி ஈவ 'மாந்தஇுத* நமோ நமோ எம்பெ்‌ 
திவிஜரிகு்‌ யோக்‌ய நராதி'க'ள்கு* மோக்ஷதா£த 
ஸ்ரீவரன ப்ரஸாதா”த்‌ 'பராம்ஸாந்து' ஸ்தா” ஸபாங்வத 
ஸர்வ தத்‌*யோக்‌*ய அதி'காரிக'ளிகெ ஈவி ஸ்ரீபதே 


வஸ்துக்களுக்கு அதன்‌ சக்தியை கொடுப்பவனே. ஷாந்திதனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேவர்களுக்கும்‌, யோக்ய நரர்களுக்கும்‌ மோட்சத்தை அருள்பவனே. 
அவரவர்கள்‌ யோக்யதைகளுக்கேற்ப நிரந்தரமான மோட்சத்தையே அருள்கிறாய்‌. 
லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


178 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


601. ஸ்ரீ ஸ்ரஷ்டே நம: 

ப£க்தருக*ளிகெ: த்‌“ரவ்ய கொடு“ வவ 'ஸ்ரஷ்டா' நமோ 
ஜச'ஸ்ஸஜஜன கர்தா ஆது'த“ரிந்த 'ஸ்ரஷ்டா” நீனு 
ஏகாத்மா நாபி'பத்மதி: படெ“தி' பி£ரம்மதே'வன்ன 

ஆ கஞ்சஜகெ போ*தி/ஸிஹொக்கு க்ருதி நடெ*ஸுதி 


பக்தர்களுக்கு அவர்களின்‌ இஷ்டங்களை நிறைவேற்றுபவனே ஸ்ரஷ்டனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸஜ்ஜனர்களை அருள்கிறாய்‌ ஆகையால்‌ நீ 
ஸ்ரஷ்டா. ஏகாத்மனே. பிரம்மதேவனை உன்‌ நாபியில்‌ படைத்தவனே. 
பிரம்மனுக்கு தத்வஞானத்தை போதித்து, அருளினாய்‌. 


602. ஸ்ரீ குமுதா*ய நம: 

பூ*மியலி ப்ரஸித்‌“தா*னந்தா£னுப'வவான்‌ “குமுத” 
நமோ எம்பெ்‌ ஆனந்த்‌லீலெயிம்‌ ஜக'ஸ்ஸ்ருஷ்டி மாடி” 
பூ. மியலி ஆனந்த*லீலாவதார மாடி” நீனு 

பூமி பாரவ இளிஸி ஸுக” க்ஷேமவ கொடு£வி 


பூமியில்‌ பிரஸித்தமானவன்‌, அனுபவம்‌ மிக்கவன்‌. குமுதனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஆனந்த லீலையினால்‌ ஜகத்‌ ஸ்ருஷ்டியை செய்கிறாய்‌. 
அந்த பூமியில்‌ உன்‌ லீலையினால்‌ அவதாரங்களை செய்து, பூமியின்‌ 
பாரத்தினை இறக்குகிறாய்‌. மக்களுக்கு சுக, க்ஷேமங்களை கொடுக்கிறாய்‌. 


603. ஸ்ரீ குவலேஸாய நம: 
பூ*ம்யாதி்‌ ஜக“த்தல்லி வாஸ மாள்பி 'குவலேஸாய' 
நமோ நீ ஜீவரொளு நியாமகனாகி:ருவி 
“கா*மாவிஸயிச பூ'தானி தா'ரயாம்யஹ மோஜஸ்‌' 
ஸ்வாமி நீ ஸர்வத்ரவாஸ ஈறாவாஸ்யமித“ம்‌' ஸர்வம்‌ 


பூமி முதலான உலகில்‌ நீ வசிக்கிறாய்‌. குவலேஷாய நம:. நீ ஜீவர்களில்‌ 
நியாமகனாக இருக்கிறாய்‌. ஸ்வாமியே நீ அனைத்து இடங்களிலும்‌ 
வசிப்பவன்‌. 


604. ஸ்ர கோ“ஹிதாய நம: 

ஸோமாதி“க“ளஎ த*ரிஸுவி 'கோ*ஹித' நமோ எம்பெ்‌ 
ஆம்னாய ரக்ஷக வேத*வாக்யஹிதகர வ்யாஸ 

பூமி ஸ்வர்க்‌'க” ஸர்வலோக ஹிதகர வாஸுதேவ 


179 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ரமாபதி யாதவ நீ கோ£வுகசள ஹிதகர 


அமிர்தம்‌ முதலானவற்றை தரித்திருப்பவனே. கோஹிதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வேதங்களை காப்பவனே. வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. 
வேதவ்யாஸனே. பூமி, ஸ்வர்க்கம்‌ முதலான அனைத்து உலகங்களையும்‌ 
காப்பவனே, வாஸுதேவனே. ரமாபதியே. நீ பசுக்களை காப்பவனே. 


605. ஸ்ரீ கோ“பதயே நம: 

ஸ்தோத்ர உபபோ'க: மாள்ப *கோ“பதி' நமோ நினகெ்‌ 
நேத்ர பூ' ஜலஸ்வர்க்க்‌ வாக்‌ வஜ்ர தி*ங்ரு பஸாஈபதஇ 
ப்‌க்தக்ருத்‌ ஸ்தோத்ரக*ஞளு வேதவாக்ய ஸ்தோத்ரக*ளனு 
ஹிததி்‌ ஸ்வீகரிஸி அனுக்ரஹ மாள்பி கோ:பால 


ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. கோபதயே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. கண்‌, பூமி, ஜல, ஸ்வர்க்க, வாக்‌ ஆகிய இடங்களில்‌ விபூதி 
ரூபங்களில்‌ இருப்பவனே. ருத்ரதேவரின்‌ பக்தர்கள்‌ செய்த ஸ்தோத்திரங்கள்‌, 
வேத வாக்கிய ஸ்தோத்திரங்களை மிகவும்‌ மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்கொண்டு, 
அருள்வாயாக கோபாலனே. 


606. ஸ்ர கோ“ப்த்ரே நம: 

ப்ருஷத்‌'னாதி: ராஜ ரக்ஷக 'கோ£ப்தா' நமோ நினகெ” 
ரக்ஷிஸுதி ஸர்வரன்னு நின்ன ஸம ஸ்வாமி இல்ல 
குக்ஷியொளிட்டு ஸர்வத: ரக்ஷிஸிதி: ப்ர ளயத்‌“லி 
பரீக்ஷித்‌ ரக்ஷக நீனு க்ஷிதிபா'ர இளிஸிதி” 


பாண்டு புத்திரங்கள்‌ முதற்கொண்டு அனைத்து அரசர்களையும்‌ காப்பவனே. 
கோப்த்ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைவரையும்‌ காப்பவனே. 
உனக்கு சமம்‌ என்று யாரும்‌ இல்லை. பிரளய காலத்தில்‌ அனைவரையும்‌ 
உன்‌ வயிற்றில்‌ வைத்து காத்தாய்‌. பரீக்ஷித்‌ ராஜனை காத்தவனே. பூமியின்‌ 
பாரத்தை இறக்கியவனே. 


607. ஸ்ரீ வருஷபா'க்ஷாய நம: 

தூர்ம ஸூக்ஷ்மஞானி ஸர்வவ்யாபக:வ்ருஷபா'க்ஷ: 
நமோ த*ர்மசாரிகெ? அனுக்‌ ரஹ த்ருஷ்டி பீருவி 
ஸுமரஹித பரமோத்தம ஸ்வாமி அவினாபமி 
அமிதஞான ப்ரகாஷ நிர்தோ£ஷ வ்ருஷபா£க்ஷனு 


180 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தர்மனே. அபாரமான ஞானியே. அனைத்து இடங்களிலும்‌ வ்யாபகனே. 
வ்ருஷபாக்ஷனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தர்மங்களை 
பின்பற்றுபவர்களின்‌ மேல்‌ உன்‌ அருட்பார்வையை வீசுவாய்‌. சமம்‌ 
இல்லாதவனே. ஸர்வோத்தம ஸ்வாமியே. அழிவில்லாதவனே. அபாரமான 
ஞானத்தை கொண்டவனே. ஒளிமயமானவனே. நிர்தோஷனே. வருஷபாக்‌ 
ஷனே. 


608. ஸ்ரீ வ்ருஷப்ரியாய நம: 
ஈப்ஸிதவ ஸுரிஸுவி ஸ்தோத்ர ப்ரியனாகி:௬வி 
“வ்ருஷப்ரியனே' நமோ ஸாமாதி* வேத” ஸ்தோத்ரப்ரிய 
வ்ருஷ எந்த:ரெ தர்ம தூர்மப்ரிய நீ த*ரமமய 
“த்ரபீமயோ த*ர்மமயோ தபோமய: பாக*வத 


வேண்டிய வரங்களை அருள்பவனே. ஸ்தோத்திர ப்ரியனே. வ்ருஷப்ரியனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸாம வேதாதி அனைத்து வேதங்களாலும்‌ 
போற்றப்படுபவனே. வ்ருஷ என்றால்‌ தர்மம்‌. தர்மப்ரியனே, நீ தர்மமயனாக 
இருக்கிறாய்‌. பாகவதத்தில்‌ இவ்வாறே சொல்லப்பட்டிருக்கிறது. 


609. ஸ்ரீ அனிவர்த்தினே நம: 

நித்ய ஸர்வத”ர்மவுள்ள “அனிவர்த்தி' நமோ எம்பெ்‌ 
ஸது£த்‌*ப*வஸ்தாசன நிரோதா“தி: லீலா தூர்மவுள்ள 
ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌ ஆனந்தம்‌ பூர்ணகு“ணப்ரியா 
வந்த ஸ்வதந்த்ர ஞானேச்சா க்ரியாதி: பக்தி ஸுபூர்ண 


நித்யமும்‌ ஸர்வ தர்ம உள்ள (தர்மமயமாக உள்ளவனே) அனிவர்த்தினே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தோற்றம்‌, அழிவு ஆகியவற்றை தன்‌ 
லீலைகளாக செய்பவனே, ஸத்ய, ஞான, அனந்த, ஆனந்த ஆகியவற்றை 
பூரணமாக கொண்டவனே. ஸ்வதந்த்ரனே. ஞான, இச்சா, க்ரியாதி சக்திகளை 
முழுமையாகக்‌ கொண்டவனே. 


610. ஸ்ரீ நிவ்ருத்தாத்மனே நம: 

ப*க்தரிகெ? த'னதாத “நிவ்ருதாத்ம' நமோ எம்பெ்‌ 
முத: நிர்லிப்த ப*க்தரிகெ”£ மோக்ஷஸாத“*ன நிஷ்காம 
விஹித கர்மாசரணெ பூஜா நைவேத்‌ய உபயோகி: 
வித்த ஞானாதி' த*னகொடு£வ ஸ்வாமி நிவ்ருத்தாத்ம 


181 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பக்தர்களுக்கு செல்வங்களை அருள்பவனே. நிவ்ருத்தாத்மனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எதையும்‌ எதிர்பாக்காமல்‌ செயல்களை செய்யும்‌ 
பக்தர்களுக்கு, மோட்ச சாதனமான பூஜை, றைவேத்தியம்‌ ஆகிய கர்ம 
ஆசரணைகளை செய்வித்து, அவர்களுக்கு செல்வம்‌, ஞானம்‌, ஆகியவற்றை 
அருள்பவனே. நிவ்ருத்தாத்மனே. 


611. ஸ்ர ஸங்க்ஷேப்த்ரே நம: 

தந்தெ”்‌ தாயி உத*ரதி'ந்த* ஜீவர்க*ள ஹொரகெ” 

தந்து இடு“வ 'ஸங்க்ஷேப்தா' நமோ எம்பெ' ஸர்வகர்தா 
க்ஷிப்ர ஜீவர்க*ளிகெ்‌ ஸாத*ன அபரோக்ஷவித்து 
ஷைவள பரதெ: பந்தன ஹொரஹாகி முக்தி ஈவி 


கந்தை, தாயின்‌ வயிற்றிலிருந்து ஜீவர்களை வெளியே எடுத்து வைக்கும்‌ 
ஸங்க்ஷேப்த்ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்தையும்‌ செய்பவனே. 
உன்‌ பக்தர்களான ஜீவர்களுக்கு அபரோக்ஷ ஸாதனங்களை செய்வித்து, 
அவர்களுக்கு முக்தியை அருள்பவனே. 


612. ஸ்ர கஷேமக்ருதே நம: 

உபதே்‌ற ரூபவாத” மங்க'ளவீவ க்ஷேமக்ருத்‌்‌ 
ஸ்ரீபதே நமோ எம்பெ்‌ வரவாயு அந்தர்யாமி 
த்வத்ப*க்தஞானிகு௬ ஒளகி£த்‌சது* உபதே*பம 
லபி*£ஸிஸி அதி'காரிகெ்‌ பேோப*ன க்ஷேம வீவி 


உபதேச ரூபமான மங்களங்களை அருள்பவனே. க்ஷேமக்ருதே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீபதியே. வாயு அந்தர்யாமியே. உன்‌ பக்த ஞானிகளின்‌ 
உள்ளே இருந்து, உபதேசங்களை அருளி, அவர்களின்‌ யோக்யதைக்கேற்ப 
நலன்களை அருள்பவனே. 


613. ஸ்ரீ மிவாய நம: 

ஞானவான்‌ 'ஸரிவ' நமோ அபரோக்ஷ பேோப*னதா£த 
ஆனந்த” ஞானாதி* எ௦மங்க*ள குணைஸ்வர்யத”ம்‌ “பமி' 
அனுபம்‌ ஸ்ரேஷ்டத்வ வரணேயத்வதி£ம்‌ “வ” எந்து” 

நீனு மிவ ஞானானந்தை:ஸ்வர்யக்காகி” வரணிப 


182 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞானவந்தனே. சிவனே. அபரோக்ஷ சாதனத்தை வழங்குபவனே. ஆனந்த, 
ஞானாதி, மங்கள குணங்கள்‌ உள்ளதால்‌ 'சி' ; சிறந்ததான வரங்களை 
அளிப்பதால்‌ 'வ' என்று நீ 'சிவ' என்று அழைக்கப்படுகிறாய்‌. ஞானானந்த 
ஐஸ்வர்யத்திற்காக வணங்கப்படுபவனே. 


614. ஸ்ரீ வத்ஸவக்ஷஸே நம: 

ஸூர்யனன்ன கம்பிஸுவ  ஸ்ரீவத்ஸவக்ஷஸே” நமோ 
ஸ்ரீயாயுக்த வத்ஸ மஹத்வ லக்ஷண வக்ஷதல்லி 
ஸ்ரீய:பதியே நினகுண்டு லக்ஷ்மீகா£ஸ்ரய நீனு 
காயவாங்மன கலுஷக்‌'ளி ஸெளபா“க்‌*ய கொடுவி 


சூரியனை விட அதிக ஒளி கொண்டவனே. ஸ்ரீவத்ஸவக்ஷஸே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. லட்சுமிதேவியை மார்பில்‌ தரித்தவனே. ஸ்ர்பதியே. 
லட்சுமியின்‌ தலைவன்‌ நீயே. வாக்கு, தேகம்‌, மனதினால்‌ வரும்‌ 
கஷ்டங்களை நீக்கி, ஸெளபாக்கியங்களை அருள்பவனே. 


615. ஸ்ர வாஸாய நம: 

வேதவாணிகளே ப்ரமாணவாகி£வுள்ள 'ஸ்ரீவாஸ்‌” 
வேதவாக்யகளு ஸ்ரீயு வேத*த*ல்லி ஜேய நீனு 
வேத” வாக்யகள முக்‌*யாபி*மானி ஸ்ரீதேவியு 
அந்த” ஸ்ரீவேத*கல்பத்‌“௬ம விஹாரி ப்ரபு” நீனு 


வேதவாணிகளால்‌ போற்றப்படுபவனே ஸ்ரீவாஸனே. வேதத்தில்‌ உன்‌ 
புகழையே சொல்கிறார்கள்‌. வேத வாக்கியங்களின்‌ முக்கிய அபிமானி 
ஸ்ரீதேவி. அத்தகைய வேதங்களில்‌ இருப்பவன்‌ தலைவன்‌ நீயே. 


616. ஸ்ரீ ஸ்ரீபதயே நம: 

தன்ன ஆஸ்ரய மாள்பர ஸம்ரக்ஷக 'ஸ்ரீபதியு' 

ஆ நமோ நினகெ: நித்ய ஸ்வயம்வர ஸ்ரீபதியே 
தூராஸுத ஜானகீபதி ஸ்ரீராம பை'ஷ்மிபதி 

ஸ்ரீ கிருஷ்ண நித்ய ஸ்ரீலட்சுமிபதி ஸ்ரீமன்‌ நாராயண 


தன்னை வணங்குபவரை காப்பவனே ஸ்ரீபதியே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
நித்ய கல்யாண மூர்த்தியே. பூமியிலிருந்து பிறந்தவளான ஜானகியின்‌ 
பதியான ஸ்ரீராமனே, பைஷ்மிபதியான ஸ்ரீகிருஷ்ணனே. ஸ்ரீலட்சுமிபதியே. 
ஸ்ரீமன்‌ நாராயணனே. 


183 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


617. ஸ்ரீ ்ரீமதாம்வராய நம: 

ஜலமிஸ்ரித ஸோமதி£்‌ம்‌ பூஜித ஸ்ரீமதாம்வர்‌ 
தலெபா£கி* நமோ எம்பெ” ப*க்தியுக்‌ பூஜே நைவேத்‌'ய 
ஸ்ரீலட்சுமிீஸேவ்ய நீனே த*யதி: கொம்பி: பிரம்மாதி: 
ஸல ஸ்ரீமந்தரிம்‌ ஸம்வினுத ஸ்ரீற ஸர்வோத்தம 


மந்த்ராட்சதைகளால்‌ (தண்ண கலந்த அரிசி) பூஜிக்கப்படுபவனே 
ஸரீமதாம்வரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தியுடன்‌ பூஜை, 
றைவேத்தியங்களை செய்கிறேன்‌. ஸ்ரீலட்சுமிதேவியால்‌ வணங்கப்படுபவனே. 
பிரம்மாதி தேவதைகள்‌ செய்யும்‌ பூஜையை ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. 
ஸர்வோத்தமனே. 


618. ஸ்ரீ ஸ்ரீதா*ய நம: 

ஸம்பத்து கொடு“ வவனு 'ஸ்ரீத” நமோ நமோ எம்பெ்‌ 
ஸம்பத்து தான த்‌*ரவ்ய ரத்னாப*ரண ஸ்வர்ணாதி'க*“ள்‌ 
ஸம்பத்து ஸுக்ஞான தேஜஸ்ஸு த்‌*ருட* தை'ர்யபலவு 
ஸம்பத்து ஆரோக்ய ஆயுர்ப*க்தி ஜங்வர்யப்ரத”னு 


செல்வத்தை அருள்பவனே. ஸ்ரீதனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. செல்வம்‌, 
த்ரவ்யங்கள்‌, ரத்ன ஆபரண, தங்கம்‌ - ஆகியவை ஸம்பத்‌ எனப்படுகின்றன. 
ஞான, தேஜஸ்‌, அபாரமான கைர்ய வலிமை - ஆகியவை ஸம்பத்‌ 
எனப்படுகின்றன. ஆரோக்ய, ஆயுள்‌, பக்தி, ஜஸ்வர்ய ஆகிய ஸம்பத்தினை 
கொடுப்பவனே. 


619. ஸ்ரீ ஸ்ரீஸமாய நம: 

பு£த்‌“தி'தா*“தனெ ஸ்ரீ” ஸர்வதா” நமோ நினகெ்‌ 

பு£த்தி* நியாமக நீனு வந்தி'த ப்ரபுத்‌“த"ரிந்த” 

நீ த*யதி: ஸத்ப£க்தி பு£த்‌*தி*மான்க*ள்கெ ஸுகஞான 

இத்து காய்தி* இந்தி'ராபதி ஸ்ரீனிவாஸ்‌ மரணு 

புத்தி அளிப்பவனே. ஸ்ரீஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. புத்தியை 
நியமிப்பவன்‌ நீயே. உன்னை வணங்குபவர்களுக்கு நீ ஸத்பக்தி, புத்தி 


ஆகியவற்றை அருள்கிறாய்‌. ஞானத்தை அளித்து காக்கிறாய்‌. இந்திராபதியே. 
ஸ்ரீனிவாஸனே. 


184 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


620. ஸ்ரீ ரீனிவாஸாய நம: 

ஷட்கு£ண ஸம்பத்‌ வாஸஸ்தா£ன 'ஸரீனிவாஸனே' நமோ 
த்ரிகுண மானி ஸம்பத்‌ ஸெளபாக்‌*ய லக்ஷ்மிவாஸ நீனு 
வாக்‌“ கெள£ரீ ஸாதி்‌ ஸ்ரீமந்தரொளு ஜ்வலிஸுதி 
அகளங்க ஞானடர்க்தி ஜஸ்வர்ய ஆயுர்யமஸ்‌ ஈவி 


ஷட்குண ஸம்பத்களின்‌ இருப்பிடமே. ஸ்ரீனிவாஸனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. த்ரிகுணங்களின்‌ இருப்பிடமான, ஸம்பத்‌, 
ஸெளபாக்கியங்களை அருளும்‌ லட்சுமியின்‌ இருப்பிடம்‌ நீயே. பிரம்ம, ருத்ரர்‌ 
முதலான அனைவரிலும்‌ நீ இருக்கிறாய்‌. தோஷங்கள்‌ அற்ற, ஞான, பக்தி, 
செல்வம்‌, ஆயுள்‌, புகழ்‌ ஆகியவற்றை அளிப்பவனே. 


621. ஸ்ரீ ஸ்ரீநித*யே நம: 

அனுஷ்டான ஸம்ப்ரதா“ஸ்ரய 'ஸ்ரீநிதி” நமோ எம்பெ்‌ 
தின தி*னதி: நின்ன ப்ரீதிகர அனுஷ்டாசனவ 

நீனு மாடிஸுவி ஸஜ்‌ஜனரிந்த? ஞான ஸ்ரீநிதி'யே 
ஞான த*ன ஜஸ்வர்ய கணி லக்ஷ்மிகா£்ங்ரயனே 


அனுஷ்டானங்கள்‌, ஸம்பிரதாயங்களின்‌ கதியே ஈ்ரீறிதியே' உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தினமும்‌ உனக்கு மிகவும்‌ பிடித்தமான அனுஷ்டானங்களை நீ 
ஸுஜ்ஜனர்களிடமிருந்து செய்விக்கிறாய்‌. ஞான ஸ்ரீநிதியே. ஞான, தன, ஜஸ்வர்ய 
ஆகிய அனைத்திற்கும்‌ மற்றும்‌ ஸ்ரீலட்சுமிதேவிக்கும்‌ ஆஸ்ரயனே. 


622. ஸ்ரீ ்ரீவிபா£வனாய நம: 

பி“ரம்மதே“வனு ஸ்துதிஸெ ப்ரேரிஸுவ 'ஸ்ரீவிபா£வன' 
அஹர்நிபபி நமோ எம்பெ: ஸ்ரீதேவி ப'க்தியுக்‌ த்‌£யேய 
மஹாலக்ஷ்மிகெ: ஸமரில்ல ப*க்தரலி விபூதி 

பஹு பாத்ரதலி ப்ரேம உத்ஸாஹதி* ஸேவிபளு 


பிரம்மதேவன்‌ வணங்கி, துகிப்ப தான 'ஸ்ரீவிபாவனே” உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீதேவி பக்தியுடன்‌ உன்னையே வணங்குகிறாள்‌. அப்படி 
உன்னில்‌ பக்தி செய்யும்‌ மகாலட்சுமிக்கு சமம்‌ என்று யாரும்‌ இல்லை. 
பற்பல ரூபங்களைக்‌ கொண்டு அவள்‌ உன்னை மிகவும்‌ உற்சாகத்துடன்‌ 
வணங்குகிறாள்‌. 


623. ஸ்ரீ ஸ்ரீத'ராய நம: 


185 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வீர்ய தாரிஸுவ நீனு 'ஸ்ரீத£ர' நமோ நினகெ்‌ 
ஸ்ரீய:பதி நின்னலி ஸ்ரீதத்வ ஒதப்ரோதத:லி 
தா£ர்யவாகி£ஹுது ஸமஸ்த வஸ்து சராசரத்‌ 
வீர்ய ஸ்ரீதா'ரகனு நீ நின்ன அதீ£ன தத்தச்சக்தி 


வீயத்தை தரித்திருக்கும்‌ நீயே ஸ்ரீதரனே, உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ பதியே. உன்னிடம்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாக ஸ்ரீதத்வம்‌ 
நிரம்பியிருக்கிறது. அனைத்து சராசர வஸ்துக்களின்‌ வீர்யத்தை தரித்தவன்‌ 
நீயே. அனைத்து சக்திகளும்‌ உன்னுடைய அதீனமாகவே இருக்கின்றன. 


624. ஸ்ரீ ஸ்ரீகராய நம: 

யோக்‌£ய ஸத்கர்மதி*ந்த* ஞானவீவி ஸ்ரீகர' நமோ 
யோக்‌”யாதி'காரிக*ளபரோக்ஷ ஞானாதி: ஸம்பத்‌ 
த*யதி* கொடு'வியோ ஸ்ரீஹ்ரீய கைக:ளிம்‌ ஹிடி”து' 
வைனதேயாரூட' த'ன த்‌ரவ்யப்ரத” ஸ்ரீ ஸ்ரீகர 


கக்க ஸத்கர்மங்களை செய்வதால்‌, ஞானத்தை அருள்கிறாய்‌. ஸ்ரீகரனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யோக்யதை உள்ளவர்களுக்கு அபரோக்ஷ 
ஞானாதி செல்வங்களை கொடுக்கிறாய்‌. ஸ்ரீலட்சுமியை அழைத்துக்‌ கொண்டு, 
கருடனின்‌ மேல்‌ ஏறி, உன்‌ பக்தர்களுக்கு தன, த்ரவ்யங்களை அருள்கிறாய்‌, 
ஸ்ரீகரனே. 


625. ஸ்ரீ ம ரேயஸே நம: 

அதிமய ப்ரமம்ஸன யோக்‌'ய நீனேஸ்ரேய' நமோ 
அதிஸறய அனுபம ஆனந்த்‌ ஞான ஸ்வரூப 
உத்தமத்வதி்‌ நினகெ்‌ ஸமரில்ல ஸ்ரீய:பதே 
ஸதா£க*மகளு முக்‌?யதி” நின்னன்னே ஹொகளுத்தெ 


மிகவும்‌ அதிகமாக புகழ்வதற்கு நீயே யோக்யன்‌. ஸ்ரேயனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அபாரமான ஒப்புமை இல்லாத ஆனந்த ஞான ஸ்வரூபனே. 
உனக்கு யாரும்‌ சமம்‌ இல்லை. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. வேதங்கள்‌ 
முதலானவை முக்கியமாக உன்னையே புகழ்கின்றன. 


626. ஸ்ரீ ஸ்ரீமதே நம: 
பிரம்ம மிவாதி£க*ளிகெ* ஆக்ஞா மாள்பா ஸ்ரீமான்‌” நமோ 
பி*ரம்மகெ: -ஞானம்பரம கு“ஹ்யம்‌' எந்தே்‌ ஆரம்பி£ஸி (பாகவத) 


186 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹா ஸம்ஹித போ*தி£ஸி ஞான ப்ரகாறவன்னித்தி 
பி“ரம்ம ப்ரஜா ஸ்ருஷ்டிகெய்த” நீனித்த ஞானபோ“த*தி“ம்‌ 


பிரம்ம சிவன்‌ முதலான தேவர்களுக்கு ஆணையிடுபவரான ஸ்ரீமதே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்மனின்‌ ஞானமானது மிகவும்‌ ரகசியமானது என்று 
துவங்கி, பாகவதம்‌ என்னும்‌ சம்ஹிதையை அனைவருக்கும்‌ போதித்தாய்‌. 
இதன்‌ மூலம்‌ ஞானத்தை அனைவருக்கும்‌ அளித்தவனே. பிரம்மன்‌ முதலான 
அனைவரையும்‌ படைத்து, ஞானத்தை அளித்தவனே. 


627. ஸ்ர லோகத்ரயாஸ்ரயாய நம: 

அத்‌“பு£த ஸுசர்யனு ப்ரீதிகா£ஸ்ரயனாகிருவி 
மாத*வனே “லோக த்ரயாஸ்ரயனே' நமோ நினகெ” 
த்ராதா ஆங்ரய நீனு மூரு லோகங்களிகெ* ஸ்வாமி 
முக்தராஸ்ரய வைகுண்ட” வாஸுதேவ நாராயண 


அற்புத சரித்திரங்களை கொண்டவனே. அன்பே உருவமாக கொண்டவனே. 
மாதவனே. லோக த்ரயாஸ்ரயனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மூன்று 
உலகங்களுக்கு நீயே ஆஸ்ரயன்‌. முக்தர்களுக்கும்‌ நீயே கதி. வைகுண்டனே. 
வாஸுதேவனே. நாராயணனே. 


628. ஸ்ர ஸ்வக்ஷாய நம: 

ஸாது” யக்ஞமாடு£வ க்‌ச*ருஹக்கெ ப£ந்து* நில்லுவியோ 
மாத'வனெ “ஸ்வக்ஷ” நமோ ஸர்வோத்தமனே ஸ்வதந்த்ர 
ஸ்வாதந்த்ர்பஸத்த ஸஎ௦க*ஞான ஸ்வரூப இந்த்‌“ரியாவான்‌ 
ஸெளந்த:ர்யஸமாரவு ஸர்வ இந்த்‌*ரிய கரணகளு 


பிராமணர்கள்‌ யக்ஞம்‌ செய்யும்‌ வீடுகளில்‌ வந்து நிற்பவனே. மாதவனே. 
ஸ்வக்ஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸர்வோத்தமனே. ஸ்வதந்த்ரனே. 
ஸுக ஞான ஸ்வரூபனே. இந்திரியங்களை ஆள்பவனே. உன்னுடைய 
அனைத்து இந்திரியங்களும்‌ (ரூபமே) மிகவும்‌ அழகானது. 


629. ஸ்ரீ ஸ்வங்கா:ய நம: 

தே“வதெக:ளிகெ்‌ ஸெளந்த:ர்யாதி' ஒள்ளே ஸத்தாப்ரத” 
ஸ்ரீவரனே 'ஸ்வங்க* நமோ ஷுபதம அங்க*க*ளு 
தே'வதெகள ஆஸ்ரயனு ஸத்தாப்ரவ்ருத்தி ஞானதி*்‌ 
தா£தா ஸ்வதந்த்ர ஸத்தாதி” பூரண ஆனந்த*மயனு 


187 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தேவதைகளுக்கு அழகு முதலான அனைத்து குணங்களையும்‌ அளிப்பவனே. 
ஸ்ரீவரனே. ஸ்வங்கனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மங்களங்களை அருளும்‌ 
அங்கங்களை கொடுப்பவனே. தேவதைகளின்‌ கதியே. ஞானம்‌ முதலான 
அனைத்தையும்‌ வழங்குபவனே. ஸ்வதந்த்ரனே. ஆனந்தமயனே. 


630. ஸ்ரீ மதானந்தா“ய நம: 

“தானந்த” அனந்தானந்த நமோ எம்பெ்‌: நினகெ” 
ஸரதஸப்‌*த*வு அனந்தவாசியு இல்லி நின்னய 
அந்தவில்லத” அதிறய பூர்ணானந்த”வுக்தவு 
பத்‌“மஜன நூரு ஆனந்த” நின்ன ப்ரஸாத”தி*ந்த” 


ஸதானந்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஷத - என்றால்‌ அனந்த என்று 
இங்கு பொருள்‌. எல்லையில்லா அபாரமான பூர்ணானந்தம்‌ கொண்டவனே. 
பிரம்மனின்‌ ஆனந்தமும்‌ உன்னுடைய கருணையாலேயே கிடைத்தது. 


631. ஸ்ரீ நந்த*யே நம: 

ப*க்தரிகெ* ஆனந்த” கொடு*வவனு :நந்தி* நமோ 
ப*க்தரிகெ* நின்ன ப்ரஸாத” ஹொரது பே:ரெ இல்ல 
முக்தியலி ப*க்தர ஸ்வஸ்வரூபானந்தா“விர்பா'வ 
முக்தாஸ்ரயனே நின்ன ப்ரஸாத” நியமனதி£ந்த* 


பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவனே. நந்தியே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தர்களுக்கு உன்னுடைய பிரஸாதம்‌ தவிர வேறு எதுவும்‌ 
இல்லை. முக்கியில்‌ பக்தர்களின்‌ ஸ்வஸ்வரூபானந்தத்தில்‌ 
நிலைத்திருப்பவனே. இவை அனைத்தும்‌ உன்னுடைய பிரஸாதத்தினாலேயே 
கிடைக்கின்றன. 


632. ஸ்ர ஜ்யோதிர்‌ க£ணேய்வராய நம: 

ஜ்யோதிர்கச£ணகெ ஸ்வாமி 'ஜ்யோதிகணேஸ்வரனே' நமோ 
ஜ்யோதிஸூர்யன ப்ரகாறக்கெ நியாமகாங்ரயனு 
ஜ்யோதிர்கச*ண ஸர்வக்கு ப்ரகாற நின்ன தெயெயிந்த” 
ஜ்யோதிர்க*ண ஸ்வாமித்வவு அன்யரு யாரது அல்ல 


ஜ்யோதிர்‌ கணத்திற்கு ஸ்வாமியே, ஜ்யோதிர்கணேஸ்வரனே, உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஒளி பொருந்திய சூரியனுக்கு ஒளி கொடுப்பவனே. 


188 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஒளிமயமான அனைத்திற்கும்‌ உன்னாலேயே ஒளி கிடைக்கிறது. அவர்களின்‌ 
ஸ்வாமி நீயே தவிர, வேறு யாரும்‌ இல்லை. 


633. ஸ்ரீ விஜிதாத்மனே நம: 

ப*£க்தரிகெ” புத்ராத்‌?யபி£ஷ்டவீவனு “விஜிதாத்ம” 
ஸதா்‌ நமோ எம்பெ: ஸாது” மமத£ம கு£ணவந்த 
ஸ்ரத்‌“தா“ளு ப*க்தர மனோரத” பூரெயிஸுவ ஸ்வாமி 
வைனதேய விப கருட” பேஷாதி* ஸேவிதனு 


பக்தர்களுக்கு புத்ர முதலான இஷ்டார்த்தங்களை நிறைவேற்றுபவனே. 
விஜிதாத்மனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸஜ்‌ஜனர்கள்‌, குணவந்தர்கள்‌, 
பக்தர்கள்‌, வைராக்யம்‌ கொண்டவர்கள்‌, ஆகியோரின்‌ மனோரதங்களை 
நிறைவேற்றுபவனே, ஸ்வாமியே. பறவைகளில்‌ சிறந்தவனான கருடன்‌, சேஷ 
ஆகியோரால்‌ வணங்கப்படுபவனே. 


634. ஸ்ர விதே'யாத்மனே நம: 

த்‌£யாவா ப்ருதி£வ்யாதி' நியாமக “விதே*யாத்மா' நமோ 
யாவ யாவது: யாரு யாரு ஹேகெ* ஹேகெ்‌ இரபே*கோ: 
ஸர்வ ஸோசித கர்மத'ர்ம நியாமக ஸ்வாமி நீ 

ஆ விதே'யரனு ஸதா£ரக்ஷிஸி எ௦க*தி யீவி 


பூமி, ஆகாயம்‌ ஆகிய அனைத்திற்கும்‌ நியாமகன்‌ நீயே. விதேயாத்மனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எது எது, யார்‌ யார்‌, எப்படி எப்படி, இருக்க 
வேண்டுமோ, அப்படியே அப்படியே இருக்கச்‌ செய்பவன்‌, கர்மங்களை 
கொடுப்பவன்‌, ஸ்வாமி நீயே. அனைவரையும்‌ எப்போதும்‌ காத்து, சுகம்‌ 
அளிப்பவனே. 


635. ஸ்ரீ ஸத்கீர்த்தயே நம: 

நிர்து£ஷ்ட கீர்த்தியுள்ள 'ஸத்கீர்த்தி' நமோ நமோ எம்பெ்‌ 
வேதே'திஹாஸ புராண பாஞ்சராத்ர மொதலாத” 
ஸதா£க*ம நின்னன்னே முக்‌£யதி: கீர்த்திஸு£த்தெ பிரம்ம 
௬த்‌'ராதி'க*ளிந்த்‌ கீர்த்தித ஸத்யயமஸ்‌ நின்னது” 


களங்கமில்லாத புகழ்‌ கொண்ட ஸத்கீர்த்தயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
வேத இதிஹாஸ, புராண, பாஞ்சராத்ர ஆகிய ஸதாகமங்கள்‌ அனைத்தும்‌ 


189 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உன்னையே முக்கியமாக புகழ்கின்றன. பிரம்ம ருத்ராதிகளால்‌ 
வணங்கப்படுபவன்‌ நீயே. 


636. ஸ்ரீ சின்னஸம்மயாய நம: 

ஹதமத்ரு 'சின்னஸம்றயய' நமோ ஸர்வக்‌ஞதீர 
ப*க்தரிகெ* யதாசர்த்தசஞான தடெ“மாள்ப ஸம்மய 
ஸத்ருவாகிஹுது* அபரோக்ஷ லபி'புத*கெ ஆ 
ஸத்ரு ஸம்ஹரிஸி ப'க்தரிகெ£ அபரோக்ஷ வீவி 


துஷ்டர்களின்‌ எதிரியே. சின்னஸம்‌ஷயனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸர்வக்ஞனே. உன்னுடைய பக்தர்களுக்கு யதார்த்த ஞானத்திற்கான 
தடைகளை (சந்தேகங்களை) எதிரியாக நின்று அழிக்கிறாய்‌. அத்தகைய 
தடைகளை அழித்து, பக்தர்களுக்கு அபரோக்ஷத்தை அளிக்கிறாய்‌. 


637. ஸ்ரீ உத்‌ர்ணாய நம: 

சென்னாகி: மத்ருக*ளன்ன கொல்லுவி “உதீர்ண' நமோ 
க*ன அந்த:ஸத்ரு ஆரன்னு ஜயிஸுவ பூலகொட்டு 
க்ஷோணிது'ஷ்டரு ப*ஹியத்ரு நாம மாடி நீ ஸுக 
ஞான வீவிருத்‌ராந்தர்க'த வாயுஸ்த” நரஸிம்ஹ 


எதிரிகளை கொல்பவனே. உதீர்ணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எனக்குள்‌ 
இருப்பதான அரிஷட்‌ வர்க்கங்களை வெல்லும்‌ வலிமையை கொடுப்பாயாக. 
அதைப்‌ போல, வெளியில்‌ இருக்கும்‌ துஷ்டர்களையும்‌ நீ அழித்து, எனக்கு 
சுகத்தையும்‌, ஞானத்தையும்‌ அருள்வாயாக. ருத்ராந்தர்கத, பாரதிரமண 
முக்யப்ராணாந்தர்கத நரசிம்மனே. 


638. ஸ்ரீ ஸுர்வதஸ்‌ சக்ஷுஷே நம: 

ஸர்வயமத்ரு ப்ரயோகி*எூத: ஆயுத* நிவாரண 

ஹே ஸ்வாமி நீமாள்பி “ஸர்வத:சக்ஷு' நமோ நினகெ” 
ஸர்வதா்‌ ஸர்வாபரோக்வி பூர்ணஞான மக்த்யாத்மனு 
ஸர்வஸத்ப'க்தர விக்‌'னபா*தெ' ஹர ஞானதா“தா 


அனைத்து வித எதிரிகளும்‌ பிரயோகித்த ஆயுதங்களை நீ பரிகரிப்பாய்‌. ஹே 


ஸ்வாமியே. ஸர்வத: சக்ஹஷுஜஷே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து 
இடங்களிலும்‌ வ்யாபித்திருப்பவனே. பூரண ஞானத்தைக்‌ கொண்டவனே. 


190 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஷக்த்யாத்மனே. அனைத்து ஸத்‌ பக்தர்களின்‌ தடைகளை, பிரச்னைகளை 
போக்குபவனே. ஞானத்தை அருள்பவனே. 


639. ஸ்ரீ அனீபமாய நம: 

ஸேனெ ஸேனாபதிய ரக்ஷிப அன்பனே” நமோ 
நீனேவெ ஈறனு நினகெ* ஸமரு இல்ல எல்லு 
நீனேவெ ஏக ஈம ஸ்ரீ பிரம்மா மமிவாது” ஈஸ 
நினகெ” ஈற யாரூ இல்ல நீனெ ஸ்வாமி அனி 


அரசர்களை காப்பவனே. அனீஷனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீயே 
அனைவருக்கும்‌ தலைவன்‌. உனக்கு எங்கும்‌ சமமானவர்‌ இல்லை. நீயே 
ஸர்வோத்தமன்‌. லட்சுமிதேவியின்‌ தலைவன்‌. பிரம்மா சிவன்‌ 
முதலானோர்க்கு தலைவன்‌. உனக்கு தலைவன்‌ என்று யாரும்‌ இல்லை. 
நீயே அனைவருக்கும்‌ ஸ்வாமி. 


640. ஸ்ரீ மாஸ்வதாய நம: 

ப்‌க்தர்கெ்‌ ப்ராண எந்த*ரெ இந்தி'ரியபடுத்வ ஓஜஸ்‌ 

ப்ரத நீனு 'மாஸ்வத' நமோ நினகெ” ப*க்தபால 
ஸெளந்த்‌ர்யாதி'ரூப மோஹாதி£கு*ண ஸ்ருஷ்ட்யாதிக*ள 
கர்தா பூர்ணா நீ அவிகார ஸ்வதந்த்ர மாஸ்வதனு 


பக்தர்களுக்கு ப்ராணனை அருள்பவனே. இந்திரியங்கள்‌, ஓஜஸ்‌ (சக்தி) 
ஆகியவற்றை அருள்பவனே. ஸமாஸ்வதனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களை காப்பவனே. ஸெளந்தர்ய முதலான ரூப குணங்களை 
கொண்டவனே. ஸ்ருஷ்டி முதலான அஷ்ட கர்த்ருத்வங்களை செய்பவனே. 
விகாரம்‌ இல்லாதவனே. நீ ஸ்வதந்த்ரன்‌. நிரந்தரமானவன்‌. 


641. ஸ்ரீ ஸ்தி₹ராய நம: 

மத்ருகதி நிவாரண மாள்ப “ஸ்திர” நமோ எம்பெ்‌: 

ஸதா அவ்யய அச்யுத அனிர்விண்ண அசஞ்சல 

எந்த” தோ்‌ஷவு ந்யூனதெயு தெளர்ப*ல்யாதி'க*ளில்ல 

ஸதா ஆனந்த: பல*ஞான ஸ்வேச்சாபூர்ண ப்ரவ்ருத்த 

எதிரிகளை அழிப்பவனே. ஸ்திரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மாற்றம்‌ 
இல்லாதவனே. அழிவு இல்லாதவனே. ஸர்வோத்தமனே. சஞ்சலம்‌ 


அற்றவனே. எவ்விதமான தோஷமோ, குறைகளோ, பலவீனங்களோ இல்லை. 


191 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எப்போதும்‌ ஆனந்த, பல, ஞானங்களை கொண்டவனே. உன்‌ இஷ்டப்படியே 
செயல்களை செய்பவனே. 


642. ஸ்ரீ பூறயாய நம: 

த*ரணியலி அஸ்வக”ள ப்ரேரிஸுவ 'பூ'ய' 
ஸபிரபா*கி* நமோ எம்பெ்‌: பாஹிமாம்‌ ஸ்ரீ ஹ்ருஷிகே 
வராஹ ஹயக்ரீவ த்ரிவிக்ரம ராகவ கூர்ம 

எரடு்‌ கையிந்த” த*னத்‌ரவ்ய பாசி பாசி கொடூ*வி 


பூமியில்‌ குதிரைகளை பிரேரணை செய்பவனே. பூமயனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீ ஹ்ருஷிகேபமனே என்னை அருள்வாயாக. வராஹனே, 
ஹயக்ரீ வனே. த்ரிவிக்ரமனே. ராகவனே. கூர்மனே. உன்னுடைய இரு 
கரங்களால்‌, தன த்ரவியங்களை நீ அனைவருக்கும்‌ வாரி வாரி வழங்குவாய்‌. 


643. ஸ்ரீ பூ ஷணாய நம: 

அஸ்வக*ள ஹொரகி*ந்த்‌ திருகிஸுவ “பூஷண”: 

ஸ்ரீ நமோ நமோ எம்பெ'ஹ்ருஷிகேற ஸங்கர்ஜண 
நீ ஸதா£பூர்ண ஆனந்த்‌ சேஷ்டவான்‌ ஞானிகெ” 
பூஷண ரகு'குல யதுகுல திலக நீனு 


குதிரைகளை வெளியிலிருந்து இயக்குபவனே. பூஷணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஹ்ருஷிகேறனே ஸங்கர்ஷணனே. நீ எப்போதும்‌ 
பூர்ணனானந்தன்‌. அனைத்து செயல்களை செய்விப்பவன்‌. ஞானிகளுக்கு 
பூஷணமாக இருப்பவன்‌. ரகுகுல ராமனே. யதுகுல கிருஷ்ணனே. 


644. ஸ்ரீ பூதயே நம: 

ஸுூர்யமண்ட ல ப்ராபக பூ*தி' நமோ நமோ எம்பெ* 
ஸுூர்யஸ்வனி ஸூரிப்ராப்ய க்‌*ருணி ஜஸ்வர்ய ரூபனு 
ப்ரத்‌யும்ன வாஸுதேவ வராஹ நாராயண நமோ 
அனிருத்‌த* நரஸிம்ஹ ஸங்கர்ஷண அப்‌*தி“பமபாயி 


சூர்ய மண்டலத்தை ஒளிர்விக்கும்‌ பூதியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஞானிகள்‌ உன்னையே வழிபடுகின்றனர்‌. ஐஸ்வர்ய ரூபனே. ப்ரத்யும்னனே. 
வாஸுதேவனே. வராகனே. நாராயணனே. அனிருத்தனே. நாரஸிம்ஹனே. 
ஸங்கர்ஷணனே. பாற்கடலில்‌ படுத்திருப்பவனே. 


192 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


645. ஸ்ரீ விபேோோகாய நம: 

பேோகரஹிதனு நீ 'விபோக” நமோநமோ 
ஷஸோகரஹிதனாத்‌*“த”ரிந்த* ஈக்ர என்னுத்தெ ம்ருதியு 
ஸோக நீகி* முக்தராத*வர்கெ* ஸ்வாமி ஆஸ்ரயனு 
அகளங்க விபேஷ ஸுக*ஸ்தாசன வைகுண்டவாஸ 


சோகங்கள்‌ அற்றவனே. விறமோகனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சோகங்கள்‌ அற்றவன்‌ ஆகையால்‌, நீ ஸ்மாக்ரன்‌ - என்று ஸ்ருதிகள்‌ 
சொல்கின்றன. முக்தர்களுக்கு அவர்களின்‌ சோகங்களை நீக்கி, ஸ்வாமி 
ஆகிறாய்‌. களங்கமற்ற விசேஷமான சுக ஸ்தானமான வைகுண்டத்தில்‌ 
வசிப்பவனே. 


646. ஸ்ர பேக நாஷனாய நம: 

பேோகனாவஷ மாடு£வ “யோக நாஷஹன' நமோ எம்பெ்‌ 
பேோகனாஷ மாட:ல்பட்ட முக்தருகள நியாமக 
மக்களன்ன களெதி*த்‌“த* தேவகிகு” விப்ரனிகு்‌ 
மக்களன்ன தந்து*கொட்டு றோகஹர ஸ்ரீகிருஷ்ண 


சோகங்களை அழிப்பவனே. போகநாஷனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சோகங்கள்‌ அற்றவர்களான முக்தர்களை நியாமகம்‌ செய்பவனே. 
(கிருஷ்ணனுக்கு முன்னர்‌ பிறந்த) தன்‌ குழந்தைகளை இழந்த தேவகிக்கும்‌, 
வசுதேவனுக்கும்‌ அவர்களின்‌ குழந்தைகளை திரும்பக்‌ கொண்டு வந்து 
காட்டிய சோகங்களை போக்குபவனே ஸ்ரீகிருஷ்ணனே. 


647. ஸ்ரீ அர்ச்சிஷ்மனே நம: 
வஜ்ர எந்த*ரெ மஹாசாதுர்யபூல இருவவ 

“அர்ச்சிஷ்மான்‌' நமோ நினகெ: மஹஸுமர்த்த ஸ்ரீகிருஷ்ண 
நீச காலயவனன்ன நின்ன தேஜஸ்ஸிம்‌ மோஹிஸி 
முசுகுந்தன த்‌*ருஷ்டியிந்த* ப£ஸ்மமாடி*ஸிதி£யோ 


வஜ்ர என்றால்‌ மிகவும்‌ அறிவுகூர்மை உள்ளவன்‌. அர்ச்சிஷ்மனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. மஹா ஸமர்த்தனே ஸீகிருஷ்ணனே. நீசனான 
காலயவனை உன்னுடைய தேஜஸ்ஸினால்‌ மயக்கி, அவனை முசுகுந்தனின்‌ 
பார்வையால்‌ பஸ்மம்‌ ஆக்கியவனே. 


648. ஸ்ரீ அர்ச்சிதாய நம: 


193 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கு“ஹாதி*ந்த* கோ“க“ளன்னு தூ“ரதந்து” பாலிஸிதி' 
அஹர்னிபமி “அர்ச்சிதனே' நமோ எம்பெ்‌ ஸ்ரீகிருஷ்ண 
மஹாலக்ஷ்மியிந்த:லு பிரம்மாதி: தேவர்க்க*ளிந்த“லு 
மஹார்ஹ நீ அர்ச்சிதனாகி* ரவியோ ஸர்வோத்தம 


குகைகளில்‌ சிக்கியிருந்த பசுக்களை வெளியே கொண்டு வந்து அவற்றை 
காத்தவனே. இரவும்‌ பகலுமாக அர்ச்சனை செய்யத்தக்கவனே. அர்ச்சிதனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீகிருஷ்ணனே. மஹாலட்சுமியினாலும்‌, 
பிரம்மாகி தேவதைகளாலும்‌ வணங்கத்தக்கவனே. அர்ச்சனை 
செய்யத்தக்கவனே. ஸர்வோத்தமனே. 


649. ஸ்ரீ கும்பா*ய நம: 

மத்ருபுரபே*த*கனே கும்ப” நமோ நமோ நினகெ” 
நரகாஸுரன கோடெ சே“தி'ஸித்‌: யது“பதே 

த*ரெயு ஜவலிஸிது நின்ன ஸுந்தர ஜேஜஸ்ஸிந்த” 
பூ£பா*ர இளிஸி ஆஹ்லாத”வித்தி லோகக்கெ கிருஷ்ண 


எதிரிகளின்‌ புரங்களை அழிப்பவனே. கும்பனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
நரகாஸுரனின்‌ கோட்டையை அழித்தவனே. யதுபதியே. உன்னுடைய 
அழகான தேஜஸ்ஸினால்‌ இந்த பூமியே ஜொலித்தது. பூமியின்‌ பாரத்தை 
குறைத்து, நீ இந்த உலகிற்கு (பூமாதேவிக்கு) நிம்மதியை அளித்தாய்‌. 
கிருஷ்ணனே. 


650. ஸ்ர விஷுத்‌*தா'த்மனே நம: 

விமல ப*£ஹு ஷுசி யக்ஞ்போஷக 'விஷுத்‌*தா”த்மா' 
நமோ ஸர்வதோ*ஷ ரஹித நிர்லேப ஸுபவித்ர 
ஸ்வாமி நீ புண்ட'ரீகாக்ஷ வாமன பா£மன கங்கா” 
நிர்மல ஸரித்‌ ங்ரேஷ்ட ஜனக நமோ த்ரிவிக்ரம 


அபாரமான, களங்கமற்ற யக்ஞங்களை காப்பவனே. விஷுத்தாத்மனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. எவ்வித தோஷங்களும்‌ அற்றவனே. எவ்வித 
குறைகளும்‌ அற்றவனே. பவித்ரமானவனே. ஸ்வாமியே. நீ புண்டரீகாக்ஷனே. 
வாமனனே. தூய்மையான கங்கா ஜனகனே. த்ரிவிக்ரமனே. 


651. ஸ்ர விபேோத*னாய நம: 
த*ன ப்ராபகவிஸோோத”னா' நமோ ஸதா: நினகெ” 


194 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


க*னபாப பரிஹரிஸி ஆயுராரோக்‌*ய ஐஸ்வர்ய 
வன்னீவி காயமன கலுஷ களெது” ஸ்ரவண 
மனனத்‌'யான ஸெளஸாீல்ய ப*க்திஞான வர்த்‌“தி'ளஎ௦ுவி 


செல்வங்களை அருள்பவனே. விபேோதனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அபாரமான பாவங்களை பரிகரித்து, ஆயுள்‌, ஆரோக்ய, ஜஸ்வர்யங்களை 
அருள்பவனே. தேகத்தில்‌, மனதில்‌ உள்ள தோஷங்களை களைந்து, ஸ்ரவண, 
மனன, த்யான, பக்தி, ஞான ஆகியவற்றை நீ வளர்ப்பாய்‌. 


652. ஸ்ரீ அனிருத்‌*தா*ய நம: 

பலப்ராப்தி ஒத*கி£ஸுவி ஸர்வ நிரோத'கனு 

பலி நீனு 'அனிருக்‌£த” நமோ எம்பெ்‌ ஸமாந்திபதே 
ஸ்ரீலனு ஸம்ஸாரதி* முக்தரதா“ரகனு மத்து 
ஒள்ளேபோஷகனு எது*ரில்லத* மஹாமஹிம 


வலிமையை அருள்பவனே. அனைத்து துஷ்டர்களையும்‌ அழிப்பவனே. 
அனிருத்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஷாந்தியின்‌ பதியே. வீரனே. 
சம்சாரத்திலிருந்து விடுபட்ட முக்தர்களை காப்பவனே. எதிரிகள்‌ இல்லாத 
மஹாமஹிமனே. 


653. ஸ்ரீ அப்ரதிரதா*ய நம: 

ப்ரதியோ ஸ்த்‌*ருஷவோ ரஹிதவாக்‌ ஸுலக்ஷஜண 
வாத்‌ ஸுஸுக” “அப்ரதிரத” நமோ நமோ எம்பெ்‌ 
ப்ரதிபக்ஷ இல்லத”ந்த ஸுக சித்‌ பலாதி: பூர்ண 
அத்‌*பு£த அனுபம மஹிம ப்ரஸன்ன ஸந்த்ராத 


உன்னைப்‌ போலவோ, ஒப்பிட்டுக்‌ கூறவோ மற்றவர்‌ இல்லாத 
சுலட்சணங்களை கொண்டவனே. அப்ரதிரதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
எதிராளி இல்லாதவனே. ஸுக சித்‌ பலம்‌ ஆகியவற்றை பூரணமாக 
கொண்டவனே. அற்புத மிகச்சிறந்த மகிமைகளை கொண்டவனே. பக்தர்களை 
காப்பவனே 


654. ஸ்ரீ ப்ரத்‌*யும்னாய நம: 

ப்ரக்ருஷ்ட த்‌“யுதிமந்த “ப்ரத்‌'யும்னனே' நமோ நினகெ” 
உத்க்ருஷ்ட நின்னய யமஸ்‌ ஜ்வலிஸுத்தே ஜக'த்தெல்லா 
ப*க்த அதி“காரிகெ*£ அபரோக்ஷஞான கொடு£வி 


195 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸ்வகாந்தி ஜ்யோதிர்மய ஜாமத*க்‌*னிராம ஜயது 


அற்புதமான ஒளி பொருந்தியவனே. ப்ரத்யுமனனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய அபாரமான ஒளியானது, உலகெல்லாம்‌ 
ஒளிர்கிறது. உன்‌ பக்தர்களுக்கு, யோக்யதை உள்ளவர்களுக்கு, அபரோக்ஷ 
ஞானத்தை அளிக்கிறாய்‌. ஸ்வ காந்தி பொருந்தியவனே. ஜ்யோதிர்மயனே. 
ஜாமதக்னி ராமனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும்‌. 


655. ஸ்ரீ அமித விக்ரமாய நம: 

மிதி இல்லத” பமக்திமான்‌ “அமித விக்ரம” நமோ 
முத்தி த்ரைலோக்ய ஸமஸ்த விக்ரம த்ரிவிக்ரம 
த்வச்சக்திகெ* பரிமித இல்லவு விஷ்ணோர்னுகம்‌ 
ம்ருதிப்ரதிபாத்‌ய பிரம்மாதி ௬ஜுவர்யரிம்‌ த்‌*யேய 


எல்லையில்லா சக்தி கொண்டவனே. அமித விக்ரமனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மூன்று உலகங்களிலும்‌ வெற்றி கொண்டவனே. 
த்ரிவிக்ரமனே. உன்னுடைய சக்திக்கு எல்லையே இல்லை. விஷ்ணோர்னுகம்‌ 
என்று சொல்லும்‌ ஸ்ருதியினால்‌ போற்றப்படுபவனே. பிரம்மாதி, ௬ஜு 
வர்யர்களால்‌ போற்றப்படுபவனே. 


656. ஸ்ரீ காலநேமிநிக்‌“னே நம: 

கம்ஸ ஸம்ஹாரகனே காலநேமி நிஹா்‌ நமஸ்தே 
கம்ஸாக்‌£யது“ஷ்டனு கால நேமி எம்ப* அஸுரனு 
அஸர கலிகல்மஷ பரிஹார மாடு*வ நீ 
கம்ஸஹந்தா ஸ்ரீகிருஷ்ண ஸாது*பாலா அமிதபக்த 


கம்ஸனை கொன்றவனே. காலநேமிக்னே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
கம்ஸன்‌ என்னும்‌ துஷ்டன்‌, காலநேமி என்னும்‌ அசுரன்‌ ஆகிய அசுரர்களை 
கொல்பவனே. ஸீகிருஷ்ணனே. ஸாது ஸஜ்ஜனர்களை காப்பவனே. 
எல்லையில்லா சக்தி கொண்டவனே. 


657. ஸ்ரீ விராய நம: 

அதிபக்திமந்தனு “விர” நமோ நமோ நினகெ” 
அதிபரிமித மக்தியிம்‌ ஸர்வசராசர 

பூ*தஸர்வ நின்ன அதீசனத*ல்லிட்டுகொண்டு” நீனு 
உத்‌“ப'வஸ்தி“த்யாதிக“ள மாடூ*“வி ஸர்வே வீர 


196 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அபாரமான சக்தியை கொண்டவனே. வீரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்னுடைய அபாரமான சக்தியினால்‌, அனைத்து சராசரங்களும்‌ 
உன்னுடைய அதீனமாக இருக்கின்றன. நீயே ஸ்ருஷ்டி, ஸ்திதி, லயங்களை 
செய்பவன்‌. ஸர்வேஸ்வரனே. வீரனே. 


658. ஸ்ரீ முராய நம: 

அப்‌£யனு அப*யதசனு 'ஸுர' நமோ நினகெ” 
அடயமமுர நீ பூதனி றகட த்ருணாவர்த்த 
இப” குவலயா பீடா: மல்லர கம்ஸ சைர்யாதி: 
டாம்பி£க௧௬ முர குஜஹந்தா ஸுஜனரக்ஷக 


அபயம்‌ அளிப்பவனே. பமுரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூதனி, பமகட, 
த்ருணாவர்த்த, இப, குவலயாபீட, மல்லர்கள்‌, கம்ஸன்‌, முர, ஆகிய 
அசுரர்களை கொன்றவனே. ஸஜ்‌ஜனர்களின்‌ ரக்ஷகனே. 


659. ஸ்ரீ எரிஜனேஸ்வராய நம: 

ஞானியாத:ர ஸாமான்ய மூர்கராத:ர௬ ப*க்தர்கெ்‌ 
நீனு ஸுக*வகொட்டு பாலிப “'ஸூரிஜனேய்வரா” 
ஆநமோ எம்டெ* குப்‌'ஜமாலாகார வித்‌*வன்‌ 
மணிபாண்ட வ த்‌ரெளபதி: ஸுதா£மாதி'கெ* ஸுகத்‌ 


ஞானியானாலும்‌, ஸாமான்ய மக்களானாலும்‌, உன்‌ பக்தர்கள்‌ என்றால்‌, ந்‌ 
அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து காக்கிறாய்‌. ஸூரிஜனேஸ்வரனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. குப்ஜை பாண்டவர்கள்‌, திரெளபதி, ஸுதாமா 
ஆகியோருக்கு சுகத்தை அருளியவனே. 


660. ஸ்ரீ தரிலோகாத்மனே நம: 

விஸ்த்ருத ஞானதா:தனு “த்ரிலோகாத்மா' நமோ எம்பெ்‌ 
விஸ்தாரவாகி'! நின்ன மஹிமெ ஸர்வத்ர ப்ரக்‌?யாத 

அதி*காரி ஸர்வர்கு இதரர்கு* வேத” புராண 

இத்தி யோக்ய ஸாத*னக்கெ வேதவயாஸ த்ரிலோகஸ்வாமி 


பரந்த ஞானம்‌ கொண்டவனே. த்ரிலோகாத்மனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்‌ அபாரமான மகிமைகள்‌ அனைத்து இடங்களிலும்‌ பரவியிருக்கிறது. 


197 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைவருக்கும்‌ நீயே அதிகாரி. வேத புராணங்களை எமாதனைக்காக 
கொடுத்தாய்‌. வேதவ்யாஸனே. த்ரிலோக ஸ்வாமியே. 


661. ஸ்ரீ த்ரிலோகேபமாய நம: 

பாபிமத்ரு கர்மப்‌'ரஷ்ட ஸர்வர நிந்தி'ஸுவனு 
பாபாதி£ஹர 'த்ரிலோகேம ' நமோ எம்பெ* நினகெ்‌ 
ஸ்ரீப நீ ஸர்வமத்ரு ஸமுதா£ய கர்மப்‌*ரஷ்டரு 
பாபிகளு எல்லர மாஸக ஸ்வாமியாகிருவி 


பாவிகள்‌, எதிரிகள்‌, கர்மங்களை விட்டவர்கள்‌ ஆகியோரை எதிர்ப்பவன்‌. 
பாவங்களை அழிப்பவன்‌. த்ரிலோகேறனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. பாவிகள்‌, எதிரிகள்‌, கர்மங்களை விட்டவர்கள்‌ 
ஆகியோரின்‌ தலைவனே. அனைவரின்‌ ஸ்வாமியே. 


662. ஸ்ர கேறவாய நம: 

ஸூக£ஸம்பத்‌ ம்ரேயஸ்‌ ஈவ (கேறவ' நமோ நினகெ” 
“கே” எந்த*ரெ ப்ரகாற பூர்ணஞான ஜ்யோதிர்மயனு 
“ஷூ எந்த'ரெ ஆனந்தாதி* ஸம்பன்னனு ஸதா”னந்தா” 
“வ எந்த*ரெ வரணிப நித்ய ஸுகதா£த நீனு 


சுக செல்வங்கள்‌, புகழ்‌ ஆகியற்றை கொடுக்கும்‌ கேறவனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. கே என்றால்‌ - ஒளிமயமான, பூர்ண ஞானத்தைக்‌ 
கொண்டவன்‌. ஜ்யோதிர்மயன்‌ என்று அர்த்தம்‌. ற என்றால்‌ - ஆனந்தாதி 
ஸம்பன்னன்‌. ஸதானந்தன்‌ என்று அர்த்தம்‌. வ என்றால்‌ - நித்ய சுகமான 
முக்தியை கொடுப்பவன்‌ நீயே என்று அர்த்தம்‌. 


663. ஸ்ர கேபமிக்‌ “னே நம: 

ஸிரகண்ட? சே”சதி£ஸுவ வஜ்ரஸ்த” “'கேமமிஹா” நமஸ்தே 
ஸுரத்‌விட்‌ கேணி நாம அஸுரன்ன ஸ்ளி பி£ஸுடி 

க்ரூர கேபி ஹாஹாகாரதி: கோபதி*ம்‌ ப*ரலு 

வஜ்ரகர கண்டசதொ£ளு நுக்‌*கி*ஸி ஸீள்தி்‌ ஸ்ரீகிருஷ்ண 


(எதிரிகளின்‌) தலை, கழுத்து ஆகியவற்றை அழிக்கும்‌ கேமிக்னே உனக்கு 


என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸஜ்ஜனர்களின்‌ நண்பனே. கேபி நாமக அசுரனை நீ 
அழித்தாய்‌. க்ரூரனான கேபி, ஹாஹாகாரம்‌ செய்தவாறு, கோபத்துடன்‌ வர, 


198 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உன்னுடைய வஜ்ர கரமானது, அவனது கழுத்தில்‌ அழுத்தி அவனை 
கொன்றாய்‌, ஹே கிருஷ்ணனே. 


664. ஸ்ர ஹரயே நம: 

மத்ரு பரிஹார மாடூ*வ 'ஹரி' நமோ நினகெ” 
ஸாயத்ரு ஈர்வித'வு பாஹ்யாந்தரகள நீ களெவி 
மத்ருகள பாபகள கஷ்டகள்‌ பரிஹரிஸி 
ஸர்வப்ரகாரத£லு ஸுகவித்து ரக்விஸுவியோ 


எதிரிகளை அழிக்கும்‌ ஸ்ரஹரியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அகத்தில்‌ & 
புறத்தில்‌ இருக்கும்‌ இரு விதமான எதிரிகளை நீ அழிப்பாய்‌. எதிரிகளின்‌, 
பாவிகளின்‌ (அவர்கள்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌) கஷ்டங்களை பரிகரித்து, 
ஸஜஜனர்களுக்கு அனைத்து விதங்களிலும்‌ சுகம்‌ அளித்து காப்பாயாக. 


665. ஸ்ரீ காமதேவாய நம: 

காமித க்‌சருஹாதி£கள ப்ராப்தி மாடு வவனு 
“காமதேவனே' நமோ நினகெ” காமத்‌ உதார 

காம ஆனந்த்‌: ஞான ஸ்ருஷ்ட்யாதி”்‌ கர்த்ரு ஸுக”காபம 

காம ஸ்மராந்தர்யாமி காமதே£வ ஸனத்குமார 


விரும்பிய இஷ்டார்த்தங்களை அளிக்கும்‌ காமதேவனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. விரும்பியவற்றை அளிப்பவனே. கருணைசாலியே. காம, 
ஆனந்த, ஞானத்தை கொண்டவனே. ஸ்ருஷ்ட்யாதி கர்த்ருத்வங்களை 
செய்பவனே. ஸுகைத்தைக்‌ கொண்டவனே. காமனின்‌ அந்தர்யாமியாக 
இருப்பவனே. காமதேவனே. ஸனத்குமாரனே. 


666. ஸ்ரீ காமபாலாய நம: 

ஸர்வப்க்த இச்சித ஆயா மனஸ்ஸலி ரக்ஷிப 
ஸ்ரீவரனெ 'காமபால” நமோ எம்பெ்‌ ஸர்வபால 
தேவ நின்னய ப்ரஸார காமதி: ப*ஜிபரன்ன 
ஸர்வதா” பாலிஸுவி ப்ரத்‌*யும்னன பித ஸ்ரீகிருஷ்ண 


பக்தர்கள்‌ விரும்பும்‌ விஷயங்களை அந்தந்த மனதில்‌ கொடுத்து அவர்களை 
காக்கும்‌ ஸ்ரீவரனே, காமபாலனே, உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அனைவரையும்‌ காக்கும்‌ தேவனே. உன்னை அன்புடன்‌ வணங்கும்‌ 
பக்தர்களை எப்போதும்‌ காக்கிறாய்‌. ப்ரத்யும்னனின்‌ பிதனே ஸ்ரீகிருஷ்ணனே. 


199 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


667. ஸ்ரீ காமினே நம: 

ஸகல ஆயுத'க*ளன்னு அஸுரர கையிந்த” 
அக்‌:லிஸி நிவாரண மாள்ப 'காமி' நமோ எம்பெ்‌ 
ஸகல ஜக*த்ரக்ஷண இச்செயுள்ளவ ஸ்வாமி நீ 
ப்‌க்தர்கள ஸாது” இச்சாஸாத'ன நின்ன அதீசன 


அனைத்து ஆயுதங்களையும்‌ அசுரர்களின்‌ கைகளிலிருந்து விலக்கி, 
ஸஜ்ஜனர்களுக்கு நிவாரணம்‌ அளிக்கும்‌ காமினே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து உலகைக்கும்‌ காக்கும்‌ விருப்பம்‌ கொண்டவன்‌ ந்‌. 
பக்தர்களின்‌, ஸாதுக்களின்‌ விருப்பத்திற்கு ஸாதனமான விஷயங்கள்‌ 
உன்னுடைய அதீனமாகவே இருக்கின்றன. 


668. ஸ்ரீ காந்தாய நம: 

ஸூகப்ராப்தி விஸ்தாரமாள்ப “காந்த” நமோ நினகெ” 
ஸுக்‌ உன்னாஹ விஸ்தார கர்த்ரு உதா“ரகருணி 
எுக*மயனெ சின்மயனெ நின்னய ஸுமனோஹர 
அகளங்கரூப நின்னிச்செயிம்‌ ப*க்தர்கெொதோருவி 


பக்தர்களுக்கு சுகப்ராப்தியை அபாரமாக அளிப்பவனே. காந்தனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. சுகத்தை அதிகமாக ஏராளமாக கொடுக்கும்‌ கருணைக்கடலே. 
சுகமயனே. சின்மயனே. உன்‌ மனோஹுர களங்கமற்ற ரூபத்தினை, உன்‌ 
இஷ்டப்படியே உன்‌ பக்தர்களுக்கு காட்டுவாய்‌. 


669. ஸ்ரீ க்ருதாக*மாய நம: 

கையல்லி வஜ்ர சின்ஹவுள்ள'க்ருதாக*ம' நமஸ்தே 
தோயஜாக்ஷனெ நீனு புராணேதிஹாஸாதி“க“ள 
த*யதி: ரசிஸி ஆ ஸதா£க*மகளிம்‌ ஹரிய 

ஸ்ரீயா ரூபகுணகள எ௦லப*தி: திளிஸிதி்‌ 


கையில்‌ வஜ்ர சின்னத்தைக்‌ கொண்டிருக்கும்‌ க்ருதாகமனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தாமரைக்‌ கண்ணனே. புராண, இதிகாசங்களை நீ மிகவும்‌ 
கருணையுடன்‌ இயற்றி, அந்த ஸதாகமங்களின்‌ மூலமாக ஸ்ரீஹரியின்‌ ரூப 
குணங்களை மிகவும்‌ சுலபமாக தெரிவித்தாய்‌. 


670. ஸ்ர அனிர்தே*ங்யவபுஷே நம: 
மேக*மண்டலத்‌ந்தெ வாஞ்சிதவ ஸுரிஸுவவ 
அக*தூர “அனிர்தே£ஸ்யவபு' நமோ நமோ எம்பெ்‌ 


200 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஹீகெந்து” ஸாகல்ய அரியலிகெ அறக்யவாத” 
ஸூக்‌ஞானதி: பரமபூர்ண கு“ணவபு நீனு 


மேக மண்டலத்தைப்‌ போல அன்பினை பொழிபவனே. குறைகள்‌ அற்றவனே. 
அனிர்தேஷ்யவபுவே உனக்கு என நமஸ்காரங்கள்‌. உன்னை முழுமையாக 
அறியமுடியாத அபாரமான சுக ஞானத்தினால்‌, நீ பரமபூர்ணனாக 
இருக்கிறாய்‌. 


671. ஸ்ரீ விஷ்ணுவே நம: 

விபேஷவாகி* அன்னகொடு“வி ப'க்தருக£ளிகெ்‌ 
“விஷ்ணு' நமோ அன்னவெந்த”“ரெ ஆனந்த” ஞான புஷ்டி 

விறிஷ்ட ஆதத ஸர்வள௦ுகு*ண பூர்ணனு பூல 

சேஷ்டாவந்தனு ரமாபி'ரம்மேறானாத*க:ள்கெ்‌ ஸ்வாமி 


உன்‌ பக்தர்களுக்கு விசேஷமாக அன்னத்தை கொடுக்கிறாய்‌. விஷ்ணுவே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அன்னம்‌ என்றால்‌, ஆனந்த ஞானம்‌ என்று 
அர்த்தம்‌. மிகச்சிறந்ததான அனைத்து குணங்களையும்‌ பூரணமாக 
கொண்டவனே. அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. ரமா, பிரம்ம, ருத்ரர்‌ 
ஆகிய அனைவருக்கும்‌ ஸ்வாமியே. 


672. ஸ்ரீ விராய நம: 

விபபிஷ்டனு ஸர்வரிகு? உத்தமனு எம்பு*தனு 
ருக்ஸாமாதி* வேதவாக்‌”யக”ளிந்த” க*ம்ய 

ஸ்ரீ நீனு ‘வி)' நமோ எம்பெ்‌ ஸர்வதா” ஸமர்த்த” 
விபேஷத* இச்சானுரூப ஸுகி” அப்ரதிரத” 


சிறப்பானவன்‌. அனைவரைவிட உத்தமன்‌ என்பதை ரிக்‌, ஸாம முதலான 
வேத வாக்கியங்களால்‌ அறியப்படுபவன்‌. ஸ்ரீஷனே. விரனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ ஸமர்த்தனாக இருக்கிறாய்‌. விசேஷமாக உன்‌ 
இஷ்டத்திற்கேற்பவே சுகத்தை அளிக்கிறாய்‌. அனைவரைவிட முதல்வனே. 


673. ஸ்ரீ அனந்தாய நம: 

நாறரஹிதனு நீனு 'அனந்த' நமோ நினகெ' 
ஸ்ரீ நீ அவினாஹிி எந்து ங்ருதி ஸாருதிதெயு 
தே காலகு“ண வஸ்து பரிச்‌*சே£த* இல்லத*வ 
ஈஸ நீனு 'நவித்‌*யதே அந்தோ யஸ்ய ஸு: 


201 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அழிவு இல்லாதவனே. நீ அனந்தனாக இருக்கிறாய்‌. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீஷனே. நீ அழிவு இல்லாதவன்‌ என்று ஸ்ருதிகள்‌ 
சொல்கின்றன. தேச, கால, குண, வஸ்துக்களால்‌ எவ்வித குறைகளும்‌ 
இல்லாதவன்‌. அனைவருக்கும்‌ நீயே ஸ்வாமி என்று வேதங்கள்‌ 
சொல்கின்றன. 


674. ஸ்ரீ தரொனஞ்சயாய நம: 

யக்ஞாதி* ப்ராப்திவுள்ள ‘த*னஞ்சய” நமோ நினகெ” 

யக்ஞ பூஜாதி: பக்தி கார்பக*ளெல்லவு த்வத்பர 
“யக்‌*ஞோவைவிஷ்ணு;' ஸர்வக்ஞனே எஃத்‌'யான பூஜாதி: 

யக்‌“ஞத”லி ப்ரீதனாகு“வி ஜயதி யக்ஞதூன 


யக்ஞங்கள்‌ மூலமாக அடையப்படுபவனே. தனஞ்சயனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. யக்ஞ, பூஜாதி, பக்தி காரியங்கள்‌ அனைத்தும்‌ உன்னை 
நோக்கியே செய்யப்படுகின்றன. ஸர்வக்ஞனே. தியான, பூஜை மற்றும்‌ 
யக்ஞங்களாலேயே நீ மகிழ்கிறாய்‌. 


675. ஸ்ரீ பி£ரம்மண்யாய நம: 

்‌ பிரரம்மண்ய' நீஸாது' ஸ்தோத்ர மாள்பரிகீ£வி 
காமித பல நமோ எம்பெ' கு£ணபூர்ண நினகெ” 
ஸுமனோஹரரூப குண க்ரிய வேதா£னுஸாரி 
ப்ரேமதி்‌ ஸ்துதிஸுவர ஸுக*போ£க” ஹேது நீனு 


பிரம்மண்யனே. உன்னை பக்தியுடன்‌ ஸ்தோத்திரம்‌ செய்பவர்களுக்கு நீ 
அவர்கள்‌ விரும்பும்‌ இஷ்டார்த்தங்களை அளிக்கிறாய்‌. குணபூர்ணனே. உனக்கு 
அழகான ரூபம்‌ இருக்கிறது. வேதங்களுக்கு ஏற்ப நீ குண, க்ரியைகளை 
செய்பவன்‌. உன்னை பக்தியுடன்‌ வணங்குபவர்களின்‌ சுகபோகங்களுக்கு 
காரணம்‌ நீயே. 


676. ஸ்ரீ பி*ரம்மக்ருத்‌ பி*ரம்மணே நம: 

ஸ்தோத்ர மாடு*வவனிகெ: பூ*£ஷண ஒதகு*வவ 
“பி*ரம்மக்ருத்பி“ரம்ம' நமோ கவிகண்டகெ பூஷண 

பி*£ரம்மன மாதெ லக்ஷ்மிகெ” பூர்ண ஆனந்தவீவனு 

பி*ரம்மாக்‌*யவிஷ்ணு உபாஸக ப*க்தரிகெ* ஸுகதா்‌ 


உன்னை ஸ்தோத்திரம்‌ செய்பவர்களுக்கு புகழினை கொடுப்பவனே. 
பிரம்மக்ருத்‌ பிரம்மனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்மனின்‌ தாயான 


202 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


லட்சுமிதேவிக்கு பூர்ண ஆனந்தத்தை அளிப்பவனே. பிரம்மனின்‌ 
(வாயுதேவரின்‌) அந்தர்யாமியான விஷ்ணுவை உபாஸனை செய்பவர்களுக்கு 
சுகத்தை அளிப்பவனே. 


677. ஸ்ரீ பி£ரம்மணே நம: 

நூதன நூதன புத்‌*தி' பூர்ணமாள்ப 'பி*ரம்ம' நமோ 
ப£க்தர ஆலோசன புத்‌“தி' விஷயனாகி: நீனு 
பு£த்‌“தி'யோக்‌*பதெ இஷ்டபூர்ணமாடி” காணிஸிகொம்பி்‌ 
வர்த்தி£ஸுவி ஞானவ ஞானாதி* கு“ணபூர்ண பிரம்ம 


புதியதான தொடர்ச்சியான ஞானத்தை அருளும்‌ பிரம்மனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தர்களின்‌ புத்திக்கேற்ப செய்யும்‌ பூஜைக்கான விஷயமாக நீ 
ஆகி, அவர்களுக்கு யோக்யதைக்கேற்ப புத்தியை பூர்ணம்‌ ஆக்கி, நீ உன்னை 
காட்டிக்‌ கொள்கிறாய்‌. ஞானத்தை வளர்ப்பவனே. ஞானாதி, குணபூர்ணனே. 
பிரம்மனே. 


678. ஸ்ரீ பி ரம்மவிவர்த்‌“த*னாய நம: 

பெளருஷ்ய புத்‌சதி£கெ* ஆஸ்ரயனு “பி*ரம்மவிவர்த்‌“த'ன'” 
ஸபிரபா£கி* நமோ எம்பெ்‌: அம்ப்‌'ரணீஷ ஸிந்து*பமாயி 
த*ரெயல்லி அவதரிஸி வேத:வ விபா£கி£ஸி 

எர நரரிகெ்‌ வேதா£ர்த்தசஞானவ வர்த்‌“தி'ஸிுதி” 


பக்தர்களுக்கு பெளருஷ்ய புத்தியை அளிப்பவனே. பிரம்மவிவர்த்தனனே. 
உனக்கு தலை வணங்கி நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌. லட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. பாற்கடலில்‌ படுத்திருப்பவனே. பூமியில்‌ அவதரித்து, 
வேதங்களை பிரித்து, தேவர்களுக்கும்‌, நரர்களுக்கும்‌ வேதங்களின்‌ 
அர்த்தங்களை, அதன்‌ ஞானத்தை வளர்த்தவனே. 


679. ஸ்ரீ பி'ரம்மவிதே: நம: 

“பி.ரம்மவித்‌” நீவ்யாப்திஹொந்தி'த*வ நமோ நமோ எம்பெ்‌ 
பி£ரம்மவேதஞானி ப்ரணவ ஸமஸ்த வேத“ங்க”ளிம்‌ 
மஹார்ஹ ஸ்ரீ அம்ப்‌'ரணிபதி வ்யாஸக்ருத்‌ புராணாதி*்‌ 
மஹா ஆக” மதி”? கீர்த்தித வ்யாப்திவந்த 


பிரம்மவிதே - நீ அனைத்து இடங்களிலும்‌ வ்யாபித்தவனாக இருக்கிறாய்‌. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்மவேத ஞானியே. ப்ரணவ முதலான 


203 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனைத்து வேதங்களாலும்‌ புகழப்படுபவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ பதியே. 
வயாஸர்‌ இயற்றிய புராணங்கள்‌ முதலான அனைத்து ஆகங்களாலும்‌ 
போற்றப்படுபவனே. 


680. ஸ்ரீ பிராஹ்மணாய நம: 

ஸ்துதிப்ராப்த “பி'ராஹ்மண' நமோ த:யதி' ஸ்வீகரிஸோ 
ஈ ஸ்தோத்ராம்ருதஸார நீ ரசிஸி ப'ரெஸுவுது” 

வேத*தி*ம்‌ ஸர்வோத்தம ஸர்வகல்யாண பரிபூர்ண 
நிர்தோ£ஷ கு£ணார்ணா நீ க“ம்யனாகி'ருவி விஷ்ணோ 


ஸ்துதிகளால்‌ அடையத்தக்கவனே. பிராமணனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. இந்த ஸ்தோத்திரம்‌ என்னும்‌ அமிர்த ஸாரத்தை நீ ஏற்றுக்‌ 
கொள்‌. இதனை நீயே இயற்றச்‌ செய்கிறாய்‌. வேதங்களால்‌ ஸர்வோத்தமன்‌ 
என்று அறியப்படுபவனே. ஸர்வகல்யாண குணபரிபூர்ணனே. நிர்தோஷனே. 
குணங்களின்‌ சாகரனே. இவ்வாறெல்லாம்‌ வேதங்களால்‌ நீ 
போற்றப்படுகிறாய்‌. 


681. ஸ்ரீ பிரஹ்மணே நம: 

ரித்விஜரு உள்ளந்த “பிரம்ம நமோ நமோ நினகெ” 
வேத” அத்‌'யயன கெளபல்யவந்தரு யக்‌*ஞதல்லி 
வேத*வாக்ய ஸ்தோத்ர மாள்ப ஸச்சேதனருள்ளவனு 
வேத” ஸர்வ பி£ரம்மமய ஹரே ஸர்வஜீவரொடெய 


ரித்விஜர்கள்‌ உன்னை பிரம்ம என்று வணங்குகிறார்கள்‌. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வேத அத்யயனம்‌ செய்பவர்கள்‌, யக்ஞத்தில்‌, உன்னை வேத 
வாக்கியங்களால்‌ ஸ்தோத்திரம்‌ செய்கின்றனர்‌. வேதம்‌ அனைத்து 
பிரம்மமயமாகவே உள்ளது. அனைத்து ஜீவர்களின்‌ தலைவனே. ஸ்ரீஹரியே. 


682. ஸ்ரீ பி'ரம்மஞாய நம: 

ஸ்தோத்ராதி எமாத*ன அரிதவ 'பிரம்மஞ்‌' நமோ எம்பெ்‌ 
பத்‌“மஸ்த£பி“ரம்ம தன்ன கோரிகெ நெரவேரிஸலு ஸ்தோத்ர 
ஸாதன கைகொண்ட” அத*ன்னரிது நாராயண ந்‌ 
போ*தி*ஸிதி்‌ (ஞானம்‌ பரமகு*ஹ்யம் மே” பா£க*வத 


ஸ்தோத்திரம்‌ முதலான ஸாதனங்களை ஜீவர்களுக்கு கொடுத்தவனே. 
பிரம்மஞனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பத்மத்தில்‌ அமர்ந்திருந்த 


204 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பிரம்மன்‌, தன்னுடைய விருப்பம்‌ நிறைவேறுவதற்காக ஸ்தோத்திரம்‌ என்னும்‌ 
ஸாதனத்தால்‌ உன்னை வணங்கினான்‌. அதனை ஏற்றுக்‌ கொண்டு, 
நாராயணனே ந்‌, அவனுக்கு ஞானத்தை போகித்தாய்‌. மற்றும்‌ மிகவும்‌ 
ரகசியமான பாகவதத்தை உபதேசம்‌ செய்தாய்‌. 


683. ஸ்ரீ பிராஹ்மண ப்ரியாய நம: 

ரித்விஜர ஸந்தோஷிஸுவ “பி£ராம்ஹணப்ரிய' நமோ 
ரித்விஜரு விங்வாமித்ராதி*ச£ளு பிூராமணர்களு 
ஸ்ரீவர பி£ரம்மஞானிகளு வேத£வித்பன்னர்களு 
இவர்க”ளந்த” பி*ராமணரப்ரிய பி£ராமணப்ரிய 


பிராமணர்களை மகிழ்விக்கும்‌ பிராமணப்ரியனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ரித்விஜர்கள்‌, விஸ்வாமித்ரர்‌ முதலான ரிஷிகள்‌, பிராமணர்கள்‌, 
பிரம்மஞானிகள்‌, வேத வித்பன்னர்கள்‌ இவர்களே முதலான அனைவரின்‌ 
பிராமண ப்ரியனே. 


684. ஸ்ரீ மஹாக்ரமாய நம: 

மஹாமக்திரூப நீனு 'மஹாக்ரம்‌' நமோ எம்பெ்‌ 
மஹாஞான க்ரியா இச்சா மக்திவுள்ளவனு நீனு 
மஹாதேவ அனன்ய பாட: மமாங்வத ஸ்ரமத்‌ல்லி 
மஹேற ஞானேச்சா ஸறக்இயிம்‌ த்வத்‌“பு'த்தி'ஸ்த* இஹுது” 


மஹாஸக்கி ரூபனே. நீயே மஹாக்ரமன்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மஹா ஞான, க்ரியா, இச்சா சக்தி உள்ளவன்‌ ந்‌. மகாதேவனே. நிரந்தரமாக 
பாடத்தை படித்தால்‌, உன்னுடைய ஞான இச்சா சக்தியானது, நம்‌ அறிவுக்கு 
புலப்படுகிறது. 


685. ஸ்ர மஹாகர்மணே நம: 

ஸூர்ய ஸ்தா£பனாதி: கர்மவான்‌ மஹாகர்மணே” நமோ 
தோயஜாக்ஷனெ நீனு ப்ரக்ருதி கஷோப்‌ண தத்வ ஸ்ருஷ்டி 
தோயஜஜாண்ட” ஸ்ருஷ்டிஸி மார்த்தாண்டா£தி* ஸ்தா”பிஸிதி்‌ 
ஸ்ருஷ்ட்யாதி' மஹாகர்த்ரு ஜகன்னாத” ஸ்ரீபதே பாஹி 


சூரியனையே ஸ்தாபனம்‌ செய்தவனே மஹாகர்மணே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தாமரைக்‌ கண்ணனே. ப்ரக்ருதி, தத்வ, பிரம்மாண்ட 
ஆகியவற்றை நீ ஸ்ருஷ்டித்து, ஸ்தாபனை செய்தாய்‌. ஸ்ருஷ்ட்யாதி அஷ்ட 


205 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கர்த்ருத்வங்களையும்‌ செய்யும்‌ மஹா கர்த்ருவே. ஜகன்னாதனே. ஸ்ரீபதியே. 
என்னை அருள்வாயாக. 


686. ஸ்ரீ மூஹாதேஜஸே நம: 
மஹாப்‌்லரூப'மஹாதேஜ' நமோ நமோ எம்பெ்‌ 
மஹிறங்நீகு*த்தம தேஜானந்த்‌ பலஞான ரூப 

மஹிஸ்ீ தேஜஸ்ஸபி*மானிஸ்த” ததா” ஜல வாயு 
மஹருக்£ர ப்ருத்‌*வி அபி'மானிகு“த்தம பூல த்ரிவ்ருத்‌ 


மஹாபலரூபியே. மஹாதேஜனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸரீலட்சமிதேவியைவிட உத்தமனே. தேஜானந்த பலஞான  ரூபனே. 
லட்சுமிதேவி, பிரம்ம வாயு, ருத்ர, ப்ருத்வி அபிமானி ஆகியோர்‌ 
அனைவரையும்விட உத்தமனே. த்ரிகுணங்களின்‌ காரியங்களையும்‌ 
நடத்துபவனே. 


687. ஸ்ர மஹோரகா:ய நம: 

வேத” வாக்யக“ளிந்த” ஸ்துதிஸல்படு*வவனு 

ஸ்ரீதன மஹோரக” நமோ எம்பெ்‌ ஸந்தத நினகெ” 
“யதோ இமானி பூ'தானி ஜாயந்தே ஸத்யம்‌ ஞானம்‌ 

அனந்தம்‌ நாராயணம்‌ மஹாஞேயம்‌' இந்தவுகளு 


வேத வாக்கியங்களால்‌ வணங்கப்படுபவனே. மஹோரகனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. யதோ இமானி பூதானி என்னும்‌ வேத வாக்கியங்கள்‌ 
உன்னையே புகழ்கின்றன. 


688. ஸ்ரீ மஹாக்ரதவே நம: 

மஹாமஹாக்ம்யவந்தனு 'மஹாக்ரது' நமோ எம்பெ்‌ 
மஹாலக்ஷ்மியிந்த:லு பிரம்ம மிவாஇ“க”ளிந்தலு 
மஹா நின்னானந்த” பல ஞானாகி! கு*ணக்ரியாதி்‌ 
மஹாத்ம்ய ஸாகல்யேன அரியரோ பூர்ணஞானாத்ம 


அபாரமான மகிமைகளை கொண்டவனே. மஹாக்ரதுவே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மகாலட்சுமியினாலும்‌, பிரம்ம, ருத்ரர்‌ ஆகியோரும்கூட, 
உன்னுடைய அபாரமான ஆனந்த பல ஞான, குண, க்ரிய, க்ரியைகளை 
அதன்‌ மகிமைகளை அறிய மாட்டார்கள்‌. பூர்ணஞானாத்மனே. 


206 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


689. ஸ்ரீ மஹாயக்ஞனே நம: 

மஹாபீ'ஷ்டப்ரத: மஹாயக்ஞா' நமோ நினகெ” 
மஹாவராஹனே ஸர்வயக்ஞாத்‌யக்ஷ யக்ஞமான 
மஹாக்‌:யாத அஸ்வமேத "யக்ஞ ஸ்ரீராம நீ மாடி” 
ப*ஹள தக்ஷிணாதி£களித்தி ப'க்தருத்விஜர்கெ்‌ 


அனைத்து விருப்பங்களையும்‌ நிறைவேற்றுபவனே. மஹாயக்ஞனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. மஹாவராகனே. அனைத்து யக்ஞங்களால்‌ 
வணங்கப்படுபவனே. ஸ்ரீராமனே, நீ அஸ்வமேத யாகங்களை செய்து, உன்‌ 
பக்தர்களுக்கு அபாரமான தக்ஷிணாதிகளை அருளினாய்‌. 


690. ஸ்ரீ மஹாயக்ஞாய நம: 

நியோஜிஸுவி தேஜஸ்வி அஸ்வக“ள 'மஹாயக்ஞ 
ஹயரூப நீகொண்டி உஷாதி: ஸர்வ ஆஸ்ரயனு 
ஹயருூபி பி'ரம்மாஸ்வமேத” யக்ஞ அத்‌*யக்ஷனு 
ஹயாதி: சதுராங்வவ நியமிபுதே£னரிது” 


தேஜஸ்வியே. குதிரைகளின்‌ சக்தியை நீயே அருள்கிறாய்‌. மஹாயக்ஞனே. ந்‌ 
குதிரை ரூபத்தை ஏற்றிருக்கிறாய்‌. அனைவருக்கும்‌ நீயே கதியாக 
இருக்கிறாய்‌. குதிரை ரூபியே. பிரம்ம அஸ்வமேத யக்ஞத்தில்‌ நீயே 
தலைவன்‌. குதிரை முதலான அனைத்தையும்‌ நீயே நியமிக்கிறாய்‌. 


691. ஸ்ர மஹாஹவிஜே நம: 

மஹாமந்த்ர ப்ரவ்ருத்தி ஆஸ்ரய ஞான “மஹாஹவி” 
அஹர்னிபபி நமோ ஸாது” பூஜாராதான விஷய 

மஹான்‌ ரஸரூப நீ மந்த்ர ஹவிஸ்‌ நைவேத்‌*யஸ்தனு 
ஆ ஹவிஷ்யாதி£க” ஸ்வாக்‌ய ரஸக்‌“ரஹிஸூி ஸந்தெயிபி 


மஹா மந்திரங்களினால்‌ போற்றப்படுபவனே, அவற்றின்‌ ஆஸ்ரயனே. 
மஹாஹவிஷே, இரவும்‌ பகலுமாக நான்‌ உன்னை வணங்குகிறேன்‌. 
ஸஜ்ஜனர்கள்‌ செய்வதான பூஜா, ஆராதனை ஆகியவற்றின்‌ விஷயனே. 
மகாமகிமனே. மந்திரன்‌, ஹவிஸ்‌, நைவேத்யம்‌ ஆகியவற்றில்‌ இருப்பவனே. ரஸ 
ரூபனே. அந்த ஹவிஸ்‌ ஆகியவற்றின்‌ ஸ்வாக்ய ரஸத்தினை நீ ஏற்றுக்கொண்டு, 
பக்தர்களை காக்கிறாய்‌. 


692. ஸ்ரீ ஸ்தவ்யாய நம: 


207 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப*க்தரன்ன வாத்ஸல்யதிந்த” ஸ்பர்மமாள்ப “ஸ்தவ்ய'்‌ 
ஆத*ரகி' நமோ ஹனுமன ப*க்திஸ்துதி ஸேவெ 
கெ£து*ரில்லவெந்து” மெச்சி மோக்ஷ ஸாலது: என்னுத 
இத்தி நின்னன்ன நீனே ஆலிங்கனவ மாடி” ராம 


பக்தர்களை மிகவும்‌ வாஞ்சையுடன்‌ ஸ்பர்சனம்‌ செய்பவனே. ஸ்தவ்யனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஹனுமனின்‌ பக்தி, ஸ்துதி, சேவைகளுக்கு 
மெச்சி அதற்கு மோட்சம்‌ கொடுத்தால்‌ கூட போதாது என்று நீ உன்னை 
அவனுக்கு, ஆலிங்கனம்‌ செய்து கொடுத்தாய்‌. ஹே ஸ்ரீராமனே. 


693. ஸ்ரீ ஸ்தவப்ரியாய நம: 

ப*க்தர்கள த்ருப்திமாள்ப “ஸ்தவப்ரிய' நமோ எம்பெ்‌ 
ப*க்தக்ருத ஸ்தவனாதி ஸேவெ மெச்சி ஸ்வீகரிஸி 
பக்த இஹ தாபதி” குந்தி' குந்தா'க*தெ* கருண 
ஸுதா'மளெக:ரெது த்ருப்தி ஸாத*ன கெய்ஸுவி 


பக்தர்களை திருப்திப்படுத்தும்‌ ஸ்தவப்ரியனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்கள்‌ செய்வதான ஸ்தவன ஆகியவற்றின்‌ சேவைகளை மெச்சி, 
அவற்றை ஏற்றுக்‌ கொண்டு, பக்தர்கள்‌ இந்த சம்சாரத்தில்‌ எவ்வித 
கஷ்டங்களும்‌ படாமல்‌ அவர்களை கருணையுடன்‌, அமிர்த மழையை 
பொழிந்து திருப்தி செய்வாய்‌. அவர்கள்‌ மூலம்‌ சாதனைகளை செய்விக்கிறாய்‌. 


694. ஸ்ரீ ஸ்தோத்ராய நம: 

பாபக*ளிகெ” அத*:பாத மாள்ப ஸ்தோத்ரம்‌” நமஸ்தே 
பாபக்‌ஞு நானாவித” அவுகளலி முக்‌£யவு 

ஸ்ரீபப*க்த த்‌*வேஷவு ப*க்தக்ருத்‌ ஸ்தோத்ர நியாமக 

ஸ்ரீ புருஷோத்தம ஸ்தோத்ராஹ்வயனலி நவத்‌*வேஷ 


பாவங்களை அழிப்பவனே. ஸ்தோத்ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பாவங்கள்‌ என்பது பற்பல விதங்கள்‌. அவற்றில்‌ முக்கியமானவை - 
பகவந்தனின்‌ பக்தர்கள்‌ மேல்‌ காட்டும்‌ த்வேஷம்‌ ஆகும்‌. பக்தர்கள்‌ செய்யும்‌ 
ஸ்தோத்ரங்களின்‌ நியாமகனே. ஸ்ரீபுருஷோத்தமனே. ஸ்தோத்ரம்‌ 
செய்யப்படுபவனில்‌ (பகவந்தனில்‌) செய்யும்‌ நவவித த்வேஷமும்‌ பாவம்‌ 
ஆகும்‌. 


695. ஸ்ரீ ஸ்துதிஸ்தோத்ரே நம: 


208 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப்‌க்தர்க*ள வாக்‌”யதி*ந்த* ஸ்துதிஸல்படு'வவனு 
“ஸ்துதிஸ்தோத்ரா' நமோ எம்பெ்‌ ப*க்தரொளு நீனு நிந்து 

ஸ்தோத்ரகள மாடி” மாடி'ஸுவி ஸர்வகர்த்தா 

ப*£க்தாந்தர்யாமி ப'க்தாபி'ஷ்டப்ரத்‌ வாயுஸ்த: ஸ்ரீஸ 


பக்தர்களின்‌ செய்யும்‌ ஸ்தோத்திரங்களால்‌ வணங்கப்படுபவனே. 
ஸ்துதிஸ்தோத்ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களில்‌ நீ நின்று, 
ஸ்தோத்ரங்களை செய்து, செய்விக்கிறாய்‌. ஸர்வகர்த்தனே. பக்தர்களின்‌ 
அந்தர்யாமியாக இருப்பவனே. பக்தர்களின்‌ விருப்பங்களை 
நிறைவேற்றுபவனே. வாயுதேவரில்‌ நிலைத்திருப்பவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. 


696. ஸ்ரீ ரணப்ரியாய நம: 

யுத்‌“த' ப்ரியனாகி்‌ ரவ 'ரணப்ரிய நமோ: எம்பெ்‌ 
ப*க்தரக்ஷணெ தூர்ம ஸம்ஸ்தாபனெகெ” ஆகா*க* 
க்ஷிதியல்லி அவதரிஸி ஹிரண்யகாதி'க“*ளன்னு 
யுத்‌“த'தி: நிரோத்‌ மாடி” லோகக்கெ க்ஷேமவன்னித்தி 


யுத்த ப்ரியனே. ரணப்ரியனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களை 
காப்பவனே. தர்மத்தை நிலை நாட்டுபவனே. அவ்வப்போது பூமியில்‌ 
அவதரித்து, ஹிரண்யக முதலான அசுரர்களை போரில்‌ வென்று, உலகிற்கு 
நலன்‌ அளிக்கிறாய்‌. 


697. ஸ்ரீ பூர்ணாயநம: 

பூர்ண மாடு£வி ஆத்‌£த*ரிந்த* பூர்ணனே' நமோ எம்பெ* 

குணபூர்ண நாது*த*ரிந்த* “பூர்ண” எந்து* எனிஸுவி 

பூர்ணஸுக” ஸ்வதந்த்ர ஸர்வவ்யாபி நிர்தோ£ஷ பூ*மன்‌ 

நின்னய பூர்ணத்வ லக்ஷண ஸம எல்லூனு இல்ல 

எதையும்‌ பூர்ணமாக ஆக்குகிறாய்‌. பூர்ண©னே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
குணபூர்ணன்‌ ஆகையால்‌, நீ பூரணன்‌. பூர்ண சுகத்தை கொண்டவன்‌. 


ஸ்வதந்த்ரனே. ஸர்வவ்யாபியே. நிரதோஷனே. உலகில்‌ நிறைந்திருப்பவனே. 
உன்னுடைய பூர்ணத்வ லட்சணத்திற்கு சமம்‌ எங்கும்‌ இல்லை. 


698. ஸ்ரீ பூரயித்ரே நம: 
ப்‌க்தஸாத'ன பூர்க்திமாடூ*வி 'பூரபிதா' நமோ 


209 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தத்தத்‌ யோக்‌*யதானுஸாரவாகி பூர்த்தியாடு வியோ 
அந்து” த*க்ஷக்ருத யக்‌'ஞ பூர்த்திமாடி'ஸிதி” நீனு 
வதா£ன்ய ப*லிராஜ யக்ஞ பூர்த்திமாடி'ஸிதி்‌ 


பக்தர்களின்‌ சாதனைகளை பூர்ணம்‌ ஆக்குபவனே. பூரயித்ரே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்‌ பக்தர்களின்‌ யோக்யதைக்கேற்ப அவர்களின்‌ 
சாதனைகளை நிறைவேற்றுகிறாய்‌. அன்று தக்ஷன்‌ செய்த யாகத்தை பூர்ணம்‌ 
ஆக்கினாய்‌. பலிராஜன்‌ செய்த யக்ஞத்தையும்‌ நீ பூர்ணம்‌ ஆக்கினாய்‌. 


699. ஸ்ரீ புண்யாய நம: 

எுபவித்ரனாகி' ரவி புண்யனே” நமோ எம்பெ்‌ 
ஹே புண்டரிகாக்ஷ நீ பவித்ரகரனு நின்னய 

ரூப குணோத்கர்ஷகதா்‌ அவதார லீலெகளு 
தப்பதெ்‌ ங்ரவணமாடி* ஸ்மரிஸெ பாபஹரவு 


மிகவும்‌ பவித்ரமானவனே. புண்யனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
புண்டரிகாக்ஷனே. நீ அனைத்தையும்‌ பவித்ரம்‌ ஆக்குகிறாய்‌. உன்னுடைய 
ரூப, குணங்கள்‌ நிறைந்ததான உன்னுடைய கதா அவதார லீலைகளை 
தவறாமல்‌ கேட்டு, நினைத்துக்‌ கொண்டால்‌, பாவங்கள்‌ அழிந்துவிடும்‌. 


700. ஸ்ரீ புண்யகீர்த்தயே நம: 

வித்தத்‌“ரவ்ய த*னாதி்‌ நாறயயில்லத: 'புண்யகீர்த்தி்‌ 
ஸதா” நமோ எம்பெ': நினகெ்‌: ஹே புண்யகர யஸஸ்வி 
மாத“வனெ நின்னய கு“ணாதி”க“எள கீர்த்திஸுவ 
ப*£க்தரிகெ* பாபஹோகி: புண்யலாப' ஆகு£வுது 


செல்வம்‌, தன, தானியங்கள்‌ ஆகியவற்றின்‌ அழிவு இல்லாத புண்யகீர்த்தயே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. புகழ்பெற்றவனே. மாதவனே. உன்னுடைய 
குணங்களை போற்றும்‌ பக்தர்களுக்கு பாவங்கள்‌ விலகி, புண்யங்கள்‌ 
கிடைக்கின்றன. 


கு“ரு௧்‌ மத்‌*வக” ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம எருகு“ணாப்‌*தி' ஸர்வகர்த்த 
“்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌” ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌து* அர்ப்பிதவு ப்ரீதனாகோ? | |ப 


210 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


| எட்டாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


ஒன்பதாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* ஸுகு*ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விங்வாக்‌”ய விஷ்ணு வஷட்கார 
பபீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


701. ஸ்ர அனாமயாய நம: 

வனஜடீவக்ருத ஸ்தோத்ரகோசர ‘அனாமய' 
அனமோ நினகெ£ம்பெ” ஸதா: நிராமய நிர்தோ£ஷ 
ஜனனாகி: ப'வரோக: நினகி'ல்ல நிர்ஜரனு 
அனந்தானந்த ஞானாதி*பூர்ண அப'ய அம்ருத 


பிரம்மன்‌ செய்த ஸ்தோத்ரங்களுக்கு தரிசனம்‌ அளித்தவனே. அனாமயனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பவித்ர மானவனே. தோஷங்கள்‌ அற்றவனே. 
ஜனனம்‌, மரணம்‌ ஆகிய சம்சார ரோகங்கள்‌ உனக்கு இல்லை. மாற்றம்‌ 
இல்லாதவனே. அனந்தானந்த ஞானாதி பூர்ணனே. அபயனே. அம்ருதனே. 


702. ஸ்ர மனோஜவாய நம: 

மன்மதூன தி£க்கரிஸுவ 'மடனோஜவ நமஸ்தே 
மன்மதகு* கோட்யமித ஸுந்த*ரனு ஸ்ரீவாமன 
மனஸிகு” அத்யதி'க வேக” 'மனஸோ ஜவியோ 
நைனத்‌*“தே£வா ஆப்னுவன்‌ பூர்வமர்ஷத்‌” எந்து! ங்ருதி 


மன்மதனை விட அழகானவனே. மனோஜவனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீவாமனனே. மனதை விட அதிக வேகமானவனே. மனஸோ ஜவியோ 
என்னும்‌ ஸ்ருதியும்‌ இதையே சொல்லி உன்னை புகழ்கிறது. 


703. ஸ்ரீ தீர்த்த$கராய நம: 

ஸ்தோத்ர ஸேவியோ *தீர்த்த£கரனே”' நமோ நமோ எம்பெ்‌ 
இதிஹாஸ பா“க*வத புராண பி*ரம்மள?ூத்ராதி்‌ 
ஸமாஸ்த்ரக்ருத்‌ வேத*வ்யாஸ ஹயமுக:ரூப ஸர்வக்ஞ 


211 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
பவித்ர மாள்புது” நின்ன உத்க்ருஷ்ட நாமகளு 


ஸ்தோத்ரங்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. சீர்த்தகரனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. இதிகாச, பாகவத, புராண, பிரம்மஸுூத்ர முதலிய 
சாஸ்திரங்களை இயற்றிய வேதவ்யாஸனே. ஹயக்ரீ வனே. ஸர்வக்ஞனே. 
உன்னுடைய மிகச்சிறந்த நாமங்கள்‌ அனைவரையும்‌ பவித்ரம்‌ ஆக்குகிறது. 


704. ஸ்ரீ வஸுரேதஸே நம: 

ஸ்வரூப ஆச்சாத*க அஞ்ஞானாதி* நாயக 
“வஸுரேதா' நமோ பாபாதி*கர்ம அக்‌£னியிம்‌ தூல 

ராஸியுக்‌ ப*ஸ்மவாகுவதெரதி* அஞ்ஞானாதி*ய 

நாற மாடு வி ‘வஸுரேதஸ்‌” அக்னிப்ரகாற விய 


ஸ்வரூபத்தை மூடுவதான அஞ்ஞானம்‌ முதலான தோஷங்களை 
போக்குபவனே. வஸுரேதுஸே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பாபாதி 
கர்மங்கள்‌, அக்னியில்‌ பஸ்மம்‌ ஆவதைப்‌ போல, நீ அனைத்து 
அஞ்ஞானங்களையும்‌ அடிக்கிறாய்‌. வஸுரேதஸே. அக்னியைப்‌ போல 
ஒளிர்பவனே. வீர்யனே. 


705. ஸ்ர வஸுப்ரதா£ய நம: 

வஜ்ரதி'ந்த£ அரிவிதா£ரண மாள்ப “வஸுப்ரத” 
ஸிரபா£கி* நமோ எம்பெ்‌ தா£ரித்‌ர்ய நாற மாடூ*வி 
புருடமணி த்‌“ரவ்ய த*ன தாரக ஸக்ஞானவ 
கருணதி்‌ இத்து அஞ்ஞானபரந்த* சே“தி*ஸுவியோ 


உன்னுடைய வஜ்ரத்தினால்‌ (வாள்‌) துன்பங்களை / கஷ்டங்களை 
அழிப்பவனே. வஸுப்ரதனே. உனக்கு தலைவணங்குகிறேன்‌. ஏழ்மையை 
போக்குபவனே. தங்கம்‌, தன, தானியம்‌ ஆகியவற்றை அளிப்பவனே. யதார்த்த 
ஞானத்தை கருணையுடன்‌ அளித்து, அஞ்ஞானத்தை அழிப்பாயாக. 


706. ஸ்ர வஸுப்ரதா£ய நம: 

எக” கொடூ*வ 'வஸுப்ரதனே' நமோ நமோ எம்பெ்‌: 
நிஷ்கமணி கனகாதி: கொட்டு மத” தூ*ரமாடி”* 
ஸஞ்ஞானவித்து மது” வித்‌*யாத்‌*யுபாஸனா யோக்‌*யர்கெ” 
நீ கருணதி: இத்து நித்யஸுக? ப்ராப்திய ஈவி 


212 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


சுகத்தை கொடுக்கும்‌ வஸுப்ரதனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தங்கம்‌ 
ஆகியவற்றைக்‌ கொடுத்து, என்‌ கர்வம்‌ முதலானவற்றை விலக்கி, யதார்த்த 
ஞானத்தை அருளி, யோக்யதை உள்ளவர்களுக்கு கல்வி முதலானவற்றை 
கொடுத்து, நித்பஸுகமான முக்தியை நீ கருணையுடன்‌ அருள்கிறாய்‌. 


707. ஸ்ரீ வாஸுதே*வாய நம: 

போச*க*ப்ராப்தி மாடு£வ “வாஸுதேவ” நமோ எம்பெ்‌ 
எுகூஞான தேஜஸ்ஸுத்‌ரேகதிந்த? ஜக“ச்சேஷ்டா 
ஸ்ரீகரனெ நீ மாடி” யோக்‌£ய ஸுதூனக“ளகெ:ய்ஸி 
போ“க்‌: கொடு“வி ஞானனந்த” ப£லலீலா எபுதேஜா 


மோட்சத்தைக்‌ கொடுக்கும்‌ வாஸுதேவனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
யதார்த்த ஞான, தேஜஸ்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு, ஸர்வோத்தமனாக, 
ஸ்ர்கரனே, நீ அனைத்து செயல்களையும்‌ செய்து, யோக்யர்கள்‌ மூலமாக 
ஸாதனைகளை செய்வித்து, அவர்களுக்கு தக்க பலன்களைக்‌ கொடுக்கிறாய்‌, 
ஞானானந்தமயனே. வலிமையானவனே. எஃதேஜனே. 


708. ஸ்ர வஸுவே நம: 

த*க்ஷிணாவதி யஜமான பா்‌ச*தி: வாஸ “வஸு 
தோ*ஷதூ”“ர நமோ நினகெ்‌ அஸ்வ கோ*க“ள பால 
க்ஷீராரணவவாஸ ஸ்ரீலட்சுமி நாராயணனே நீனு 

ஈ க்ஷோணி கோ:குலத'ல்லி வாஸமாடி“தி: ஸ்ரீகிருஷ்ண 


யாகங்களில்‌ நீ எஜமான பாகத்தில்‌ வசிப்பவனாக இருக்கிறாய்‌. வஸவே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தோஷதூரனே. குதிரை, பசு ஆகியவற்றை 
காப்பவனே. பாற்கடலில்‌ வசிப்பவனே. ஸ்ரீலட்சுமி நாராயணனே. நீயே 
கோகுலத்தில்‌ வசித்த கிருஷ்ணனாக இருக்கிறாய்‌. 


709. ஸ்ரீ வஸுமனஸே நம: 

அள?ரர பெளருஷ்ய அபஹார மாடு*வ மன 
“வஸுமனா'” நமோ எம்பெ்‌ அஸுராடவி தா£வாக்‌னி 

வஸுதேவ ப்ரிய ஸுதனெ பீ£ஷ்மாதி* வஸுத்‌*யேய 

பா'ஸிப ஸெளந்த£ர்ய ஸுஹ்ருத்‌ ஸுதீப்தஞானரூப 


அசுரர்களின்‌ சக்தியை அபகரிப்பவனே. வஸுமனஸே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அசுரர்களுக்கு அக்னியைப்‌ போன்றவனே. வஸுதேவனின்‌ 


213 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப்ரியமான மகனே. பீஷ்மாதி தேவதைகளால்‌ வணங்கப்படுபவனே. 
ஒளிர்வதான அழகினைக்‌ கொண்டவனே. கருணை கொண்ட இதயத்தை 
கொண்டவனே. ஒளிர்வதான ஞான மயமானவனே. 


710. ஸ்ர ஹவிஜே நம: 

உபஜீவ்ய *ஹவி' நமோ ப்‌க்தரக்ஷக போஷக 

கோப யபேோதா மனெயல்லி வாஸமாடி” தை:த்யர 
உபடள நிரோதி*“ஸி கம்ஸ கரெயலு ஹோகி்‌ 
குவலயபீடா்‌ கம்ஸாதி”க*ள கொந்து” ஸஜ்‌ஜனர காய்தி்‌ 


அனைவரிலும்‌ வ்யாப்தனே. ஹவிஷே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களை காப்பவனே. கோப, யசோதா தம்பதியினரின்‌ விட்டில்‌ வசித்து, 
தைத்யர்களை கொன்று, கம்சன்‌ அழைத்தபோது அங்கு சென்று, குவலயபிட 
மற்றும்‌ கம்சர்களை கொன்று, ஸஜ்ஜனர்களை காத்தவனே. 


711. ஸ்ரீ ஸத்‌கதயே நம: 

ஸ்வஸ்தான ப:ருவந்த 'ஸூத்‌“க“தி' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸாது” ஸஜ்ஜன க*ம்ய ஆது*த”ரிம்‌ ஸத்‌*க*தி நீனு 
ஸத்தாதிதா“த நீ க£கசனதலி சலிஸுவந்த” 
நக்ஷத்ராதி*கள கதி நியாமகனாகிருவி 


முக்தி கிடைக்கும்‌ இடமான ஸத்கதயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸாது, 
ஸஜ்‌்ஜனர்களால்‌ அறியப்படுபவனே. ஆகையால்‌, நீயே ஸத்கதி. ஸத்தாதி 
ப்ரதனே (அனைத்து சக்திகளையும்‌ கொடுப்பவனே). வானில்‌ நகர்வதான 
நட்சத்திரங்களின்‌ வேகத்தை நியமிப்பவன்‌ நீயே. 


712. ஸ்ரீ ஸத்க்ருதயே நம: 

ஸித்‌“யாதி'க“ளீவ க்ரியா மாள்ப “ஸத்க்ருதியே' நமோ 
ஸத்யவாத: ஜக“த்ஸ்ருஷ்டி மொதலாதவ மாடு'வி 
பக்த யத்னிப ஸத்ஸாதூன பூரயிஸி பசலவீவி 
க்ருதிதே”விபதி ப்ரத்‌*பும்ன நமோ நமோ நினகெ” 


முக்திகளை கொடுக்கும்‌ செயல்களை செய்விக்கும்‌ ஸத்க்ருதியே உனக்கு 


என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸத்யமான இந்த ஜகத்தினை ஸ்ருஷ்டி (ஸ்திதி, லய) 
ஆகிய செயல்களை செய்கிறாய்‌. பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸத்‌ ஸாதனங்களை 


214 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நிறைவேற்றி, அதற்கு ஏற்றதான பலன்களை அளிக்கிறாய்‌. க்ருதிதேவியின்‌ 
பதியே. ப்ரத்யும்னனே. 


713. ஸ்ரீ ஸத்தாயை நம: 

க்‌“ ருஹத்‌ல்லி கூதுகொம்ப* “ஸத்தா' நமோ நமோ எம்பெ்‌ 
“தே'ஹினாம்‌ அந்த த்‌'ருவாய' எந்து” பா£க*வதவுக்தி 

பி£ரம்மாதி*ஸர்வ சர அசரக்கு ஸத்தாதிதா“த 

மஹாமஹிம நின்ன இருவிகெ ஸ்வாகந்த்ர்யதி'ந்த* 


வீடுகளில்‌ நிலைத்திருப்பவனே ஸத்தாயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பாகவத வாக்கியம்‌ - தேஹினாம்‌ அந்த த்ருவாய - என்று சொல்வதைப்‌ 
போல, பிரம்மாதி அனைத்து சரா சர ஜீவர்களுக்கும்‌ ஸத்தாதி ப்ரதனே 
(அனைத்து சக்திகளையும்‌ கொடுப்பவனே). மஹாமகிமனே. நீயே 
ஸ்வாசுந்த்ர்யன்‌. 


714. ஸ்ரீ ஸத்பூ*தயே நம: 

தே£வதெக”ளிகு அக*ம்யவாகிருவ ஜஸ்வர்ய 
தே்‌வதேவோத்தம நினகெ்‌ இருவ 'ஸத்பூ'தியே்‌ 
ஸர்வதா” நமோ நினகெ: மஹைஸ்வர்யபூர்ண ஸ்வாமி 
ஸர்வரிகு? தத்தத்யோக்‌ய ஜங்வர்ய நியமேன ஈவி 


தேவதைகளுக்கும்கூட புலப்படாதவனாக இருக்கும்‌ செல்வமே. 
தேவதேவோத்தமனே. ஸத்பூதியே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபாரமான 
செல்வங்களைக்‌ கொண்டவனான ஸ்வாமியே. அனைவருக்கும்‌ 
அவரவர்களின்‌ யோக்யகைக்கேற்ப செல்வங்களை நீ அருள்கிறாய்‌. 


715. ஸ்ர ஸத்பராயணாய நம: 

தே*வதெகளிகெ” உத்தம ஆனந்த” ஆஸ்ரயனு 
தேவதேவோத்தம 'ஸத்பராயணனெ்‌ நமோ எம்பெ்‌ 
தேஃவதாதி: ஸுஜ்ஜனரிகெ: முக்‌*ய ஆஸ்ரயனு 
தேவதா ப்ரவர வாயு அனுயாயிகெ்‌: ஆஸ்ரயனு 


தேவதைகளுக்கு உத்தமமான ஆனந்தத்தை அருள்பவனே. 
தேவதேவோத்தமனே. ஸத்பராயணனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
தேவதாதி அனைத்து ஸஜ்‌ஜனர்களுக்கும்‌ நீயே கதியாக இருக்கிறாய்‌. 
தேவதைகள்‌ வணங்குபவரான வாயுதேவருக்கு நீயே கதி. 


215 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


716. ஸ்ரீ பரஒரஸேனாய நம: 

ஞானயுத்‌த*க்கெ பருவ றத்ருப*ந்த'ன மாடு*வி 
நீனு '௩ரஸேன' நமோ எம்டெ்‌ பூ'பா'ர ஹரண 
ஸுக்‌சஞானி பாண்டவ ரக்ஷக விபரீத ஞானி 
துர்யோத*னாதி*க*ள நிரோதி'ஸி அளிஸிதி*யோ 


ஞானத்தை அடையும்‌ வழியில்‌ வரும்‌ எதிரிகளை நீ அழிக்கிறாய்‌. 
ஸுூரஸேனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூமியின்‌ பாரத்தை 
குறைப்பவனே. ஞானியே. பாண்டவர்களை காப்பவனே. தவறான ஞானத்தைக்‌ 
கொண்டவர்களான துரியோதனாதிகளை கொன்று அவர்களை அடித்தாய்‌. 


717. ஸ்ரீ யது*ங்ரேஷ்டாய நம: 

பூஜிஸுவ ராஜரன்ன ரக்ஷிஸுவ 'யது*ங்ரேஷ்ட' 
நிஜஸுக்‌ப்ரத* நமோ யது*பதியே ஸ்ரீகிருஷ்ண 
ராஜ யுதி*ஷ்டிர பீ£மாதி*க்ருத அக்‌'ரபூஜெகொண்டு்‌ 
ராஜ்ய ஆளிஸிரக்ஷிஸி யுத்‌த*த*லி ஜயகொட்டி 


பூஜிக்கும்‌ அரசர்களை காக்கும்‌ யதுஸ்ரேஷ்டனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உண்மையான சுகமான மொட்சத்தை அருள்பவனே. 
யதிபதியே ஸ்ரீக்ருஷ்ணனே. யுதிஷ்டிரன்‌, பீமன்‌ ஆகியோர்‌ செய்த 
அக்ரபூஜையை ஏற்றுக்‌ கொண்டு, நீ அவர்களை நாட்டை ஆளச்செய்து, 
காத்தாய்‌. பாண்டவர்களுக்கு போரில்‌ வெற்றியைக்‌ கொடுத்தாய்‌. 


718. ஸ்ரீ ஸன்னிவாஸாய நம: 

வேத”மார்க்க” ப்ரவர்த்திஸுவ “ஸன்னிவாஸனே' நமோ 

வேதவித்‌ ஸஜ்ஜனரொளு அந்தர்க“தனாகி' வாஸ 

பத்‌“ மஜனொளித்து ஸ்ருஷ்டி ஞானோபதே“ற மாள்பி 

ருத்ர த*க்ஷவிணாமூர்த்தியொளித்‌து* மிஷ்யோப தேவு 

வேதங்களால்‌ போற்றப்படுபவனான ஸன்னிவாஸனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வேதங்களை அறிந்தவர்களான ஸூஜ்ஜனர்களில்‌ 
அந்தர்யாமியாக இருப்பவனே. பிரம்மனில்‌ இருந்து ஸ்ருஷ்டி காரியத்தை 
செய்கிறாய்‌, ஞானோபதேசத்தை செய்கிறாய்‌. ருத்ரரான தக்ஷிணாமூர்த்தியில்‌ 
இருந்து, சிஷ்யர்களுக்கு உபதேசம்‌ செய்கிறாய்‌. 


719. ஸ்ரீ ஸுயாமுனாய நம: 


216 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அபீ£ஷ்டப்ரத” நாம ஸ்வீகரிஸுவி “ஸுயாமுனா” 
ஷுப*தம கதா*ஷய நமோ எம்பெ்‌ நினகெ” 
பேோப*ன ஸுந்தர ஸ்ரீகிருஷ்ண யமுனாதீரதி: 
ஸுப*க்தகோபியர்‌ ஸ்துதி மெச்சிதி: காளிந்தி*பதே 


அப்ஷ்டங்களை நிறைவேற்றுபவன்‌ என்னும்‌ பெயரை பெற்றவனே. 
ஸுயாமுனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அற்புதமான சரித்திரங்களை 
கொண்டவனே. அழகான ஸ்ரீகிருஷ்ணனே. யமுனை நதிக்கரையில்‌, பக்தைகளான 
கோபியர்களின்‌ ஸ்துதிகளை நீ மெச்சி ஏற்றுக்‌ கொண்டாயே. காளிந்தி நர்த்தனம்‌ 
ஆடியவனே. 


720. ஸ்ரீ பூ*தாவாஸாய நம: 

ஸர்வபூ*தரக்ஷகனு “பூ*தாவாஸ' நமோ எம்பெ்‌ 
ஸர்வப்ராணிகாளொளகி:௬வ அந்தர்யாமி நீனு 
ஸ்ரீவரனெ நீ ப்‌*ரம்மபுர ஹ்ருத்புண்டரீக வேங்ம 
யோமதலி வாஸமாள்பி அன்வேஷ்டிதவ்ய நீனு 


அனைத்து (சராசர) பூதங்களையும்‌ காப்பவனே. பூதாவாஸனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து பிராணிகளிலும்‌ நீ அந்தர்யாமியாக இருக்கிறாய்‌. 
ஸ்ரீவரனே. பிரம்மபுரியில்‌ வசிக்கிறாய்‌. இதய குகையில்‌ (மாளிகையில்‌) 
வசிக்கிறாய்‌. (ஞானத்தால்‌ தேடி) அறியப்படுபவனே. 


721. ஸ்ரீ வாஸுதே*வாயநம: 

து£ப்‌'வாதி' ஆச்சா“தி£கனு வ்யாபகனு ஆகி: நீ 
ஸர்வபசக்தாபீ£ஷ்ட ப்ராபக “வாஸுதேவ” நமஸ்தே 
வாய்வந்தர்யாமி ஸர்வப்ராணி அந்தஸ்துூனாகி:௬வி 
தே”வநீ லீலானந்த:' சேஷ்டாவந்த ஜ்யோதிர்மயனு 


இருட்டாக (கருப்பாக) இருந்து அனைத்தையும்‌ சூழ்ந்திருப்பவனே. 
வ்யாபகனே. பக்தர்களின்‌ அனைத்து இஷ்டங்களையும்‌ நிறைவேற்றுபவன்‌. 
வாஸுதேவனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பாரதிரமண 
முக்யப்ராணானந்தர்கதனாக, அனைத்து ப்ராணிகளிலும்‌ அந்தர்யாமியாக 
இருந்து, தேவனே, நீ உன்‌ லீலைகளால்‌, அனைத்து செயல்களையும்‌ 
செய்கிறாய்‌. ஒளிமயமானவனே. 


722. ஸ்ரீ ஸர்வாஸு நிலயாய நம: 


217 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பி“ரம்மாதி'க“ள இந்த்‌*ரிய லயஸ்தா£னனாகி:ர௬வி 
மஹாமஹிமெயனு “ஸர்வாஸு நிலயனே' நமஸ்தே 
பிரம்மாதி ஸர்வஜீவர ப்ராணாலம்பன நாகி:ரவி 
மஹாப்ரளயதகி: ஸர்வரன்ன நின்னொளிட்டூ கொம்பி்‌ 


பிரம்மாதி அனைத்து ஜீவர்களின்‌ இந்திரியங்கள்‌ சென்று லயம்‌ அடையும்‌ 
இடமாக இருப்பவனே. மகாமகிமனே. ஸர்வாஸு நிலயனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பிரம்மாதி அனைத்து ஜீவர்களின்‌ ப்ராணங்களை காப்பவனாக 
நீ இருக்கிறாய்‌. மஹா ப்ரளய காலத்தில்‌ அனைத்து ஜீவர்களையும்‌ ந்‌ 
உனக்குள்‌ வைத்துக்‌ கொள்கிறாய்‌. 


723. ஸ்ரீ அனலாய நம: 

ஸத்ருகள தூ$ஹனக்கெ ப்ரவ்ருத்த நீனு 'அனல” 
ஸதா” நமோ நமோ எம்பெ” அக்னியந்தர்யாமி நீனு 
உத வாயு தேஜஸ்‌ லக்ஷ்மி ௬ுத்‌'ர ப்ருதி'வீஅந்தஸ்த” 
த்ரிவ்ருத்‌ ஸ்ருஷ்டிகர்த நீனு ப'க்தேஷ்டதா“த உதா£“ர 


எதிரிகளை அழிப்பதற்கு நீயே காரணனாக இருக்கிறாய்‌. அனலனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. அக்னியின்‌ அந்தர்யாமியாக நீயே இருக்கிறாய்‌. பிரம்ம 
வாயு தேஜஸ்‌ லட்சுமி, ருத்ர, ப்ருத்வி, என அனைத்து ஜீவர்களிலும்‌ 
இருப்பதான மூன்று குணங்களின்‌ காரியங்களையும்‌ நீயே செய்கிறாய்‌. 
அதனை படைத்தவனும்‌ நீயே. பக்தர்களின்‌ விருப்பங்களை 
நிறைவேற்றுபவனே. கருணைக்கடலே. 


724. ஸ்ரீ த*ர்பக்‌*னே நம: 

ப£க்தாஹங்கார நாறமாள்ப “தர்பஹ நமோ எம்பெ்‌ 
பக்த ஜயவிஜயர த“ர்பனாஸா மாடி”தி*யோ 
பாக்தராத£ர அஸுரராதரு ஸர்வர த*ர்ப 

ப்ரத்‌*வம்ஸு மாடு: வியோ உருபராக்ரம ஸர்வக்‌”ஞ 


பக்தர்களின்‌ கர்வத்தினை அழிப்பவனே. தர்பஹனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தர்களான ஜய விஜயர்களின்‌ கர்வத்தினை அடக்கியவனே. 
பக்தர்களோ, அசுரர்களோ அனைவரின்‌ கர்வத்தினை அழிப்பவனே. வீரனே. 
ஸர்வக்ஞனே. 


725. ஸ்ரீ தர்பதா*ய நம: 


218 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தூர்பகொடு*வியோ நீனு 'த£ர்பதனே' நமோ 
ஹ்ருஷிகேறனே மனோல்ஹாத*கர ஸுஹ்ருத்தமனே 
து*ஷ்டஜன அயோக்‌:யரிகெ்‌ க*ர்வவனு கொடு“வி 
ஹர்ஷக குஸுமபாண த:ர்பன்ன இத்தி ஜக*க்கெ 


பெருமையை கொடுப்பவனே. தர்பதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஹ்ருஷிகேஷனே. மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுப்பவனே. தூய்மையான 
இதயத்தை கொண்டவனே. துஷ்டர்களுக்கு, அமோக்யர்களுக்கு கர்வத்தை 
கொடுப்பவனே. மகிழ்ச்சி என்னும்‌ பூ தொடுத்த அம்பினை, கர்வத்தினை 
உலகிற்கு கொடுத்தவனே. 


726. ஸ்ரீ த்‌“ருப்தாய நம: 

ஸந்தோஷவந்தனே *த்‌*ருப்தனே' நமோ நமோ நினகெ” 
ஸந்துஷ்ட பூர்ண ஆனந்தோத்‌*ரேகதி£ந்த* சேஷ்டிஸுவி 
க்ஷிதியல்லி அவதரிஸி அவதார லீலெயிம்‌ 

ப*க்தரன்ன ரக்ஷிஸி த்‌“ருக்த தா*னவரன்னளிவி 


ஆனந்தமயனே. த்ருப்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. திருப்தியுடன்‌, 
மகிழ்ச்சியுடன்‌ நீ செயல்களை செய்கிறாய்‌. இந்த பூமியில்‌ அவதரித்து, 
உன்னுடைய அவதார லீலைகளால்‌, பக்தர்களை காத்து, கெட்டவர்களான 
அசுரர்களை கொன்றாய்‌. 


727. ஸ்ரீ துர்த'ராய நம: 

தடியலாக“தந்த ஸாமர்த்‌“யவான்‌ “துர்த*ர' நமோ 

ஈடு இல்லத” கு“ருதம அஸமஸாமர்த்யதி”“ம்‌ 

பொட :வி ஹதி'னால்கன்னு ஹொக்திஹ மஹாகூர்மனெ 
அண்ட” சராசரைக்தா*ரக அஸஹ்ய ஓஜஸ்வி 


நினைத்து பார்க்க முடியாத சாமர்த்தியத்தைக்‌ கொண்டவனே. துர்தரனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஈடு இணை இல்லாத உன்னுடைய மிகச்‌ 
சிறந்த சாமர்த்தியத்தினால்‌, 14 உலகங்களையும்‌ தாங்கிய மகா கூர்மனே. 
அண்ட சராசரங்களை அனைக்கையும்‌ தாங்கியவனே. அபாரமான தேஜஸ்‌ 
கொண்டவனே. 


728. ஸ்ரீ அத்‌“தா'பராஜிதாய நம: 
அந்தர்ப£ஹிரதி” அபராஜிதனாகி”ருவி நீ 


219 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“அத்‌”தா'பராஜிதனே்‌' நமோ நமோ ஸதா” நினகெ”* 
அவத்‌'யனு அஜிதனு அப்ரதிரத மஹாப்‌லா 
நந்த: பூர்ண அச்யுத அவ்யயனு ஸ்வதந்த்ர ஸச்சக்த 


உள்ளே வெளியே என அனைத்து இடங்களிலும்‌ இருப்பவனே. யாராலும்‌ 
வெல்லப்பட முடியாதவனே. அத்தாபராஜிதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
தோற்கடிக்கப்பட முடியாதவன்‌. மஹா பலனே. வீரனே. ஆனந்த பூர்ணனே. 
அழிவில்லாதவனே. ஸர்வோத்தமனே. ஸ்வதந்த்ரனே. அபாரமான வீரம்‌ 
கொண்டவனே. 


729. ஸ்ரீ விங்வமூர்த்தயே நம: 

உத்திஷ்ட ஸர்வோத்தமத்வ லக்ஷணவான்‌ “விங்வமூர்த்தி 
ஸதா” நமோ ஆம்னாயகு அமித ஸுகு௫ணபூர்ண 

எதுரில்ல யாரூ நின்ன குஈணரூபாகி'க*ளிகெ” 

ப்ரதான வாயு நின்ன உத்க்ருஷ்ட ப்ரதிமா ஆகி£ஹ 


உத்தமமான ஸர்வோத்தமத்வ லட்சணங்களைக்‌ கொண்டவன்‌. 
விஸ்வமூர்த்தியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தேவதைகளில்‌ அபாரமான 
ஸுகுணபூர்ணன்‌. உன்னுடைய குண ரூபங்களுக்கு சரிசமம்‌ என்று யாரும்‌ 
இல்லை. ப்ரதான வாயுவானவர்‌, உன்னுடைய சிறந்ததான பிரதிமை 
எனப்படுகிறார்‌. 


730.ஸ்ரீ மஹாமூர்த்தயே நம: 

ப*ஹுரூபவந்தனே 'மஹாமூர்த்தி' நமோ நினகெ” 
பி“ரம்மாண்ட' விராட்‌*ரூபமூர்த்தி மஹாபுருஷந்னு 
மஹா அனந்தரூப பமாங்வத நிராமயனு 
மஹதா*தி' த்ருணாந்த ஸர்வதொ”ளு அந்தர்க*தனு 


பற்பல ரூபங்களைக்‌ கொண்டவனே. மஹாமூர்த்தயே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பிரம்மாண்ட விராட ரூப மூர்த்தியே. மகாபுருஷனே. மஹா 
அனந்தரூபனே. நிரந்தரமானவனே. தூய்மையானவனே. மஹத்திலிருந்து 
த்‌ ருண வரைக்கும்‌ அனைத்திலும்‌ அந்தர்கதனாக இருப்பவனே. 

731. ஸ்ரீ தீப்தமூர்த்தயே நம: 

ஸ்தோத்ரதிந்த” ப்ரகாபமிபரூப 'தீ“ப்தமூர்த்தி' நமோ 

ஸ்ரீத* மாத'வ நின்னய கு௩ணரூப மஹிமெயு 


220 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


த்‌'யோதவு ஸாமஸ்தோம வேத£வாக்ய ஸ்தோத்ரகளிந்த்‌ 
ஸதாக”மாதி*ந்த£லேக்ஞோய சின்மய பரஞ்யோதி 


ஸ்தோத்திரங்களால்‌ ப்ரகாசிப்பவனே (மகிழ்பவனே). தீப்தமூர்த்தயே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. மாதவனே. 
உன்னுடைய குண ரூப மகிமைகள்‌, ஸாம வேதவாக்கியங்களால்‌, 
ஸ்தோத்திரங்களால்‌, ஸதாகமங்களால்‌, புகழப்படுகின்றன. சின்மயனே. 
பரஞ்யோதியே. 


732. ஸ்ரீ அமூர்த்திமதயே நம: 

ஆயதார்த்த்‌ விபரீதஞான மோஹ தூ மாள்பி 
ஸுக்ஞானப்ரத: 'அமூர்த்திவான்‌' நமோ ஸ்ரீற ஸர்வக்‌'ஞ 
ஸக்‌்ஞானஸுக்‌: ஸக்திஸ்வரூப அப்ராக்ருததே“்ஹ 
மாயாதே£விய ரமண ஜக*த்விலக்ஷணரூப 


தவறான, சந்தேகம்‌ உள்ள ஞான, மோகம்‌ ஆகியவற்றை விலக்குகிறாய்‌. 
யதார்த்த ஞானத்தை அருள்பவனே. அமூர்த்திமழதயே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. ஸர்வக்ஞனே. யதார்த்த 
ஞான, ஸுக ஸ்வரூபனே. அப்ராக்ருத தேகத்தை கொண்டவனே. மாயா 
தேவியின்‌ தலைவனே. உலகத்திலிருந்து முழுவதுமாக வேறுபட்டவனே. 


733. ஸ்ர அனேகமூர்த்தியே நம: 

அனேக ஸாமஸ்தோம ஸ்தோத்ர ஸ்துத 'அனேகமூர்த்கி' 
ஆனமோ அனேக ப்ரகாரதலி ஸம்யக்‌ ஸ்துத்யனே 
அனேக அவதார மத்ஸ்ய கூர்ம வராஹாதி£யு 
அனந்தரூபக*ள ஸ்தோம ஸ்துத ௭௦௧: சின்மாத்ர 


அனேக (எல்லா) ஸாமவேத ஸ்தோத்திரங்களால்‌ துதிக்கப்படுபவனே. 
அனேகமூர்த்தியே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனேக விதங்களில்‌ 
எப்போதும்‌ வணங்கப்படுபவனே. பற்பல அவதாரங்களை எடுத்தவனே. 
மத்ஸ்ய, கூர்ம, வராக முதலான அனேக ரூபங்களை எடுத்தவனே. 
வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. சின்மய ரூபனே. 


734. ஸ்ரீ அவ்யக்தாய நம: 
ஸர்வ பதா:ர்த்தந்தர்க*த த்‌“ருட'ஸ்தா:யியாகிருவ 
“அவ்யக்த' நமோ எம்பெ:தத*வ்யக்தமாஹஹி' எந்து£க்த 


221 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தேவ நின்ன காம்புசத*£கெ அஸாக்ய நீ அதிந்த்‌“ரிய 
ஸர்வயத்னக்கு அவ்யக்த, ஸ்வேச்சா த*யமாடெ* உண்டு 


அனைத்து பதார்த்தங்களில்‌, அந்தந்த ரூபங்களில்‌, அந்தர்யாமியாக 
இருப்பவனே. அவ்யக்கனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ததவ்யக்தமாஹஹி 
என்று ஸ்தோத்திரம்‌ செய்யப்படுபவனே. ஸ்ரீஹரியே உன்னை பார்ப்பது 
மிகவும்‌ அரிதான விஷயம்‌. அதீந்த்ரியனே. எவ்வளவு முயற்சி செய்தாலும்‌ 
அவற்றிற்கு அப்பாற்பட்டவனே. நீயாக கருணை கொண்டு தரிசனம்‌ 
அளித்தால்‌ உண்டு. 


735. ஸ்ரீ மதமூர்த்தயே நம: 

வ்ருத்ராஸுர ஹந்தா “பரதமூர்த்தியே' நமோ நினகே” 
தம்‌ அனந்தம்‌ மூர்த்தி நீ நனந்தரூப மமதமூர்த்‌தி 
ஸதபப்‌*திச£த அனந்தவு நின்னய கு“ணக்ரியா 

ப்ரதான ॥தனாடி“ஸ்த்‌ நாராயணாதி்‌ ரூபகள்‌ 


வ்ருத்ராஸுரனை கொன்றவனே. ஷதமூர்த்தயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஹஷதானந்த மூர்த்தியே. நீ அனந்தரூபம்‌ கொண்டவன்‌. ஷத என்றால்‌ அனந்த 
என்று பொருள்‌. உன்னுடைய குண, க்ரியைகள்‌ அனந்தமானவை. ப்ரதான 
நாடிகளில்‌ நாராயணாதி ரூபங்களால்‌ இருப்பவனே. 


736. ஸ்ரீ பபதானனாய நம: 
ப*ஹுகர்மமாடு“வ தானன நமோ நினகெ்‌ 
மஹானந்த”லீலெயிம்‌ ஸ்ருஷ்ட்யாத்‌யனந்த கர்மமாள்பி 
மஹானந்த' “ஷு தாரகத்வத்‌ ஸாத'னகரத்வ 

“அன்‌' உத்தமத்வதி*ந்த* ன” ஸர்வவந்த்‌யனு ஸ்வாமி 


அனேக கர்மங்களை செய்பவனே. ஷதானனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்னுடைய லீலையினால்‌ ஸ்ருஷ்டி முதலான அனந்த கர்மங்களை 
செய்கிறாய்‌. மஹா ஆனந்தத்தைக்‌ கொண்டவன்‌ ஆகையால்‌ ஷ்‌; 
ஸாதனைகளை செய்விப்பதால்‌ 'அன்‌' ; ஸர்வோத்தமனாக இருப்பதால்‌ ன்‌ 
என்று அழைக்கப்படுகிறாய்‌. அனைவராலும்‌ வணங்கப்படுபவனே. ஸ்வாமியே. 


737. ஸ்ரீ ஏகாய நம: 
ஸர்வத்ர ஸஞ்சரிப 'ஏக' நமோ நமோ நினகெ” 
ஸர்வஸ்வாமியு ஸர்வகர்த காரயிதா ஏக நீனு 


222 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸர்வமுக்‌?ய ப்ரதா'ன அஸமான அஸஹாயனு 
ஸர்வவேதா£ர்த்தக்கு அமிதனு விலக்ஷண ஈஸா 


அனைத்து இடங்களிலும்‌ சஞ்சரிக்கும்‌ ஏகனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அனைவருக்கும்‌ ஸ்வாமியே. அனைத்தையும்‌ செய்யும்‌, செய்விக்கும்‌ ஏகன்‌ 
நீயே. ஸர்வோத்தமனே. உனக்கு சமம்‌ என்று யாரும்‌ இல்லை. அபாரமான 
சக்தியை கொண்டவனே. அனைத்து வேத அர்த்தங்களையும்‌ மீறி 
நிற்பவனே. ஈஷனே. 


738. ஸ்ரீ அனேகாய நம: 

ஸதா? பூஜகாதி*களிம்‌ யுக்தனு அ அனேக' நமோ 
ஸுூுத்‌'யானபர அனேக பச்க்தர்கெ”£ அனேகரூப 

நீ த*யதி* காணிஸுவி மத்ஸ்யாதி: தஷ சித்ரூப 
அஜிதாத்‌*யனந்தரூப்‌ ஸ்ரீற ஸ்ரீமன்‌ நாராயண 


அனைத்து பூஜைகளாலும்‌ வணங்கப்படுபவனே. அனேகனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தியானத்தினால்‌ அறியப்படுபவனே. அனேக பக்தர்களுக்கு 
அனேக ரூபங்களால்‌ நீ கருணையுடன்‌ தரிசனம்‌ அளிக்கிறாய்‌. மத்ஸ்யாதி 10 
ரூபங்களை எடுத்தவனே. அஜிதாதி அனந்தரூபனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. ஸ்ரீமன்‌ நாராயணனே. 


739. ஸ்ரீ ஸ்த*வாய நம: 

ப*க்தரமனகளிந்த* ஹொரடு*வ ஸ்தோத்ரக“ளு 
ப*க்தப்ரிய நின்ன ப“ளி ஸதா£வுண்டு 'ஸ்த£வ: நமோ 
ப“க்தக்‌தெ ஸ்தோத்ரகளு நின்ன மஹாத்ம்யா ஞான 
யுதவாகி£ஹவு ஞானானந்த*தி: பூர்ண நீனு 


பக்தர்களின்‌ மனங்களிலிருந்து வெளிவரும்‌ ஸ்தோத்திரங்கள்‌, பக்தப்ரியனே 
உன்னிடம்‌ எப்போதும்‌ உண்டு. ஸ்தவனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்கள்‌ பாடும்‌ ஸ்தோத்திரங்கள்‌, உன்னுடைய மஹாத்ம்ய ஞானத்தை 
கொண்டிருக்கின்றன. ஞானானந்தாதி பூர்ணன்‌ நீயே. 


740. ஸ்ரீ காய நம: 

ஸ்துதியோக்‌*யவாகி்‌௬வ க: நமோ நமோ நினகெ” 
வேத*ஸ்தோம ஸாமாதி்‌ ஸ்தோத்ரத*லி ஹொளெயுவியோ 
ப*£க்தக்ருத ஸ்துதிக'ளு நின்னய மஹிமாகுண 


223 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


த்‌*யோத மாடு“திவெ ஜ்யோதிர்மய பூர்ணானந்தசஞான 


ஸ்துதி செய்யப்பட்ட தகுதி கொண்டவனே. காயனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வேத மந்திரங்களால்‌, ஸாம வேத ஸ்தோத்திரங்களால்‌ 
புகழப்படுபவனே. பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸ்துதிகள்‌ உன்னுடைய 
மகிமாகுணங்களை வெளிப்படுத்துகின்றன. ஜ்யோதிர்மயனே. பூர்ணானந்த 
ஞானமயனே. 


741. ஸ்ரீ கிம்‌ நம: 

மாத*வனெ நீ ப்ரஸ்ன விஷயனு 'கிம்‌' நமோ எம்பெ்‌ 
நிர்தோ£ஷ கு£ணபூர்ண விஷ்ணு ஜிக்ஞாஸிதவ்யனு “கிம்‌” 
அந்தராகாபே 'கிம்‌' வித்‌*யதே நாம:கிம்‌' மஹிம 

எந்து” ஹீகெ” ப்ரங்னெ விஷயனு அன்வேஷ்டவ்யனு “கிம்‌” 


மாதவனே, நீ கேள்விக்குறிய விஷயனாக இருக்கிறாய்‌. கிம்‌ - உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நிர்தோஷனே. குணபூர்ணனே. விஷ்ணுவே. ஞானத்தால்‌ 
அறியப்படுபவனே. அந்தராகாஷத்தில்‌ இருப்பவனே. ஸர்வக்ஞனே. ஆகையால்‌ 
கிம்‌ என்று அழைக்கப்படுபவனே. இவ்வாறு கேள்விக்குறிய விஷயனாக 
இருப்பவனே. தேடி அறியப்பட வேண்டியவனே. 


742. ஸ்ர்யதே” நம: 

பூர்ண ஸுகுர்ணாணவ ஸ்வரூப “விபேஷயத்‌' நமோ 

பூர்ணஞான ஸ்வரூப நீ ஞான விஷயனாகி'ஹி 
“யதன்வேஷ்டவ்ய ஸ்ருதி யாவான ஹம்‌ யத்பா'வம்‌ யத்‌ரூ 

ப கு-ண கர்மக' எந்து” ஸ்ரீ பா'க*வத உக்தியு 


நற்குணங்கள்‌ அனைத்தையும்‌ முழுமையாக கொண்டவனே. விசேஷயதே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ பூர்ணஞான ஸ்வரூபனாக இருக்கிறாய்‌. 
ஞானத்திற்கான விஷயனாக இருக்கிறாய்‌. பாகவத வசனமான - 
யதன்வேஷட்வ்ய ஸ்ருதி - உன்னையே புகழ்கிறது. 


743. ஸ்ரீ ததே” நம: 

ஸூகைபுத்‌“தி' விஸ்தார மாள்ப தத்‌” நமோ நமோ எம்பெ்‌ 
ஸாகா“த்‌பஷோேஷ குணதா'ம ப்ரணவதத்‌ அவ 

ஏகாத்மா விஷ்ணு ஸத்‌ நித்யனு ஸர்வகர்தாஸ்வாமி 
ஸுக*மோக்ஷப்ரத* அன்வேஷ்டவ்ய ஜிக்ஞாஸிதவ்ய ஸ்ரீஸ 


224 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நற்புத்தியை மேம்படுத்துபவனே. ததே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சுகாதி 
அனேக குணங்களின்‌ இருப்பிடமே. ப்ரணவ மந்திரனே. ஏகாத்மனே 
விஷ்ணுவே. நித்யனே. அனைத்தையும்‌ செய்பவனே. ஸ்வாமியே. 
நித்யசுகமான மோட்சத்தை அருள்பவனே. தேடி அறியப்பட வேண்டியவனே. 
ஆராய்ந்து (படித்து) அறியப்பட வேண்டியவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. 


744. ஸ்ரீ பதா£ய நம: 

ஸர்வதா? க*மன ஸ்ரீலவந்தனு 'பத*ம்‌” நமஸ்தே 
ஸர்வபர்க்த ப'ஜகர பளி பந்து” நீ ஒலிவி 

ஸர்வப்‌க்த முமுக்ஷுகளிந்த* க*ம்யனாகி்‌ர௬ுவி 
ஸர்வர்கு* உத்தமனு வம்பேஷ்டிதர கிருஷ்ண வடோ 


எப்போதும்‌ கமனத்தில்‌ (நகர்தல்‌) இருப்பவனே. பதாய - உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து பக்தர்களின்‌ அருகில்‌ நீ வந்து தரிசனம்‌ 
அளிக்கிறாய்‌. அனைத்து பக்தர்கள்‌, முக்தி யோக்யர்களால்‌ நீ 
அறியப்படுபவனாக இருக்கிறாய்‌. ஸர்வோத்தமனே. பக்தர்களின்‌ 
இஷ்டார்த்தங்களை அருள்பவனே. கிருஷ்ணனே. 


745. ஸ்ர அனுத்தமாய நம: 

ஸர்வோத்தம நீ 'அனுத்தம' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸர்வ மக்ராத்‌யுத்தம பபிவ ஸபிவகு*த்தமவாயு 
வரவாயுகு”“த்தமளு ஸ்ரீரம ரமாபதியு 
ஸர்வோத்தம நீனு நினகெ்‌ ஸம உத்தமரு இல்ல 


ஸர்வோத்தமனே. அனுத்தமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து 
தேவர்களில்‌ உத்தமனான சிவன்‌. அவருக்கு உத்தமன்‌ வாயு. வாயுவிற்கு 
உத்தமள்‌ ஸ்ரீரமாதேவி. அந்த ரமாதேவியின்‌ பதி, நீ. ஸர்வோத்தமன்‌. உனக்கு 
சமர்‌ மற்றும்‌ உத்தமர்‌ என யாரும்‌ இல்லை. 


746. ஸ்ர லோகப*ந்து*வே நம: 

ஸாது” ஜனரனு ஸ்னேஹேபாம த்‌ ப£ந்தி'எ௦வி நீ 
ஸாது” ஜனப்ரிய (லோகப*ந்து'வே” நமோ நினகெ” 
நீ த*யதி* ஸ்வேச்செயிந்த” அபரோக்ஷஞானியன்ன 
வாத்ஸல்யதி” ப*ந்தி£ஸுவி ப*க்தவபனு நீனு 


225 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸாது ஜனர்களை பக்தி என்னும்‌ பாசக்கயிற்றில்‌ நீ கட்டுகிறாய்‌. 
ஸூஜ்ஜனர்களால்‌ விரும்பப்படுபவனே. லோகபந்துவே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நீ உன்‌ இஷ்டப்படியே அபரோக்ஷ ஞானிகளை, 
கருணையால்‌ கட்டிப்போடுகிறாய்‌. பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன்‌ நீயே. 


747. ஸ்ர லோகநாதா£ய நம: 

லோகஸ்வாமியு நீனு (லோகநாதூனே' நமோ எம்பெ்‌ 
அகளங்க ஞானபூர்ண ஸர்வக்‌'ஞ எனிப நீனு 
ப*க்தரிகெ* அக்ஞான களெது: ஸுக்‌*ஞான கொடு£வ 
ஸ்ரீகாந்த நீ பி£ரம்மஷிவேந்த்‌ராதி” ஸர்வரிகு ஸ்வாமி 


லோகஸ்வாமியே. லோகநாதனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபாரமான 
ஞானபூர்ணனே. ஸர்வக்ஞனே. பக்தர்களின்‌ அஞ்ஞானங்களை களைந்து, 
ஸுக்ஞானத்தை அருள்கிறாய்‌. ஸ்ரீகாந்தனே. பிரம்ம, சிவ, இந்திர என 
அனைவருக்கும்‌ நீயே ஸ்வாமி. 


748. ஸ்ரீ மாத*வாய நம: 

ஸ்துதியிந்த” ப்ராப்தனாகு*வ “மாதவ நமோ எம்பெ* 
ஸ்தோத்ர நின்னய ஞானானந்த” பலகு“ணக*ளன்ன 
ஸ்ரத்‌*தா* ஸ்னேஹேயுதவாகி* இருவத”ரிந்த* நீனு 
ப்ராப்தனாகுவி ப*க்தப்ரிய வேத்‌ ஸாமாதி*ஸ்துத்ய 


ஸ்துதி, ஸ்தோத்திரங்களால்‌ அறியப்படுபவனே. மாதவனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய ஞான, ஆனந்த, பல, குணங்களை 
ஸ்தோத்திரம்‌ செய்தால்‌, ஸ்ரத்தா மற்றும்‌ நட்புடன்‌ (பக்தியுடன்‌) இதனை 
செய்தால்‌, ந்‌, தரிசனம்‌ அளிக்கிறாய்‌. பக்தப்ரியனே. ஸாம வேதங்களால்‌ 
வணங்கப்படுபவனே. 


749. ஸ்ரீ பக்தவத்ஸலாய நம: 

பக்த த*னாதி': ப்ரேமவந்த 'ப'க்தவத்ஸல்‌ நமோ 
ப*£க்தரு மாடு*வ யக்ஞ பூஜா அர்ப்பிஸுவ தன 
நைவேத்‌?ய ஹவிஷ்யாதி£கள ஸ்வீக்ரிஸி வாத்ஸல்ய 
ஹிததி? நீ மாடு“வி ப*க்தவத்ஸல க்ருபாஸிந்து“ 


அனைத்து பக்தர்களாலும்‌ வணங்கப்படுபவனே. பக்தவத்ஸலனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தர்கள்‌ செய்யும்‌ யக்ஞ, பூஜைகளுக்கு; அவர்கள்‌ 


226 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அர்ப்பணம்‌ செய்யும்‌ செல்வம்‌, நைவேத்தியம்‌, ஹோம ஹவிஸ்‌ 
ஆகியவற்றை ஏற்றுக்‌ கொண்டு, நீ உன்னுடைய அருளை அளிக்கிறாய்‌. ஹே 
பக்தவத்ஸலனே. ஹே கருணைக்கடலே. 


750. ஸ்ரீ ஸுவர்ணவர்ணாய நம: 

ப்‌க்தர்கெ்‌ ஈவுதகெ்‌ ஸ்வர்ணேச்சாவந்தனாகி:௬ுவி 
ஸ்ரீ்னே 'ஸுவரணவர்ண'்‌ நமோ எம்பெ்‌ லக்ஷ்மீபதே 
வேத: ப்ரதிபாத்‌*ய ஹரிருக்மவர்ண நீ நின்னன்ன 
ப£க்தனிகெ்‌ காணிஸி யுக்தகாலதி' மோக்ஷவீவி 


பக்தர்களுக்கு அருள்வதற்காக ஸ்வர்ணங்களை கொண்டிருக்கிறாய்‌. ஸ்ரீதரனே. 
ஸுவர்ணவர்ணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. லட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. தங்கமயமானவனே. உன்‌ 
பக்தர்களுக்கு நீ உன்னை காட்டிக்‌ கொண்டு, தக்க காலத்தில்‌ அவனுக்கு 
மோட்சத்தை அருள்கிறாய்‌. 


751. ஸ்ர ஹேமாங்கா:ய நம: 

க“மனஸீல வேகவுள்ள ஹயக:ளிந்த? போப 

ரமாபதே 'ஹேமாங்க* நமோ எம்பெ்‌ ஸெளந்தர்யஸார 
எுமனோஹரவாத: சாமீகர வபுஷ நீனு 

அமல ஸுபூர்ணஞானக்ரியா ஸாமர்த்‌”யவுள்ளவ 


வாயுவேகத்தில்‌ செல்லும்‌ குதிரைகளில்‌ செல்பவனான vஸ்ரீரமாதேவியின்‌ 
தலைவனே. ஹேமாங்கனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அழகானவனே. 
மனதிற்கு இன்பம்‌ தரும்‌ அழகான வடிவம்‌ கொண்டவன்‌ நீ. குறைகள்‌ 
அற்றதான, முழுமையான ஞான, க்ரியா ஆகிய சாமர்த்தியங்களை 
கொண்டவன்‌ நீ. 


752. ஸ்ரீ வராங்கா£ய நம: 

வரணிப ஸ்ரேஷ்ட ஆத* ஸந்ததி ஹரடூ“வந்த 
“வராங்க” நமோ பி'ரம்ம மிவ பேஷ கருட *வந்த்‌ய 

உத்க்ருஷ்ட ஸுவிமல கரசரணாத்‌யங்ககளு 

ஸுகஞான ப்‌லாதி: பூர்ணவு பே'த: இல்லதஃவு 


உன்னை வர்ணிப்பவர்களான சிறந்தவர்களான உன்னுடைய பக்தர்களால்‌ 
போற்றப்படுபவனான வராங்கனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்ம, சிவ, 
சேஷ, கருடர்களால்‌ வணங்கப்படுபவனே. சிறந்ததான, அழகான, கை, கால்‌ 


227 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஆகிய அங்கங்களை கொண்டிருக்கிறாய்‌. சுக, ஞான, பல ஆகியவை 
உன்னிடம்‌ பூரணமாக இருக்கின்றன. இவற்றில்‌ எவ்வித பேதங்களும்‌ 
இல்லை. (உன்னுடைய அவதாரங்களில்‌, இவை எவற்றில்‌ பேதங்கள்‌ 
இல்லை). 


753. ஸ்ரீ சந்தசனாங்க*திசனே நம: 

தே£வர்க'ள தோ£ஷிஸுவ ஹவிஸ்ஸாதி: அர்ப்பிஸுவ 
திவ்யயக்‌*ஞ மாள்ப ப*க்தனிந்த? பூஜ்யனாகி்‌௬வ 
ஸ்ரீவரனே 'சந்தனாங்க*தி* நமோ எம்பெ நினகெ” 
ஸர்வதா*ஹ்லாத்‌ ஆனந்த:பூர்ண ஸ்ரீகரார்ச்சித 


தேவர்களை காப்பவனான; ஹவிஸ்‌ ஆகியவற்றை அர்ப்பணம்‌ செய்யும்‌ 
பக்தர்களால்‌ பூஜிக்கப்படுபவனான; ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே; 
சந்தனாங்கதினே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ 
ஆனந்தமயமானவனே; ஸ்ரீலட்சுமிதேவியால்‌ பூஜிக்கப்படுபவனே. 


754. ஸ்ரீ விரஹா நம: 

விமல விமிஷ்டஞான ஸாதூனயக்ஞ ப்ராபக 

ஸ்வாமி 'வீஹா்‌ நமோ ப*க்தபோஷக மத்ருஹந்தா 
நைமிஷாரண்ய அனிமிஷ க்ஷேத்ரதி: ஞானயக்ஞ 
ரமாபதி நீனு ஒத£கி£ஸுவி ஹாகெ” என்னல்லு 


தூய்மையான, மிகச்‌ சிறந்ததான ஞானத்தினால்‌, யக்ஞ சாதனங்களால்‌ 
அறியப்படுபவனே; ஸ்வாமியே, வீரஹா உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களை காப்பவனே. எதிரிகளை கொல்பவனே. ரைமிஷாரண்ய க்‌ 
ஷேத்திரத்தில்‌, செய்யப்படும்‌ ஞான யக்ஞங்களுக்கு, ஸ்ரீரமாபதியான நீ, அருள்‌ 
புரிகிறாய்‌. 


755. ஸ்ரீ விஷமாய நம: 

விஷஸோேோஷவா௫: மஹாஸாது' “விஷய” நமோ எம்பெ்‌ 
ஸஷோேஷமஸாயி ப்ரத்‌*யும்ன வாஸுதேவ ஆதி*வராஹ 
ஸ்ரீ நாராயணானிருத்‌£த* ந்ருஸிம்ஹ ஸங்கர்ஷண 
ரக்‌ ஸாமஸ்துத்ய ஹிதகர ஸ்ரீ மன்‌ நாராயண 


மஹா ஸாது விஷயனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சேஷஸாயியே. 
ப்ரத்யும்னனே. வாஸுதேவனே. ஆகிவராகனே. ஸ்ரீ நாராயணனே, 


228 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அனிருத்தனே, நாரசிம்மனே, ஸங்கர்ஷணனே, ருக்‌, ஸாம வேதங்களால்‌ 
போற்றப்படுபவனே. பக்தர்களை அருளும்‌ ஸ்ரீமன்‌ நாராயணனே. 


756. ஸ்ரீ பபஒன்யாய நம: 
வைகுண்டாதி£க*ளல்லிருவவனு :(ரன்யனே' நமோ 
எுகி ஸமம்‌” உத்தமத்வ உ உத்தம ஸ்வரூப 

ஹாசே” “ஸ்வாமியதே இதி ஸரஒன்ய” எம்புவரு நீனு 
ஸுக*மயனு ஸர்வோத்தமனு ஸர்வேமனு ஸ்வாமி 


வைகுண்டம்‌ போன்றதான இடங்களில்‌ இருப்பவனே. ஷூன்யனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. 'ஸம்‌' என்று சுகமாக இருப்பவனே; 'உ' என்று 
உத்தமத்வத்தை கொண்டவனே; ஆகையால்‌, உத்தம ஸ்வரூபனே. 
'ஸ்வாமியதே இதி ஷூன்ய' என்று வாக்கினால்‌ போற்றப்படுபவனே. 
சுகமயனாக இருக்கிறாய்‌. ஸர்வோத்தமன்‌. ஸர்வேஷன்‌. நீயே ஸ்வாமி. 


757. ஸ்ரீ க*ருதாபமிஷே நம: 

ஸோம க்‌'ருதாதி*க*ள இச்சா தோரிஸுவ “க்‌*ருதாபமி 

நமோ எம்டெ்‌ ஜகத்‌ போஷண ரக்ஷண ஸர்வகர்த 

ஸ்வாமி கிருஷ்ண நின்னவதார ஜக*தா:ப்யாயனவு 
ப்ரேமானுக்‌ரஹ நீடி” கோ£பக்‌*ருஹ பால்பெொண்ணெகொண்டி* 


சந்திரன்‌, சூரியன்‌ ஆகியோரின்‌ சக்தியை காட்டும்‌ (அவர்களுக்கு சக்தியை 
கொடுக்கும்‌) க்ருதாஷியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உலகத்தை 
காப்பவனே. அனைத்து செயல்களையும்‌ செய்பவனே. ஸ்வாமியே. கிருஷ்ண 
என்னும்‌ அவதாரம்‌ கொண்டவனே. உலகத்தைக்‌ காப்பதற்காக வந்து, 
கோபர்களுக்கு பரமான்னுகிரகம்‌ செய்து, அவர்களின்‌ விட்டில்‌ பால்‌, 
வெண்ணைகளை திருடினாய்‌. 


758. ஸ்ர அசலாய நம: 

நாறவில்லத“வ நீனு அசல” நமோ நினகெ” 
நாமரஹித அப்ராக்ருத ப/லஞான ஆனந்த” 

ஸமாம்வத ஆதி£கு*௬ அனிர்விண்ண அவ்யயனு 
தோூஷலேபவு இல்லவு அபேத்‌”ய ப£லாதி: குணவான்‌ 


அழிவில்லாதவன்‌ நீ. அசலனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அழிவில்லாத 
அப்ராக்ருத பல, ஞான, ஆனந்தத்தைக்‌ கொண்டவனே. நிரந்தரமானவனே. 
ஆகிகுருவே. யாராலும்‌ வெல்லப்பட முடியாதவனே. மாற்றங்கள்‌ 


229 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


இல்லாதவனே. தோஷங்கள்‌ அற்றவனே. வெல்லப்பட முடியாத பலம்‌ 
போன்ற குணங்களை கொண்டவனே. 


759. ஸ்ரீ சலாய நம: 

கள்ளரன்ன ஸ்ளி பி£ஸுடுவ சல்‌: நமோ எம்பெ்‌ 
கள்ளரு அஸத்யவாதிக*ஞூ ஹரிகு*ர௬கள 
ஒள்ளே ஹிரியரலி ப'க்திவிரோதி'யாகி்‌௬வ 
அலக்ஷ்ம்ய மனோகாய குசர்யர நிக்‌*ரஹிஸுவி 


துஷ்டர்களை கொன்று குவிக்கும்‌ 'சலனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
திருடர்கள்‌, பொய்‌ பேசுபவர்கள்‌, ஹரிகுருகளில்‌, நல்ல மூத்தவர்களில்‌, 
அவர்களின்‌ விரோதியாக இருக்கும்‌, மனதினால்‌, வாக்கினால்‌, கெட்ட 
செயல்களை செய்பவர்களை நீ கொல்கிறாய்‌. 


760. ஸ்ரீ அமானினே நம: 

பேோோப*னதம புத்‌*தி'வந்தனு “அமானி' நமஸ்தே 
அபிமான காயாதி* மனோவிகார நினகி'ல்ல 
அப்ராக்ருத மஹைஸ்வர்ய ஸ்வரூப பூர்ணகாமனு 
ப்ரபு நீனு அங்கா“ங்கி' ஸர்வேந்த்‌ரிய அபி'ன்னானந்த” 


அழகான வடிவம்‌ கொண்டவனே. ஸர்வக்ஞனனே. அமானியே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேக அபிமானம்‌, தேக மாற்றங்கள்‌ உனக்கு இல்லை. 
அப்ராக்ருத சரீரம்‌ கொண்டவனே. மஹத்‌ ஐஸ்வர்ய ஸ்வருபத்தை 
கொண்டவனே. பூர்ணகாமனே. நீயே அனைவரின்‌ தலைவன்‌. உன்‌ சரீரத்தில்‌ 
அனைத்து அங்கங்களும்‌ அபின்னமானவை. 


761. ஸ்ரீ மானதா*ய நம: 

ஞான கொடூ£வவ நீனே 'மானத” நமோ நினகெ” 
ஞானஹேது பாட”வு ஜிக்ஞாஸ வாத” ப்ரவசன 
ஞானிகு:ரு அந்தர்க*$தனாகி' போ“தி'எூி நிஸ்சித 
ஞானவீவி ப'க்த உபாஸனகொ:லிது்‌ அபரோக்ஷ 


ஞானம்‌ கொடுப்பவன்‌ நீயே. மானதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 


ஞானத்திற்கு காரணமானவனே. பாடம்‌ படிக்கும்‌ ஜீவர்களில்‌, வாத, பிரவசன 
செய்யும்‌ ஞானி குருகளின்‌ அந்தர்கதனாகி இருந்து அவர்களுக்கு போதித்து 


230 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


யதார்த்த ஞானத்தை கொடுக்கிறாய்‌. பக்தர்களின்‌ உபாஸனைக்கு மகிழ்ந்து 
அவர்களுக்கு அபரோக்ஷ ஞானத்தை அளிக்கிறாய்‌. 


762. ஸ்ரீ மான்யாய நம: 

முக்‌ யவாயு விபபேஷ பமிவ ஸக்ராஇ“க“ளிந்த” 
பூஜ்யனு நீனு மான்ய” நமோ நமோ எம்பெ'்‌ நினகெ்‌ 
மான்ய முக்‌*யஞானக்கெ விஷயனாகி*ருவவனு 
மான்ய மத்து பி'ரம்மாதி' ஜீவரிம்பிசன்னனு ஸ்வாமி 


முக்யபிராணர்‌, கருட, சேஷ, ருத்ரர்‌, இந்திரர்‌ ஆகியோரால்‌ 
வணங்கப்படுபவனே. மான்யனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யதார்த்த 
ஞானத்திற்கு தரிசனம்‌ அளிப்பவனே. அதற்கு விஷயனாக இருப்பவனே. 
பிரம்மாதி அனைத்து ஜீவர்களாலும்‌ நீ வேறுபட்டு இருக்கிறாய்‌. ஸ்வாமியே. 


763. ஸ்ர லோகஸ்வாமினே நம: 

லோகத்‌ருஷ்டா நீனு காந்தி காஞ்சன வர்ச்சஸ்ஸ த்‌“ரவ்ய 

நிஷ்க ரத்னாதி? த£ானஹேது ஸ்தோத்ராதி*யிம்‌ ஸ்துத்ய 
“லோகஸ்வாமி' நமோ எம்பெ்‌ மமஸ்வாமி ஸர்வஸ்வாமி 

ஸ்ரீகரனே ஸ்ரீத்னே ஸ்ரீரமாபதே ஸர்வத்ராத 


உலகத்தை காப்பவன்‌ நீயே. ஒளி, செல்வம்‌, புகழ்‌, பொருள்‌, ரத்னம்‌ முதலான 
செல்வங்களுக்கு காரணம்‌ ஆனவனே. ஸ்தோத்திரங்களால்‌ 
வணங்கப்படுபவனே. லோகஸ்வாமியே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
என்னுடைய ஸ்வாமியே. அனைவரின்‌ ஸ்வாமியே. ஸ்ரீகரனே. ஸ்ரீதேவியின்‌ 
தலைவனே. அனைவரையும்‌ காப்பவனே. 


764. ஸ்ரீ த்ரிலோக த்‌*ருஷே நம: 

அனக' மூரு வேததி*ந்த* வேத:யக்ஞ நிர்மாதா நீ 

ஸ்ரீநிதி' -த்ரிலோகத்‌*ருக்‌” நமோ கல்யாணதம ஆத்மா 
அனுபம மஹிம நீ ஸர்வலோகதா*ரகனு 

நீனேவெ ஸர்வாதா”“ர த்‌£யுப்வாத்‌*யாயதன ஸ்வஸப்‌“தா“த்‌ 


குறைகள்‌ அற்றவனே. மூன்று வேதங்களால்‌ போற்றப்படுகிறவனே. அவற்றை 


(யக்ஞங்களை) நிர்மாணம்‌ செய்தவனே. ஸ்ரீநிதியே. த்ரிலோக த்ருஷே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. உத்தமமான கல்யாண குணங்களை கொண்டவனே. 


231 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஆத்மனே. ஒப்பில்லா மகிமைகளை கொண்டவனே. நீயே அனைத்து 
உலகங்களையும்‌ தரித்திருக்கிறாய்‌. நீயே அனைவருக்கும்‌ ஆதாரம்‌ ஆனவன்‌. 


765. ஸ்ரீ எ௦்‌”மேத”ஸே நம: 

ஸ்வரூபத: உத்தமவாத ஸித்‌”“தி'யுள்ள 'ஸுமேதா” 
ஸ்மிரபா“கி* நமோ எம்பெ்‌ யோக்‌'ய ஸர்வஸித்‌தி*தாத 
பரிபூர்ண அகளங்க பேோப*னோத்தம மேத'வான்‌ 

ஹரியே யக்‌சஞக்கெ ஸ்வாமி யக்‌'ஞபுக்‌ யக்ஞோவை ஹரி: 


ஸ்வரூபத்தினால்‌ உத்தமமான ஸித்திகளை கொண்டவனே. ஸுமேதஸே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அவரவர்களுக்கு யோக்யமான ஸித்திகளை 
அளிப்பவனே. பரிபூரணனே. தோஷங்கள்‌ அற்றவனே. மங்களங்களில்‌ 
உத்தமமானவனே. ஸர்வக்ஞனே. ஹரியே. யக்ஞங்களுக்கு ஸ்வாமியே. 
யக்ஞங்களில்‌ பலன்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. யக்ஞங்களால்‌ 
பூஜிக்கப்படுபவனே. ஸ்ரீஹரியே. 


766. ஸ்ரீ மேத'ஜாய நம: 

யக்‌ஞதி*ம்‌ அபி'வ்யக்த “'மேத*ஜனே” நமோ நினகெ” 
ஸம்யக்‌ ஆராதி'த வ்ரதரூப யக்‌*ஞதி*ந்த” நீனு 
வ்யக்தனாதி: புத்ரத்வேன அதிதி தே'வகீயர்கெ”்‌ 
யக்‌சஞ பூஜன ப'ஜன த்‌'யானாதி' ஸாத*ன மேத' 


யக்ஞங்களால்‌ தரிசனம்‌ அளிப்பவனே (தோன்றுபவனே). மேதஜனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்கள்‌ செய்யும்‌, விரத ரூபமான யக்ஞங்களால்‌ நீ 
தோன்றுகிறாய்‌. அதிதி, தேவகி ஆகியோருக்கு புத்திரனாக அவதரித்தவனே. 
யக்ஞ, பூஜை, பஜனை, தியானம்‌ ஆகிய ஸாதனங்களால்‌ தோன்றுபவனே. 


767. ஸ்ரீ தன்யாய நம: 

தீப்தவாத” ஸோமஸ்த: த*ன்ய' நமோ நமோ நினகெ” 
பக்திரஸ உக்குத்தா நின்னன்ன ப*ஜிஸுவவரன்ன 
தூன்யராகி' மாடு*வி நீனு ஸதா: ஆப்தகாம 
பு£த்‌“தி'ப்ரகாறவித்து அபரோக்ஷஞான கொடு£வி 


சந்திரனில்‌ இருந்து ஒளி கொடுப்பவனே. தன்யனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தியுடன்‌ மெய்மறந்து உன்னை பஜிப்பவர்களை நீ 


232 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தன்யனாக ஆக்குகிறாய்‌. எப்போதும்‌ நித்ய த்ருப்தனே. புத்திக்கு ஒளி 
கொடுத்து, கடைசியில்‌ அபரோக்ஷ ஞானத்தை அருள்பவனே. 


768. ஸ்ரீ ஸத்யமேத*ஸே நம: 

ஸத்ய நிஜவாத: கீர்த்தி 'ஸத்யமேதா” நமோ நினகெ” 
ஸத்யநித்ய அகளங்க மேதா'ஞான பூர்ண நீனு 
ஸத்ய ஜக*த்விஷயஞான ஸதா: நின்னல்லுண்டு 
ஸுத்யகாம ஸத்யஸங்கல்ப ஸத்யபாமா ரமண 


உண்மையான கீர்த்தியை கொண்டவனே. ஸூத்யமேதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸத்யமான, நித்பமான, தோஷங்கள்‌ அற்ற, நினைவு 
சக்தியை முழுமையாக கொண்டவனே. ஸத்யமான இந்த ஜகத்தின்‌ விஷய 
ஞானம்‌ உன்னில்‌ எப்போதும்‌ இருக்கிறது. நித்ய த்ருப்தனே. ஸத்ய 
ஸங்கல்பனே. ஸத்யபாமாவின்‌ ரமணனே. 


769. ஸ்ரீ த*ராத*ராய நம: 

ஸ்ரீதர 'த*ராத*ர' நமோ நமோ நமோ நினகெ” 
ஸ்ரீதத்வ நின்னல்லி ஓதப்ரோதவாகி” இருவுது” 
க்ஷிதிபா'ர ஹொத்திஹனு மந்த?ராத்‌*ரித*ர கூர்ம 
சேதனாசேதன ஸர்வதா“ரகனாகி:ருதியோ 


ஸ்ர்தரனே. தராதரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீதத்வம்‌ உன்னில்‌ 
முழுமையாக இருக்கிறது. பூமியின்‌ பாரத்தை தாங்கியவனே. மந்த்ர 
மலையை தாங்கியவனே. கூர்மனே. சேதனாசேதன என அனைத்திற்கும்‌ 
ஆகாரமாக இருப்பவனே. 


770. ஸ்ர தேஜோவ்ருஷாய நம: 

தேஜஸ்ஸு ஸுரிஸுவ 'தேஜோவ்ருஷனே' நமோ எம்பெ்‌: 
தேஜோரூபிகளு அர்காதிக*ளிகெ்‌ உத்தமனு 

ப்ரோஜ்வல உருக்ரமனே தேஜஸ்ஸிகெ்‌: தேஜஸ்விகெ” 
ஹ்ருஜ்யோதி ஆகாபு நாம பி*ரம்மபுரவேங்ம ஸம்ஸ்த” 


தேஜஸ்‌ அளிப்பவனே 'தேஜோவ்ருஷனே' உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
தேஜோ ரூபிகளான, சூரியாதிகளைவிட உத்தமன்‌ நீயே. ஒளிர்பவனே. 
தேஜஸ்ஸிற்கு தேஜஸ்ஸினை அருள்பவனே. இதயத்தில்‌ ஜோதியாக 
இருப்பவனே. ஆகாஷனே. பிரம்மபுரத்தில்‌ நிலைத்திருப்பவனே. 


233 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


771. ஸ்ரீ த்‌ யுதித*ராய நம: 

ப£லஞானானந்தா*தி* கு£ணத"ர “த்‌*யுதித'ரனே' 
காலிகெ”ரகி* நமோ பலஞானானந்தா“தி“தா“த 
குவலயாந்தரிக்ஷ 'த்‌யு' மொதலாத* ஸர்வலோக 
லீலெயிந்த” த*ரிஸிருவி ப்ரோஜ்வல சக்ரபாணி 


பல, ஞான, ஆனந்த ஆகிய மூன்று குணங்களை அபாரமாக கொண்டவனே. 
உன்‌ பாதங்களில்‌ விழுந்து வணங்குகிறேன்‌. உன்‌ பக்தர்களுக்கு பல, 
ஞானானந்தாதி ப்ரதனே. பூமி, அந்தரிக்ஷ முதலான அனைத்து 
உலகங்களையும்‌ நீ உன்‌ லீலையால்‌ தரித்திருக்கிறாய்‌. ஒளிர்பவனே. 
சக்ரபாணியே. 


772. ஸ்ரீ ஸுர்வறஸ்த்ர ப்‌*ருதாம்வராய நம: 

ஸர்வஜல வ்ருக்ஷாதி*கள த*ரிஸிருவ நதி: 
பர்வதாதிக“ளிகெ்‌ ங்ரேஷ்ட “ஸர்வமஸ்த்ர ப்‌*ருதாம்வ):' 
ஸர்வதா” நமோ வாயுஸ்த” ஆஸ்ரய எனகெ ஸ்ரீ 
ஸர்வாங்ரய “அக்ஷராம்ப£ராந்தத்‌*ருதே' எந்து ஸூத்ர 


அனைத்து ஜல, மரங்களை தரித்திருப்பவனே. அவற்றைவிட வேறுபட்டவனே. 
சிறந்தவனே. ஸர்வஷஸ்த்ர ப்ருதாம்வரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
வாயுவில்‌ அந்தர்யாமியாக இருப்பவனே. நீயே எனக்கு கதி. ஸ்ரீஷனே. 
அனைத்திற்கும்‌ ஆதாரமே. 'அக்ஷராம்பராந்தத்ருதே' என்று ஸூத்ரம்‌ 
உன்னை புகழ்கிறது. 


773. ஸ்ரீ ப்ரக்‌*ரஹாய நம: 

மஹத்வதி“ந்த” ஸர்வோத்தமத்வதி*ந்த” ஸ்வீகர்யனு 
மஹாமஹிம நீ ப்ரக்‌சரஹ நமோ ஸதா: நினகெ” 
அஹ்‌ நியாமக ஸூர்யாதி”்‌ க்‌ ரஹகள ஸ்வாமி நீ 
பி*£ரம்மமமிவாதியிந்த? ஸ்வீகர்ய உத்தமஸ்வாமி எந்து” 


உன்னுடைய மகிமையால்‌, ஸர்வோத்தமத்வத்தால்‌ அனைத்தையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்கிறாய்‌. மகாமகிமனே. ப்ரக்ரஹனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சூர்யாதி கிரகங்களின்‌ நியாமகன்‌ நீயே அவற்றின்‌ ஸ்வாமியும்‌ நீயே. பிரம்ம, 
ருத்ரர்களால்‌ நீ சேவைகளை ஏற்றுக்‌ கொள்கிராய்‌. உத்தம ஸ்வாமி என்று 
போற்றப்படுகிறாய்‌. 


234 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


774. ஸ்ரீ நிக்‌? ரஹாய நம: 

ஸத்ரு தை£த்‌யாதி'க*ளன்னு நிக்‌'ரஹ மாடூ*வவனு 
“நிக்ரஹ” நமோ நினகெ”* மது*கைட்ப* ஸம்ஹாரி 

நிக்‌ரஹிஸிதி* ஆதி தைத்ய ஹிரண்யகாதி£க*ள 

ஹயக்ரீவ வராஹ நரஸிம்ஹாதி ஸுகரூப 


எதிரிகளை, தைத்யர்களை அழிப்பவனே. நிக்ரஹனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மது, கைடப ஆகியோரை கொன்றவனே. ஆதி தைத்யனான 
ஹிரண்யகாதிகளை, முறையே ஹயக்ரீவ, வராஹ, நரஸிம்ஹ ரூபங்களால்‌ 
அழித்தவனே. எமுகரூபனே. 


775. ஸ்ரீ வயக்‌“ராய நம: 

ஸ்துதிப ப'க்தரிகா*னந்த* தான மாடு*வுத:ல்லி 
அந்த:கரணமாள்‌ப 'வ்யக்‌ரனே' நமோ ப*க்தபால 
ஸ்தோத்ரு ராஜகெ்‌ வைவஸ்வத மனு பத*வனித்தி 
ஸ்துதிஸித்‌: ப்ரஹ்லாத*கெ: ராஜ்யாத்‌்‌ ஸெளபா”“க்‌*யவித்தி 


உன்னை வணங்கும்‌ பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதில்‌ முதல்வனே. 
வ்யக்ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களை காப்பவனே. உன்னை 
வணங்கிய அரசனுக்கு, வைவஸ்வத மனு என்னும்‌ பதவியை அளித்தாய்‌. 
உன்னை வணங்கிய பிரகலாதனுக்கு ராஜ்யாதி அனைத்து 
ஸெளபாக்கியங்களையும்‌ அளித்தாய்‌. 


776. ஸ்ர நைகஸ்ருங்கா“ய நம: 

அனேக மாத்ரு ஹிம்ஸகனெ 'நைகஸ்ருங்கனே' நமோ 
அனேக தை*த்யரு ப*லிராஜனனுயாயிகளு 

அனேக தை*த்யரு ஹிரண்யகபமிபு தத்ப்‌'ருத்யரு 
அனேக மத்ருஹா வடு நரஹரி கிருஷ்ணராம 


அனேக எதிரிகளை கொன்றவனே. நைகஸ்ருங்கனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அதில்‌ பல தைத்யர்கள்‌, பலி ராஜனின்‌ சேவகர்களாக 
இருந்தவர்கள்‌. பல தைத்யர்கள்‌ ஹிரண்யகசிபுவின்‌ நண்பர்கள்‌. இவ்வாறான 
பல தைத்யர்களை, வாமன, நரசிம்ம, கிருஷ்ண, ராம என்னும்‌ பல 
அவதாரங்களை எடுத்து அழித்தவனே. 


777. ஸ்ரீ க“தா“க்‌“ரஜாய நம: 


235 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்வர்க்கஸ்த? நீ தே£வர்கள ஸுக: க“தா“க்‌“ரஜூ' நமோ 
ஸக்ரானுஜ உபேந்த்‌“ரனே மரணு ஸர்வ ஸம்வந்த்ய 
கெளமோதி£கி அக்‌*ரதி* அஷ்டார்ண ஜபிஸுவ வாயு 
ஸுூுராராஜனொளிப்ப ஸுரர்கெ* ஸுகதா்‌ ஸத்ருஹா 


ஸ்வர்க்கத்தில்‌ இருக்கும்‌ நீ தேவர்களின்‌ நண்பன்‌. கதாக்ரஜனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. இந்திரனின்‌ மகனே, உபேந்திரனே. அனைவராலும்‌ 
வணங்கப்படுபவனே. கெளமோதகி என்னும்‌ கதையை கொண்டவனே. உன்‌ 
அஷ்ட மஹா மந்திரத்தை ஜெபிக்கும்‌ வாயு, இந்திரன்‌ ஆகியோரின்‌ 
அந்தர்யாமியாக இருக்கிறாய்‌. தேவர்களுக்கு சுகத்தை அருள்பவனே. 
எதிரிகளை அழிப்பவனே. 


778. ஸ்ரீ சதுர்மூர்த்தயே நம: 

கி”ரிதெரதி்‌ உச்சனாகி*ஹ 'சதுர்மூர்த்தி' நமோ 

இந்த்‌“ரா, யாம்யா, தாரணி, ஸெளம்யா, புரிக்‌ள்‌ நால்கரலி 
ஸூர்ய நாராயண நீனு மானஸோத்தரதி: பூஜ்ய 

உரு ஸுகல்யாணதம ரூபகள ஸுகுணோச்ச 


மலையைப்‌ போல உயரமாக , உச்சமாக இருப்பவனே. சதுர்மூர்த்தயே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. இந்த்ரா, யாம்யா, தாருணி, ஸெளம்யா என்னும்‌ 
நான்கு புரிகளில்‌ ஸூர்ய நாராயணனாக நீ இருக்கிறாய்‌. ஸ்தோத்திர 
மந்திரங்களால்‌ பூஜிக்கப்படுபவனே. சிறந்த கல்யாண குணங்களை, 
ரூபங்களை கொண்டவனே. 


779. ஸ்ரீ சதுர்பா*ஹவே நம: 

த்ரிபுராதி*க*ள நாம மாள்ப “சதுர்பா*ஹு' நமோ 

ஸுபத்‌*ம அரி ங்க” க“தா“த்‌'யாயுத'தா“ரி நீனு 

ஸ்ரீபா'க*வதோக்தி “து ராஸத”ம்‌ ஸார்வ நிசேதர்‌ 

யுத* ப்ரவேற வித்‌”ராமித தைத்ய தா*னவான்‌' எந்து: 

த்ரிபுர அசுரர்களை கொல்லும்‌ சதுர்பாஹுவே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பத்ம, சக்ர, சங்கு, கதா ஆகிய ஆயுதங்களை தரித்தவனே. ஸ்ரீபாகவதம்‌ 


உன்னை 'துராஸதம்‌..' என்னும்‌ ஸ்லோகத்தால்‌ வர்ணிக்கிறது. 


780. சதுர்வயூஹாய நம: 
யக்‌ஞோபயோகி”்‌ சர புரோடா*ா ஸோம ஜராதி்‌ 


236 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தி4வ்யவஸ்து ஸமர்ப்பகவாத“வுக*ளுள்ளவனு 
யக்‌*ஞக்கெ ஸ்வாமி நீனு 'சதுர்வ்யூஹ' நமோ நினகெ்‌ 
மாயே ஜயாபதி க்ருதிகாந்த பமாந்திரமண 


யக்ஞங்களை செய்பவன்‌, சரு, அன்னம்‌, பாயசம்‌, ஆகிய திவ்யமான 
வஸ்துகளை சமர்ப்பிக்கின்றனர்‌ அத்தகைய யக்ஞத்திற்கு ஸ்வாமி நீயே. 
சதுர்வ்யூஹனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மாயேஷனே. ஜயாபதியே. 
க்ருதியின்‌ தலைவனே. ஷாந்தி ரமணனே. 


781. ஸ்ரீ சதுர்க*தயே நம: 

ஸஞ்சாரறாீல அஸ்வக“ளிந்தன ஸெளெயல்படு*வ 
மெச்சப்ஹுதா£த” ரத£வுள்ள 'சதுர்க*தி' நமோ 
ஸோசித கர்ம ஹரி அர்ப்பணாபு'த்‌“தி'யிம்‌ ப'க்தரு 
ஆசரிஸூி கர்தாஹரிய ப*£ஜிஸெ ௧க*தி ஈவி 


சஞ்சாரம்‌ செய்வதில்‌ வல்லமை படைத்த குதிரைகளால்‌ இழுக்கப்படுபவனே. 
அற்புதமான ரதத்தை கொண்டவனே. சதுர்கதயே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. இருக்கும்‌ பொருட்களை கொண்டு திருப்தியுடன்‌, தங்களின்‌ 
கர்மங்களை ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணம்‌ செய்யும்‌ பக்தர்கள்‌, கர்தாவாகிய உன்னை 
வணங்கினால்‌, நீ அவர்களுக்கு தக்க கதியை அளிக்கிறாய்‌. 


782. ஸ்ரீ சதுராத்மனே நம: 

பேகாத: ப்ரார்த்த'னிப புத்ராதி*தா“தா 'சதுராத்மா்‌ 

பாகி: மிர நமோ எம்பெ்‌ ஸந்தான கோ:பாலகிருஷ்ண 
ஸ்ர்கரனே ஆத்மாஈந்தராகத்ம பரமாத்ம ஞானாத்ம 
நால்குவித” புருஷார்த்த” ஈவ சதுராத்மா ஸ்வாமி 


இஷ்டார்த்தங்கள்‌, புத்ர முதலான இஷ்டங்களை அளிப்பவனே. சதுராத்மனே. 
உன்னை தலைகுவித்து வணங்குகிறேன்‌. ஸந்தான கோபாலகிருஷ்ணனே. 
ஸ்ர்கரனே. ஆத்மா, அந்தராத்மா, பரமாத்மா, ஞானாத்மா ஆகிய நான்கு வித 
புருஷார்த்தங்களை அளிப்பவனே. சதுராத்மனே. ஸ்வாமியே. 


783. ஸ்ரீ சதுர்பா'வாய நம: 

பிதா நீனே மாதா நீனே பரந்து* நீனெந்து” பேடூ*“வ 
ப்‌க்தரிகெ்‌ ஆ ரீதி பந்தொ”த“கு“வி “சதுர்பா£வ' 

மாதவ நமோ நீ ஸ்வதந்த்ர நிரதோ£ஷ ஸுகுசணாப்‌£தி* 


237 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸ்ரீ வாஸுதேவ ஸங்கர்ஷண ப்ரத்‌'யும்ன அனிருத்‌“த” 


நீயே எங்களின்‌ தந்தை, தாய்‌, உற்றார்‌, உறவினர்‌ என்று வணங்கும்‌ 
பக்தர்களுக்கு, உடனடியாக வந்து அருள்பவனே. சதுர்பாவனே. மாதவனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ ஸ்வதந்த்ரன்‌. நிர்தோஷன்‌. நற்குணங்களின்‌ 
கடல்‌. ஸ்ரீவாஸுதேவனே. ஸங்கர்ஷணனே. ப்ரத்யும்னனே. அனிருத்தனே. 


784. ஸ்ரீ சதுர்வேத” விதே*கபதே: நம: 
ரிக்‌யஜுஸ்ஸாமாத#ர்வண வேதசதி*ந்த” வேத்‌*யவாத” 
முக்‌*யஸ்வரூபவான்‌ “சதுர்வேத” விதே*கபாத்‌ நமோ 
ஸகல வேத”க“ளன்னு பூர்ண அரிதவ நீனு 

வேதகள முக்‌£யரக்ஷக பு'த்‌*தி/யொளிட்டுக்கொண்டு 


ரிக்‌, யஜுர்‌, ஸாம, அதர்வண ஆகிய நான்கு வேதங்களால்‌ 
போற்றப்படுபவனே. முக்ய ஸ்வரூபனே. சதுர்வேத விதேகபதயே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து வேதங்களையும்‌ முழுமையாக அறிந்தவன்‌ நீ. 
வேதங்களை, உன்‌ புத்தியில்‌ வைத்துக்‌ கொண்டு காப்பவன்‌ நீயே. 


785. ஸ்ர ஸமாவர்த்தாய நம: 

ம்ரேஷ்டதம யஷஸ்ஸின வ்யாப்தியுள்ள “ஸமாவர்த்த” 
ம்ரேஷ்டதம நமோ நினகெ” உத்தம ஸ்லோக ஸ்ரீ 
உத்க்ருஷ்ட நின்னய மஹாமஹிமெ ஸர்வத்ர ஸர்வதா 
மங்ரேஷ்ட பக்த கீர்த்திதனு ஸர்வத்ர ஸமபீலாட்‌“ய 


சிறந்ததான புகழினை கொண்டவனே. ஸமாவர்த்தனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உத்தமனே. ஸ்ரீஷனே. உன்னுடைய மகாமகிமை 
அபாரமானது. அனைத்து இடங்களிலும்‌, எப்போதும்‌ சிறந்த பக்தர்களால்‌ 
வணங்கப்படுபவனே. அனைத்து இடங்களிலும்‌ சம பலன்களை அருள்பவனே. 


786. ஸ்ரீ நிவ்ருத்தாத்மனே நம: 

நிதராம்‌ வ்ருத்த ஸகல விஷயதசல்லி ப்ரவ்ருத்தி 
மந்த த*னாதி*தா£தா “நிவ்ருத்தாத்மா' நமோ நினகெ” 
தைத்யரு து£ஷ்டரு அயோக்‌ய ஜனருக:ளிந்த”்‌ 
க்ருதயக்ஞ பூஜாதி*க“*ளலி உதா£ஸ்ன மாள்பி 


238 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உலகில்‌ இருக்கும்‌ அனைத்து விஷயங்களில்‌ வியாபித்திருப்பவனே. 
செல்வங்களை அருள்பவனே. நிவ்ருத்தாத்மனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
தைத்யர்கள்‌, துஷ்டர்கள்‌, அயோக்யர்கள்‌ ஆகியோர்‌ செய்யும்‌ யக்ஞ, 
பூஜைகளை உதாசீனம்‌ செய்பவனே. 


787. ஸ்ரீ துர்ஜயாய நம: 

ஸத்ருகளிம்‌ ஜயிஸலிகெ அறக்யபா* ஹு பல 

வந்த 'துர்ஜய்‌' நமோ நினகெ” லக்ஷ்மீ நரஸிம்ஹ 
ஸைந்த'வாஸ்ய மத்ஸ்ய கோல ந்ருஸிம்ஹ வாமன ராம 
ஸிந்து'ப*ந்தனராம சேவக்ஸுதை பு£த்‌“த' கல்கி 


எதிரிகளால்‌ வெல்லப்பட முடியாத தோள்வலிமை கொண்டவனே. துர்ஜயனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. லட்சுமி நரசிம்மனே. கடலில்‌ வசிப்பவனே 
(கூர்மனே). மத்ஸ்ய, வராகனே, நரசிம்மனே, வாமனனே, பார்க்கவ ராமனே, 
சிந்து பந்தனம்‌ செய்த ராமனே, தேவகியின்‌ புத்திர கிருஷ்ணனே, புத்தனே, 
கல்கியே. 


788. ஸ்ரீ துரதிக்ரமாய நம: 

து*ரத்யய றக்திமந்த “து*ரதிக்ரம' நமோ எம்பெ* 
ஹரியே நீ மஹாமக்திமான்‌ நின்ன அதிக்ரமிஸெ 
பா:ரி பாரி எஷ்டேயத்ன மாடி'தரு அறக்ய 

யாரிகு்‌ நினகெ்‌ ஸம அதிக ஸக்இுயில்லவு 


கஷ்டங்களை விலக்கும்‌ சக்தி கொண்டவனே. துரதிக்ரமனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரஹரியே நீ அபாரமான சக்தியை கொண்டிருப்பவன்‌. 
உன்னை வெல்வதற்கு பல முறை என எவ்வளவு முயன்றாலும்‌, அது 
யாராலும்‌ முடியாது. உனக்கு சமம்‌, அதிக சக்தி கொண்டவர்கள்‌ 
யாருமில்லை. 


789. ஸ்ரீ துர்லபா*ய நம: 

பா“ரி ஸ்ரம யத்னதி”ம்‌ ப்ராப்தியோக்‌*ய “து*ர்லப* நமோ 
கு“ருமுக“தி*ந்து பதே“ கொண்டு” யோக்‌*ய ஸாத'ன 
ஹரிப்ரீதியாகி' சரிஸெ ஹரி தன்னிச்செயிந்த” 
காருண்ய பீரி ஒலிது: லப்‌'யனாகி' தோருவனு 


மிகுந்த சிரம, முயற்சியால்‌ அடையப்படுபவனே. துர்லபனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. குரு முகத்தினால்‌ உபதேசம்‌ கொண்டு, யோக்யதைக்கு 


239 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தக்கதான ஸாதனைகளை ஹரிப்ரீதிக்காக செய்தால்‌, ஸ்ரூஹரியானவன்‌, தன்‌ 
விருப்பத்திற்கேற்ப கருணையை அருளி, அந்த பக்தனுக்கு தரிசனம்‌ 
அளிக்கிறான்‌. 


790. ஸ்ரீ துர்க மாய நம: 

ஸம்பாதி'எஸலஸாத்‌'ய வஸ்து ஒத*கி*ஸி கொடுூ“வி 
ஸ்ரீபதி 'து*ர்க*மனே” நமோ எம்பெ்‌ க“ந்துமறக்ய 
ஸத்பக்தர்கெ்‌ ஸாத'ன குருப்ரஸாத: ஸம்பத்திந்த” 
த்வத்ப்ரஸாத* அபரோக்ஷ ஞானத'ன அன்யதா” ன” 


நம்மால்‌ சம்பாதிக்க முடியாத அஸாத்தியமான வஸ்துக்களை அருள்பவனே. 
ஸ்ரீபதியே. துர்கமனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸத்‌ பக்தர்களுக்கு 
ஸாதனமான குரு பிரஸாதம்‌ என்னும்‌ செல்வத்தினால்‌, உன்‌ பிரஸாதம்‌ 
என்னும்‌ அபரோக்ஷ ஞானம்‌ கிடைக்கிறது. இல்லையென்றால்‌ அது 
கிடைப்பதில்லை. 


791. ஸ்ரீ துர்கா£ய நம: 

இதரரிம்‌ நிக்‌'ரஹிஸலு கஷ்டஸாத்‌'யனாகி*ருவ 
ஸத்ருக'ள ஸம்ஹாரார்த்த ஹொரடு£வ “துர்க” நமோ 
மத்ருக'ளிந்த* தை£த்ய நாஷ மாடு'விநீனு ஸாது' 
ப£க்த, ஹிம்ஸகர்கெ” து'க்க“வித்து, ப*க்தரன்ன காய்தி்‌ 


எவராலும்‌ அழிக்க முடியாதவன்‌. எதிரிகளை அழிப்பதற்காக புறப்படுபவன்‌. 
துர்கனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எதிரிகளை, தைத்யர்களை நீ்‌ 
அழிக்கிறாய்‌. ஸாது, பக்தர்களுக்கு துன்பம்‌ கொடுப்பவர்களுக்கு துக்கம்‌ 
கொடுத்து, உன்‌ பக்தர்களை நீ காக்கிறாய்‌. 


792. ஸ்ரீ துராவாஸாய நம: 

ஸ்வகு்‌ருஸ்த்‌ பரமகு*ருஸ்த வாயுஸ்த? நின்னன்ன 
அகளங்க ஆதர ப*க்தியிம்‌ ஸ்துதிஸதே* எஷ்டே 
அக்கரதி: ப£ஹுயத்ன மாடி'த* ௬ நின்ன ப்ரஸ்‌ 
ந்னீகரிஸலு அமக்ய அந்தா “து£ராவாஸ' நமோ 


குருவின்‌ அந்தர்யாமியான, பரமகுருவின்‌ அந்தர்யாமியான, வாயுவின்‌ 
அந்தர்யாமியான உன்னை அபாரமான பக்தி, மரியாதைகளுடன்‌ வணங்காமல்‌, 
எவ்வளவு அக்கறையுடன்‌, மிகவும்‌ முயற்சி செய்தாலும்‌, உன்னுடைய 
தரிசனத்தை பெறுவது முடியாது. அத்தககைய துராவாஸனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. 


240 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


793. ஸ்ரீ துராரிக்‌*னே நம: 

விப்ரத்‌“விட்‌ கு” ருத்‌*விட்‌ ஸுரத்‌*விட்‌ இந்த” பமத்ரு 
பரிபரி பூல ஸாத'ன எஷ்டே மாடி'த“ரூனு 
நிராஸகெ:ய்து' நிரோதி'ஸுவி “து“ராரிஹ' நமோ 
ஸரணு ஸூத்யத'ர்ம ப்ரிய அஸத்ய அத'ர்மஹா 


பிராமணர்கள்‌ மூலமாக, குருவின்‌ மூலமாக, தேவர்களின்‌ மூலமாக எதிரிகள்‌ 
பற்பல ஸாதனைகளை எவ்வளவு செய்தாலும்‌, அவற்றை நிராகரித்து, 
புறக்கணிக்கிறாய்‌. துராரிஹனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸத்ய 
தர்மத்தை விரும்புபவனே. அஸத்ய அதர்மத்தை அழிப்பவனே. 


794. ஸ்ரீ மாஈ௩பா”“ங்கா“ய நம: 

ஸ்ருப“பு£த்தி' ப்ரேரிஸுவ 'ாஈபா“ங்கானே' நமோ எம்பெ்‌ 
பேோப*னதம அங்க“க“ளுள்ள ஆனந்த“மயனு 

ஹே பக*வான்‌ நினகு” நின்னங்க'க”ளிகு* பே'த“வில்ல 
ஸுபல ஞானானந்தா”“தி” ஸம்பூர்ணவு ஸதா: நிர்தோ£ஷ 


நற்புத்தியை அருள்பவனே. ஷுபாங்கனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மங்களங்களை தரும்‌ அங்கங்களை கொண்டவனே. ஆனந்தமயனே. ஹே 
பகவானே, உனக்கும்‌ உன்‌ அங்கங்களுக்கும்‌ பேதம்‌ இல்லை. நற்பலன்களை 
அருள்பவனே. ஞானானந்தாதி குணங்கள்‌ ஸம்பூர்ணமாக உன்னிடம்‌ 
இருக்கின்றன. எப்போதும்‌ நிர்தோஷமாக இருப்பவனே. 


795. ஸ்ரீ லோகஸாரங்கா:ய நம: 

ஞானி அத்‌'வர்ய த*த்த ஸோமரஸவன்னு லாப”த“ந்தெ 
நீனு ஸ்வீகரிஸுவி 'லோகஸாரங்க'னே” நமஸ்தே 
நீனு ஸர்வலோகதி' ஸ்ரேஷ்ட பதாரர்த்த*க*ளொளித்‌து” 
நின்னய விபூ*தியனு ப்ரகடிஸுவி ஸ்ரீவிஷ்ணோ 


ஞானிகள்‌, அறிஞர்கள்‌ அளிக்கும்‌ ஸோமரஸத்தினை (ஹவிஸ்ஸினை) ந்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்‌ கொள்வாய்‌. லோகஸாரங்கனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நீ அனைத்து உலகங்களிலும்‌, சிறந்த பதார்த்தங்கள்‌ 
அனைத்திலும்‌ இருந்து, உன்னுடைய விபூதி ரூபத்தை வெளிப்படுத்துகிறாய்‌. 
ஸ்ரீவிஷ்ணுவே. 


796. ஸ்ரீ எுதந்தவே நம: 
ஸர்வதா” அபி”வ்ருத்‌“த'னாத*வனு “'ஸுதந்த” நமோ 


241 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரீவரனு நித்ய ப்ரவ்ருத்தனு நீ ஸெளந்த ர்யஸார 
அவிகாரியு பூர்ணனு ஆனந்தா“தி” ஸ்வரூபனு 
ஸர்வ ஆதா”“ரனு'அக்ஷராம்ப”ராந்த த்‌*ருதே:' ஸ்வாமி 


எப்போதும்‌ வளர்ந்தவனாக இருப்பவனே (பிறப்பு, இறப்பு இல்லாதவனே). 
ஸுதந்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீவரனே. எப்போதும்‌ 
அனைத்திலும்‌ இருப்பவனே. நீ மிகவும்‌ அழகானவன்‌. மாற்றங்கள்‌ 
இல்லாதவன்‌. பூர்ணன்‌. ஆனந்தாதி ஸ்வரூபன்‌. அனைத்திற்கும்‌ ஆதாரனே. 
எல்லையில்லா ஆடைகளை (திரெளபதிக்கு) வழங்கியவனே. ஸ்வாமியே. 


797. ஸ்ரீ தந்துவர்த்‌“த'னாய நம: 

யக்‌“ஞக“ளிந்த்‌ அபி'வ்ருத்‌“த' “தந்துவர்த்தன” நமோ 
யக்‌“ஞ அத்‌'வர்யக”ளிந்த” விஸ்தார ஸ்துதனாகி'ஹி 
யக்‌“ஞபூஜ்ய நீ த்‌*ரெளபதி*கெ்‌ அக்ஷய வஸ்த்ரவனித்தெ 
தோயஜாஸன பமிவாதி* வினுத ஜகன்னாத*னு 


யக்ஞங்களால்‌ மகிழ்ந்து வரங்களை அளிப்பவனே. தந்துவர்த்தனனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. யக்ஞங்களில்‌ பிராமணர்களால்‌ மிகவும்‌ விளக்கமாக 
வணங்கப்படுபவனே. யக்ஞத்தால்‌ பூஜிக்கப்படுபவனே. நீ திரெளபதிக்கு அக்‌ 
ஷய வஸ்திரத்தை அளித்தாய்‌. பிரம்ம, ருத்ர ஆகிய அனைவராலும்‌ 
வணங்கப்படுபவனே. ஜகன்னாதனே. 


798. ஸ்ரீ இந்த்‌*ரகர்மணே நம: 

இந்த்‌*ரனந்தெ கர்ம மாடு“வவ நீ “இந்த்‌ரகர்ம” நமோ 
வ்ருத்ராதி' பத்ரு ஸம்ஹாராதி” கர்ம இந்த்‌“ரஸ்த” இந்த்‌“ர 
நின்னிந்த” க்ருத இந்த்‌“ர ப்‌“த”தி” முக்‌யவாச்ய நீனு 
கர்தா காரயிதா ஸ்வதந்த்ரா ஸர்வாந்தர்யாமி ஸ்வாமி 


இந்திரனைப்‌ போல கர்மங்களை செய்பவனே. நீ இந்திரகர்ம - உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வ்ருத்ராஸுர முதலான எதிரிகளை கொல்பவனே. 
இந்திரனில்‌ இருப்பவனே. இந்திரன்‌ உன்னாலேயே அனைத்து 
செயல்களையும்‌ செய்கிறான்‌. இந்திர என்னும்‌ சொல்‌ முக்கியமாக 
உன்னையே குறிக்கிறது. அனைத்தையும்‌ செய்பவன்‌, செய்விப்பவன்‌, 
ஸ்வதந்த்ரன்‌, ஸர்வரின்‌ அந்தர்யாமியாக இருப்பவன்‌ நீயே. ஸ்வாமி. 


799. ஸ்ரீ மஹாகர்மணே நம: 
அமிதகர்மனு 'மஹாகர்ம' நமோ நமோ எம்பெ* 
பிரம்மாண்ட” நிர்மாண ஜக*ஸ்ருஷ்டிபாலன ஸம்ஹார 


242 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நியமன ஞானஞான ப*ந்த' மோக்ஷ முக்தாஸ்ரய 
இந்த” மஹாகர்ம ஸ்வப்ரயோஜனரஹித ஆனந்த”“லீலா 


அபாரமான கர்மங்களை செய்பவனே. மஹாகர்மணே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பிரம்மாண்டத்தை நிர்மாணம்‌ செய்பவனே. ஜகத்தினை 
ஸ்ருஷ்டி, ஸ்ருத்தி, ஸம்ஹார, ஞான, அஞ்ஞான, பந்த, மோக்ஷ ஆகிய 
அஷ்ட கர்த்ருத்வங்களை செய்பவனே. முக்கர்களின்‌ ஆஸ்ரயனே. இத்தகைய 
மகாமகிமைகளை கொண்டவனே. இவற்றால்‌ எவ்வித பிரயோஜனங்களும்‌ 
இல்லாதவனே. அனைத்தையும்‌ ஆனந்தமாக, லீலைகளாக செய்பவனே. 


800. ஸ்ரீ க்ருதகர்மணே நம: 
ப“க்தார்த்த*வாகி: யுத்‌*தா*தி* கர்ம மாடு“ வவ நீனு 

“க்ருதகர்மா' நமோ எம்பெ்‌: ப'க்தஜன ஸம்ரக்ஷக 
ப“க்தரிகா“கி' தி£திஜ ஹிரண்யாக்ஷன்ன கட”“தி” 
யுத்‌“த'தி' ஹேமகபமிபுன்ன ஸீள்தி': ப*க்தன்ன காய்தி்‌ 
உன்‌ பக்தர்களுக்காக யுத்தம்‌ முதலான செயல்களை செய்பவனே. 
க்ருதகர்மயணே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களை காப்பவனே. 
பக்தர்களுக்காக திதிஜனான  ஹிரண்யாக்ஷனை கொன்றாய்‌. போரில்‌ 
ஹிரண்யகசிபுவினை குடலை கிழித்து கொன்றாய்‌. உன்‌ பக்தனான 
பிரகலாதனை காத்தாய்‌. 


கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
“ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌து* அர்ப்பிதவு ப்ரீதனாகோ? | |ப 


|| ஒன்பதாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | 


பத்தாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பி“ரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
பபீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


801. ஸ்ரீ க்ருதாக*மாய நம: 


243 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வித்‌*வாம்ஸரன்னு மாள்ப க்ருதாக*ம' நமோ நினகெ” 
வேத” விபா£க'கெய்து* தே£வதாவிஷ்ட முனிக“ளிகெ” 
போ“தி'ஸிதி்‌ பைல வைமம்பாயன ஜைமினி பருக 
௭௦மந்து நாரத” ப்‌*ருகு” ரோமஹர்ஷணாதி”க”“ள்கெ” 


உன்‌ பக்தர்களை வித்வாம்ஸராக ஆக்குபவனே. க்ருதாகமனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. (வேதவ்யாஸராக) வேதங்களை விபாகம்‌ செய்து, தேவதாம்சம்‌ 
பொருந்திய முனிவர்களுக்கு அதனை போதித்தாய்‌. பைல, வைஷம்பாயன, ஜைமினி, சுக, 
சுமந்து, நாரத, ப்ருகு, ரோமஹர்ஷண ஆகியோருக்கு அதனை போதித்தாய்‌. 


802. ஸ்ரீ உத்‌“ப'வாய நம: 

ப*க்தர உத்தம ரக்ஷணெ மாள்ப 'உத்‌“ப£வ' நமோ 

உத்தம உபதே்‌ஸ ஒத*கி£ஸி ஸாத*னகெய்ஸி 

க்ஷிதியல்லி து*ஷ்ட உபடள தூ£ரமாடி' காய்து* 

உத்‌”தா'ர மாள்பி ப'ந்த'தி"ந்த” தன்வந்தரி முகுந்த” 

உன்‌ பக்தர்களை உத்தமமான வழியில்‌ காப்பவனே. உத்பவனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைவருக்கும்‌ உத்தமமான உபதேசங்களை போதித்து, அவரக்ள்‌ 
மூலம்‌ சாதனைகளை செய்வித்து, பூமியில்‌ அவர்களுக்கு வருவதான துஷ்ட 
பிரச்னைகளை விலக்கி, அவர்களை காத்து, அவர்களுக்கு பிறப்பு இறப்புகளை 
விலக்கி உத்தாரம்‌ செய்கிறாய்‌. தன்வந்திரியே. முகுந்தனே. 


803. ஸ்ரீ எபந்த“ராய நம: 

மத்ருக'ள ஸுகாதி* நாறக “ஸுந்தர நமோ 

பக்த ஸுஜனரிகெ” ஆனந்த: ஒத*கி£ஸுவியோ 
ஸெளந்த£ர்யஸார தே£வகீஎுத ஸத்யாபை”ஷ்மி நாத” 
கந்த“ர்பக“மித லாவண்ய வாமன ப:லிப*ந்த'்‌ 


எதிரிகளின்‌ சுகங்களை அழிப்பவனே. சுந்தரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களான ஸஜ்‌ஜனர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவனே. அழகு வடிவமான 
தேவகியின்‌ மகனே. ஸத்யபாமா மற்றும்‌ பைஷ்மியின்‌ நாதனே. மன்மதனைவிட 
அழகானவனே. வாமனனே பலியை வென்றவனே. 


804. ஸ்ரீ எபந்தா“ய நம: 

ச*ந்த* ஒள்ளே வஸ்து த'ன த்‌“ரவ்ய ரத்னாதி“க“ளிந்த” 
“எந்த” நமோ எம்டெ* ஸிந்து'ஜாபதி ஸ்ரீகர ஸ்ரீ ஹ்ரீ 

யிந்தொ“ட*“கூடி” க“ர௬ுடோ“பரி குளிது பங்க” நிதி” 

பத்‌'ம நிதி' த்‌ச*ரவ்யகொடு£வ ஹஸ்தக்‌ளிந்தொ”ப்புவி 


244 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மிகச்‌ சிறந்த வஸ்துகளான தன, த்ரவ்ய, ரத்னங்களை கொண்டவனே. ஸுந்தனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. ஸ்ரீகரனே. 
ஸ்ரீலட்சுமிதேவியுடன்‌ சேர்ந்து, கருடன்‌ மேல்‌ அமர்ந்து, சங்கு, பத்ம ஆகியவற்றை 
பிடித்த கைகளால்‌ பக்தர்களை அருள்கிறாய்‌. 


805. ஸ்ரீ ரத்னனாபா'ய நம: 

ஸ்தோத்ரமாடு£வ ப'க்தஸ்துதி ம்ரவண மாடூ“விநீ 
“ரத்னனாபனே நமோ ஆதி*கவி த்வத்‌ புத்ர ஸ்தோத்ர 

முத“தி“ந்த* கேளி நீ போ*தி£ஸிதி? பா'க“வதவ 

வாதவாணி ருக்ஸாமஸ்துதி கேள்வி ஜக”த்ஹிதக்ருத்‌ 


ஸ்தோத்திரம்‌ செய்யும்‌ பக்தர்களின்‌ ஸ்துதிகளை நீ கேட்கிறாய்‌. ரத்னனாபனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆதிகவியான, உன்‌ புத்திரனான, பிரம்மனின்‌ 
ஸ்தோத்திரத்தினை நீ மகிழ்ச்சியுடன்‌ கேட்டு, அவருக்கு பாகவதம்‌ உபதேசம்‌ 
செய்தாய்‌. ருக்‌ ஸாம முதலான வேத ஸ்துதிகளை நீ கேட்கிறாய்‌. உலகத்தை 
காப்பவனே. 


806. ஸ்ர ஸுலோசனாய நம: 

ஸுுகா“தி* ஸஎாத'ன தூர்றக 'ஸுலோசனனே' நமோ 
ஸ்ரீக்ருஷ்ண வேதவ்யாஸ த”“த்த கபில ஹயக்‌”ரீவ 

ஸுக” ஸோப”ன கரானந்த*மய ஸுலோசனவான்‌ 
அகளங்க “ஸாஸ்த்ர யோனித்வாத்‌ ஈக்ஷதேனா: பப்‌ *த*ம்‌்‌ 


சுகம்‌ முதலான சாதனங்களை அளிப்பவனே. ஸுலோசனனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீகிருஷ்ணனே. வேதவ்யாஸனே. தத்தனே. கபிலனே. 
ஹயக்ரீவனே. ஸுக ஷோபனனே. ஆனந்தமயனே. அழகான நேத்ரங்களை 
கொண்டவனே. யதார்த்த சாஸ்திரங்களை அருளியவனே. ஓம்‌ ஈக்ஷதேனாஷப்தம்‌ 
ஓம்‌ என்னும்‌ ஸூத்திரத்தால்‌ போற்றப்படுபவனே. 


807. ஸ்ரீ அர்க்காய நம: 

பூஜனிப ஆனந்தரூப “அர்க' நமோ நினகெ” 

நைஜ ஸ்வதந்த்ர அதிறய ஆனந்த” ஸ்வரூபனு 

அர்ச்சனார்ஹ நீனாத்‌“த“ரிந்த” அர்கனெந்தெசனிஸுவி 

ஆஸ்சர்யஜனக அபரிமித ப்ரகாற அர்க 

பூஜிக்கத்தக்க ஆனந்தரூபனே. அர்கனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸர்வதந்த்ர 
ஸ்வதந்த்ரனே. அதிஷய ஆனந்த ஸ்வரூபனே. அர்ச்சனைக்கு உகந்தவன்‌ நீயே 
ஆனதால்‌, அர்க என்று அழைக்கப்படுகிறாய்‌. மகிழ்ச்சியை கொடுப்பவனே. அபாரமான 
ஒளி பொருந்தியவனே. சூரியனே. 


245 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


808. ஸ்ரீ வாஜஸுனாய நம: 

அன்ன கொடு£வவநீனு (6 வாஜஸனே' நமோ எம்பெ்‌ 
ஞானானந்த” புஷ்டி பூர்ணத்ருப்தி ஸதா” உள்ளவனு 
அன்ன நீரு வாஜவுஸன: எந்தரெ ஸதா” உள்ள 
பூர்ணபூஷ ஏகர்ஷி யம ஸூர்ய ப்ரஜாபதிய 


அன்னத்தை அருள்பவனே. வாஜஸனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஞானானந்த 
மயனே. அபாரமான, பூரணமான திருப்தியை எப்போதும்‌ கொண்டவனே. அன்னம்‌, 
தண்ணீர்‌ ஆகியவற்றை எப்போதும்‌ கொண்டவனே. ஸ்ரீஹரியே. யம, ஸூர்ய, 
பிரஜாபதியின்‌ தலைவனே. 


809. ஸ்ரீ ம்ருங்கி*ணே நம: 

மத்ருகள ஹிம்ஸாயுள்ள 'ஸ்ருங்‌&* நமோ நமோ எம்பெ்‌ 
சித்‌“ரூப மத்ஸ்ய வராஹ தைத்யருகள ஸ்ள்தி்‌ 

பா“ரி ஸ்வர்ண சாமீகர ஆபரண வாஸஸனு 

பரமோச்ச ஸுக*ரூப ஸ்ரீகர நாராயணனு 


எதிரிகளின்‌ எதிரியாக இருப்பவனே. ஷருங்கியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சித்ரூபனே. மத்ஸ்யனாக, வராஹனாக வந்து தைத்யர்களை கொன்றாய்‌. 
தங்கமயமான அபாரமான ஆபரணங்களை தரித்தவனே. ஸர்வோத்தமனே. 
எுகரூபனே. ஸ்ரீகர நாராயணனே. 


810. ஸ்ரீ ஜயந்தாய நம: 

ஜயவான்‌ “ஜயந்த” நமோ ஜய ப£லானந்த*ஞான 
ஹயவதுன மீன கூர்ம கோல நரஸிம்ஹ வடு 
க்ஷத்ரியஹர புத்‌“த” கல்கி ராம கிருஷ்ணவ்யாஸ 
ஜயவான்‌ ஸதா” நீனு ஜயத்யமித பெளருஷ: 


வெற்றியாளனே. ஜயந்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பல, ஆனந்த, ஞான 
பூர்ணனே. ஹயவதனனே. மீன, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமனனே, பார்க்கவனே, 
ராம, கிருஷ்ண, புத்த, கல்கியே. நீயே எப்போதும்‌ வெற்றியாளனாக இருக்கிறாய்‌. 
அபாரமான பெளருஷேயத்வத்தை கொண்டவனே. 


811. ஸ்ரீ ஸர்வவிஜ்ஜயினே நம: 

ஸர்வவம ஸ்வாமித்வ கொடு“வந்த” அனுக்‌*ரஹவ 
ஸ்ரீவரனே நீ மாள்பி 'ஸர்வவிஜ்ஜயி' நமோ எம்பெ்‌ 
ஸர்வவனு அரிதவனு ஸர்வவித்‌ நீ 

ஸர்வஜய ப்ராப்தி உள்ள ஸர்வவிஜ்ஜயிீ ஸ்ரீபதே 


246 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உன்னைப்‌ பற்றியதான பக்தியை கொடுக்க நீயே அருள்கிறாய்‌. ஸ்ரீவரனே. 
ஸர்வவிஜ்ஜயினே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்தையும்‌ அறிந்தவன்‌ நீ. 
அனைத்து இடங்களிலும்‌ வெற்றியை கொண்டவனே. ஸ்ரீபதியே. 


812. ஸ்ரீ எ”வர்ணபி”ந்த*வே நம: 

வேத”வாக்யக”ளிந்த்‌ லப்‌'யவாகு“வ “ஸுவர்ணபி£ந்து” 

ஸதா” நமோ நினகெ்‌ ஸதா£க*மதி£ம்‌ ஞான நீனு 
“வேதை”ஸ்ச ஸவைரஹமேவ வேத்‌“ய' எந்து க்ருஷ்ணோக்தி 
“பமாஸ்த்ர யோனித்வாத்‌ தத்து ஸமன்வயாத்‌' எந்து” ஸூத்ரகள்‌ 


வேத வாக்கியங்களால்‌ கிடைப்பவனே. ஸுவர்ணபிந்துவே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து ஆகமங்களால்‌ அறியப்படுகிறாய்‌. 'வேதைஸ்ச 
ஸவைரஹமேவ வேத்ய:' என்று கிருஷ்ணனே கூறியிருக்கிறான்‌. 'ஓம்‌ சாஸ்திர 
யோனித்வாத்‌ ஓம்‌, ஓம்‌ தத்து ஸமன்வயாத்‌ ஓம்‌ என்று எூூத்ரங்கள்‌ 
சொல்கின்றன. 


813. ஸ்ரீ அக்ஷோப்‌'யாய நம: 

க்ஷோப்‌'யனல்ல சலனிபனல்ல நீ 'அக்ஷோப்‌'ய' நமோ 
உத்‌“ப£ல ஸ்தை:ர்யாதி: ஸுபூர்ணநிஜஸச்சக்திமந்தனு 
அப்‌ தியலி மஹாமந்த”ராத்‌“ ரிய ஹொத்து இஹனு 

ஈ பி“ரம்மாண்ட“க்கெ ஆதா'ரனாகி*ஹ கூர்ம ஸ்தி“ரதி” 


மாற்றங்கள்‌ இல்லாதவனே. பிறப்பு இறப்புகள்‌ இல்லாதவனே. அக்ஷோப்யனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபாரமான ஸ்தைர்ய முதலான குணங்களை 
முழுமையாக கொண்ட சக்திமந்தன்‌, பாற்கடலில்‌ மந்தர மலையை தாங்கியவனே. 
இந்த பிரம்மாண்டத்திற்கு ஆதாரமாக, கூர்மனாக ஸ்திரமாக இருப்பவனே. 


814. ஸ்ரீ ஸர்வவாகீ'ங்வராய நம: 

கர்மஸ்வாமி பூ*ம்யாதீ*ப “ஸர்வ வாகீ'ங்வரேய்வர' 
நமோ நினகெ” உமாபதி ருத்ரனிகு்‌ ஈஸ்வரனு 

கர்ம தே$ஹரத்‌ அஸ்வ உத்‌“த'ரணார்த்த” வாக்‌ உமா 
பூ.மிப்ருத்‌* வி மனோமானி ஸாரதி'”ரதி“க நீனு 


கர்மங்களின்‌ தலைவனே. ஸர்வ வாகீஸ்வரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உமாபதியான ருத்ரனுக்கு நீயே ஈஸ்வரன்‌. கர்ம தேகரத என்னும்‌ அஷ்வத்தினை 
உத்தாரம்‌ செய்வதற்காக இருப்பவனே. மனோபிமானியான உமாதேவி, பூமி, ப்ருத்வி 
ஆகிய அனைவருக்கும்‌ நீயே தலைவனாக இருக்கிறாய்‌. 


815. மஹாஹ்ருதா:ய நம: 
அந்தரிக்ஷவனு அதிக்ரமண மாடு'வவனு 


247 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸதா” மரணு 'மஹாஹ்ருத*னே' நமோ நமோ எம்பெ்‌ 
'த்‌£யு அந்தரிக்ஷா ப்ருத்‌ வி ஆயதன' நீநின்ன ஒள 
ஸ்தி“த ஸர்வவு மஹாக்‌:யுதி ஸிந்து'வத்‌ க“ம்பீ£ர 


ஆகாஷத்தையும்‌ மீறியவனே. மஹாஹ்ருதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. த்யு, 
அந்தரிக்ஷ, ப்ருத்வி ஆகிய அனைத்தையும்‌ மீறியவனே / அளந்தவனே. நீயும்‌ உன்‌ 
உள்ளே இருக்கும்‌ அனைத்தும்‌ மிகப்பெரிய கடலான ஸிந்துவைப்‌ போல 
கம்பீரமானது. 


816. ஸ்ரீ மஹாக”ர்தாய நம: 

தை”த்யக்ருத ஆவரணனாஷ மாள்ப 'மஹாக*ர்தா்‌ 
ஸதா” நமோ நரகாஸுர ஹந்தா கிருஷ்ண மது'ஹந்தா 
ஹ்ருத*யஸத்‌”ம கு£ஹாந்தஸ்த மஹான்‌ ஆகாம நாம 
ஹ்ருத்திமிர பாஸ்கர ஸர்வமுக்தா முக்தாஸ்ரயனு 


தைத்யர்களால்‌ செய்யப்படும்‌ வேலிகளை / உறைகளை அழிப்பவனே. மஹாகர்தனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நரகாசுரனை கொன்றவனே. கிருஷ்ணனே. மது என்னும்‌ 
அசுரனை கொன்றவனே. ஹ்ருதயத்தில்‌ இருக்கும்‌ குகைக்குள்‌ இருப்பவனே. ஆகாஷ 
நாமகனே. இருட்டினை விலக்கும்‌ சூரியனே. அனைத்து முக்தர்களின்‌ ஆஸ்ரயனே. 


817. ஸ்ரீ மஹாபூ'தாய நம: 

அபீ£ஷ்டப்ரத* ஆனந்த ரூப 'மஹாபூ'த” நமோ 
பஞ்சபூத ஆகாமாதி£க*ள நியாமக கர்த 
ஸம்பூ'தனு மஹாசதுர்முக” நின்னிம்‌ ஸர்வஜகசத்‌ 
உத்பாதசக நீனு ப்ராணிக*ள மஹாஸ்வாமி ஈஸ 


அனைத்து அபீஷ்டங்களையும்‌ அருள்பவனே. ஆனந்தரூபனே. மஹாபூதனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. பஞ்சபூத ஆகாஷங்களின்‌ நியாமகனே. அவற்றை படைத்தவனே. 
அவற்றில்‌ இருப்பவனே. பிரம்மதேவன்‌ உன்‌ மூலமாகவே அனைத்து உலகத்தையும்‌ 
படைத்தார்‌. நீயே அனைத்து பிராணிகளின்‌ தலைவனாக இருக்கிறாய்‌. ஈஷனே. 


818. ஸ்ரீ மஹா நிதயே நம: 

மஹாபக்தர போஷிஸி பாலிஸுவி 'மஹாநிதி” 
அஹர்னிபமி நமோ நினகெ* மஹையங்வர்ய ஸ்வரூப 
மஹா நிதியே ஸ்ரீய:பதயே நின்ன ப்ராப்த ஸூரிக*ளு 
மஹாபசக்தரிகெ்‌ நீ போஷக ரக்ஷக தோஷகரனு 


உன்‌ பக்தர்களை பாதுகாத்து, காக்கிறாய்‌. மஹாநிதியே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மஹா ஜஸ்வர்ய ஸ்வரூபத்தை கொண்டவனே. மஹா நிதியே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 


248 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பதியே. தேவர்கள்‌, பக்தர்களுக்கு நீயே காப்பவன்‌. வழி நடத்துபவன்‌, அனைத்தையும்‌ 
செய்விப்பவன்‌. 


819. ஸ்ரீ குமுதாய நம: 

“குமுத” நீயக்‌*ஞவ ப்ரவ்ருத்திஸுவி நமோ எம்பெ்‌ 
பூ. மிஜனரிகெ்‌ ஸுக*வீவி விங்வபாலகனு 
பூ'மிமண்ட*லத*ல்லி ஹிதகர மளெ பெளெய 
ஸ்வாமி நீ ஒத£கி£ஸி ப்ராணிக்‌ளிகெ்‌ ஸுகவீவி 


குமுதனே. நீயே யக்ஞங்களை வளர்க்கிறாய்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூமியில்‌ 
உள்ள மக்களுக்கு சுகத்தை அளிக்கிறாய்‌. உலகத்தை காப்பவனே. பூமி மண்டலத்தில்‌ 
அனைவரும்‌ இதம்‌ தருவதான மழையை பெய்விப்பாயாக ஸ்வாமி. நீ தரிசனம்‌ 
அளித்து, ப்ராணிகளுக்கு சுகத்தை அளிப்பாயாக. 


820. ஸ்ரீ குந்த*ராய நம: 

அஸத்யரத கபட குடில ஆததாயி 

குத்ஸித இந்த*ஜனர நாறக “குந்த*ர' நமோ 
குஸும ங்ரேஷ்ட பிளிமல்லிசெ” ப்ரியனு ப*க்தரு 
அர்ச்சிஸெ ப்ரீதனாகு“வ மமிஷ்டபால து*ஷ்டஹர 


பொய்‌ பேசுபவர்கள்‌, கபட, தந்திரம்‌ மிக்கவர்கள்‌, கயவ மனம்‌ கொண்டவர்கள்‌ 
ஆகியோரை அழிப்பவனே. குந்தரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சிறந்ததான 
வெள்ளை மல்லிகையை விரும்புபவன்‌. அதனால்‌ பக்தர்கள்‌ அர்ச்சனை செய்தால்‌ 
மகிழ்பவன்‌. சிஷ்யர்களை காப்பவன்‌. துஷ்டர்களை அழிப்பவன்‌. 


821. ஸ்ரீ குந்தா*ய நம: 

வேத”வாக்யக”ளிந்த” ஸ்ராவ்யனு “குந்த” நமோ எம்பெ்‌ 
“வேதே“ராமாயணேசைவ புராணே பா'ரதே ததா” 

ஆதா*வந்தேச மத்‌'யே ச விஷ்ணு: ஸர்வத்ரகீயதே” 

உத்க்ருஷ்ட தாரக கு*ணரூப க்ரியாதி* ஸ்ரவண 


வேத வாக்கியங்களால்‌ போற்றப்படுபவன்‌. குந்தனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
'வேதே ராமாயணேசைவ' என்னும்‌ மந்திரம்‌ உன்னையே புகழ்கிறது. நற்குணங்கள்‌, 
நல்ரூபம்‌, நற்செயல்களை கொண்டவனே. 


822. ஸ்ரீ பர்ஜன்யாய நம: 

யுத்‌சத* லாப'விவவனு 'பர்ஜன்ய' நமோ நினகெ” 
தெளீத்யவஹிஸி யுத்‌“த*லாபவ இத்தி பாண்டவர்கெ” 
தா£ர்த்தராஷ்ட்ரரன்னு நிக்‌“ரஹ மாடி£ஸி ஜயவித்து 
ஸத்யஸந்த*ரிம்‌ உக்த பரஞ்சயம்‌ யஸ்மாத்‌' எந்து” 


249 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


போரில்‌ வெற்றியை அருள்பவனே. பர்ஜன்யனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
போரில்‌ நடுநிலை வகித்து, பாண்டவர்களுக்கு அந்த போரில்‌ வெற்றியை 
அருளினாய்‌. திருதராஷ்டிரனின்‌ மக்களை அழித்து, பாண்டர்களுக்கு வெற்றியை 
கொடுத்தாய்‌. 'பரஞ்சயம்‌ யஸ்மாத்‌' என்று ஸத்யஸந்தர்கள்‌ உன்னையே 
புகழ்கிறார்கள்‌. 


823. ஸ்ரீ பாவனாய நம: 

ஆனந்த” கொடு'வவனு “பாவன” நமோ நினகெ” 
புனீத மாடூ*“வவ நீனு பாவன எனிஸுவி 

நீனு ரக்ஷிஸுதி பாவன மாடி” பூ'பாலரன்னு 

நீனு வாயு தே*வாந்தஸ்த*னு பாவன தோ“ஷதூ”ர 


மகிழ்ச்சியை கொடுப்பவனே. பாவனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அனைவரையும்‌ புனீதர்‌ ஆக்குகிறாய்‌. நீ பாவனன்‌ எனப்படுகிறாய்‌. அரசர்களை காத்து 
அவர்களை புனீதர்‌ ஆக்குகிறாய்‌. வாயுதேவரின்‌ அந்தரயாமியாக இருப்பவனே. 
தோஷங்கள்‌ அற்றவனே. 


824. ஸ்ரீ அனிலாய நம: 

அன்ய ப்ரேரகரில்ல மோஹாதி'க*ஞ நினகி'ல்ல 
“அனில்‌ நமோ உத்க்ருஷ்டதம பூர்ணஞானாத்ம 

அனாலோசனய லக்ஷ்மி மத்து ஸர்வ சராசர 

ஞான அனன்யாதீ*னவாகி* நினகு“ண்டு ஸ்வாமி 


உன்னை வழி நடத்துபவர்கள்‌ வேறு யாரும்‌ இல்லை. உனக்கு மோகம்‌ முதலானவை 
இல்லை. அனிலனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸர்வோத்தமனே. பூர்ண 
ஞானாத்மனே. லட்சுமி மற்றும்‌ அனைவரைப்‌ பற்றிய ஞானம்‌, முழுவதுமாக, 
சிந்தனை செய்யாமலேயே உனக்கு இருக்கிறது, ஸ்வாமியே. 


825. ஸ்ரீ அம்ருதாம்பமாய நம: 

நித்யமுக்த அவதார 'அம்ருதாம்ற' நமோ எம்பெ்‌ 
மத்ஸ்ய கூர்ம கோல நரஸிம்ஹ பார்க்கவ 
தோயஜாக்ஷி ஸ்தாரமண வாமன யாதவ புத்‌“த” கல்கி 
ஹயமுக? வ்யாஸ மோஹினி த'ன்வந்தரீத்யாதி£யு 


நித்பமுக்த அவதாரனே. அம்ருதாம்ஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மத்ஸ்ய 
கூர்ம வராஹ நரசிம்ம பார்க்கவ தாமரைக்‌ கண்களைக்‌ கொண்டவளான 
சீதாதேவியின்‌ ரமணனனே, வாமனனே, கிருஷ்ணனே, புத்தனே கல்கியே, 
ஹயவதனனே. வ்யாஸனே. மோகினியே. தன்வந்திரி ஆகிய அவதாரங்களை 
எடுத்தவனே. 


250 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


826. ஸ்ர அம்ருதவபுஷே நம: 

முக்திஸாத'ன ஸம்பத்‌ ஹொந்து£வுத*கெஸாத'ன நீனு 
ஸதா” நமோ 'அம்ருதவபு' ஸ்வஸ்வரூபானந்த” 
ஒத£கி£ஸுவானந்த*மய ஸர்வஸ்வாமி முகுந்த்‌ 
அம்ருதார்த்த? நீ கொண்டி” அஜித த*ன்வந்தரி ஸ்த்ரீ ரூப 


முக்திக்கு ஸாதனம்‌ நீயே. செல்வம்‌ அடைவதற்கு ஸாதனம்‌ நீயே. அம்ருதவபுஷே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்வஸ்வரூபானந்தனே. ஆனந்தத்தை அருள்பவனே. 
ஸர்வஸ்வாமியே. முகுந்தனே. அமிர்த என்னும்‌ அர்த்தத்தை கொண்டவனே. 
அஜிதனே. தன்வந்திரியே. ஸ்த்ரீ ரூபியே. 


827. ஸ்ரீ ஸர்வக்ஞாய நம: 

நின்ன ப்ரேோரணெகெ்‌: விஷயவாத:வுக*ள ஞான 
பூர்ணவாகி* உள்ளவனு 'ஸர்வக்‌*ஞ்‌” நமோ நினகெ்‌ 
நீனு சர்வவிஷயக ஞானவந்தனு எம்பு'த“னு 
ஆம்னாயாதி* ஸதா£க*மகளு த்‌*ருட*தி* ஸாருத்தெ 


உன்‌ அதீனத்தில்‌ உள்ள அனைத்து விஷயங்களின்‌ ஞானத்தையும்‌ பூரணமாக 
கொண்டவனே. ஸர்வக்ஞனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ அனைத்து 
விஷயங்களின்‌ ஞானம்‌ உள்ளவன்‌ என்பதை, வேத, ஆகமங்கள்‌ திடமாக 
விளக்குகின்றன. 


828. ஸ்ரீ ஸர்வதோமுகா“ய நம: 

ஸர்வ த்‌ வேஷிகள நாஷக “ஸர்வதோமுக” நமோ 
விஷ்வத: சக்ஷு 'உக்‌“ரம்‌ வீரம்‌ மஹாவிஷ்ணும்‌ ஜ்வலந்தம்‌ 
ஸர்வதோமுக”“ம்‌' எந்து ப்ரஸித்‌“த' பாஞ்சராத்ரோக்தவு 
பூர்வாதி்‌ ஸர்வ திக்குமுக“த்வதி“ம்‌ ஸர்வதோமுக” 


அனைத்து அசுரரக்ளையும்‌ அழிப்பவனே. ஸர்வதோமுகனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. விஷ்வத: சக்ஷுவே. 'உக்ரம்‌ வீரம்‌' என்று பாஞ்சராத்ரத்தில்‌ 
போற்றப்படுபவனே. கிழக்கு முதலாக அனைத்து திசைகளிலும்‌ முகத்தை 
கொண்டிருப்பவனே. ஸர்வதோமுகனே. 


829. ஸ்ரீ எலபா"ய நம: 

பூர்ணவு உத்தமவு நிர்து*ஷ்டவாத்‌”து” எ எம்பு£து” 
ஞான ஸுகைஸ்வர்யவு லாபீ£வுள்ளவனு தா“தனு 

நீனு “ஸுலப” நமோ ஸுரேந்த்‌ராதி£யொளு ப்ரகாற 
ஆம்யாயார்த்த” ஸுநிஷ்சித ஞானோபாஸனதி“ம்‌ லப்‌*ய 


251 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பூர்ணமானது. உத்தமமானது. தோஷங்கள்‌ அற்றதான, ஞான சுக ஐஸ்வர்ய 
லாபங்களை கொண்டவனே. இவற்றை பக்தர்களுக்கு அளிப்பவனே. நீயே ஸுலபன்‌ 
எனப்படுகிறாய்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தேவர்களில்‌ நீயே ஸுலைபன்‌. 
வேதங்களில்‌ சொல்லியபடி, ஞானோபாஸன செய்தால்‌ நிச்சயமாக தரிசனம்‌ / அருள்‌ 
வழங்குபவனே. 


830. ஸ்ரீ எ௦ுவ்ரதாய நம: 

நிர்து“ஷ்ட உத்தம த்‌'யானயோக”வுள்ளவ தத்‌*தா'தனு 
ஸ்ரீத* “ஸுவ்ரத”' நமோ நினகெ: பரமைக த்‌*யேய 
ப*க்திஞானயுக்‌ கர்மமாடி” த்‌'யானிப மரணர 

ஸதா: பரிபாலிப எ௦த்‌'௬ட“வ்ரதனு ஸுவ்ரத 


தோஷங்கள்‌ அற்றவனே. உத்தமனே. த்யானிக்க யோக்யம்‌ கொண்டவனே. அவற்றை 
பக்தர்களுக்கு வழங்குபவனே. ஸ்ரீதனே. ஸுவ்ரதனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தி, ஞானங்களுடன்‌ தக்க கர்மங்களை செய்து, உன்னை த்யானம்‌ செய்யும்‌ 
பக்தர்களை எப்போதும்‌ நீ அருள்கிறாய்‌. த்ருட்விரதனே. ஸுவ்ரதனே. 


831. ஸ்ரீ ஸித்‌தா'ய நம: 

வேதா“தி்‌ ஸபாஸ்திரதி*ந்த” ஷிக்ஷண யோக்‌*யர ஒடெய 
“ஸூத்‌“த” நமோ எம்பெ* அர்ஜுனகெ்‌ போ“தி“்ஸித்‌ கிருஷ்ண 

மாதெகெ” உத்கிருஷ்ட வைதீக ஸாங்க்ய ஸமாஸ்திர ஹேளிதி” 

அந்தர்யாமி மமஸ்வாமி “கிருஷ்ண கபில வ்யாஸ” 


வேதாதி சாஸ்திரங்களால்‌ உன்னை துதிக்கும்‌, யோக்யர்களின்‌ தலைவனே. 
ஸித்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அர்ஜுனனுக்கு போதித்த கிருஷ்ணனின்‌ 
தாய்க்கு, சிறந்ததான ஸாங்க்ய சாஸ்திரத்தை உபதேசம்‌ செய்தாய்‌. எனக்குள்‌ 
அந்தர்யாமியாக இருப்பவனே. என்‌ ஸ்வாமியே. கிருஷ்ணனே. கபிலனே. வ்யாஸனே. 


832. ஸ்ரீ மத்ருஜிதே நம: 

ஸத்ருஜிதா 'மத்ருஜித” நமோ நமோ நமோ எம்பெ்‌ 
வேத்‌ கள்ள மது*கைடப” ஆதி*தை“த்ய ஸுபா“ ஹு 
தைத்யராஜ மாரீ ச கட கேபமி பெளண்ட்ரகாதி: 
றயத்ருஜேதா என்ன ஒளஹொர பத்ரு நிக்‌'ரஹிஸோ 


எதிரிகளை அழிப்பவனே. ஷத்ருஜிதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வேதங்களை 
திருடியவர்களான மது, கைடப, ஆதி தைத்யனான ஹிரண்யாக்ஷ, ஸுபாஹு, 
மாரீசன்‌, ஷகட, கேஷி, பெளண்ட்ரக வாசுதேவ ஆகிய அனைத்து எதிரிகளையும்‌ 
வென்றவனே. எனக்குள்‌ இருக்கும்‌ எதிரிகளை அழிப்பாயாக. 


833. ஸ்ரீ மத்ருதாபனாய நம: 


252 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வ்ருத்ராதி்‌ தை“த்யர்கெ்‌ ஸர்வ ஸத்ருக“ளிகெ்‌ தாப ஈவி 
“மத்ருதாபனெ' நமோ ப'க்தஜனரனு ரக்ஷிஸி 

உருக்ரமனே நமோ நின்னய தபன ஸாமர்த்‌“யதி”ந்த” 

சோரர்க'ளு மத்ருக'ளு நிரோதி'ஸல்படு“வரு 


வ்ருத்ராசுர முதலான தைத்யர்களுக்கு, மற்றும்‌ அனைத்து எதிரிகளுக்கும்‌ தொந்தரவு 
கொடுக்கிறாய்‌. ஷத்ருதாபனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களை காக்கிறாய்‌. 
பெரிய அடிகளை வைத்தவனே (வாமனனே). உன்னுடைய அழிக்கும்‌ 
சாமர்த்தியத்தினால்‌ திருடர்கள்‌, எதிரிகள்‌ ஆகியோர்‌ அழிக்கப்படுகின்றனர்‌. 


834. ஸ்ரீ ந்யக்‌*ரோதோ”து£ம்ப“ராய நம: 

தே“ஹ பெளஸுவி ஆரோக்‌:யவர்த்‌“த'ன மாடி” மத்து 
மஹாக்ஷ்த்ரியர க*ர்வாதி* மத£வ க்ஷயமாள்பி 
ஸ்ரீஹரே 'ந்யக்‌*ரோதோ”து“ம்ப“ர' நமோ நமோ நினகெ” 
ப்ஹுதயதி* தேூஹ ஆரோக்ய ஆயுஸ்‌ பக்தி ஈயோ 


ஆரோக்யத்தை அருளி தேகத்தை வளர்ப்பவனே. மற்றும்‌ க்ஷத்ரியர்களின்‌ 
கர்வங்களை குறைத்து, அழிப்பவனே. ஸரீஹரியே. ந்யக்ரோதோதும்பரனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. தயவு செய்து, தேக ஆரோக்யம்‌, ஆயுள்‌, பக்தி ஆகியவற்றை 
அருள்வாயாக. 


835. ஸ்ரீ அஸ்வத்தா“ய நம: 

நித்ய இருவ அங்குஷவுள்ள “அங்வத்தசனே” நமோ 
எுர்யாதி“க“ஞ நின்ன சக்ஷுராத்‌“யங்க” உத்பன்னரு 
நியாமகனாகி' நீ அவரொள்‌ திஷ்டனாகி:ர௬ுவி 
நித்யானித்ய ஜக”ன்னியாமக ஸ்ருஷ்டாபாதா அத்தா 


நித்யனே. அங்குஷ தரித்தவனே. அஷ்வத்தனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சூர்யாதிகள்‌ உன்னுடைய கண்களிலிருந்து தோன்றியவர்கள்‌. நீயே அவர்களில்‌ 
நியாமகனாக இருந்து, செயல்களை செய்கிறாய்‌. நித்ய அனித்ய ஜீவர்கள்‌ இருப்பதான 
இந்த உலகத்தை நியமிப்பவனே. படைப்பவனே. அழிப்பவனே. அவர்களில்‌ 
இருப்பவனே. 


836. ஸ்ரீ சாணூராந்த' நிஷூத'னாய நம: 

பூஜ்ய ஸ்துத்ய எ௦க“ப்ரத” சாணூராந்த' நிஷூத'ன' 
நிஜ பாவதி” நமோ நினகெ்‌ ஸர்வஜகத்ஸ்வாமி 
அஜித நீ சாணூராதி* மல்லரன்ன ஸம்ஹரிஸி 
ஆஜியலி துர்யோத*னாதி'க'ள கொல்லிஸிதி*யோ 


253 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பூஜ்யனே. ஸ்துத்யனே. ஸுகப்ரதனே. சாணூராந்த நிஷூதனனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து உலகங்களின்‌ ஸ்வாமியே. அஜிதனே. சாணூர முதலான 
மல்லர்களை நீ அழித்தாய்‌. போரில்‌ துரியோதனன்‌ முதலானவர்களை நீ கொல்லச்‌ 
செய்தாய்‌. 


837. ஸ்ரீ ஸஹ்ஸ்ரார்ச்சிஷே நம: 

பூஜ்ய அற்வக“ளுள்ள 'ஸஹஸ்ரார்ச்சி' நமோ நினகெ்‌ 
தேஜ:புஞ்ச நீனு ஸூர்ய மண்டல மத்‌*யவர்த்தி 

ஈ ஜகத்‌ ஸர்வபாஸகனாகி*ருதி ஸோமாக்‌னி 

தேஜஸ்ஸு நின்னய தேஜஸ்ஸினிந்த” ப்ர காயிஸு இதெ” 


சிறந்ததான குதிரைகளைக்‌ கொண்டவனே. ஸ்ஹஸ்ரார்ச்சியே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேஜஸ்‌ கொண்டவனே. சூர்ய மண்டல மத்யவர்த்தியாக 
இருப்பவனே. இந்த உலகத்தை காப்பவனாக இருக்கிறாய்‌. சந்திரன்‌, அக்னி 
ஆகியோர்களின்‌ தேஜஸ்‌ உன்னுடைய தேஜஸ்ஸிலிருந்து வருகிறது; அதனாலேயே 
அவர்கள்‌ ஒளிர்கிறார்கள்‌. 


838. ஸ்ர ஸப்தஜிஹ்வாய நம: 

யக்‌ஞ வாடமக்‌£ன த்‌*ருஷ்ட்யாதி* உள்ள 'ஸப்தஜிஹ்வனே” 
தோயஜாங்க்‌ரியலி நமிபெ ஸலஹென்ன த“யதி” 
அக்‌ன்யந்தர்க'த பரபபுராமனே ॥ரணெம்பெ” 
யக்‌*ஞவ்ரத ஜமத”“க்‌“னிகெ்‌ ஸப்தரிஷி பத“வித்தி 


யக்ஞங்களில்‌ வளர்க்கப்படும்‌ நெருப்பினையே கண்களாகக்‌ கொண்ட 
'ஸப்தஜிஹ்வனே' உன்‌ பாதங்களில்‌ விழுந்து வணங்குகிறேன்‌. கருணையுடன்‌ 
என்னை அருள்வாயாக. அக்னியின்‌ அந்தர்கதனான பரசுராமனே. உன்னை 
வணங்குகிறேன்‌. யக்ஞங்களால்‌ உன்னை வணங்கிய ஜமதக்னிக்கு ஸப்தரிஷியில்‌ 
ஒரு பதவியை அளித்தாய்‌. 


839. ஸ்ரீ ஸப்த்யைதஸே நம: 

பஹு தேஜஸ்ஸுள்ளவனு “ஸப்த்யைதா” நமோ நினகெ” 
மஹாஞானி ஸப்தரிஷிகள வர்த்தி'ஸுவி நீனு 
மஹாயக்‌ஞத*லி ஸப்தவனஸ்பதி ஸமிதா£தி” 

ஸோம ஹவிஷ்ய பாகதி: ப்ரீதிஸுவவரு நின்னன்ன 


அபாரமான தேஜஸ்‌ கொண்டவனே. ஸப்த்யைதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மகாஞானிகளான ஸப்தரிஷிகளை காப்பவனே. மஹாயக்ஞத்தில்‌ ஸப்த வனஸ்பதி, 
ஸமித்து, ஸோம, ஹவிஸ்‌ ஆகியவற்றால்‌ உன்னை அனைவரும்‌ 
திருப்திப்படுத்துகிறார்கள்‌. 


254 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


840. ஸ்ரீ ஸப்தவாஹனாய நம: 

“ஸப்தவாஹன' நீ பஹ்வன்ன ப்ராப்தி மாடு விநமோ 
ஸப்தாஷ்வ ஸூர்ய நியாமகனு ஸ்ரீமன்‌ நாராயண 
ஸப்த சந்தஸ்க வைதீக மந்த்ரக“ளயுக்‌ ஸூர்யாந்தஸ்த” 
ஸப்தத்வக்‌ மொத”லாத” தா“து ஸப்த ப்ராணாந்தஸ்த*னு 


ஸுப்தவாகனனே. நீ அபாரமான பல சுகங்களை பக்தர்களுக்கு அளிக்கிறாய்‌. ஏழு 
குதிரைகளை பூட்டிய தேர்‌ கொண்ட சூரியனை நீ நியமனம்‌ செய்கிறாய்‌. ஸ்ரீமன்‌ 
நாராயணனே. ஸப்த சந்தஸ்‌ கொண்ட வைதீக மந்திரங்களால்‌ புகழப்படுபவனே. 
சூரியனில்‌ அந்தர்யாமியாக இருப்பவனே. ஏழு தாதுகளால்‌ ஆன தேகத்தில்‌ 
இருப்பவனே. ஸப்த ப்ராணர்களில்‌ இருப்பவனே. 


841. ஸ்ரீ அமூர்த்தயே நம: 

யுத்‌சத*தி* கீர்த்யாதி£கள கொடு*வுத*கெறாக்இு உள்ள 

மாத'வ 'அமூர்த்தியே' நமோ நமோ எம்பெ: நினகெ” 
அஸ்தூ”£ல அப்ராக்ருதவு நின்னதே'ஹ நீ அவ்யக்த 

ம்ருதி “அரூபம்‌ அக்ஷரம்‌ பி*ரம்ம ஸத்‌*யாஃவ்யக்தம்‌' எந்து” 


போரில்‌ வெற்றியை கொடுப்பதற்கு சக்தி உள்ள மாதவனே அமூர்த்தயே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அஸ்தூல, அப்ராக்ருதமான தேகம்‌ கொண்டவனே. 'அரூபம்‌ அக்‌ 
ஷரம்‌' என்று ஸ்ருதிகள்‌ உன்னை புகழ்கின்றன. 


842. ஸ்ரீ அனகா'ய நம: 

ஸர்வ கார்யமாள்புத*கெ ஸமர்த்த்‌ இந்தி“ரியக“ள 
ஸ்ரீவரனே நீ ப்ராப்தி மாடி'ஸுவி 'அனக” நமோ 
யாவ பாபவு நினகி'ல்ல பாபமமஒ9ன்ய அனக' 
ஸர்வதோ*ஷ க'ந்த*தூ'£ர ஞானானந்த” பச௫லரூப 


அனைத்து செயல்களையும்‌ செய்வதற்கு சமர்த்தனே. இந்திரியங்களுக்கு சக்தியை 
கொடுப்பவனே. அனகனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எவ்வித பாவங்களும்‌ 
உனக்கு இல்லை. எவ்வித தோஷங்களும்‌ உனக்கு இல்லை. ஞானானந்த பல 
ரூபனே. 


843. ஸ்ரீ அசிந்த்யாய நம: 
அபீ£ஷ்ட கொடலிக்கெ காரணனெந்து” த்‌'யானிஸி 
கொம்புசத*க்கெ யோக்‌?ய நீ 'அசிந்த்ய' நமோ நமோ எம்பெ': 
அத்‌“பு'த மஹிம ஸாகல்யேன சிந்திதுமமக்ய 

“அப்ராப்ய மனஸாஹ்ஹ' எந்திஹுது* வேத£த ல்லி 


255 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


இஷ்டார்த்தங்களை கொடுப்பதற்கு நீயே காரணம்‌ என்று த்யானம்‌ செய்வதற்கு 
யோக்யன்‌ நீயே. அசிந்த்யனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய அற்புத 
மகிமைகளை முழுவதுமாக சிந்திப்பதற்கு அசாத்தியமானது. அப்ராப்ய மனஸாஹஹ 
என்று வேதம்‌ உன்னை புகழ்கிறது. 


844. ஸ்ரீ ப'யக்ருத்‌ ப/யனாமனாய நம: 

தே*ஹஸம்பர்ந்த* ஜீவரிகெ்‌ கொடு“ வவனு நீனு 
தேூஹாபி'மானஹார 'ப'யக்ருத்‌ பயனாம்‌” நமோ 
மஹது£ஷ்டரிகெ” ப'யக்ருத்‌ பக்த பயஹர நீனு 
மஹத்பி'ரம்மாண்டா”தி: ஸ்ருஷ்டாபாதா அத்தா ஸர்வே 


ஜீவர்களுக்கு தேக சம்பந்தத்தை கொடுப்பவன்‌ நீயே. அதே தேக அபிமானத்தை 
விடுவிப்பவனும்‌ நீயே. பயக்ருத்‌ பயனாஷனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மஹா 
துஷ்டர்களுக்கு பயத்தை கொடுத்து, அதே பயத்தை போக்குபவனும்‌ நீயே. 
மஹத்தான இந்த பிரம்மாண்டத்தை ஸ்ருஷ்டி செய்த பாதனே. ஸர்வேஷனே. 


845. ஸ்ரீ அணுர்ப்‌'நஹதே நம: 

ள௦க்ஷ்ம நீ அணுமஹத்‌ ஸ்வரூபவந்த “அணுர்ப்‌*ருஹத்‌' 
நமோ எம்பெ்‌ நீ அணோரணிபான்‌ மஹிதோமஹீயான்‌ 
ஆம்னாய ஸாருதிரெ நீ அணுவொளு அந்தர்க”த 
க'னமஹா ப்‌*ருஹதிகு* தொ£ட்‌*டூவ ஸர்வவ்யாபியு 


அணு, மஹத்‌, ஸுூக்ஷ்ம என ஸ்வரூபங்களை கொண்டிருப்பவனே. 
அணுூர்ப்ருஹதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ அணுவைவிட அணுவானவன்‌. 
மஹத்தை விட மஹத்தானவன்‌. என்று வேதங்கள்‌ உன்னை புகழ்கின்றன. நீ 
அணுவில்‌ அந்தர்கதனாகவும்‌, மிகப்‌ பெரிய பொருட்களில்‌ அதனைவிட பெரியதாக 
இருப்பவன்‌. அனைத்து இடங்களிலும்‌ வ்யாபித்திருப்பவன்‌. 


846. ஸ்ரீ கருதஸ்தூ“லாய நம: 

க்ருத சிக்கரூபவான்‌ புஷ்டரூபவான்‌ “க்ருதஸ்தூ£ல” 
ஸ்ரீற நமோ நினகெ* வாமனரூபத”லி நீனு 
தோரிஸிதி” நின்னய த்ரிவிக்ரம ப்‌'நுஹத்‌“ரூபவ 
ஈஸ நீ ஸுகசித்ரூப அப்ராக்ருத அவிகார 


சிறிய மற்றும்‌ பெரிய ரூபத்தை கொண்டவனே. க்ருதஸ்தூலனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நீ வாமன ரூபத்தில்‌ வந்து, உன்னுடைய மிகப்பெரிய 
த்ரிவிக்ரமனான பெரிய ரூபத்தை காட்டினான்‌. சுகசித்‌ ரூபனே. அப்ராக்ருதனே. 
மாற்றங்கள்‌ இல்லாதவனே. 


847. ஸ்ரீ கு'ணப்‌'ருன்‌ நிர்கு*ணாய நம: 


256 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப்ராணதா“ரணக்கு தே£ஹத்யாக*க்கு காரண நீனு 
“குணப்‌'நுஹன்‌ நிர்குண நமோ நமோ எம்பெ* ஸர்வஸ்வாமி 

ஆனந்த: பலஞான மொதலாத” அனந்த கு£ண 

குணஸ்வரூப ப்ராக்ருத கு£ணவர்ஜித நிர்தோ£ஷ 


பிறப்புக்கும்‌, இறப்புக்கும்‌ காரணன்‌ நீயே. குணப்ருன்‌ நிர்குணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஸர்வஸ்வாமியே. ஆனந்த, பல, ஞான முதலான அனந்த 
குணங்களை கொண்டவனே. குண ஸ்வரூபனே. ப்ராக்ருத குணங்கள்‌ அற்றவனே. 
நிர்தோஷனே. 


848. ஸ்ரீ மஹதே நம: 

அபரிமித ஞானாதி“மத்வதி*ந்த” ம்ரேஷ்ட “மஹான்‌” 
ஸ்ரீபதே நமோ நினகெ* ஸர்வோத்தமனு நீனேவே 

ஸ்ரீ பத்‌'மஜ மமிவாதி* ஸர்வவிஷயக' ஞானவு 
எுபூர்ணவாகி* அனாலோசனெயா நினகெ” உண்டு 


அபாரமான ஞானாதிகளால்‌ ஸ்ரேஷ்னே. மஹதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ர்பதியே. ஸர்வோத்தமனே. ஸ்ரீ; பிரம்மன்‌, ருத்ரர்‌ , முதலானோரைப்‌ பற்றி 
அனைத்து விஷயக ஞானத்தையும்‌ முழுமையாக சிந்திக்காமலேயே கொண்டவன்‌ நீ. 


849. ஸ்ரீ அத்‌“ருதாய நம: 

யுத்‌“த'தா'ரண ஸாமர்த்‌'ய நினகு“ண்டு நீ கொடு“வி 

யுத்‌*த'தா'ரண ஸாமர்த்‌'ய நின்னிச்செயிம்‌ பதாயோக்‌“ய 
“அத்‌'ருத' நமோ நினகெ” ஸ்வதந்த்ரப£லாதி: பூர்ண 

ஆதார நினகெ” யாரூ இல்லா நீனே ஸார்வாதா'ர 


யுத்தத்தை செய்யும்‌ சாமர்த்தியம்‌ உனக்கு உண்டு. நீ யதா யோக்யமானவர்களுக்கு 
அதனை கொடுக்கிறாய்‌. அத்ருதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்வதந்த்ரமாக பல 
(வலிமை) ஆகியவற்றை முழுமையாக கொண்டவனே. உனக்கு ஆதாரம்‌ என்று 
யாரும்‌ இல்லை. நீயே ஸர்வாதாரன்‌. 


850. ஸ்ரீ ஸ்வத்‌'ருதாய நம: 
“ஸ்வத்‌'ருத' தூனதா”ரி நமோ ஸ்ரீகர நாராயண 
“ஆதித்ய சந்த்‌“ரானபி மங்க” சக்ர மமங்க*ப்ரஸுூனெள 
க்‌£ய நிதி த*தா£ன: சிந்த்ய: கராப்‌'யாம்‌ வஸு தர்பய 
ந: ஸ்வாந்தஸ்த” லக்ஷ்மி க*ரடா்ம்ஷ ஸம்ஸ்த”:' மந்த்ரஜப்ய 


ஸ்வத்ருதனே. செல்வங்களுக்கு ஆதாரமானவனே. ஸ்ரீகர நாராயணனே. ஆதித்ய 
சந்த்ரானபி என்னும்‌ மந்திரத்திற்கு உரியவனே. 


257 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


851. ஸ்ரீ ஸ்வாஸ்த்‌“யாய நம: 

உத்தம ரீதியந்த£லி தத்தத்‌ யோக்‌*யதெ அரிது 

ப£க்தரிகெ்‌ மோக்ஷ ப்ராபகனாகி”ருவி நீ ஸ்ரீஸ 

ஆத்‌“த”ரிந்த” “ஸ்வாஸ்த்யனெந்தெ£னிஸுவி' நமோ நினகெ” 
ஸ்வேத த்‌“விப அனந்தாஸன வைகுண்டஸ்வாமி 


உத்தம ரீதியில்‌ அவரவரகளின்‌ யோக்யதைகளை அறிந்து, பக்தர்களுக்கு 
மோட்சத்தை அருள்பவனாக இருக்கிறாய்‌. ஸ்ரீஷனே. ஆகையால்‌ ஸ்வாஸ்த்ய என்று 
அழைக்கப்படுகிறாய்‌. ஸ்வேதத்வீப, அனந்தாஸன, வைகுண்டத்தில்‌ இருப்பவனே. 
ஸ்வாமியே. 


852. ஸ்ரீ ப்ராக்‌'வம்பமாய நம: 

உத்தம ரீதியலி ப'ருவவனு பரந்து' நீனு 

பு£த்‌“ தியலி நில்லுவி 'ப்ராக்‌*வம்' நமோ நமோ எம்பெ்‌ 
பத்‌*மஜாதி்‌ ஞானி ஸுரவம்மக்கு ப்ராக்‌ நாராயண 
பிரம்ம ஜனக தூர்வாஸாதி' ஞானிகள்‌ ப்ராக்‌ ஹம்ஸனு 


உத்தமமான வகையில்‌ தரிசனம்‌ அளித்து, அனைவரின்‌ புத்தியிலும்‌ நிற்பவனே. 
ப்ராக்வம்ஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்மனில்‌ துவங்கி அனைத்து 
தேவர்களுக்கும்‌ நீயே ப்ராக்‌ நாராயணன்‌. பிரம்ம, துர்வாஸர்‌ முதலான ஞானிகளுக்கு 
நீயே ப்ராக்‌ ஹம்ஸன்‌. 


853. ஸ்ரீ வம்மவர்த்த*னாய நம: 

ஸோமவன்னு குரிது அபி'வ்யக்தி ஆகு“ வவ 
ஸுமனோஹர 'வம்றவர்த்த'னனே' நமோ நினகெ” 
கமலாஸனாதி* ஞானிமிஷ்ய வம்மவர்த்தசன ஹம்ஸ 
அமலடமர்க்த பாண்ட “வாதி*க*ள வம்மவர்த்‌*த*ன 


யாகத்திற்கு பலனாக தோன்றுபவனே. மனோகரனே. வம்ஷவர்த்தனனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பிரம்மன்‌ முதலான ஞானி சிஷ்யர்களின்‌ வம்சத்தை வளர்ப்பவனே. 
ஹம்ஸுனே. அபாரமான பக்தர்களான பாண்டவாதிகளின்‌ வம்சங்களை வளர்த்தவனே. 


854. ஸ்ரீ பா'ரப்‌*ருதே நம: 

ஸோமதா "ரக 'பா“ரப்‌'ருத்‌” நமோ நமோ எம்பெ்‌ 
பூ.மிமொத:லாத: பிீரம்மாண்ட'வ கூர்மரூபதி*ந்த* 
ஸ்வாமி நீ ஹொத்திஹியோ ஹாகே*வே ஸர்வ சராசர 
மூர்த்தாஃமூர்த்தவஸ்துக'ளிகெ' நீ ஸ்வதந்த்ர ஆதார 


258 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அமிர்தத்தை ஏந்தியவனே. பாரப்ருதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூமி முதலான 
பிரம்மாண்டத்தை, கூர்ம ரூபத்தினால்‌ தாங்கிய ஸ்வாமி நீ. அப்படியே அனைத்து 
சராசர வஸ்துகளுக்கு நீயே ஸ்வதந்த்ர ஆதாரமானவன்‌. 


855. ஸ்ரீ கதி“தாய நம: 

ஸ்தோமாதி: வேத*க*ளிந்த* ப்ரதிபாதி“த “அதித” 

நமோ நினகெ:வேதே“ஸ்ச ஸர்வை ரஹமேவ வேத்‌'ய: 
ஸமாஸ்த்ரயோனித்வாத்‌ தத்துஸமன்வயாத்‌ ஸுர்வேவேதா“யத்‌ 
பத“மாமனந்தீ விஷ்ணு: ஸர்வத்ரகீயதே”' ஹீகெ” 


வேதங்களால்‌ ப்ரதிபாதனை செய்யப்படுபவனே. கதிதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. வேதைஸ்ச ஸர்வை, சாஸ்த்ர யோனித்வாத்‌, தத்துஸமன்வயாத்‌, 
ஸுர்வேவேதாயத்‌  பதமாமனந்தி, விஷ்ணு: ஸர்வத்ரகீயதே போன்ற ப்ரம்ம 
ஸுூத்ரங்கள்‌ மற்றும்‌ வேத மந்திரங்கள்‌ ஆகியவற்றால்‌ போற்றப்படுபவனே. 


856. ஸ்ர யோகி“்னே நம: 

மக்திமந்த 'யோகி* நமோ நமோ எம்பெ” பக்திரூப 
மோசக ஸூக்ஷ்மாகஸூக்ஷ்ம அம்ருத ஞானாம்ருத ஆப்யா 
யனீவ்யாபினி வ்யோம ரூபிண்யவந்தனு அணிமா 

மஹிம ப்ராப்தி லகி*மா ப்ரகாம ஈபமித்வா ப்ராகாம்யா 


சக்திவான்‌ யோகினே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சக்தி ரூபனே. சம்சார 
சாகரத்திலிருந்து விமோசனம்‌ கொடுப்பவனே. சூக்ஷ்ம, அத்க்ஷ்ம என 
வ்யாபித்திருப்பவனே. அம்ருதனே. ஞானாம்ருதனே. அனைத்து இடங்களிலும்‌ 
வ்யாபித்திருப்பவனே. தேவலோகத்தில்‌ ரூபம்‌ கொண்டவனே. அணிமா மகிமா 
லகிமா ஆகிய மகிமைகளை கொண்டவனே. ஒளிமயமானவனே. ஸ்வதந்த்ரனே. 


857. ஸ்ரீ யோகீ'பமாய நம: 

ரதா*ஸ்வக“ள ஸம்ப“ந்த'காரி வாயுதே*வரிகெ' 

அதி'பநீ ‘யோகீ£மமனே நமோ எம்பெ' மஹராஜா 

தேூஹரத: சக்ஷுராதி*க*ளஸ்வ உமா லகா“ம்‌ 

ருத்‌“ரஸாரதி” மனஸ்‌ ஸம்ப'ந்த*வாயு நீ ரதிக 

குதிரைகள்‌ கட்டிய ரதங்களுக்கு சம்பந்தப்பட்டவரான வாயுதேவருக்கு அதிபதி நீயே. 
யோகீஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தேகம்‌ என்னும்‌ ரதத்திற்கு நீயே 


மகாராஜா. கண்களே குதிரைகள்‌. பார்வதிதேவி லகான்‌ பிடிக்க, ருத்ரதேவர்‌ சாரதியாக 
இருக்க, மனஸ்ஸினை வாயுதேவர்‌ செலுத்த, நீயே ரதிகனாக இருக்கிறாய்‌. 


858. ஸ்ரீ ஸர்வகாமதா'ய நம: 
ஞானாதி்‌ ஸர்வமனோரத” ஈவ 'ஸர்வகாமதா* 


259 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஆனமோ ப£க்தேஷ்டப்ரத” ஸ்ரீய:பதி மஹா உதா:£ரி 
க்ஷோணியலி ஜீவர்க*ள புண்யபாபயோக்‌*யதெய 
அனுஸரிஸிர்ப ஸர்வரிகு” மனோரதவ ஈவி 


ஞானம்‌ முதலான அனைத்து இஷ்டார்த்தங்களையும்‌ கொடுப்பவனே. ஸர்வகாமதனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களின்‌ இஷ்டங்களை நிறைவேற்றுபவனே. 
லட்சுமிதேவியின்‌ தலைவனே. கருணை உள்ளம்‌ கொண்டவனே. இந்த பூமியில்‌ 
ஜீவர்கள்‌ செய்யும்‌ புண்ய, பாவங்களுக்கு ஏற்ப, அவர்களின்‌ யோக்யதைக்கு ஏற்ப, 
அனைவருக்கும்‌ அந்தந்த தக்க மனோரதங்களை வழங்குபவனே. 


859. ஸ்ரீ ஆஸ்ரமாய நம: 

சென்னாகி* ஹ்ருத*யகுஹெயொள்‌ குப்த ஆஸ்ரம்‌ நமோ 
ஏனு ஸ்ரமரஹித அங்ரமர முக்தர ஸ்வாமி 

ஹனுமந்தகெ' ங்ரமவில்ல ஹனுமனஸ்வாமி நீனு 
தானவரிகெ* ஆஸமந்தாத்‌ ங்ரம கொடு“ வவனு 


இதய குகைக்குள்‌ ரகசியமாக மறைந்திருப்பவனே. ஆஸ்ரமனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எவ்வித சிரமங்களும்‌ இல்லாதவனே. பக்தர்களின்‌, முக்கர்களின்‌ 
ஸ்வாமியே. ஹனுமந்தனுக்கு எவ்வித சிரமமும்‌ இல்லை. அத்தகைய 
ஹனுமந்தனின்‌ ஸ்வாமி நீ. அசுரர்களுக்கு அபாரமான சிரமங்களை கொடுப்பவன்‌ 
நீயே. 


860. ஸ்ரீ ம்ரமணாய நம: 

ஞானக்கெ காரணனு ஞான ஸாத'ன மாடி'ஸுவி 
ஞான பூர்ண:ஸ்ரமண' நமோ நமோ எம்பெ்‌ நினகெ” 
ஞானயோக: ஆசரிப ஸன்யாஸிகளு நின்ன 

த்‌ யானிஎுவரு ஸர்வதா” அந்தா” மஹாப்ரபு வ்யாஸ 


ஞானத்திற்கு காரணன்‌ நீயே. ஞானத்திற்கான ஸாதனைகளை நீயே செய்விப்பாய்‌. 
ஞானபூர்ணனே. ஸ்ரமணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஞான யோகத்தை 
பின்பற்றும்‌ சன்யாசிகள்‌ உன்னையே தியானம்‌ செய்கின்றனர்‌. எப்போதும்‌ 
இருப்பவனே. எல்லை அற்றவனே. மஹாபிரபுவே. வ்யாஸனே. 


861. ஸ்ரீ க்ஷமாய நம: 

ஸ்ரீ பூ' மத்து பிரம்ம பமிவ ஸக்ர ஸர்வதேவர்கள 
த்‌*யுப்‌'யாதி'க'ளன்னு நீ ஸஹன மாள்பி “க்ஷம்‌” நமோ 
ஹே பகவன்‌ நீ ஸ்ஹன ஸக்இகா”“தா”£ரனாகி'ஹி 

ஈ பூ. மிதேஃவிய க்ஷமாமக்திகெ* ஆதார நீனே 


260 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


லட்சுமிதேவி, பிரம்ம, ருத்ர, இந்திர என அனைத்து தேவர்களின்‌ தவறுகளையும்‌ நீ 
சகித்துக்‌ கொள்கிறாய்‌. க்ஷமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஹே பகவானே. நீ 
சகிப்புத்தன்மைக்கு ஆதாரமாக இருக்கிறாய்‌. இந்த பூமிதேவியின்‌ சகிப்புத்‌ தன்மைக்கு 
ஆதாரம்‌ நீயே. 


862. ஸ்ரீ எஃ*பர்ணாய நம: 

ஈ பூமி ஸம்யக்‌ வ்யாபிஸிஹ 'எ௦பர்ண' நமோ எம்பெ்‌ 

ஸம்பூர்ணத்வதி“ந்த“லி “ஸு பாலன கர்த்ருத்வதி”ந்த” 

நீ பர்ண' ஸ்ரீவிஷ்ணு ரஹஸ்யோக்தி ஹீகெ' இருவுது” 
“பத்ரம்‌ ஸர்வக'தத்வேன பர்ணபாலன ரூபணாத்‌' 


இந்த பூமி முழுக்க வ்யாபித்திருப்பவனே. ஸுபர்ணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சம்பூர்ணனாக இருப்பதால்‌ நீ 'ஸு' . அனைவரையும்‌ காப்பதால்‌ நீ 'பர்ண' . என 
விஷ்ணு ரகஸ்ய கிரந்தம்‌ உன்னை - பத்ரம்‌ ஸர்வகதத்வேன பர்ணபாலன 
ரூபணாத்‌' என்று இதையே சொல்கிறது. 


863. ஸ்ரீ வாயுவாஹனாய நம: 

தூனவாஹக நீனு '(வாயுவாஹன' நமோ எம்பெ்‌ 
தன வீவிப்‌க்தகெ” ஹஸ்த “த்வயதி”ம்‌ பாசி பாசி 
ஞான பலபூர்ண ஸ்வரூப நீனு வாய்வாதி'கள 
ஞானாதி: தா£தனாகி*ருவி வாய்வந்தர்க“தனாகி” 


பசு வாகனனே. வாயுவாஹனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்‌ பக்தர்களுக்கு நீ, 
உன்‌ இரண்டு கைகளாலும்‌, அபாரமான செல்வத்தினை அள்ளி அள்ளிக்‌ 
கொடுக்கிறாய்‌. ஞான பல பூர்ண ஸ்வரூபனே. வாயுதேவர்‌ முதலானோருக்கு ஞானம்‌ 
வழங்குபவனே. வாயுவின்‌ அந்தர்கதனாக இருப்பவனே. 


864. ஸ்ரீ தீனுத'ராய நம: 

'தானுர்த'ரனே' வஜீராதி' ஆயுத'த*ரனே நமோ 
வைஷ்ணவ தூனுஸ்‌ பரறஈராம ரூபதி: த*ரிஸிதி்‌ 
ஆ த'னவ ஹுூடி* அதுலாஸுரன்ன கொந்தி: ராமா 
தூனுஸ்ரேஷ்ட ஸார்ங்க” த'னுர்தா'ரியே ஸதா” ரணு 


தனுர்தரனே. வஜ்ர முதலான ஆயுதங்களை தரித்தவனே. வைஷ்ணவ தனுஸ்ஸினை, 
பரசுராம ரூபத்தினால்‌ நீ தரித்தாய்‌. அதனை ஏந்தி, பற்பல அசுரர்களை கொன்றாய்‌. 
ராமனே. தனுஸ்களில்‌ சிறந்ததான ஷார்ங்க என்னும்‌ தனுஸ்‌ ஏந்தியவனே. உன்னை 
எப்போதும்‌ நான்‌ வணங்குகிறேன்‌. 


865. ஸ்ரீ த'னுர்வேதாய நம: 
அஸ்த்ரோபயோக*“க்‌“ஞ ப்‌'ருத்யருள்ளவ 'த*னுர்வேதனே' 


261 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸதா” நமோ அர்ஜுனேந்த்‌“ராதி” நின்ன ப்‌'ருத்யருகளிம்‌ 
அஸ்த்ரக*ளனு ப்ரயோகி“ஸி நிவாத கவசாதி: 
தை“த்யர நிரோத'கெ:ய்ஸிதி: ப்‌*ருத்ய ப்ரிய ஸ்ரீகிருஷ்ண 


அஸ்திர ப்ரயோகம்‌ செய்யும்‌ ப்ருத்யர்களை கொண்டவனே. தனுர்வேதனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. அர்ஜுன, இந்திர முதலான உன்னுடைய ப்ருத்யர்கள்‌ மூலமாக 
அஸ்திரங்களை ப்ரயோகம்‌ செய்தாய்‌. பற்பல தைத்யர்களை கொன்றாய்‌. 
ப்ருத்யப்ரியனே கிருஷ்ணனே. 


866. ஸ்ரீ தீண்டா்‌ய நம: 

நினகி'ந்தலு ஜீவரனு ந்யூனராகி' மாடூ*வி 

ஞான ஸுக* தேஜஸ்‌ பல பூர்ண தண்ட“ நமோ எம்பெ்‌ 
அனிமிஷத்‌'வேஷிக'ளு தை“த்யரன்னு த*ண்டி'ஸுவி 
வேணுகோபால வாமன ஸதா” நினகெ: ரணு 


உன்னைவிட ஜீவர்களை குறைவானவர்களாகவே ஆக்குகிறாய்‌ (ஸர்வோத்தமனே). 
ஞான, ஸுக, தேஜஸ்‌, பல ஆகியவற்றை பூர்ணமாக கொண்டவனே. தண்டனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தேவர்களின்‌ எதிரிகள்‌, தைத்யர்களை நீ தண்டிக்கிறாய்‌. 
வேணுகோபாலனே. வாமனனே. எப்போதும்‌ உன்னை வணங்குகிறேன்‌. 


867. ஸ்ரீ தயயித்ரே நம: 

ப“க்தரிகெ” ஸந்தோஷ ஒத”“கி*எ௦வி *த*யயிதா: 

ஸதா நமோ ப£க்தத்விட்‌ தை“த்யஸம்ஹாரி ப£லபூர்ண 
ப்ரதியொந்து” பி“ரம்மன தி*னத”“ல்லு அவதரிஸி 
தைத்ய நிக்‌“ரஹ ப”க்தானுக்‌“ரஹ மாள்பி ஸ்ரீய:பதே 


பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவனே. தயயித்ரே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தர்களை காப்பவனே. தைத்யர்களை கொல்பவனே. பலபூர்ணனே. அனைத்து 
பிரம்மனின்‌ நாளிலும்‌ அவதரித்து, தைத்யர்களை கொன்று, பக்தர்களை அருள்பவனே. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


868. ஸ்ரீ தியாய நம: 

பக்தரிகெ்‌ அபீ'ஷ்டவ ஈவி தயா” நமோ எம்பெ்‌ 
ப£க்தருக*ளு அஸாது' விஷய மக்‌“னராக*தெ”* 
இந்த்‌“ரிய நிக்‌'ரஹமாள்ப க்ரியானியாமக ஸ்வாமி 
ப£க்தஞானானந்தா”“த்‌“யபீ'ஷ்ட ப்ரதா*த தோ“*ஷதூ”“ர 


பக்தர்களின்‌ அபீஷ்டங்களை அருள்பவனே. தயாய நம: உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்‌ பக்தர்கள்‌, தகாத விஷயங்களில்‌ ஈடுபடாமல்‌, இந்த்ரிய நிக்ரஹங்களை 


262 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அருள்கிறாய்‌. அனைத்து செயல்களையும்‌ செய்விப்பவனே. ஸ்வாமியே. பக்தர்களுக்கு 
ஞான, ஆனந்த, அபீஷ்டங்கள்‌ ஆகியவற்றை அருள்பவனே. தோஷங்கள்‌ அற்றவனே. 


869. ஸ்ரீ அபராஜிதாய நம: 

அனங்வர ஜஸ்வர்ய ஸ்வரூப “அபராஜித” நமோ 
நினகி*ந்த உத்தமரில்லத ந்தவ அஜித நீ 
நினகபஜயவில்ல அபராஜிதாஹ்வய ஓ 

ஷதி'ய ஸக்தி நின்ன அதீ'ன நியம்யவு ஸ்ரீ 


அழியாத செல்வங்களின்‌ ஸ்வரூபனே. அபராஜிதனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உன்னைவிட உத்தமர்கள்‌ யாருமில்லை. அஜிதனே. உனக்கு தோல்வி என்பது 
எப்போதும்‌ இல்லை. தோல்வியில்லாமையை கொடுக்கும்‌ மருந்தின்‌ சக்தி உன்‌ 
அதீனமாகவே இருக்கிறது. நீயே அனைத்தையும்‌ நியமிப்பவன்‌. லட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. 


870. ஸ்ரீ ஸர்வஸஹோனியந்த்ரே நம: 

ஸர்வ ஓஜஸ்‌ நியாமகனு ஸர்வேந்தி*ரிய றக்இய 
ஸர்வ நியமன மாடு£தி நீ 'ஸர்வஸஹோனியந்தா” 
ஸர்வதா” நமோ நினகெ: தே*வரிஷி நரஸ்ரேஷ்ட 
ஸர்வாதா”ர நியந்த்ருவாகி* இருவி நீ ஸர்வஸ்வாமி 


அனைத்து சக்திகளின்‌ நியாமகனே. அனைத்து இந்திரியங்களின்‌ சக்திகளையும்‌ 
நியமனம்‌ செய்விப்பவன்‌ நீயே. ஸர்வஸ்ஹோனியந்த்ரே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தேவரிஷியிலிருந்து நரஸ்ரேஷ்டர்‌ வரையில்‌ என அனைவருக்கும்‌ 
ஆதாரமானவனே. அனைவரின்‌ நியாமகனாக நீயே இருக்கிறாய்‌. ஸர்வஸ்வாமியே. 


871. ஸ்ரீ நியமாய நம: 

ஸர்வஜீவ நியாமகனு “நியம்‌ நமோ எம்பெ்‌ 
ஸர்வஜீவரு ஈபமிதவ்யரு நீனேவெ ஈஸானு 
அவரவரஸ்வரூப யோக்‌“யதா ஸ்வபா'வகர்ம 
இவு அரிது த்ரிகரண எமாதூன நியமிபி 


அனைத்து ஜீவர்களையும்‌ நியமிப்பவனே. நியமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அனைத்து ஜீவர்களைவிட உத்தமன்‌ நீயே. ஈஸனே. அவரவர்களின்‌ ஸ்வரூப 
யோக்யதையை, ஸ்வபாவ கர்மங்களை அறிந்து, அவர்களின்‌ த்ரிகரணங்களால்‌ 
ஸாதனைகளை செய்விப்பவனே. 


872. ஸ்ரீ பமாய நம: 
ப்ராப்ய ஐஸ்வர்ய நிர்மிஸி ஒத*கு*“வ யம” நமோ 
தப்பதெ்‌ த்ரிகரணதி*ம்‌ ஸாத'ன மாள்பஜீவரிகெ” 


263 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப்ராப்ய எுக“ஞானாதி': ஐஸ்வர்ய நிர்மிஸி ஸாத'ன 
பலவாகி: கொடு“வி நீ க்‌ ருணீவைஷம்யரஹித 


அனைத்து ஐஸ்வர்யங்களையும்‌ நிர்மாணம்‌ செய்து, அருள்பவனே. யமனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. தங்களின்‌ த்ரிகரணங்களால்‌ தவறாமல்‌ ஸாதனைகளை 
செய்யும்‌ ஜீவர்களுக்கு, அந்த ஸாதனைகளின்‌ பலனாக - ஸுக, ஞான, 
ஐஸ்வர்யாதிகளை அருள்பவனே. ஒளிர்பவனே. பாரபட்சம்‌ அற்றவனே. 


873. ஸ்ர ஸத்யவதே நம: 

மங்ரேஷ்டதம மஹாகு“ணவந்தனு “ஸத்யவான்‌” நமோ 
ப்ரக்ருஷ்ட ஆம்னாயாதி* ஸதா£க*மகள்கு* அமித 
உத்க்ருஷ்ட கு£ணகு'ணார்ணவ தோ ஷதூ ரனு நீனு 
மங்ரேஷ்டதம ஸ்ரீமன்‌ நாராயண ஸ்ரீம்‌ ஸர்வகர்த 


ஸர்வோத்தமனே. மஹாகுணவந்தனே. ஸத்வதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
வேதாதி அனைத்து ஆகமங்களும்‌ சிறந்தவனான உன்னையே புகழ்கின்றன. 
குணங்களின்‌ ஸாகரமே. தோஷங்கள்‌ அற்றவனே. நீயே ஸர்வோத்தமன்‌. ஸ்ரீமன்‌ 
நாராயணன்‌. லட்சுமிதேவியின்‌ தலைவனே. அனைத்தையும்‌ செய்பவன்‌. 


874. ஸ்ரீ ஸாத்விகாய நம: 

ப*க்தருக*ளன்ன ஞானவந்தரன்னாகி* மாடு வவ 
ப£க்தேஷ்ட “ஸாத்விக” நமோ ஸ்ரீம்‌ ஸ்ரீமன்‌ நாராயண 
ஸத்வ ஸத்வ மஹாஸத்வ ஸூக்ஷ்ம ஸத்வ சதுர்முக” 
மொத்‌லாத: ஸாத்‌'வ ஜனர்கெ* ஸுக” ஸதா கொடு£வி 


உன்‌ பக்தர்களை ஞானவந்தராக ஆக்குகிறாய்‌. பக்தர்களால்‌ விரும்பப்படுபவனே. 
ஸாத்விகனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. ஸ்ரீமன்‌ 
நாராயணனே. மஹாஸத்வரான, ஸூக்ஷ்ம ஸத்வரான சதுர்முக பிரம்மதேவரே 
முதலான அனைவருக்கும்‌ எப்போதும்‌ சுகத்தை கொடுப்பவனே. 


875. ஸ்ர ஸத்யாய நம: 

ப£க்தரு ஸாத்விக ஸ்வபா”விக”“ளன்னு குரிது நீ 
ப*க்தப்ரிய ஹோகுவிநீனாகி* “ஸத்ய” நமோ எம்பெ்‌ 
ஸத்யப்ரிய ப'க்தேஷ்ட ஸத்யஞானானந்த” விஸ்வ 
வ்யாபக ஸத்யவந்தர போஷக தைத்ய ஸம்ஹார 


ஸாத்விக ஸ்வபாவங்களை கொண்ட பக்தர்களைக்‌ குறித்து நீயே செல்வாய்‌. 
பக்தப்ரியனே, ஸத்யனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸத்யப்ரியனே. பக்தர்களால்‌ 


264 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


விரும்பப்படுபவனே. ஸத்யஞானானந்தமயனே. விஷ்வவ்யாபகனே. ஸந்தவந்தர்களை 
காப்பவனே. தைத்யர்களை கொல்பவனே. 


876. ஸ்ரீ ஸத்யத*ர்ம பராயணாய நம: 

ஸாத்விக தூர்மத*லே தாத்பர்யவந்தர ஆஸ்ரய 
“ஸத்யதூர்ம பராயணனே' நமோ எம்பெ்‌ நினகெ்‌ 

ஸத்யத'ர்மதோரத*வரிகெ்‌ பரான்முகனாகி*்‌ 

நித்ய: இஹபரதி” க்லேம தி முளுகி£ஸுவி 


ஸாத்விக தர்மத்தையே பின்பற்றுபவர்களின்‌ ஆஸ்ரயனே. ஸத்யதர்ம பராயணனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸத்ய தர்மத்தை பின்பற்றாதவர்களுக்கு, அவர்களுக்கு 
அருளாமல்‌, இஹத்தில்‌ & பரத்தில்‌ கஷ்டங்களை கொடுத்து, சம்சாரத்தில்‌ 
மூழ்கடிக்கிறாய்‌. 


877. ஸ்ரீ அபி'ப்ராயாய நம: 

ஸர்வரீ தியிந்த” ங்ரேஷ்ட ப்ரேரகத்வ த*ர்ம உள்ள 
ஸ்ரீவரனே :அபி'ப்ராய' நமோ எம்பெ” ஸம்ரக்ஷயாம்‌ 
ஸர்வதா” த்வத்ப*க்தரலி பக்தி இத்து ஸத்ய தூர்ம 
ஸுவ்ரத சரிப'ந்தெ” மனோவ்ருத்‌£தி* நியமிளுவி 


அனைத்து ரீதியினால்‌ மிகச்‌ சிறந்ததான நியமனம்‌ செய்யும்‌ தர்மத்தைக்‌ கொண்ட 
ஸ்ரீவரனே. அபிப்ராயனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ உன்‌ பக்தர்களை 
காக்கிறாய்‌. உன்‌ பக்தர்களுக்கு பக்தியை கொடுத்து, ஸத்ய தர்ம ஸுவ்ரதங்களை 
அவர்கள்‌ செய்யுமாறு , அவர்களுக்கு மனதினை கொடுக்கிறாய்‌. 


878. ஸ்ரீ ப்ரியார்ஹாய நம: 

ஸ்வாமி நீனே ஸ்தோத்ரயோக்‌:ய 'ப்ரியார்ஹனு' நமோ எம்பெ” 
நிமித்தவில்லத” நித்ய ப“ந்து” காருண்யார்ணவனு 

ரமா மனோஹர நீனு ஸுக*மயனு ஸுகார்ஹ 

அமல பர்க்தரிந்த” ஸம்ஸ்துத்ய ப்ரீத்யர்ஹ ப்ரியார்ஹ 


ஸ்வாமி, நீயே ஸ்தோத்திரம்‌ செய்யத்‌ தக்கவன்‌. ப்ரியார்ஹனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எந்தவொரு பலனையும்‌ எதிர்பார்க்காத நிரந்தர நண்பன்‌. 
காருண்யத்தைக்‌ கொண்டவன்‌. ரமா மனோஹரனே. ஸுகமயனே. சுகத்தை 
கொடுப்பவனே. பக்தி செய்யும்‌ பக்தர்களால்‌ வணங்கப்படுபவனே. அன்பு செய்வதற்கு 
தக்கவனே. 


879. ஸ்ரீ அர்ஹப்ரியக்ருதே நம: 
அர்ஹ எந்த:ரெ பூஜ்ய பரமமுக்‌“ய பூஜ்ய நீனே 
அர்ஹரு ப”க்தரு கு*ர௬ுக*ளு நின்ன அதி'ஷ்டான 


265 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அர்ஹப”க்தரன்ன ரக்ஷணாதி”க*ளன்ன மாடு£தி 
“அர்ஹப்ரியக்ருத்‌' நமோ எம்பெ”மத்கு“ருக” வாயுஸ்த” 


அர்ஹ என்றால்‌ பூஜ்யன்‌. அனைவரையும்விட பரம முக்ய பூஜ்யன்‌ நீயே. தகுதி 
பெற்ற பக்தர்கள்‌, குருகள்‌ ஆகியோரில்‌ உன்‌ அதிஷ்டானம்‌ இருக்கிறது. உன்‌ தகுந்த 
பக்தர்களை நீ காக்கிறாய்‌. அர்யப்ரியக்ருதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
குர்வந்தர்கத மற்றும்‌ வாய்வந்தர்கதனே. 


880. ஸ்ரீ ப்ரீதிவர்த்‌“த'னாய நம: 

ப£க்தக்ருத ஸ்துதிவஹிப 'ப்ரீ திவர்த்‌“ தரன” நமோ 
பக்தி ப்ரேமாக்‌£ய ப்ரீதி வர்த்‌'தி“ஸுவி ஹிததி£ந்த” நீ 
பக்தரிகெ்‌ வாத்ஸல்ய நீடி” அனுக்‌'ரஹ மாடு£த்தா 
ப்ரிதியிந்த்‌ பு*த்‌*யாதி'க*ளன்னித்து ஸலஹுவி 


பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸ்துதிகளை ஏற்றுக்‌ கொள்பவனே. ப்ரீதிவர்த்தனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தி, அன்புடன்‌ கூடிய பக்தியை வளர்க்கிறாய்‌. அன்புடன்‌ நீ 
பக்தர்களுக்கு வாத்ஸல்யத்தை அருளி, அருளியவாறு, அன்புடன்‌ புத்தி ஆகியவற்றை 
அருளி காக்கிறாய்‌. 


881. ஸ்ரீ விஹாயஸுக”தயே நம: 

விவித” த்‌“ரவ்ய ஸம்ப*ந்த' கைக'ளுள்ளவனு நீனு 
தேவ தே“வோத்தம “விஹாயஸகசதே” நமோ எம்பெ்‌ 
ஸ்ரீவர ஸ்ரீகர நாராயண கருட” ஆரூட” 

த்‌*ரவ்ய எரடு* ஹஸ்ததி£ந்த* பாசி பாசி கொடூ“த்தி 


பற்பல த்ரவ்யங்களைக்‌ கொண்ட கைகளைக்‌ கொண்டவனே. தேவ தேவோத்தமனே. 
விஹாயஸகதயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீவரனே. ஸ்ரீகர நாராயணனே. 
கருடன்‌ மேல்‌ அமர்ந்திருப்பவனே. உன்‌ இரு கைகளாலும்‌ த்ரவ்யங்களை வாரி வாரி 
உன்‌ பக்தர்களுக்கு அருள்கிறாய்‌. 


882. ஸ்ரீ ஜயோதிஷே நம: 

த்‌*யுதிஸ்வரூபனு “ஜ்யோதிர்‌” நமோ நமோ எம்பெ” 

ஜ்யோதி: ஸப்‌“த'தி' வாச்ய நீனே இதரர்யாரு இல்ல 
“ஜ்யோதிஸ்‌ சரணாபி'தா'னாத்‌' எந்தி£ஹுது பி“ரம்மள?ூத்ர 

ஆதி*த்ய சந்த்ராதி“க“ளிகெ” ப்ரகாற நீ கொடு“வி 


த்யுதி ஸ்வரூபனே. ஜ்யோதிஷே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஜ்யோதி என்னும்‌ 
சொல்லினால்‌ நீ அழைக்கப்படுகிறாய்‌. வேறு யாரும்‌ அப்படி அழைக்கப்படுவதில்லை. 
பிரம்மஸூத்ரம்‌ உன்னையே ஜ்யோதிஸ்‌ சரணாபிதானாத்‌ என்று அழைக்கிறது. சூர்ய, 
சந்திரர்களுக்கு நீ ஒளியை கொடுக்கிறாய்‌. 


266 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


883. ஸ்ரீ எ௦£ருசயே நம: 

நிஷ்களங்க உத்தம ஸ்துதிவுள்ள ஸஎ௦ர௬சி' நமோ 
அகளங்க நின்னய மாஹாத்ம்யெ திளுவளிகெயிம்‌ 
நிஷ்குடில அவிச்சின்ன ப்ரேமவு ப்ரவஹிஸுவ 
ஸத்கு£ணக'ண கத*ன ஸ்துதி விஷயனு நீனு 


களங்கமற்றவனே. உத்தம ஸ்துதிகளை கொண்டவனே. ஸுருசியே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய மகிமைகள்‌ களங்கமற்றவை. இந்த மகிமைகளை 
அறிவதால்‌, உன்‌ மேல்‌, குறைகள்‌ அற்ற, நிரந்தரமான, அன்பு பெருக்கெடுக்கிறது. 
நற்குணங்களைக்‌ கொண்டவனே. வேதங்களால்‌ போற்றப்படும்‌ விஷயன்‌ நீயே. 


884. ஸ்ரீ ஹுதபு*ஜே நம: 

தூனபோ'க்தனு நீனு “ஹுதபுக்‌' நமோ நமோ எம்பெ* 
நின்னய ஸ்வரூபபூ'த ஆனந்தா 'தி' கு£ணகளு 
அனந்த ஸ்க்தஇியு ப'க்தரு மாள்ப பூஜாவிலாஸ 
ஆனந்த” லீலெயிம்‌ அனுப'விளஎஃுவி ஸ்வரமண 


தன போக்தனே. ஹுதபுஜே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆனந்தாதி குணங்கள்‌, 
உன்னுடைய ஸ்வரூப பூதமாக இருக்கின்றன. அனந்த சக்திகளை கொண்டவனே. 
பக்தர்கள்‌ செய்யும்‌ பூஜைகளை, உன்னுடைய ஆனந்த லீலைகளால்‌ அனுபவிக்கிறாய்‌. 
ஸ்வரமணனே. 


885. ஸ்ரீ விபவே நம: 

விறஙிஷ்டானந்தா“த்‌*வைஸ்வர்ய பூர்ணவுள்ள “விபு” நமோ 
விஸ்வ ஸ்ருஷ்டிஸ்தி*திலய நியதிஞான அஞ்ஞான 
ஹ்ரஸ்வ தீ£ர்க்க* ப*ந்த' மோக்ஷ கர்த்ரு விறிஷ்ட ஜஸ்வர்ய 
ஸபாங்வதவுள்ளவனு க“ருட“வாஹன ஸ்ரீ நாத்‌ 


அபாரமான ஜஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டிருக்கும்‌ விபவே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உலகின்‌ ஸ்ருஷ்டி, ஸ்திதி, லய, நியமன, ஞான, அஞ்ஞான, பந்த 
மோக்ஷ ஆகிய அஷ்ட கர்த்ருத்வங்களை செய்பவனே. அபாரமான ஜஸ்வர்யங்களை 
நிரந்தரமாக கொண்டவனே. கருட வாகனனே. ஸ்ரீநாதனே. 


886. ஸ்ரீ ரவயே நம: 

ஸ்தவ்யனு நீனு ரவியெந்து* கரெஸிகொம்பி: நமோ 
நால்வேத” பாஞ்சராத்ரக*ம மஹாபாரத 
க்ருஷ்ணத்‌*வைபாயன க்ருத புராண மூலராமாயண 
திவ்ய இவு அனுஸரிப மஹாத்மோக்தியிம்‌ ஸ்தவ்ய 


267 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


புகழப்படுபவனே, நீ ரவி என்று அழைத்துக்‌ கொள்கிறாய்‌. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நான்கு வேத, பாஞ்சராத்ர ஆகம, மகாபாரத, ஸ்ரீவேதவ்யாஸர்‌ 
இயற்றிய புராண, மூல ராமாயண ஆகிய ஸதாகமங்கள்‌ இவை உன்னை 
புகழ்கின்றன. ஸ்தவ்யனே. 


887. ஸ்ரீ விலோசனாய நம: 

ஸெளந்த'ர்ய த்‌*யுதி செல்லுவ வஜ்ரகர 'விலோசன': 
ஸதா” நமோ தூர்ஷன மாத்ரத£லி ப'க்தரபாப 
பெந்து* போபுது* தை“த்யரனு ப'க்தத்‌'வேஷிக“ளனு 
சேத” கை'ஸுவுது ப'க்தர்கெ* ஸுக*ஞான ப்ரதா“த 


அழகான, அற்புதமான, வஜ்ரத்தை பிடித்திருப்பவனே. விலோசனனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய தரிசன மாத்திரத்திலாயே, பக்தர்களின்‌ பாவங்கள்‌ 
வெந்து போகின்றன. தைத்யர்களை, பக்த த்வேஷிகளை உன்னுடைய பார்வை 
கொல்கிறது. பக்தர்களுக்கு சுக ஞானங்களை கொடுப்பவனே. 


888. ஸ்ரீ எ௦ர்யாய நம: 

ஞானிக:ளிகெ: ப்ராப்ய 'ஸுூர்யனே' நமோ நமோ எம்பெ்‌: 
க்‌ ரணிநீனு அமித ஸ்வதேஜதி: ஜ்வலிபி ஜக”“ஜ்‌ 
ஜன்மாதி*கர்தா பேஷ்டக ஸ்பூர்த்திதா*தா அனக' நீ 
குணக“ணார்ணவ ஸ்ரீமன்‌ நாராயண த்‌'யேய நமோ 


ஞானிகளுக்கு கிடைப்பவனே. ஸஎூூர்யனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஒளிர்பவனே. 
நீ அபாரமான ஸ்வதேஜத்தினால்‌ ஒளிர்கிறாய்‌. ஜகஜ்ஜன்மாதி கர்தனே. தன்‌ சொந்த 
இஷ்டத்தினால்‌ அனைத்திற்கும்‌ ஒளி அளிப்பவனே. அழிவில்லாதவன்‌ நீ. 
நற்குணங்களை கொண்டவனே. ஸ்ரீமன்‌ நாராயணனே. வணங்கத்தக்கவனே. 


889. ஸ்ரீ ஸவித்ரே நம: 

புத்ராதி“க*ளன்ன உத்பாத*ன மாடு“வ “ஸவிதா? 

ஸதா்‌ நமோ ஸர்வஜக*த்‌ ஸ்ருஷ்டா நீனே ஸர்வகர்தா 
“யதோ இமானி பூ'தானி ஜாயந்தே” எந்து வேதோசக்தி 

பத்‌'மாஸனாதி“க“ளஎ ஸ்ருஷ்டி மாடி“தி' பத்‌'மனாப” 


புத்ராதிகளை உற்பத்தி செய்து கொடுப்பவனே. ஸவித்ரே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து உலகங்களையும்‌ உற்பத்தி செய்பவன்‌ நீயே. 
அனைத்தையும்‌ செய்விப்பவன்‌ நீயே. 'யதோ இமானி பூதானி' என்று வேதங்கள்‌ 
உன்னை புகழ்கின்றன. பிரம்மாதிகளை நீயே படைத்தாய்‌. பத்மனாபனே. 


890. ஸ்ரீ ரவிலோசனாய நம: 
ஸ்தோத்ரவ அனுக்ரஹ மாடி” ஸ்வீகரிஸிஸுவி நீனு 


268 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்தோத்ரப்ரியனு *ரவிலோசன” நமோ நமோ எம்பெ* 
வேத்‌ ஹேளுதெ நின்னய 'சக்ஷோ ஸூூர்யோ ரஜாயத” 
எந்து' “த்‌யாயே ந்ருஸிம்ஹ முருவ்ருத்த ரவி த்ரி நேத்ரம்‌” 


உன்னைப்‌ புகழும்‌ ஸ்தோத்திரங்களை நீயே அருளி, அதனை நீயே ஏற்றுக்‌ 
கொள்கிறாய்‌. ஸ்தோத்ர ப்ரியனே. ரவிலோசனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சக்‌ 
ஷோ ஸூர்யோ ரஜாயத என்று வேதங்கள்‌ உன்னை புகழ்கின்றன. த்யாயே 
ந்ருஸிம்ஹ என்ற ஸ்தோத்திரமும்‌ உன்னையே புகழ்கின்றன. 


891. ஸ்ரீ அனந்தாய நம: 

ஞான விஸ்தாரகனு ‘அனந்த நமோ நமோ எம்பெ” 
நின்ன ஸ்துதிஸுவ ப“க்தரிகெ்‌ ஞானாதி“க“ள 
உன்னாஹிஸி ஸாதூனகெ ப்ரதிப“ந்த'க பா“ரதெ” 
க'னத*யதி: ஒத*கு“வி அக“ணித எுகு*ணார்ணவ 


ஞானத்தை வளர்ப்பவனே. அனந்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னை 
வணங்கும்‌ பக்தர்களுக்கு, ஞானாதிகளை கொடுத்து, ஸாதனைகளுக்கு எவ்வித 
தடைகளும்‌ வராதவாறு, கருணையுடன்‌ அவர்களுக்கு அருள்கிறாய்‌. 
எல்லையற்றதான நற்குணங்களைக்‌ கொண்டவனே. 


892. ஸ்ர ஹுதபுக்போ”க்த்ரே நம: 

ஞானாயுக்‌ ப்ரேம ப்ரவாஹதி”ம்‌ ஸ்துதிஸுவ ப”க்தர 
நீனு பாலிஸுவி ஹுதபுக்‌ போக்தா” நமோ நினகெ” 
க'ன உபாஸனாதி* எமாத'னதி” ப'ஜனஸ்தோத்ர 
பூஜன நைவேகத்‌“ய ஸ்வீகரிஸி ப”க்தர பாலிபி 


ஞானத்துடன்‌, பக்தி ப்ரவாகத்துடன்‌ உன்னை வணங்கும்‌ பக்தர்களை நீ காக்கிறாய்‌. 
ஹுதபுக்போக்த்ரே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உபாஸனையுடன்‌, பஜனை, 
ஸ்தோத்திர, பூஜை, நைவேத்ய ஆகிய ஸாதனைகளை செய்வதை, நீ ஏற்றுக்‌ 
கொண்டு பக்தர்களை காக்கிறாய்‌. 


893. ஸ்ரீ எ0க“தா்‌ய நம: 

சென்னாகி்‌ அமுப*னாம மாடு“வி “ஸுகதா” நமோ 
அனுதின ஸம்ஸாரவஸ்தா” கஷ்ட பரிஹரிஸி 
ஜனன ஜராமரணாக்‌ய ஸம்ஸார உபத்‌*ரவ 

நீனு தூ£ீர மாடி” நிரந்தர ஸுக”வன்னு ஈவி 


அஷுபங்களை நீ நன்றாக அடிக்கிறாய்‌. ஸுகதாயனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
தினமும்‌ வரக்கூடியதான சம்சார நிலையின்‌ கஷ்டங்களை பரிகரித்து, பிறப்பு, மரண 


269 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஆகியவற்றை கொண்ட சம்சார உபத்ரவங்களை நீ விலக்கி, நிரந்தர சுகங்களை 
அருள்கிறாய்‌. 


894. ஸ்ரீ அனேகதா“ய நம: 

தத்கால ஆகாச” பே'காத்‌'த*க*ளன்னு பா*ஹுள்யதி” 
நீ கொடூ*விஅனேகதூனே' முக்தரிகெ ஸர்வதா” 
எ௦கா“தி*க*ளன்னு ஸர்வபோ'க்‌யகள ஈவி நமோ 
ஸ்ரீகர நாராயண ராமப”“த்‌“ர வேங்கடபதே 


இவ்வுலகில்‌, அவ்வப்போது வேண்டியவற்றை நீ கொடுக்கிறாய்‌. அனேகதனே. 
முக்தர்களுக்கு எப்போதும்‌ சுகங்களை, அனைத்து போக்யங்களை நீ கொடுக்கிறாய்‌. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீகர நாராயணனே. ராமபத்ரனே. வேங்கடபதியே. 


895. ஸ்ரீ அனுஜாய நம: 

ஸமீப ஆவிர்பூ'த ஸ்தோமாதி* வேத*வுள்ளவனு 
ரமாபதியே “அக்‌'ரஜனே' நமோ எம்பெ்‌: நினகெ” 
பி'ரம்மதே'வ ஸ்ருஷ்டி ஆகு'வுத'கெ பூர்வபுருஷ 
ஆஹ்வயதி' நீ ஆவிர்ப்ப'விஸிதி* ஸ்வேச்செயிம்‌ தேவ 


வேதங்கள்‌ உன்னையே புகழ்கின்றன. ரமாபதியே. அக்ரஜனே. அனுஜனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பிரம்மதேவ ஸ்ருஷ்டி ஆவதற்கு முன்னர்‌ இருந்தவன்‌ நீ. நீ உன்‌ 
இஷ்டத்திற்கு ஏற்பவே தோன்றுகிறாய்‌. தேவனே. 


896. ஸ்ரீ அனிர்விண்ணாய நம: 

அன்னாதி'லாப” வீவி 'அனிர்விண்ண' நமோ நினகெ” 
ஆனந்த*ஞானாதி* கல்யாணதம கு“ணஸிந்து' நீ 
நின்ன ப'ஜிஸுவ ப”க்தரிகெ” க்லேற பரிஹார 
ஞானப்ரத ஸ0ுக”ப்ரத*னாகி* ஒத“கு“வி ஸ்ரீஸ 


அன்னாதி அனைத்து நலன்களையும்‌ அருள்பவனே. அனிர்விண்ணனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஆனந்த ஞானாதி கல்யாண குணங்களின்‌ ஸிந்துவே. உன்னை 
பஜிக்கும்‌ பக்தர்களின்‌ துக்கங்களை பரிகரிப்பவனே. அவர்களுக்கு ஞான, சுகத்தை 
அருள்பவனே. ஸ்ரீஷனே. 


897. ஸ்ரீ ஸதா“மர்ஷிணே நம: 

“ஸதா மர்ஷ நீனு ப்ரஜஸம்மர்த*௫ஸஹன மாள்பி 
ஸதா” நமோ எம்பெ்‌ நினகெ” நந்த“கந்தன கோபால 
உத“மானி வருணன ஆலயகெ போகி: கிருஷ்ண 
நந்த கோ“பன்ன தானு கரது'தந்த* ஸ்வபுரகெ 


270 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸதாமர்ஷனே. நீ மக்கள்‌ சொல்லும்‌ ஸ்தோத்திரங்களை ஏற்கிறாய்‌. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. நந்தகந்த கோபாலனே. வருணனின்‌ ஆலயத்திற்கு சென்றிருந்த 
நந்தகோபனை, ஸ்ரீகிருஷ்ணன்‌ சென்று தன்‌ இடத்திற்கு மறுபடி அழைத்து வந்தானே. 


898. ஸ்ரீ லோகாதி*ஷ்டானாய நம: 

லோகக்கெ முக்‌*/யாங்ரயனு (லோகாதி'ஷ்டான' நமோ 
ஜக'த்ஸர்வ நின்ன ஆஸ்ரய ஆதா”ரத£ல்லிஹுது' 
ஜக“த்ஸர்வ ரத*னாபெள' அர இவ வாயுனல்லி 
ப்ரதிஷ்டி'தவு ஆ வாயு நின்னல்லி ப்ரதிஷ்டி*தனு 


உலகத்திற்கு முக்கிய ஆஸ்ரயனே. லோகாதிஷ்டனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உலகம்‌ முழுவதுமே உன்னுடைய ஆஸ்ரயம்‌ ஆகும்‌. உலகில்‌ உள்ள அனைத்து 
வஸ்துகளும்‌, வாயுவில்‌ அடங்கியிருக்க, அந்த வாயு உன்னில்‌ அடங்கியிருக்கிறான்‌. 


899. ஸ்ரீ அத்‌ பு'தாய நம: 

அன்னாதி£கள உத்பாத*க “அத்‌“பு'த” நமோ எம்பெ்‌ 
ப்ராணிகள ஜீவனப்ரத* ஆஸ்ரய ஸ்வரூபனு 
ப்ராணிக'ள தேோஹோபசய ஸாத'ன யோக்‌*யரிகெ” 
ஞானஸுக*மொதலாத*வ ப்ராபக மஹாதேவ 


அன்னாதிகளை உற்பத்தி செய்பவனே, அத்புதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ப்ராணிகளுக்கு ஜீவனத்தை அருள்பவனே. அனைத்திற்கும்‌ ஆஸ்ரய ஸ்வரூபனே. 
ப்ராணிகளின்‌ தேகத்தில்‌ நிலைத்திருப்பவனே. ஸாதன யோக்யர்களுக்கு ஞான, ஸுக 
ஆகிய அனைத்தையும்‌ அருள்பவனே. மஹாதேவனே. 


900. ஸ்ரீ ஸனாத்‌ ஸனாதனதமாய நம: 

ஆம்னாய ஸாரர்த்த்‌ திளித* அனுப'வ ஞானவந்த 

ஏனு எந்தா“த்‌“து* விகாரவில்லதவ பா மாஸ்வதனு 
“ஸனாத்‌ ஸனாதனதம” நமோ எம்பெ்‌ நாராயண 
“நித்யோ; நித்யானாம்‌' ஸ்ருதி உக்த நமோ ஸர்வோத்தம 


வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. ஞானவந்தனே. எப்படிப்பட்ட விகாரமும்‌ இல்லாத 
நிரந்தரனே. ஸனாத்‌ ஸனாதனதமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நாராயணனே. 
நித்யோகநித்யானாம்‌ என்று ஸ்ருதி உன்னை புகழ்கிறது. ஸர்வோத்தமனே. 


கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
“ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ?” | |ப 


271 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


|| பத்தாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


பதினோறாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேபமவ நமஸ்தே |।|ப 


901. ஸ்ரீ கபிலாய நம: 

பக்தரிகெ்‌ க“வாதி“க*ள கொடு“ வவ ஜகத்‌ 

கர்த ப்ரவர்தக ஜ்யோதிர்மய தே£வஹூதி ஸ்துத்ய 
“கபிலாய நம: வந்தே” விஷ்ணும்‌ கபிலம்‌ 

வேத*க“ர்ப்பம்‌ கஷ்டாசெள பிஸ்சாஸெள லஸ்ச'” 


பக்தர்களுக்கு பசு முதலான செல்வங்களை அளிப்பவனே. ஜகத்‌ கர்தனே. 
ப்ரவர்த்தகனே. ஜ்யோதிர்மயனே. தேவஹூதியினால்‌ 'கபிலாய நம: வந்தே' என்று 
துவங்கும்‌ ஸ்தோத்திரத்தால்‌ போற்றப்பட்டவனே. 


902. ஸ்ரீ கபயே நம: 
எுகாசனுபூவ உள்ள கபி' நமோ நமோ நினகெ” 
“கம் ஸுகம்‌ பிப£தி' ஸுகானுபவி கபி நாமனு 
௭௦க“மய நீனேவெ எந்து: ஸ்ருதி புன: புன:வு 
ஹொக*ளுத்தெ “ஆனந்த*மயோ அப்‌'யாஸாத்‌' பி“ரம்மள?ூத்ர 


சுகானுபவம்‌ கொண்ட கபயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சுகானுபவம்‌ கொண்ட 
கபியே, நீயே சுகமயன்‌ என்று ஸ்ருதி உன்னை திரும்பத்திரும்ப புகழ்கிறது. 
பிரம்மஸுூத்ரமும்‌ ஆனந்த மயோப்யாஸாத்‌ என்று உன்னை சொல்கிறது. 


903. ஸ்ரீ அவ்யயாய நம: 

ஸ்வர்க்‌'கா£தி£க*ள கொடு£வவ நீ அ அவ்யயனே' நமோ 
௭௦க“வன்னு ப'க்தஜனரிகெ்‌ ஒத கி£ஸுவிநீ 

பக்த ரக்ஷணக்காகி: ப*க்தரப*ளி போகு*வியோ 
ஸ்ரீகாந்த அவ்யய ஸுபூர்ண நிர்தோ£ஷ கு“ணஸிந்து' 


ஸ்வர்க்காதிகளை கொடுப்பவனே. அவ்யயனே. (அழிவில்லாதவனே) உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தர்களுக்கு சுகத்தை அருள்கிறாய்‌. பக்த ரக்ஷணைக்காக 


272 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பக்தர்களிடம்‌ செல்பவனே. ஸ்ரீகாந்தனே. அவ்யயனே. பூர்ணனே. நிர்தோஷனே. 
குணங்களின்‌ கடலே. 


904. ஸ்ரீ ஸ்வஸ்திதா“ய நம: 

ஸுூக£ப்ரத* 'ஸ்வஸ்தித” நமோ நமோ நமோ நினகெ” 
மங்களப்ரத? ரமாஸமேத போப*ன ஸ்வரூப 
லோகத்‌லி எுக“ஜனக ஸ்திஸுத ப்ரேமவ 
நிஷ்டத'ன ஸுக” நீ கொடு“வி நித்யஸுக*மோக்ஷ 


சுகத்தை அருள்பவனே. ஸ்வஸ்திதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மங்களப்ரதனே. 
ரமா ஸமேத மங்கள ஸ்வரூபனே. உலகத்தில்‌ சுக, பெற்றோர்‌, மனைவி, மக்கள்‌, 
அன்பு, செல்வம்‌ என அனைத்தையும்‌ நீ கொடுக்கிறாய்‌. நித்ய சுகமான 
மோட்சத்தையும்‌ அருள்பவனே. 


905. ஸ்ரீ ஸ்வஸ்தி க்ருதே நம: 

எுக”கர்தா ஸ்வஸ்திக்ருத்‌ நமோ நமோ நினகெ்‌ 
ப£க்தரிகெ்‌ சேத” கேத: பா“ரதெ: தூ*ரமாடி” நீ 
௭௦க“மாடு“வி ஸர்வவிஷயதசலு பக்த நின்ன 
ஹ்ருத்கீ'லாலஜத”ல்லி ஸ்மரிபனு ப*க்திஞானதி்‌ம்‌ 


சுககர்தனே. ஸ்வஸ்தி க்ருதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களுக்கு எவ்வித 
துன்பங்களும்‌ வராமல்‌, அவற்றை விலக்கி நீ சுகத்தை அருள்கிறாய்‌. அனைத்து 
விஷயங்களிலும்‌ இவ்வாறு அருள்பவனே. பக்தனானவன்‌ உன்னை தன்‌ 
இதயகுகையில்‌ வைத்து, பக்தி ஞானத்தினால்‌ நினைக்கிறான்‌. 


906. ஸ்ரீ ஸ்வஸ்தினே நம: 

பாக்தர ப்ரஸித்‌“த” மாடி” இட்டிருவி ப'க்தஸ்த்‌ நீ 
“ஸ்வஸ்தி” நமோ ஸெளக்ய மங்க“ளப்ரதா“த லக்ஷ்மீ 

ஸ்வதந்த்ர ஸத்தாவான்‌ பூர்ண ஸுக*ஸ்வரூபனு நீனு 

ஸதா” ஸகல தே'பமகாலதி* வர்மமிஸுவி ஸ்ரீ 


பக்தர்களை புகழ்‌ பெற்றவர்களாக ஆக்குபவனே. பக்தர்களில்‌ இருப்பவனே. நீயே 
ஸ்வஸ்தி. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸெளக்ய, மங்களங்களை அருள்பவனே. 
லட்சுமிதேவியின்‌ தலைவனே. ஸ்வதந்த்ர, நலன்களை கொண்டவனே. பூர்ண சுக 
ஸ்வரூபனே. அனைத்து தேசகாலங்களிலும்‌ எப்போதும்‌ இருப்பவனே. 
லட்சுமிதேவியின்‌ தலைவனே. 


907. ஸ்ரீ ஸ்வஸ்திபு£ஜே நம: 
சரு க்‌'ருதாதி*க“ள போக்தா “ஸ்வஸ்திபு£க்‌” நமோ எம்பெ்‌ 
ஸர்வதா” பூர்ண ஆனந்த£த* பு'இஸுவவனு நீனு 


273 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பரிபரிஸுக போ”“க்‌*ய ஸார்வதொ்‌ளகு* நின்னய 
அரதூ”£ர ஸ்வாக்‌*பரஸு இருவுத”ன்னு உம்பி நீ 


(ஹோமங்களில்‌ போடப்படும்‌) சரு, க்ருத ஆகியவற்றை ஏற்றுக்‌ கொள்பவனே. 
ஸ்வஸ்திபுஜே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எப்போதும்‌ பூர்ணா ஆனந்தத்தை 
கொண்டிருப்பவனே. அனைவருக்கும்‌ பற்பல சுகங்களை கொண்டவனே. 
அனைத்திலும்‌ உனக்கு தேவையான ஸ்வாக்யரஸத்தை மட்டும்‌ ஏற்றுக்‌ 
கொள்பவனே. 


908. ஸ்ரீ ஸ்வஸ்தி த”க்ஷிணாய நம: 

எுக”வர்த்‌சத*ன வாக்யவுள்ள 'ஸ்வஸ்தித*க்ஷிணா' நமோ 
௭௦க“ஸ்வரூபிணி ஸ்ரீத்க்விணாதே*விய ரமண 

ஸ்ரீகரனெ ஸ்ரீயதனே நின்ன ஸ்துதிஸுவ வேத” 

வாக்ய உச்சாரண ங்ரவண ஸுக”வ்ருத்‌தி” மாள்புது்‌ 


சுகத்தை கொடுப்பதான வாக்கினைக்‌ கொண்டவனான ஸ்வஸ்திதக்ஷிணனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. சுக ஸ்வரூபனே. ஸ்ரீதக்ஷிணா தேவியின்‌ ரமணனே. ஸ்ரீகரனே. 
ஸ்ர்யதனே. உன்னை துதிக்கும்‌ வேத வாக்கியத்தை உச்சாரணம்‌ செய்வதால்‌, 
ஸ்ரவணம்‌ செய்வதால்‌, சுகவ்ருத்திகள்‌ பெருகுகின்றன. 


909. ஸ்ரீ அரெளத்‌”“ராய நம: 

காமக்‌'ரோதா£தி'க*ளு நினகி“ல்ல “அரெளத்‌“ர' நமோ 
ரமாரமண நீ ஸதா” ஆப்தகாம அனபேக்ஷ 
ஆமயவிகாராதி: ரஹித பூர்ணைஸ்வர்யரூப 
ஸுமங்கள அப்ராக்ருத ஸுக*ஞான பலபூர்ண 


உனக்கு காம, க்ரோதாதிகள்‌ இல்லை. அரெளத்ரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ரமாரமணனே. நீ எப்போதும்‌ ஆப்தகாமன்‌. எதையும்‌ விரும்பாதவன்‌. எவ்வித 
விகாரங்களும்‌ இல்லாதவன்‌. முழுமையான ஐஸ்வர்ய ரூபனே. மங்களனே. 
அப்ராக்ருத ஸுக ஞானனே. பலபூர்ணனே. 


910. ஸ்ரீ குண்ட*லினே நம: 

மத்ருகள த*ண்டி'எுவி குண்டலி” நமோ நினகெ்‌ 
ஸுப்ரோஜ்வல மகர குண்ட*லகளு தடன்னிபா' 

உரு த்ரிநேத்ர நரஸிம்ஹ நீ ப*க்தர றத்ருக“ள்‌ 

க்ரூர ஹிம்ஸகர ப*ஸ்மமாள்பி அஸஹ்ய விய 


எதிரிகளை தண்டிப்பவனே. குண்டலினே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஒளிர்வதான 
மகர குண்டலங்கள்‌, ஒளிரும்‌ மூன்று கண்கள்‌ கொண்ட நரசிம்ஹனே. நீ பக்தர்களின்‌ 


274 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எதிரிகளுக்கு துன்பத்தை தருகிறாய்‌. அவர்களை பஸ்மம்‌ ஆக்குகிறாய்‌. 
வெல்லமுடியாத வீரத்தை கொண்டவனே. 


911. ஸ்ரீ சக்ரிணே நம: 

யந்த்ரீ நமோ :சக்ரீ' எதை ர்யனாஹ்வய பச்க்ததா£ரீ 
கோர க*ன தமஸ்ஸன்ன கத்தரிஸி மார்க்க*வன்னு 
தோரிஸி அர்ஜுன ஸஹன அனந்தாஸன போகி” நீ 
விப்ரன மக்களன்னு தந்தி*த்தி மஹாவிர கிருஷ்ண 


யந்த்ரங்களால்‌ பூஜிக்கப்படுபவனே. சக்ரிணே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. சுதர்ஷன 
சக்ரத்தை ஏந்தியவனே. பக்தர்களின்‌ கோரமான அபாரமான தமஸ்ஸினை கத்தரித்து, 
அவர்களுக்கு நல்வழியைக்‌ காட்டி அருள்கிறாய்‌. அர்ஜுனனின்‌ நண்பனே. 
அனந்தாஸனனே. பிராமணனின்‌ இறந்திருந்த குழந்தைகளை நீ மறுபடி கொண்டு 
வந்து கொடுத்தாய்‌. மஹாவீரனே. கிருஷ்ணனே. 


912. ஸ்ரீ விக்ரமிணே நம: 

ஸக்திமந்த வாயுதே£வனுள்ளவ 'விக்ரமி' நமோ 

ரத$னாபெள” அரஇவ யாவ வாய்வல்லி ஸர்வவு 

ப்ரதிஷ்டி”தவோ ஆ வாயு மக்தியுக்‌” பா*ரதீபமனு 

ப்ரதிஷ்டி“தனு நின்னல்லி த்வத்க்ரியாபல ப்ரதிமா 

சக்திவந்தனே. வாயுதேவனின்‌ அந்தர்யாமியான விக்ரமிணே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எந்த வாயுதேவரின்‌ அனைத்தும்‌ ப்ரதிஷ்டிதமாக இருக்கிறதோ, அந்த 


வாயு, பாரதீஷன்‌, உன்னில்‌ ப்ரதிஷ்டிதனாக இருக்கிறான்‌. இவை அனைத்தும்‌ 
உன்னுடைய கருணையின்‌ பலத்தினாலேயே ஆகிறது. 


913. ஸ்ரீ ஊர்ஜிதமமாஸனாய நம: 

துர்ஜனரிகெ: ப்ரக்ருஷ்ட றாஸன மாடூ*“வவனு 
“ஊர்ஜிதமாஸன' நமோ ஸ்வராட்‌ ஸார்வபெள”£ம 

அஜ ஸமிவேந்த்‌“ரார்காதி*க*ஞு நின்ன ஆக்ஞா தா'ரகரு 

ஈ ஜக்‌த்திலி க்ரியா நின்ன மாஸன த” மாள்பரு 


துர்ஜனருக்கு துன்பங்களை கொடுத்து அவர்களை ஆள்பவனே. ஊர்ஜிதஷாஸனனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. வீமுள்ளவனே. ஸார்பெளமனே. அஜனே. சிவ, இந்த்ர, 
சூரியன்‌ ஆகியோர்‌ உன்‌ ஆணைப்படியே நடக்கின்றனர்‌. இந்த உலகில்‌ அனைத்து 
செயல்களும்‌ உன்னுடைய ஆணைப்படியே அனைவரும்‌ செய்கின்றனர்‌. 


914. ஸ்ரீ ஸப்‌“தா“திகா*ய நம: 
துர்ஜனக்ருத ஆஹ்வான ஸப்‌“த“வ லக்ஷ்யமாட தெ” 
த்யஜிஸி அதிக்ரமிப ு“ப்‌*தா“திக* நமோ எம்பெ்‌ 


275 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ரிக்‌ யஜு ஸ்ஸாமாஹ்யத:ர்வணாத்யாக“மக்கு அமித 
நிஜமக்தி ப்லஞான எருகா“த்‌ய அக£ணிதகு“ண 


துர்ஜனர்கள்‌ செய்யும்‌ பூஜைகள்‌ ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ புறக்கணித்து அவர்களை 
அழிக்கும்‌ ஷப்தாதிகனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ரிக்‌, யஜு, ஸாம, அதர்வண 
வேதங்கள்‌ புகழ்வதைவிட அபாரமான உண்மையான சக்தி, பல, ஞான, சுக 
ஆகியவற்றை கொண்டவனே. எண்ணிலடங்காத குணங்களை கொண்டவனே. 


915. ஸ்ரீ பப்‌'த'ஸஹாய நம: 

வேதா“த்‌“யபி'மந்த்ரித ஸோமத”ல்லிருவந்தவனு 
“றப்‌ தூஸ்ஹ' நினகெ* நமோ நமோ யக்‌“ஞ்வராஹ 

ப*க்தருமாள்ப வேத“மந்த்ர ஸ்தோத்ர கரதாடன 

இந்த£றப்‌“த“க“ள ஸஹன மாடு*வி மப்‌ *த* ஸஹ 


வேதங்களால்‌ அபிமந்த்ரணம்‌ செய்யப்பட்ட ஸோமத்தில்‌ இருப்பவனே. 
ஸப்தஸஹுனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யக்ஞ வராஹனே. பக்தர்கள்‌ செய்யும்‌ 
வேத மந்த்ர, ஸ்தோத்ர, கைதட்டல்‌ ஆகிய சப்தங்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. 
ஸப்தஸஹூனே. 


916. ஸ்ரீ பமபபிராய நம: 

ப*க்தபமத்ருக'ள நாம மாடு*வி மபமிர' நமோ 
ப£க்தக*ஜேந்த்‌“ரன ஸ்தோத்ர மொரெய கேளி சக்ரி நீ 
பரந்து” நக்ரன்ன ஸ்ளி ப'க்தன்ன காய்தி' நீ ஸ்ரீஹரே 
இந்து“ மண்டல ஸ்தி“த வாஜிவதன தன்வந்தரி ஹம்ஸ 


பக்தர்களின்‌ எதிரிகளை அழிப்பவனே. ஷஷிரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பக்தனான கஜேந்த்ரனின்‌ ஸ்தோத்ரங்களை கேட்டு, சக்ரத்தை ஏந்தியவனான நீ வந்து, 
முதலையை அழித்து, உன்‌ பக்தனை காத்தாய்‌. ஸ்ரீஹரியே. சந்த்ர மண்டலத்தில்‌ 
இருப்பவனே. ஹயவதனனே. தன்வந்த்ரியே. ஹம்ஸனே. 


917. ஸ்ரீ மர்வரீகராய நம: 

ஸத்ரு ஹிம்ஸாமாடு“வவ “மர்வரீகரனே நமோ 
ஸத்ரு விதா'ரணகெ':ய்வ சக்ராத்‌*யாயுத'க'ளன்னு 
கரத”ல்லி ஹிடிதி£ஹி மது*கைட்ப* ஸம்ஹாரி 
சந்த்‌*ரஸ்த* ஹயஸீர்ஷ ஞானஸுகபூர்ண மாம்பாஹி 


எதிரிகளை இம்சிப்பவனே. ஷர்வரீகரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எதிரிகளை 
அழிக்கும்‌ சக்ராதி ஆயுதங்களை கைகளில்‌ பிடித்திருக்கிறாய்‌. மது, கைடபர்களை 
அழித்தவனே. சந்த்ரனில்‌ இருப்பவனே. ஹயவதனனே. ஞான, ௬௧ பூர்ணனே. என்னை 
அருள்வாயாக. 


276 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


918. ஸ்ரீ அக்ரூராய நம: 

“அக்ரூரனு' நீனு அஹிம்ஸகனு நமோ நினகெ” 
க்ரெளர்யவந்தெ”“ந்தி“்கு” நினகெ்‌ இல்ல அக்‌'ருணியல்ல 
எ௦க்ருபா நிதி த*ர்மஸ்தா£பக ப்ரவர்த்தக நீனு 
ஸுஹ்ருத்‌ர பாலிஸுதி அச்யுதனே ராமப”த்ர 


அக்ரூரனே. நீ கருணை கொண்டவன்‌. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உனக்கு என்றும்‌ 
கடினமான இதயம்‌ இல்லை. நீ கருணையற்றவன்‌ அல்ல. கருணைக்கடலே. 
தர்மத்தை நிலை நாட்டுபவனே. தர்மத்தை ப்ரவர்த்தகம்‌ செய்பவனே. நல்‌ இதயம்‌ 
கொண்டவர்கலை காப்பவனே. அச்யுதனே. ராமபத்ரனே. 


919. ஸ்ரீ பேமலாய நம: 

ப்ரங்னக்கெ விஷய நீ 'பேறல' நமோ நமோ நினகெ” 

ஸ்ரீற ஸெளந்தர்யஸார ஸுமனோஹர க்‌'ருணி ஸ்வாமி 
ஸம்மமய தொலகி* ஸம்யுக்‌” யதா£ர்த்தசஞான ஸித்‌“தி'கா*கி” 
ப்ரங்னோத்தரவாதச ஜிக்‌'ஞாஸ மாள்பனு முமுக்ஷு 


கேள்விக்கான பதில்‌ நீயே. பேஷலனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ரீஷனே. 
ஸெளந்தர்யஸாரனே. ஸுமனோஹரனே. ஒளிர்பவனே. ஸ்வாமியே. சந்தேகங்களை 
விலக்கி, உண்மையான யதார்த்த ஞானத்திற்காக கேள்வி பதில்‌ வடிவிலான 
ஆராய்ச்சி (படிப்பினை) செய்பவனே முமுக்ஷு ஆகிறான்‌. 


920. ஸ்ரீ த*க்ஷாய நம: 

அபி'வ்ருத்‌“தி'காரியு 'த*க்ஷூ நமோ நமோ நினகெ” 
ஸத்ப£க்தர ப£ளி பே£க*னே ப£ந்து* ந்‌ ஞானள௦க” 
ஸெளபா*க்‌*ய ஆரோகச்‌*ய ஆயுஷ்ய பரமடர்க்தி 
க்ஷிப்ரத“லி வர்த்தி'எ௦வி விக்‌'னகர தை“த்யஹந்தா 


வளர்ச்சியை கொடுப்பவனே. தக்ஷனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸத்பக்தர்களிடம்‌ வேகமாக வந்து, நீ ஞான சுக ஸெளபாக்ய ஆரோக்ய ஆயுஷ்ய 
பரமபக்தி ஆகியவற்றை விரைவாக அருள்வாய்‌. தடை செய்யும்‌ தைத்யர்களை நீ 
அழிக்கிறாய்‌. 


921. ஸ்ரீ த*க்விணாய நம: 

ஸமுத்‌*ரதரணார்த்த” பலவ்ருத்‌“தி்‌ மாள்பி ‘தக்ஷிணா? 
நமோ எம்பெ்‌ ஹனுமப்ரியதம ஸ்ரீராமசந்த்‌“ர 
ஸாமர்த்‌“ய கெளமல்ய ஒளதா£ர்யபூர்ணனு ஸதா: நீனு 
ஸ்வாமிநீ மரணபாலக ஸுலபனு ஸரள 


277 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பாற்கடலை கடைந்து பலன்களை அருள்பவனே. தக்ஷிணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. ஹனுமனின்‌ ப்ரியனே. ஸ்ரீராமசந்த்ரனே. ஸாமர்த்ய, கெளஷல்ய, 
ஒளதார்ய பூர்ணனே. எப்போதும்‌ நீயே ஸ்வாமி. உன்னை வணங்குபவர்களை 
காப்பவனே. சுலபனே. ஸரளனே. 


922. ஸ்ரீ க்ஷமிணாம்வராய நம: 

ஸுஹன பக்திமந்தரலி ஸ்ரேஷ்ட 'க்ஷமிணாம்வர' 
அஹர்னிபமி நமோ ஸ்வாமி க்ருபெயா குருமாம்‌ க்ஷமா 
மஹீபதியெ க்ஷமா ஸிந்து ப*க்தாபராத* ஸஹிஷ்ணோ 
மஹாதசயதி* ஈயெனகெ: ஸத்யரதி ப*க்த்யாதி£ய 


காக்கும்‌ சக்தி மந்த்ரங்களில்‌ ஸ்ரேஷ்டனே. க்ஷமிணாம்வரனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. கருணையுடன்‌ என்னை மன்னிப்பாயாக. மஹீபதியே. 
கருணைக்கடலே. பக்தர்களின்‌ அபராதங்களை மன்னிப்பவனே. மிகவும்‌ 
கருணையுடன்‌ எனக்கு ஸத்யத்தின்‌ வழியை காட்டுவாயாக. 


923. ஸ்ரீ வித்‌*வத்தமாய நம: 

லாப்‌வந்தரலி ஸ்ரேஷ்ட 'வித்‌'வத்தம' நமோ எம்பெ்‌ 
ஸாறப“தம கதா“றயனு பூர்ணஞானாத்மா நீனு 

ஈ பூ. மியலி தோரி நரனந்தெ நடிஸிதி*யோ 

எஃப்‌'ராஜ ஸர்வக்‌“ஞ தத்த ஹயாஸ்ய ஸ்ரீகிருஷ்ணெள 


அனைவரையும்‌ விட சிறந்தவனே. வித்வத்தமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மங்களங்களை தரும்‌ சுப சரித்திரங்களை கொண்டவனே. பூர்ணஞானாத்மனே. நீ 
இந்த பூமியில்‌ மனிதனைப்‌ போல அவதாரம்‌ செய்து நடந்தாயே. ஸர்வக்ஞனே. 
தத்தனே. ஹயாஸ்யனே. ஸ்ரீகிருஷ்ணர்களே (யாதவ & வாஸிஷ்ட). 


924. ஸ்ரீ வீதப'யாய நம: 

நிர்பயனாத“வனு 'வீதப£ய' நமோ நினகெ” 
அப'யனெந்தெ”னிஸுவி ப'யரஹிதனாத்‌”“த'ரிம்‌ 
நிர்பயனு ப்ராக்ருததே£ஹ ரஹிதனு சின்மய 
ஸோபன அப்ராக்ருத பூர்ண நிர்தோ£ஷ ஆனந்தமய 


பயம்‌ அற்றவனே. வீதபயனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அபய என்று அழைத்துக்‌ 
கொள்கிறாய்‌. பயம்‌ இல்லாதவன்‌ ஆகையால்‌ நீ நிர்பயன்‌. ப்ராக்ருத தேகம்‌ 


இல்லாதவன்‌. சின்மயனே. அப்ராக்ருத பூர்ணனே. நிர்தோஷனே. ஆனந்தமயனே. 


925. ஸ்ரீ புண்யங்ரவண கீர்த்தனாய நம: 
புண்யங்ரவணகர்ம ப்ரகடன மாடி'ஸுவவ 


278 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“புண்யங்ரவண கீர்த்தன' நமோ நமோ எம்பெ'ஸ்வாமி 
நின்னய கு“ணக்ரியாவர்ணன ஸ்ரவணமாள்ப 
புண்யவந்தர பா£க்‌*யக்கெ எணெயுண்டெ உத்தமஸ்லோக 


புண்ய ஸ்ரவண கர்மங்களை உன்‌ பக்தர்கள்‌ மூலம்‌ செய்விப்பவனே. புண்யஸ்ரவண 
கீரத்தனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய குண, க்ரியா, 
வர்ணனைகளை கேட்கும்‌ புண்யவந்தர்களுக்கு கிடைக்கும்‌ பாக்கியத்திற்கு இணை 
உண்டா? (இல்லை). உத்தம ஸ்லோகனே. 


926. ஸ்ரீ்‌ உத்தாரணாய நம: 

ஸமுத்‌*ரதாரக நீனு 'உத்தாரண” நமோ எம்பெ்‌ 

ஈ மஹா ஸம்ஸாரப்‌'தி'ய தா£டிஸுவி ஸ்ரீமுகுந்த” 
ஒம்மொம்மெ பப்ப உபடள எளிய தா£டிஸுவி 
ப்ரேமி ப*க்தவத்ஸல க்ருபாளோ ற ரணு ஸ்ரணு 


கடலை காப்பவன்‌ நீயே (ராமாவதாரத்தில்‌). உத்தாரணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. இந்த மஹா சம்சார என்னும்‌ கடலை, என்னை தாண்டச்‌ செய்வாய்‌. 
ஸ்ரீமுகுந்தனே. அவ்வப்போது வரும்‌ பிரச்னைகளின்‌ சுழிகளிலிருந்து என்னை 
தாண்டச்‌ செய்வாய்‌. ப்ரேமியே. பக்தவத்ஸலனே. கருணைக்கடலே. உன்னை 
வணங்குகிறேன்‌. 


927. ஸ்ரீ து*ஷ்க்ருதிக்‌'னே நம: 

து*ஷ்கர்ம நாம மாடு£வ 'து“ஷ்க்ருதிஹா” நமோ எம்பெ” 
து£ஷ்க்ருதி பாபி தை“த்யர நீ ஸம்ஹார மாடு“ வியோ 
உத்க்ருஷ்ட திரூனத்ரயாசரிஸித” அம்ப*ரீ ஷன்ன 
ரக்ஷிஸிதி' ரிஷிக்ருத து£ஷ்க்ருதிய த்‌'வம்ஸிஸிதி” 


துஷ்கர்மங்களை அழிக்கும்‌ துஷ்க்ருதிக்னனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கெட்ட 
செயல்களை செய்யும்‌ பாவி தைத்யர்களை நீ அழிக்கிறாய்‌. மிகச்‌ சிறந்ததான 
தினத்ரய விரதத்தை பின்பற்றிய அம்பரீஷனை நீ காத்தாய்‌. ரிஷிகள்‌ செய்யும்‌ கெட்ட 
செயல்களை நீ அழித்தாய்‌. 


928. ஸ்ரீ புண்யாய நம: 

அண்ட” கபாலவ சே“தி'ஸிதி' ஆக” ப*ந்த* உதக 
புண்ட “ரீ காக்ஷ ஹிடி*து* நின்னய பாத” தொ£ளெயெ 
அண்ட*பாவன புண்ய நதி” தே*வதுல்யா க'ங்கா்‌ 

படெ_“தி: புண்யதா” “புண்ய” நமோ பிரம்ம ம்ருடவந்த்‌'ய 


பிரம்மாண்டத்தின்‌ ஓட்டினை உடைத்தாய்‌. அப்போது அங்கிருந்து வந்த தண்ணீரினை, 
பிரம்மன்‌ பிடித்து உன்‌ கால்களை கழுவ, உலகத்தையே புண்ணியம்‌ ஆக்கும்‌, 


279 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


புண்ணிய நதியான, தேவ நதிக்கு சமானமான கங்கையை பெற்றாய்‌. புண்யாயனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்ம ருத்ர வந்த்யனே. 


929. ஸ்ரீ துஸ்வப்ன நாஸனாய நம: 
மித்‌*யாஞானவன்னு விபரீதஞானவன்னு நாஷ 
கெய்து” முக்தியோக்‌*ய ப'க்தரன்ன பாலிஸுவி மனோ 
க்‌து'ஷ்க்ருதி களெது” “து: ஸ்வப்ன நாயன” நமஸ்தே” 
மதிகே”த* களவர களெதி: பபிவ வாயுஸ்த” 


மித்யா மற்றும்‌ விபரீத ஞானத்தை அழித்து, முக்தியோக்யரான பக்தர்களை 
காக்கிறாய்‌. மனதில்‌ வரும்‌ கெட்ட எண்ணங்களை அழித்து, கெட்ட கனவுகளை 
அழிக்கிறாய்‌. ஸ்வப்ன நாஷனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. புத்தியை கெடுக்கும்‌ 
சிந்தனைகளை விலக்குகிறாய்‌. ருத்ர, வாய்வந்தர்கதனே. 


930. ஸ்ரீ விரக்னே நம: 

நதி? ப்ரதிப*ந்த*கவ களெவ “விரஹா' நமோ 

நிர்தோ£ஷ ஸுபூர்ண நின்ன மஹாத்மா ஞானயுக்‌: ப்ரேம 
நதி*யந்தே என்னொள்‌ ப்ரவஹிஸி ப்ரதிப*ந்த'க 

நீ தூ£ரமாடி நிரந்தர ப*க்திதா"ரா வர்த்‌*தி£ஸு 


நதிக்கு வந்த தடைகளை விலக்குபவனே. வீரக்னனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
நிரதோஷனே. ஸுபூர்ணனே. உன்‌ மகிமையானது, ஞானத்துடனான அன்பு, ஒரு 
நதியைப்‌ போல எனக்குள்‌ ப்ரவாகம்‌ செய்து, என்னில்‌ இருக்கும்‌ தடைகளை நீ 
விலக்கி, நிரந்தரமாக என்னுள்‌ பக்தி வருமாறு அருள்வாயாக. 


931. ஸ்ரீ ரக்ஷணாய நம: 

எ௦கா“தி*க*ளன்ன இத்து ரக்ஷணமாள்ப 'ரக்ஷணா” 
௭௦க“மய நமோ நினகெ” ஏகாத்மா ஸ்ரீய:பதே 
ப*க்தஷரணாகசத ரக்ஷாமணி நீ உத்தரா 

பந்து மொரெயிடெ” ரக்ஷிஸூதி: கர்ப்பவ ஸ்ரீஸ கிருஷ்ண 


சுகங்களை அருளி அனைவரையும்‌ காக்கும்‌ ரக்ஷணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. சுகமயனே. ஏகாத்மனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. சரணாகதி 
அடையும்‌ பக்தர்களை காப்பவனே. உத்தரா வந்து உன்னிடம்‌ முறையிட, நீ அவளது 
கர்ப்பத்தை காத்தாயே. ஸ்ரீஷனே. கிருஷ்ணனே. 


932. ஸ்ரீ ஸந்தா'ய நம: 

ஸுக“ஞானப்‌ல ஸாதசன ஸம்பத்‌ மொத'லாதவ 
நீ கருணிஸி ப*க்தரிகெ விஸ்தார மாடு*வியோ 
ஸ்ரீகர நாராயண 'ஸந்த' நமோ நினகெ* ஸதா” 


280 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஹொக'ளுதிதெ” ஸ்ருதிஸ்ம்ருதி ஈ நின்ன ஒளதா£ர்யவ 


சுக, ஞான, பல, ஸாதன, செல்வம்‌ ஆகியவற்றை நீ அருளி, பக்தர்களை காப்பவனே. 
ஸ்ரீகர நாராயணனே. ஸந்தனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்ருதி, ஸ்ம்ருதிகள்‌ 
உன்னை எப்போதும்‌ புகழ்கின்றன. உன்னுடைய கருணையை அவை புகழ்கின்றன. 


933. ஸ்ரீ ஜீவனாய நம: 

ஜகத்திதெ* ஜீவனப்ரத” நீனு “ஜீவன” நமோ 

ப்ரக்ருஷ்ட சேஷ்டா ஸுகதா்‌ எ௦ுக*ப“ல பூர்ணப்ராணா 
உக்த சாந்தோக்‌யதி்‌ உத்‌“தா“லக ஸ்வேதகேது ஸம்வாத” 
த்‌ ருஷ்டாந்தகளு வ்ருக்ஷஜீவ ந்யக்‌*ரோத” பலதா” 


உலகிற்கு ஜீவனத்தை அருள்பவனே. ஜீவனனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
மிகச்சிறந்த செயல்களை செய்பவனே. சுகத்தை அருள்பவனே. பூர்ணப்ராணனே. 
சாந்தோக்ய உபநிஷத்தில்‌, உத்தாலக ஸ்வேதகேதுவின்‌ சம்பாஷணகளே இதற்கு 
சரியான உதாரணங்கள்‌ ஆகும்‌. மரங்களில்‌ ஜீவனாக இருப்பவனே. அத்தி மரத்தின்‌ 
பலன்களை தருபவனே. 


934. ஸ்ரீ பர்யவஸ்தி“தாய நம: 

நின்னய ஸ்வரூபத'ர்மகளு விகாரஹொந்த“தெ” 
பூர்ணத்வதி*ந்த* இருவவனு 'பர்யவஸ்தி'தனே' 

ஆ நமோ ஸதா: நினகெ: நீ என்னன்ன ஸத்யத'ர்ம 
ஞான ப்‌க்திரதனன்னாகி்‌ மாடோ: த்வத்ப்ரஸாத* ஈயோ 


உன்னுடைய ஸ்வரூப தர்மங்கள்‌, எவ்வித மாற்றங்களையும்‌ அடையாமல்‌, 
முழுமையாக இருக்கின்றன. பர்யவஸ்திதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ 
என்னை ஸத்யதர்ம ஞான பக்தி உள்ளவனாக செய்வாயாக. உன்னுடைய 
ப்ரஸாதங்களை அருள்வாயாக. 


935. ஸ்ரீ அனந்தரூபாய நம: 

அபரிமித ரூப உள்ள “அனந்தரூப' நீனு 
த்வத்பாத” ஸரஸ்ருஹகளிகெ” நமோ எம்பெனு 
அபரிமிதானந்த“ரூப நித்ய அவினாமபமியு 

ஸ்ரீ பத்‌மஜாதி*க*ளிகு* க*௫ணனெகெ” அமிதவு 


அபாரமான ரூபங்களை கொண்ட அனந்தரூபனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்‌ 
பாதங்களை நான்‌ வணங்குகிறேன்‌. அபரிமித ஆனந்த ரூபியே. நிரந்தரமானவனே. 
அழிவில்லாதவனே. ஸ்ரீபிரம்மாதிகளுக்கும்‌, தேவர்கள்‌ குழுவிற்கும்‌ விட சிறந்தவனே. 
936. ஸ்ரீ அனந்தஸ்ரீயே நம: 


281 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அபரிமித காந்தியுள்ள ஸ்வரூப தேஜ:புஞ்ச 

தீ£ப்த தே£வதெக*ளிகு* தேஜஸ்ப்ரதா'தனு ஸ்ரீ 
நப“சர ஸூர்யாதி*பா£ஸகனு நாறவில்லத” 
எஃப்‌'ராஜ நித்யபூர்ணஜ்யோதி 'அனந்தஸ்ரீயே' நம: 


அபாரமான ஒளி பொருந்திய ஸ்வரூப தேஜஸ்‌ கொண்ட தேவதைகளுக்கும்‌ தேஜஸ்‌ 
அருள்பவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. வானில்‌ ஒளிரும்‌ சூரியனையும்‌ 
ஒளிர்விப்பவனே. அழிவில்லாத நித்ய பூர்ண ஜ்யோதி ரூபியே. அனந்தஸ்ரீயே. 


937. ஸ்ரீ ஜிதமன்யவே நம: 

ஜராதி*தோ£ஷகளு நின்ன ஸமீபதி்‌ பா“ரது” 
நிராமய 'ஜிதமன்ய' நமோ நமோ நமோ எம்பெ்‌ 
அப்ராக்ருத ஆனந்த*ஞான தே*ஹனு ஸ்ரீய:பதி 
க்ரூர தை“த்யரனு மத்ருக“ளனு ஜயிஸிதவ 


ஜராதி தோஷங்கள்‌ உன்‌ அருகிலேயே வராது. நிராமயனே. ஜிதமன்யனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. அப்ராக்ருதனே. ஆனந்த ஞான தேஹனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. க்ரூர தைத்யர்களை, எதிரிகளை, வென்றவனே. 


938. ஸ்ரீ பயாபஹாய நம: 

ப*ூயாபஹனு நீ வேத” ப்ரதிபாத்‌யனு ஹேமாதி” 

த்‌'ரவ்யகளிந்த” ஸுக” ஒத*கி£ஸுஃவி நமோ எம்பெ்‌ 
“பயாபஹனு' நீப'யபரிஹார மாடு வியோ 

ப*யாக்‌*ய ஸம்ஸார தேச௫ஹாபி'மான களெது” காய்தி” 


பயங்களை விலக்கியவனே. வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. தங்கம்‌ முதலான 
த்ரவ்யங்களை அருளி சுகத்தை அருள்கிறாய்‌. பயாபஹனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. என்‌ பயங்களை பரிகரிப்பாயாக. சம்சார மற்றும்‌ தேக அபிமானத்தை 
களைந்து, என்னை காப்பாயாக. 


939. ஸ்ரீ சதுரஸ்ராய நம: 

யாசிபுத*கெயோக்‌*ய எு௧”வன்ன ஒத*கி*எுவி 

ஹே 'சதுரஸ்ரனே்‌ நமோ எம்பெ்‌ பூர்ணஸுக*மயனே 

ப்ரோச்சவாத” பக்தி ஒந்தன்னெ இத“ரரிகி*ந்தலி 

ஹெச்சாகி* கொடு என்னெ ஹனுமகெ: கொட்டி ஸ்ரீராம 

வேண்டுவதற்கு யோக்யனே. சுகத்தை அருள்வாயே. ஹே சதுரஸ்ரயனே. உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. பூர்ண சுகமயனே. தூய்மையான பக்தி ஒன்றையே, மற்றவர்கள்‌ 


அனைவரைவிட எனக்கு அருள்வாயாக. ஹனுமனுக்கு கொடுத்ததைப்‌ போல. 
ஸ்ரீராமனே. 


282 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


940. ஸ்ரீ க“பீ'ராத்மனே நம: 

ஸ்தோமாதி”்‌ க*ம்பீ£ரவேத£க'ளிகெ* நீ ஆதா*ரனு 

ஸ்வாமி நின்ன ஆனந்த” கா“ம்பீர்ய கு£ணக்கெது*ரில்ல 
ஸ்தோமாதி*ஸ்துத்யனு 'க“பீராத்மா' நமோ நமோ எம்பெ்‌ 
கன மளெப'யாபஹா கோவர்த்தன கி£ரிதா”ரி 


வேதங்கள்‌ அனைத்திற்கும்‌ நீயே ஆதாரன்‌. ஸ்வாமியே, உன்னுடைய காம்பீர்ய 
குனங்களுக்கு சமம்‌ என்று யாரும்‌ இல்லை. வேதங்களால்‌ போற்றப்படுபவனே. 
கபீராத்மா உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கடும்‌ மழையின்‌ பயத்தினை போக்கியவனே. 
கோவர்த்தன கிரிதாரியே. 


941. ஸ்ரீ விதி'பமாய நம: 

வியேஷேண உபதே“றா மாடு'வி “விதி£பமனே' நமோ 
ஸ்ரீற வ்யாஸ நீ பைல வைமம்பாயன ஸூர்ய ஜைமி 

நி ஸுமந்து நாரத” ஸுதஸ்த* காமதே வ ப்ருகு' 

எஸுபபீல பமுக்ராத்‌யர்கெ* ங்ரேஷ்டதி* உபதே*பபிஸிதி* 


விஸேஷமாக உபதேசம்‌ செய்பவனே. விதிஷனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ தலைவனே. வ்யாஸனே. நீ, பைல, வைஷம்பாயன, ஸூர்ய, 
ஜைமினி, ஸுமந்து, நாரத, ஸுதஸ்த, காமதேவ,ப்ருகு, ஸுஷீல, சுக்ர ஆகிய 
அனைவருக்கும்‌ மிகவும்‌ சிறந்ததாக உபதேசம்‌ செய்தாய்‌. 


942. ஸ்ரீ வ்யாதி*பமாய நம: 

ப£்ஹுரக்ஷண போஷணக்ருத்‌ ஸாமர்த்‌“பவந்ததா“தா நீ 
அஹர்னிபமி “வ்யாதி'பமனே' நமோ எம்பெ்‌: மாம்பாலயா 
பி£ரம்மபபிவ மக்ரார்க்க ஸோமாதி்‌ ஸர்வ அனிமிஷ 
மஹாஸமுதா*யவு நின்ன ஆஞ்ஞாதா'ரகரு 


அனைவரையும்‌ ரக்ஷிப்பவனே. போஷிப்பவனே. அத்தகைய சாமர்த்தியம்‌ 
கொண்டவனே. நீ எப்போதும்‌ வ்யாதிஷனே விதிஷனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
என்னை காக்க வேண்டும்‌. பிரம்ம, சிவ, இந்த்ர, சூர்ய, சந்த்ர முதலான அனைத்து 
தேவதா சமூகமும்‌ உன்‌ ஆணைப்படியே நடக்கிறார்கள்‌. 


943. ஸ்ரீ தி*£பமாய நம: 

ப*க்தரிந்த* ப்ரஙம்னெ மாடி“ஸி கொம்பி்‌ நீ தி”: நமோ 
பத்மஸம்ப'வ தே'வஹூதி அர்ஜுனாதிக*ளிந்த” 
மது*ஸூத*ன ஹம்ஸ கபில யாத*வகிருஷ்ண நீ 
ஸாதரதி்‌ ப்ரஸ்னெ மாடி'ஸிகொண்டு்‌ வரக*ளித்தி 


283 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


திஷனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்ம, தேவஹூதி, அர்ஜுனன்‌ முதலான 
பக்தர்களிடமிருந்து கேள்விகளை கேட்டுக்‌ கொள்பவனே. மதுஸுூதனனே. 
ஹம்ஸுனே. கபில. யாதவக்ருஷ்ணனே. நீ அவர்களிடமிருந்து கேள்விகளை கேட்டுக்‌ 
கொண்டு அவர்களுக்கு வரங்களை அளித்தாய்‌. 


944. ஸ்ரீ அனாத“யே நம: 

ஆதி: இல்ல மத்‌*ய இல்ல அந்த்யவில்லவு நினகெ” 
“அனாதி” நமோ நமோ எம்டெ்‌ த்ரைகாலிக ஏகாத்மா 

மாத*வனே நினகெ” ஸர்வரு அதீ£னராகி£ஹரு 

ஸ்வதந்த்ர ஏகாத்மா எந்த*ரெ முக்‌ யஸ்வாமி ஸ்வராட்‌ நீ 


உனக்கு ஆகி, அந்தம்‌, மத்யம்‌ என எதுவுமே இல்லை. அனாதியே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மூன்று காலங்களிலும்‌ இருப்பவனே. ஏகாத்மனே. மாதவனே. 
உனக்கு அனைவருமே அதீனராக இருக்கிறார்கள்‌. ஸ்வதந்த்ரனே. ஏகாத்மா என்றால்‌ 
முக்யஸ்வாமி என்று அர்த்தம்‌. ஸர்வோத்தமனே. 


945. ஸ்ரீ பூர்பு'வர்‌ லக்ஷ்ம்யை நம: 

யக்‌ஞதல்லிருவி ஜஸ்வர்யவர ப்ரகாறகனு 

ஸர்வக்க 'பூ'ர்பு'வோர்லக்ஷ்மீ' நமோ நமோ எம்பெ* 
தோயஜாஸனாண்டா”தி' ஸமஸ்த ஜகத்‌ ஸ்ருஷ்டா நீனு 
விக்‌*ஞான ஸ௦க“ப*லாதி' உத்க்ருஷ்ட கு£ணபூர்ணனு 


யக்ஞத்தில்‌ இருப்பவனே. ஜஸ்வர்யவந்தனே. ஒளி பொருந்தியவனே. ஸர்வக்ஞனே. 
பூர்புவர்‌ லக்ஷ்ம்யனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்மாண்டம்‌ முதலான 
அனைத்து ஜகத்‌ ஸ்ருஷ்டனே. விக்ஞான, சுக, பலம்‌ முதலான மிகச்சிறந்த 
குணங்களை கொண்டவனே. 


946. ஸ்ரீ ஸ”வீராய நம: 

அதி உத்தமனாகி:௬வி 'எ௦விர”' நமோ எம்பெ்‌ 
ஜக”“த்ராண வாயுனல்லி ஸர்வவு ப்ரதிஷ்டிதவு 
வாத நின்னல்லி ப்ரதிஷ்டி”தனு நீனு ஸர்வேஷ்வர 
உத்தமோத்தமகு'த்தமகு* உத்தம அனுத்தம 


மிகச்சிறந்த உத்தமனாக இருக்கிறாய்‌. ஸுவீரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஜகத்ராணனான வாயுவில்‌ அனைத்தும்‌ ப்ரதிஷ்டிதமாக இருக்கின்றன. அவன்‌ 
உன்னில்‌ ப்ரதிஷ்டிதமாக இருக்கிறான்‌. நீ ஸர்வேஸ்வரன்‌. உத்தமோத்தமன்‌. நீயே 
ஸர்வோத்தமன்‌. 


947. ஸ்ரீ ௬ுசிராங்க*தா“ய நம: 
மோப”ன ஸித்‌“தி'த“னு 'ருசிராங்க*த* நமோ எம்பெ்‌ 


284 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஷஸோப“ன ருசிரமனோஹர அங்க” ப்ரதா“த 
பேோப“ன மனோஹர அங்க”தா“ப'ரண பூ'ஷித 

மோப4ன த்வத்‌ ப்ரத2மாங்க3வாயுன்ன இத்திஜக3க்கெ 
மங்களங்களை அருள்பவனே. ருசிராங்கனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மங்களகர 
மனோஹர அங்கங்களை கொடுப்பவனே. மங்களகர மனோஹர அங்கத்தின்‌ 
ஆபரணங்களை தரித்தவனே. மங்களகரமான உன்‌ அங்கங்கங்களிலிருந்து வாயுவை 
இந்த உலகிற்கு நீ அளித்தாய்‌. 


948. ஸ்ரீ ஜனனாய நம: 
“ஜனன” நீஸர்வோத்பத்தி ஸாத'னனு நமோ எம்பெ்‌ 
ஜன்மாதி'காரணனு நீ ஆத்‌*த*ரிம்‌ ஜனன நீ 
ஜனரன்ன நியாமன மாள்பி ஆத்‌“த்‌ரிம்‌ ஜனன 
ஜனரந்தெ அல்லதெ: ஸ்வேச்செயிம்‌ ப்ராது'ர்பவிஸுவி 


ஜனனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ ஸர்வோத்பத்தி எமாதனனே. ஜன்மாதி 
காரணன்‌ நீயே. ஆகையால்‌, நீ ஜனன என்று அழைக்கப்படுகிறாய்‌. நீ மக்களை 
நியமனம்‌ செய்கிறாய்‌. ஆகையால்‌, ஜனன என்று அழைக்கப்படுகிறாய்‌. அந்த 
மக்களைப்‌ போல இல்லாமல்‌, ஸ்வேச்செயினால்‌ நீ தோன்றுகிறாய்‌. 


949. ஸ்ரீ ஜனஜன்மாத”“யே நம: 

“ஜனஜன்மாதி” நீ ரத“$த*ல்லிருவவனே நமோ 
ஜனக:ளிகெ்‌: ஜன்மாதி*க*ளு நின்ன கர்த்ருத்வதி்‌ 
ஜனர தே'ஹ எம்ப” ரத*த”லி ஸ்தா*பிரதி”க 
இன ஷஷி உமாபமிவரிம்‌ ஸேவ்ய ப்ராண ஹ்ரீ ஸ்ரீ 


ஜனஜன்மாதயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ தேகம்‌ என்னும்‌ இந்த ரதத்தில்‌ 
இருக்கிறாய்‌. மக்களுக்கு உன்‌ கர்த்ருத்வத்தாலேயே ஜன்மாதிகள்‌ வருகின்றன. 
மக்களின்‌ தேகம்‌ என்னும்‌ ரதத்தில்‌ நீ வீற்றிருக்கிறாய்‌. சூர்ய, சந்த்ர, உமா, ருத்ர 
ஆகியோரால்‌ வணங்கப்படும்‌ ப்ராணரின்‌ தலைவனே. ஸ்ரீலட்சுமிதேவியின்‌ 
தலைவனே. 


950. ஸ்ரீ பீ மாயநம: 

அ௭ஸுரரிகெ: ப*யகொடு£வ பீ£ம' நமோ எம்பெ்‌ 

கம்ஸ ராவண குந்ருபரு ஹேமகஸ்யபா இ“க“ளு 

ஈஸ நின்ன பீ'திகர பராக்ரமதி*ம்‌ ஸோதரு 

பா£ஸிஸுவி ஞான தேஜ:புஞ்ச வேத*வ்யாஸ கிருஷ்ண 


அசுரர்களுக்கு பயம்‌ கொடுக்கும்‌ பீமனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கம்ஸ, ராவண 
ஆகிய கெட்ட அரசர்கள்‌, ஹிரண்யகசிபு ஆகியோர்‌, உன்னுடைய அபாரமான, 


285 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பயமுறுத்தும்படியான பராக்ரமத்தினால்‌ தோற்றனர்‌. ஞான தேஜஸ்களை 
கொண்டவனே. வேதவ்யாஸனே. க்ருஷ்ணனே. அனைவரையும்‌ அருள்வாயாக. 


951. ஸ்ரீ பீ'மபராக்ரமாய நம: 

பயங்கர அஸ்வக”ளிந்த” ப*ந்து” அபி'ஷ்டவன்னு 
த*யதி* கொடு*வவ 'பீ'மபராக்ரமனே' நமோ 
பயக்ருத்‌ வேகா“ஸ்வ ரத“த்‌லி ப*ந்து' தை“த்யரு 
பெரகா£கி* ஒய்தி* ௬ுக்மிணிய அபி'ஷ்ட பூர்ணமாடி” 


பலமான குதிரைகளில்‌ வந்து அபீஷ்டங்களை கருணையுடன்‌ கொடுப்பவனே. 
பீமபராக்ரமனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பயத்தை கொடுப்பவனே. ரதத்தில்‌ 
வேகமாக வந்து, தைத்யர்களை கொன்றாய்‌. ருக்மிணியின்‌ விருப்பத்தை 
நிறைவேற்றினாய்‌. 


952. ஸ்ரீ ஆதார நிலயாய நம: 

யக்‌“ஞஸும்ப*ந்தி' நீ 'ஆதா'ரநிலய' நமோ எம்பெ்‌ 
யக்‌*ஞோவை விஷ்ணு: ஸர்வயக்‌'ஞ ஆதா£ரனு வராஹ 
நீ எல்ல ஜக'த்திகு” ஆதா”ரனாகி ௬வி மத்து 

ப்ரளயத“லி ஸர்வக்கு நிலயனாகி*ருதியோ 


யக்ஞத்திற்கு சம்பந்தப்பட்டவனே. ஆதார நிலயனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
ஸர்வ யக்ஞங்களுக்கு ஆதாரன்‌ நீயே. வராகனே. நீ அனைத்து ஜகத்திற்கும்‌ 
ஆதாரனாக இருக்கிறாய்‌. மற்றும்‌ ப்ரளயத்தில்‌ அனைத்திற்கும்‌ நிலயனாக 
இருக்கிறாய்‌. 


953. ஸ்ரீ தா'த்ரே நம: 

யக்‌“ஞத”லி தனாதி்‌ யக்‌“ஞ உபயோகியாகி£ஹ 
த்‌“ரவ்யக*ளாதா”ரகனு “தா“தா” நமோ நமோ எம்பெ்‌ 
யக்‌“ஞபூஜன த்‌'யான ஸர்வ ஸத்ஸாத'னக”ள்கு” 
ஆயா ஸாதூன மாள்பரிகு தா'ரக போஷகனு 


யக்ஞங்களில்‌ பயன்படும்‌ செல்வம்‌ முதலான அனைத்து த்ரவ்யங்களுக்கும்‌ 
ஆதாரகன்‌ நீயே. தாத்ரே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யக்ஞத்தில்‌ 
பூஜிக்கப்படுபவனே. த்யானிக்கப்படுபவனே. அனைத்து ஸத்‌ எமாதனங்களுக்கும்‌, 
அந்தந்த ஸாதனங்களை செய்பவர்களுக்கும்‌ தாரகனாகவும்‌, போஷகனாகவும்‌ 
இருக்கிறாய்‌. 

954. ஸ்ரீ புஷ்பஹாஸாய நம: 

போஷகத்வேன பக்தன்ன ப்ரஸித்‌“தி' மாடு'விநீனு 

“£புஷ்பஹாஸ்‌' நமோ நமோ ப'க்தவத்ஸல க்ருபாளோ 


286 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


போஷணதா”ரண த”ர்மவுள்ள கு£ணகணஸிந்தோ” 
பூஷமண்ட ல மத்‌'யவர்த்திபூஷ புஷ்ப ஸுபூர்ண 


பக்தர்களை போஷித்து, ப்ரஸித்தி ஆக்குகிறாய்‌. புஷ்பஹாஸனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பக்தவத்ஸலனே. க்ருபாளோ. போஷண தாரண தர்மம்‌ உள்ளவனே. 
குணகண ஸிந்துவே. பூஷமண்டலத்தின்‌ நடுவில்‌ வசிப்பவனே. ஸுபூர்ணனே. 


955. ஸ்ரீ ப்ரஜாக“ராய நம: 

ப*க்தர நித்‌*ராக்ஷய மாடு*வி 'ப்ரஜாக“ர' நமோ 

ப*க்தர தமோன்னாஹ க“ண்டி£எ9ி க்ஷயமாள்பி விஸ்வ 
ப“த்தரிகெ்‌ ங்ரவண மனன த்‌'யானேக்ஷனகர்தா 
வஸ்துக்‌ ஸ்வற*ப”ரஸ போ”க்த்ரு ஆத்மா அந்த்ராத்மா 


பக்தர்களை காக்கிறாய்‌. ப்ரஜாகரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பக்தர்களின்‌ 
தமஸ்ஸினை கண்டித்து, நலன்களை அருள்கிறாய்‌. உலக பக்தர்களுக்கு ஸ்ரவண, 
மனன, த்யானங்களை செய்விப்பவனே. வஸ்துகளில்‌ உள்ள சுப ரஸங்களை 
ஸ்வீகரிப்பவனே. ஆத்மனே. அந்தராத்மனே. 


956. ஸ்ரீ ஊர்த்‌'வகா“ய நம: 

உத்தமாங்வக'ளிந்த* ஹோகுவவ 'ஊர்த்வக* நமோ 
உத்க்ருஷ்ட ஸைப்ய எ௦க்‌“ரீவ பலாஹக மேக'புஷ்ட 
குது“ரெகளு நால்கு ப£ஹுவேக'வாத*ந்தஹுக”ளிந்த” 
ஸ்ரீதேவி ருக்மிணி அவதார ஸ்த£ளக்கெந்‌ ஹோதி” 


உத்தமமான குதிரைகளில்‌ சவாரி செய்பவனே. ஊர்த்வகனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. மிகச்‌ சிறந்ததான ஷைப்ய, சுக்ரீவ, பலாஹக, மேகபுஷ்ட ஆகிய 
குதிரைகள்‌ நான்கும்‌ அபாரமான வேகமாக செல்வதால்‌, அதன்‌ மூலம்‌, ஸ்ரீதேவி, 
ருக்மிணி ஆகியோரின்‌ அவதார ஸ்தளத்திற்கு நீ சென்றாய்‌. 


957. ஸ்ரீ ஸப்ததா*'சாராய நம: 
மித்‌*யாஞானி அபக*ம 'ஸப்ததா'சாரனே' நமோ 
“ஸப்த ப்ராணா: ப்ரப*வந்தி தஸ்மாத்‌ ஸூப்தஸப்த' மத்து 
“ஆத்மாயாம்‌ ௬தே ராஜன்‌ பரஸ்யானுப”வாத்மன: 
நக'டேத்தத”ர்த்த” ஸம்ப*ந்த': ஸ்வப்னேத்‌'ருஷ்டரிவாஞ்சஸா? 


மித்பா ஞானத்தை விலக்குபவனே. ஸப்ததாசாரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
'ஸப்தப்ராணா:', 'ஆத்மாயாம்‌ ருதே' ஆகிய ஸ்ருதிகள்‌ உன்னை இவ்வாறு 
புகழ்கின்றன. 

958. ஸ்ரீ ப்ராணதா“ய நம: 

வ்ருத்ராதி” தை£த்யர ப்ராண நாறமாள்பி “ப்ராணதனே' 


287 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸதா” நமோ நினகெ: இந்த்‌“ரியக“தி சேஷ்டதா£தா 
“தா” எந்த*ரெ கொடூ“வுது” கடி“வுது' நஸிபுது* 
எந்து” அர்த்த” உண்டு ப்ராணத' ஜீவன கதிப்ரத” 


வ்ருத்ர முதலான அசுரர்களின்‌ ப்ராணனை நாசம்‌ செய்தாய்‌. ப்ராணதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. இந்த்ரியங்களின்‌ கதியை நியமனம்‌ செய்பவனே. தா என்றால்‌ 
கொடுப்பது, காப்பது, விலக்குவது என்னும்‌ அர்த்தங்கள்‌ உண்டு. ஜீவனின்‌ கதியை 
கொடுப்பவனே. 


959. ஸ்ரீ ப்ரணவாய நம: 

ப்ரக்ருஷ்டஸ்துத்ய மஹிமாவந்த 'ப்ரணவனே' நமோ 
உத்க்ருஷ்ட ஸுக*ஞான பூர்ணஸ்வரூபனு ப்ரணவ 
ஜாக்‌“ரதாதி' ப்ரணயனனு நீ ஆத்‌*த*ரிம்‌ ப்ரணவ 

ஜாக்‌“ரத்‌ விஸ்வ ஸ்வப்ன தைஜஸ ஸப்தி ப்ராக்ஞ துரீயா 


மிகச்சிறந்த ஸ்துதிகளால்‌ போற்றப்படுபவனே. மஹிமாவந்தனே. ப்ரணவனே உனக்கு 
என்‌ நமஸ்காரங்கள்‌. மிகச்சிறந்த சுக, ஞான, பூர்ண ஸ்வரூபனே. ப்ரணவனே. 
ஜாக்ரதா முதலான நிலைகளை நீ கொடுக்கிறாய்‌. ஆகையால்‌, நீ ப்ரணவ. ஜாக்ர 
நிலைக்கு விஸ்வ; ஸ்வப்ன நிலைக்கு தைஜஸ; எஃப்தி நிலைக்கு ப்ராக்ஞ துரீயா. 


960. ஸ்ரீ ணாய நம: 

வ்யவஹார ப்ரவர்த்திஸுவி பண்‌ நமோ நினகெ” 
ப£விஷ்யோத்தர புராணாதி' ஹேளிருவி ராஜகெ” 
யாவபக்த 'ஏகேன துளஸி மாத்ரத*ளேனாபி 
பூஜயேத்‌ ப'க்திபா'வேன தம்‌ ரக்ஷாமீதி மத்பண:' 


பக்தர்களின்‌ வ்யவஹாரங்களை ப்ரவர்த்தனை செய்பவனே. பணனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பவிஷ்யோத்தர புராணத்தில்‌ நீ இவ்வாறு ராஜனிடம்‌ 
சொல்லியிருக்கிறாய்‌. எந்த பக்தன்‌ துளசி மட்டுமே கொண்டு என்னை பக்தியுடன்‌ 
பூஜிக்கிறானோ, அவனை நான்‌ காக்கிறேன்‌ என்றாய்‌. 


961. ஸ்ரீ ப்ரமாணாய நம: 

மஹான்‌ அமித நீ 'ப்ரமாணம்‌' நமோ எம்பெ* நினகெ” 
“அஹமேவாஸமக்‌“ரேச நான்யத்‌ ஸத“ஸத்‌ பரம்‌ 

பங்சாத*ஹம்‌ யதே“சச்சயோ₹ வமிஷ்யேத ஸேோ£ஸ்ம்யைஹம்‌' 

நீ ஸ்வதந்த்ர அபரிச்சின்ன 'ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌' 


மஹானே. அமிதனே. ப்ரமாணனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
அஹமேவாஸமக்ரேச என்னும்‌ ஸ்ருதியால்‌ நீ புகழப்படுகிறாய்‌. ஸ்வதந்த்ரனே. 
ஸத்ய ஞான அனந்த ரூபனே. 


288 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


962. ஸ்ரீ ப்ராண நிலயாய நம: 

நதி ஸிந்து” மேலகனு “ப்ராண நிலயனே” நமோ 
“யத்ப்ராணேன ந ப்ரணிதியேன ப்ராண: ப்ரணிபதே 

ததேவ” பி“ரம்மமுக்‌$ய வாயு நியாமகாஸ்ரயனு 

இந்த்‌“ரியக“ள நாடிக£*ள தா'ரகாஸ்ரய ஸமுத்‌“ர 


ஸிந்து நதியை படைத்தவனே. ப்ராண நிலயனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
யத்ப்ராணேன என்று ஸ்ருதி உன்னையே புகழ்கிறது. ப்ரம்ம, வாயு ஆகியோரின்‌ 
நியாமகன்‌, ஆஸ்ரயன்‌ நீயே. இந்த்ரியங்களின்‌, நாடிகளின்‌, தாரகன்‌ மற்றும்‌ 
ஆஸ்ரயன்‌ நீயே. 


963. ஸ்ரீ ப்ராணதா“ய நம: 

நிரோதி'த கோ*க“ள்கெ்‌ க*திப்ரத்‌ “ப்ராணத” நமோ 
இந்த்‌*ரியக'ளு ஸோதுஹோதரெ புன: சடுவடகெ 
இந்த்‌“ரியபடுத்வ ஈவி ௬ஷிகேற தே£ஹஸ்த” ஆத்மா 
அந்தராத்ம ஸுக” சேஷ்டாப்ரத” முக்‌“யவாயு அந்தஸ்த” 


ஆதரவற்ற பசுக்களுக்கு கதியை கொடுப்பவனே. ப்ராணதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. இந்த்ரியங்கள்‌ தோற்றால்‌ (வேலை செய்யாவிட்டால்‌), மறுபடி 
அவற்றிற்கு நடவடிக்கைகளை செய்ய சக்தியை கொடுக்கிறாயே. ருஷிகேஷனே. 
தேகத்தில்‌ இருக்கும்‌ ஆத்மாவே. அந்தராத்மனே. சுக சேஷ்டைகளை அளிப்பவனே. 
முக்யப்ராணரின்‌ அந்தர்யாமியே. 


964. ஸ்ரீ ப்ராணஜீவனாய நம: 

ஜனரெல்லர வ்யாபாரகர்த “ப்ராணஜீவனனே' 

ஆ நமோ நினகெ: ஸதா அன்னமய ப்ராணமய 
வனஜாஸன ருத்‌”ர இந்த்‌ “ராதி ஸர்வஜீவரொளு 
நீ அந்தர்யாமியாகி£த்து ஸர்வக்ருதி நடெ*ஸுவி 


அனைத்து மக்களின்‌ செயல்களை செய்பவனே / செய்விப்பவனே. ப்ராண ஜீவனனே. 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அன்னமயனே. ப்ராணமயனே. பிரம்ம, ருத்ர, இந்த்ராதி 
அனைத்து ஜீவர்களிலும்‌ நீ அந்தர்யாமியாக இருந்து அனைத்து செயல்களையும்‌ 
நடத்துகிறாய்‌. 


965. ஸ்ரீ தத்வாய நம: 

புத்‌*தி£ய கொடுூ*வி பு£த்‌“தி'யொளிருவி தத்வம்‌' நமோ 
ஸத்தாப்ரத”னு நீனு தத்வம்‌ எந்தெனிஸுவியோ 
தத்வம்‌ எம்பு£து அனாரோபிதவாகி£ஹ ஸ்வரூப 
ஆத்‌'யாரோப அபவாத”“தூ“ர நிர்தோ£ஷ ஆத்மா 


289 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


புத்தியை கொடுக்கிறாய்‌. புத்திக்குள்‌ இருக்கிறாய்‌. தத்வனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து அருளையும்‌ கொடுப்பவனே. நீ தத்வம்‌ என்று 
அழைக்கப்படுகிறாய்‌. தத்வம்‌ என்பது (ஆரோபித - சுமத்தப்பட்ட 7 பொருத்தப்பட்ட) 
உன்‌ மேல்‌ பொருத்தப்படாத ஸ்வரூபமாக உள்ளது. அபவாதங்கள்‌ இல்லாதவனே. 
நிர்தோஷனே. ஆத்மனே. 


966. ஸ்ரீ தத்வவிதே“காத்மனே நம: 

தத்‌ வஞானிக“ளிகெ: முக்ய ப*லாதி'க'ளன்னு 
இத்துபாலிப 'தத்வவிவேகாத்மா' நமோ எம்பெ்‌ 
மித்யா மத்து விபரீதஞான விரோதி' யதார்த்த” 
வாத: ஸ்வஸ்வரூப ஞானவந்தரிகெ: முக்‌“யஸ்வாமி 


தத்வ ஞானிகளுக்கு முக்ய பலன்களைக்‌ கொடுத்து காப்பவனே. தத்வ 
விவேகாத்மனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மித்யா ஞான, விபரீத ஞான 
ஆகியவற்றிற்கு விரோதியான யதார்த்தமான ஸ்வஸ்வரூபத்தைக்‌ கொண்ட 
ஞானவந்தருக்கு முக்ய ஸ்வாமியே. 


967. ஸ்ரீ ஜன்ம ம்ருத்யு ஜராதி'கா“ய நம: 
“ஜன்ம ம்ருத்யு ஜராதி'கா” மோத*மய தே“ஹி நமோ 
ஜன்மஜராமரணாதி' தோஷ அதிக்ரமிஸித” 
அம்ருத அச்யுத அபய அவ்யயனு நீ ஸதா” 
அமல ஸத்கல்யாணதம பமாங்வத ஸுக” ஸ்வரூப 


ஜன்ம ம்ருத்யு ஜராதிகனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆனந்தமயமான தேகத்தை 
கொடுப்பாயாக. பிறப்பு, இறப்பு ஆகிய தோஷங்களை மீறியவனே. அம்ருதனே. 
அச்யுதனே. அபயனே. அவ்யயனே. நீ எப்போதும்‌ தொடர்ச்சியான ஸத்கல்யாண 
குணங்களைக்‌ கொண்டவன்‌. நிரந்தரமானவனே. சுக ஸ்வரூபனே. 


968. ஸ்ரீ பூ ர்புரவஸ்வஸ்தரவே நம: 
த்ரிலோகத*லிருவ ஜனரன்ன நியமிஸுவ 
ஸ்ரீலக்ஷ்மீபதி 'பூ”ர்பு'வஸ்வஸ்தரு' நமோ நினகெ” 
மாலோல நீ பூர்ணபரமைங்வர்யானந்த* ஆனந்த” 
ஸ்ரீல ப'க்தரிகெ்‌ கல்பத்‌*ருமோபம வரதா“தா 


மூன்று உலகங்களிலும்‌ இருக்கும்‌ ஜீவர்களை நியமனம்‌ செய்யும்‌ ஸ்ரீலட்சுமிபதியே. 
பூர்புவஸ்வஸ்தரனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. மாலோலனே. ஸ்ர்பூர்ண 
பரமைஸ்வர்யானந்தனே ஆனந்தஷீலனே. பக்தர்களுக்கு கல்பதருவைப்‌ போல 
வரங்களை அளிப்பவனே. 


290 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


969. ஸ்ரீ தாராய நம: 

தாரகனே “தார” நமோ ப்ரணவ ப்ரதிபாத்‌'யனே 
பரிபரி ஸம்ஸார பாதெ'க“ளிந்தலி ஆகா“க” 
தா“ரிஸுவுத*ல்லதெ்‌ ஜன்மஜராமரணாதி:யிம்‌ 
தாரணமாடி: நீ மயாஸ்வத மோக்ஷூஸுக” வீவி 


தாரகனே. தாரனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ப்ரணவ ப்ரதிபாத்யனே. பற்பல 
சம்சார துக்கங்களிலிருந்து அவ்வப்போது எங்களை காப்பாற்றுவதோடு 
மட்டுமல்லாமல்‌, பிறப்பு இறப்பு ஆகியவற்றிலிருந்தும்‌ நீ எங்களை விலக்கி, 
நிரந்தரமான மோட்சசுகத்தையும்‌ கொடுக்கிறாய்‌. 


970. ஸ்ரீ ஸவித்ரே நம: 

ஸவிதா நீனு ஸூர்யஸத்‌*ருஷபி'ம்பசனு நமஸ்தே 
ஸர்வஜகஸ்ருஷ்டி மாடு*வி ஆத்‌“த“ரிந்த* “ஸவிதா” 
ஜீவஸ்ருஷ்டிவாரி நிமித்த ப்ரதிபி'ம்ப'தந்தெயு 
ஸர்வஜட”* ஸ்வர்க்க” கட மண்ணிந்த” மாள்ப தெரதி”்‌ 


ஸவித்ரே. நீ ஸுூர்யனைப்‌ போன்றதான பிம்பனாக இருக்கிறாய்‌. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து உலகங்களையும்‌ நீ படைக்கிறாய்‌. ஆகையால்‌, ஸவிதா 
ஆகிறாய்‌. ஜீவஸ்ருஷ்டியை உன்னுடைய ப்ரதிபிம்பமாக ஆக்குகிறாய்‌. அனைத்து 
ஜட, ஸ்வர்க்க ஆகியவற்றை மண்ணிலிருந்து பானை உருவாக்குவதைப்‌ போல 
உருவாக்கினாய்‌. 


971. ஸ்ரீ ப்ரபிதாமஹாய நம: 

அஸர ஹந்தா நீனு ப்ரபிதாமயஹனே” நமஸ்தே 
பி.ஸஜனாப'னே நீனு ஜக*த்‌ பிதாமஹனபிதா 
பி'ஸஜஸும்ப'வ பிதனாத்‌“த'ரிம்‌ ப்ரபிதாமஹ 
அளுாரர அளிவி ப”க்தப்ரபாலக நீ மஹான்‌ 


அசுரர்களை கொல்பவனே. ப்ரபிதாமஹனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
பத்மனாபனே. ஜகத்‌ பிதாமஹனின்‌ தந்தையே. பிரம்மனின்‌ தந்தை ஆகையால்‌, 
ப்ரபிதாமஹ. அசுரர்களை அடிக்கிறாய்‌. பக்தர்களை காக்கிறாய்‌. நீ மஹான்‌. 


972. ஸ்ரீ யக்‌'ஞாய நம: 

ஸோசித கர்தவ்ய கர்மத்யாக'மாள்பி து“ஷ்கர்மி 
நீசரன்ன மாரண மாடுவ யக்ஞ?” நமோ எம்பெ்‌ 
ஆசாரவந்த ஸஜ்ஜன க்ருத ஜப, பூஜா, த்‌*பான 
நிஸ்சல ப”க்தியிம்‌ மாள்புது* ஸ்வீகரிஸுவி யக்ஞ 


291 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கடமைகளை, கர்மங்களை த்யாகம்‌ செய்ய வைக்கிறாய்‌. துஷ்கர்மியே. நீசர்களை 
அழிப்பவனே. யக்ஞனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஆசாரவந்தனான ஸஜ்‌ஜனர்கள்‌ 
செய்யும்‌ ஜப, பூஜா, த்யான, நிஸ்சல பக்தி ஆகியவற்றை ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌. 
யக்ஞனே. 


973. ஸ்ரீ யக்‌“ஞபதயே நம: 

தை*த்யரன்ன பதன மாடு“வ 'யக்‌*ஞபதி' நமோ 

ப்‌*ருத்ய ஸத்ப*க்த பாலகஸ்வாமி நீ யக்‌“ஞபதி 

ப“க்தக்ருத ஜப, பூஜா, தப, யக்ஞ, ப£லதா“தா 

ஸ்ரத்‌*தெ'யிந்தன அன்வேஷ்டவ்ய ஸர்வக்‌'ஞ ஸர்வ நியந்தா 


தைத்யர்களை அழிக்கும்‌ யக்ஞபதயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உன்‌ பக்தர்களை 
காக்கும்‌ ஸ்வாமியே. யக்ஞபதியே. பக்தர்கள்‌ செய்யும்‌ ஜப, பூஜா, தப, யக்ஞ 
ஆகியவற்றின்‌ பலன்களை தருபவனே. சிரத்தையுடன்‌ தேடப்படுபவனே. 
ஸர்வக்ஞனே. அனைத்தையும்‌ நியமனம்‌ செய்பவனே. 


974. ஸ்ரீ பஜ்வனே நம: 

யக்‌“ஞப்ரவர்த்தகனே 'யக்‌*ஞா”' நமோ நமோ நினகெ்‌ 
ஸ்வயம்‌ நீனு அஸ்வமேதா”“தி: யக்‌'ஞக*ளன்னு கெ:ய்தி” 
அயோத்‌'யா ராமாவதாரத*லி லோக பமிக்ஷணக்கெ 
யக்‌“ஞமாடி? தோரிஸிதி்‌ உதா“ர த*க்ஷிணெ கொட்டு 


யக்ஞங்களை ப்ரவர்த்தகம்‌ செய்பவனே. யக்ஞனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீயே 
அஸ்வமேதாதி யக்ஞங்களை செய்தாய்‌. அயோத்யையில்‌ ராமாவதாரத்தில்‌ 
உலகத்தை திருத்துவதற்காக, யக்ஞங்களை செய்து காட்டினாய்‌. அப்போது அங்கு 
அபாரமான தக்ஷிணைகளையும்‌ கொடுத்தாய்‌. 


975. ஸ்ரீ யக்ஞாங்கா£ய நம: 

பூஜ்யவாத” பலதி்‌ம்‌ பர்வதவ நடு*கி£ஸுவி 
பூஜ்யதம ஸர்வேறான 'யக்‌*ஞாங்க* நமோ நினகெ” 
யக்‌“ஞமாள்புது” நின்ன ப்ரீ தி உத்‌*தே“ ஆத்‌“த“ரிந்த* 
யக்‌“ஞாங்க” எந்தெனிஸவி யக்‌“ஞ வராஹஸ்வாமி 


அபாரமான பலத்தினால்‌ பர்வதங்களை நடுங்கச்‌ செய்கிறாய்‌. பூஜ்யனே. 
ஸர்வேஸனே. யக்ஞாங்கனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. நீ ப்ரீதி ஆகவேண்டும்‌ 
என்ற நோக்கத்தினாலேயே யக்ஞங்களை செய்கிறோம்‌. யக்ஞாங்க என்று 
அழைக்கப்படுகிறாய்‌. யக்ஞ வராஹ ஸ்வாமியே. 


976. ஸ்ரீ யக்‌ஞ்வாஹனாய நம: 
யக்‌“ஞமாடூ*வ யஜமானாதி£க*ளிகெ” நீனு 


292 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வ்ருத்‌*யாதி*க*ளன்னு கொட்டு யக்‌'ஞவ ப்ரவர்த்திஸுவி 
“யக்ஞவாஹனனே” நமோ எம்பெ்‌ கர்த காரயிதா 
நியாமகனு நீ யக்‌“ஞ கர்மவஹிஸுவர்க்கெ 


யக்ஞங்களை செய்யும்‌ யஜமானர்களுக்கு நீ அனைத்து நலன்களையும்‌ அளித்து, 
யக்ஞத்தை ப்ரவர்த்திக்கிறாய்‌. யக்ஞ வாஹனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
யக்ஞ்த்தை, கர்மத்தை - செய்பவன்‌, செய்விப்பவன்‌, நியாமகன்‌ நீயே. 


977. ஸ்ரீ யக்‌“ஞக்ருத்‌ யக்‌'ஞப்‌*ருதே நம: 

யக்‌*ஞமாள்ப யஜமானனிகெ” அன்னாதி“க“ளீவ 

யோக்‌*ய உதா”ரிக*ளன்னு ரக்ஷணெ மாடுவிநீனு 
“யக்‌ஞக்‌“ருத்‌ யக்‌'ஞப்‌'ருத்‌' நமோ நினகெ? வராஹ ஸ்வாமி 

யக்‌“ஞரக்ஷக நீனு யக்‌“ஞ சரிஎூதி: ஸ்ரீராம 


யக்ஞங்களை செய்யும்‌ யஜமானனுக்கு அன்னாதிகளை அளிக்கிறாய்‌. யோக்ய 
உதாரிகளை காக்கிறாய்‌. யக்ஞக்ருத்‌ யக்ஞப்ருதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
வராஹ ஸ்வாமியே. யக்ஞ ரக்ஷகனே. ஸ்ரீராமனே. நீயே யக்ஞங்களை செய்தாய்‌. 


978. ஸ்ரீ யக்‌“ஞி னே நம: 

தான நியாமகனு தான ஒத“கி*எ௦வ 'யக்‌“ஞி 

ஆ நமோ ஸமஸ்த யக்‌'ஞகளு நின்ன தெ£ஸெயிந்த” 
நின்னாத்‌'னவு எல்ல பூஜெ ஜப தப க்ரியெயு 

நின்ன ப*க்தரிகெ” யக்‌“ஞ எமாத'ன ஸம்பத்து ஈவி 


தானத்தை செய்விக்கிறாய்‌. தானத்தை பெறச்‌ செய்கிறாய்‌. யக்ஞினே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. அனைத்து யக்ஞங்களும்‌ உன்னிடமிருந்தே பிறக்கின்றன. 
உன்னுடைய அதீனமாகவே இருக்கின்றன. அனைத்து பூஜை, ஜப, தப, க்ரியைகள்‌ 
ஆகியவற்றை செய்யும்‌ உன்‌ பக்தர்களுக்கு, யக்ஞ, ஸாதன, செல்வங்களை நீ 
அளிக்கிறாய்‌. 


979. ஸ்ரீ யக்‌“ஞபு'ஜே நம: 

பபுப*ரஸாதி* போகி: நீனு 'யக்‌“ஞபு£க்‌' நமோ எம்பெ்‌ 
ஸூத்ப£க்த அர்ப்பித யக்‌“ஞ பூஜெ நைவேத்‌'யாந்தஸ்த்‌ 
பு பதம நின்னதே” ஆத” ரஸ்பு'ஞ்சிஸுவியோ 
ஸத்ப£க்தரிகெ* நின்னய ப்ரஸாதா“னுக்‌“ரஹ ஈவி 


சுப ரசங்களை ஏற்றுக்‌ கொள்பவனே. யக்ஞபுஜே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
சத்பக்தர்கள்‌ அர்ப்பிக்கும்‌ யக்ஞ, பூஜை, நைவேத்யங்களில்‌ இருக்கும்‌ ஷுபதம ரஸ 
உன்னுடையதே. அந்த ஸ்வாக்ய ரஸத்தை ஏற்றுக்‌ கொள்கிறாயே. ஸத்பக்கர்களுக்கு 
உன்னுடைய ப்ரஸாத அருளை அளிக்கிறாய்‌. 


293 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


980. ஸ்ரீ யக்‌*ஞ்ஸாத*னாய நம: 

“யக்‌ஞ்ஸாத'ன்‌? நீறாஈப“ஸாத'ன நமோ நினகெ்‌ 
யக்ஞ ஜபபூஜாதி்‌ மாள்பரிகெ்‌ ஸுகவீவி 
யக்‌£ஞ ஸாத'ன மந்த்ர, சரு, க்‌*ருத புக்‌ ஸ்ருவா இந்த” 
த்‌*ரவ்யாதி* ஸாத'னதொளித்‌“து” யக்‌*ஞவ மாடி௫ஸுவி 


யக்ஞஸாதனனே. ஷுப ஸாதனங்களை செய்விக்கிறாய்‌. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. யக்ஞ, ஜப, பூஜாதி கர்மங்களை செய்பவர்களுக்கு சுகத்தை 
அளிக்கிறாய்‌. யக்ஞ ஸாதனங்களான மந்த்ர, ௪௬, நெய்‌, ஷுக்ஸ்ருவ ஆகிய த்ரவ்ய 
ஸாதனங்களில்‌ இருந்து யக்ஞங்களை செய்விக்கிறாய்‌. 


981. ஸ்ரீ யக்‌“ஞாந்தக்ருதே நம: 

“யக்‌*ஞாந்தக்ருத்‌” நீயஈ௩ப“கர்மகள்கெ்‌ கதி ஈவி 
தோயஜாக்ஷனே நமோ நினகெ* விஷ்ணோ வராஹ 
தோயஜாபதி நீ யக்‌*ஞமாடி” மாடிஸூி ப*க்தரிம்‌ 
யோக்‌£ய பலவீவி யக்‌ஞகா”தக தை“த்யர ஸ்ள்தி்‌ 


யக்ஞாந்தக்ருதனே நீ ஹப கர்மங்களுக்கு கதியை அளிக்கிறாய்‌. தாமரைக்‌ 
கண்ணனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. விஷ்ணுவே, வராகனே. தோயஜபதியே. நீ 
பக்தர்கள்‌ மூலமாக யக்ஞங்களை செய்து, செய்வித்து, தகுந்த பலன்களை 
அளிக்கிறாய்‌. யக்ஞங்களை தாக்கும்‌ தைத்யர்களை நீ கொல்கிறாய்‌. 


982. ஸ்ரீ யக்‌“ஞ கு“ஹ்யாய நம: 

வேத“ரஹஸ்ய நீ 'யக்‌“ஞகு*ஹ்பயனே' நமோ நமோ நினகெ” 
ஸ்ருதிபோ“த்‌'ய குஹ்ய நாம:யக்‌“ஞோவை விஷ்ணு: எம்பு£து” 
வேத“தி” தே'வகிஸுத கிருஷ்ண விஷ்ணுவே கு“ஹ்ய 
வேத“போ”த்‌'ய ஸக்‌'ஞான கு“ஹ்ய வித்‌*யா நாமவான்‌ ஸ்ரீ 


வேத ரகசியனே நீ யக்ஞ குஹ்யனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. யக்ஞோவை 
விஷ்ணு: என்று ஸ்ருதி உன்னை ரகசியமானவன்‌ என்று சொல்கிறது. தேவகிஸுத 
கிருஷ்ணனே. விஷ்ணுவே. வேதங்கள்‌ போதிக்கும்‌ ஸத்ஞானம்‌ குஹ்யமானது. 
வித்யா என்னும்‌ பெயர்‌ கொண்டவனே. ஸ்ரீஷனே. 


983. ஸ்ரீ அன்னாய நம: 

ப்ராணிகளிகெ* உபஜீவ்யனாகி£ஹ அன்ன நமோ 

தின்னுவ “அன்ன” அபிமானி ஜீவ தே£“ஹ ஈமூரர 

அந்தர்யாமி ஆங்ரயாதி* அன்ன நாம அனிருத்‌“த” 
“அன்னாத்‌“வை ப்ரஜாயந்தே' இந்த” ப*ஹுவாக்யகள்‌ 


294 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப்ராணிகளுக்கு உபஜீவ்யனாக இருக்கும்‌ அன்னனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
நாம்‌ உண்ணும்‌ அன்னத்தின்‌ அபிமானியே. அன்ன, ஜீவ, தேஹ இந்த மூன்றின்‌ 
அந்தர்யாமியே. அன்ன நாம அனிருத்தனே. அன்னாத்வை ப்ரஜாயந்தே என்று 
வேதங்கள்‌ சொல்கின்றன. 


984. ஸ்ரீ அன்னதா*ய நம: 

அன்னதா”“தனு ப”க்தரிகெ்‌ மாத்ர நீ, த்‌*வேஷிக“ளிகெ” 

அன்னதா“தனல்ல மோக்ஷ ஸுகவு த்‌*வேஷிகெ்‌ அலப்‌'ய 
“அன்னாத* நமோ போ”க்த்ரு போ”க்‌*யரூப ஸுக*மயனு 

பூர்ண அன்ன ரஸமய ப”க்தரிகெ” மாத்ர லப்‌*ய 


பக்தர்களுக்கு அன்னதாதனே. த்வேஷிகளுக்கு அன்னங்களை கொடுப்பவன்‌ அல்ல. 
த்வேஷிகளுக்கு மோட்ச சுகம்‌ கிடைப்பதில்லை. அன்னாதனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. போக்த்ருவே. போக்யரூபனே. ஸுகமயனே. பக்தர்களுக்கு, பூர்ண 
அன்ன ரஸமயங்களை கிடைக்கச்‌ செய்கிறாய்‌. 


985. ஸ்ரீ ஆத்மயோனயே நம: 

ப்ராணிரக்ஷக “ஆத்மயோனி' நமோ நமோ நினகெ” 
வனஜாஸனாதி': ஜீவர ஜன்மகாரண ஸ்வாமி 

நின்ன ஸர்வ க்ரீடா“தி"க”*ளன்னு ஸ்வதறந்த்ரதி'ந்த£லி 
நின்னிச்சாமாத்ரத*லெ சரிஸுவி ஸ்வரத பூர்ண 


ப்ராணிகளை காப்பவனே. ஆத்மயோனயே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பிரம்மன்‌ 
முதலான ஜீவர்களுக்கு ஜன்ம காரணன்‌ நீயே ஸ்வாமி. உன்னுடைய அனைத்து 
செயல்களையும்‌ ஸ்வதந்த்ரமாகவே உன்னுடைய இஷ்டத்தினாலேயே நீ செய்கிறாய்‌. 
ஸ்வரத பூர்ணனே. 


986. ஸ்ரீ ஸ்வயம்ஜாதாய நம: 

பக்தர அக்‌£ஞான களெது* ஸக்‌”ஞானவன்ன நீ இத்து 
உத்க்ருஷ்டவாகி்‌ வ்யக்த மாள்பி 'எஸ்வயம்ஜாதனே' நமோ 
ஸ்வதந்த்ர தீ£பாத்‌*தீ£பாந்தரவத்‌ அவதரிஸுவி 

பூத பூ*தாபி'மான்யந்தர்‌ நியாமகனு ஸர்வே 


பக்தர்களின்‌ அஞ்ஞானத்தை களைந்து, ஸக்ஞானத்தை நீ அளித்து, மிகச்சிறப்பாக நீ 
தரிசனம்‌ அளிக்கிறாய்‌. ஸ்வயம்ஜாதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. ஸ்வதந்த்ரனே. 
நீ உன்‌ இஷ்டப்படியே அவதரிக்கிறாய்‌. பூத, பூதாபிமானியாக அவர்களில்‌ 
நியாமகனாக இருப்பவனே. சர்வேஷனே. 


987. ஸ்ரீ வைகா“னாய நம: 
விபேஷத: மத்ரு நாஷமாடு'வ 'வைகானனே” நமோ 


295 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வள?தெ'ய நீ மேலெத்துவாக” தடெ“த” தை*த்யன்ன 
நீ ஸ்ளி ஸம்ஹார மாடி*தி£யோ ஆதி*வராஹனே 
எஸுஸமுக” சின்மயவபுவே விதி* மனு வரதா” 


எதிரிகளை அழிப்பவனே. வைகானனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. உலகத்தை நீ 
மேலே எடுக்கும்போது, உன்னை தடுத்த தைத்யனை நீ கிழித்து, கொன்றாய்‌. 
ஆதிவராஹனே. சின்மயவபுவே. மனுவை காத்தவனே. 


988. ஸ்ரீ எ மாமகா“யனாய நம: 

ஸாமகா£யன மாடு£வ அதி'காரிக*ளிகெ்‌ ஆஸ்ரய 
“ஸாமகா£யன” நமோ எ௦ வர்ண ஜ்யோதி கமல உத்தம 

ஆனந்தமய ஸர்வ ப்ரேரக ஞானரூபி நின்ன 

ப்ரதமஜ ப்‌“ரம்மதே“வனு முக்‌*ய அதிகாரி ப்ரிய 


ஸாம காயனம்‌ செய்யும்‌ அதிகாரிகளுக்கு ஆஸ்ரயனே. ஸாமகாயனனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. தங்கமயமான ஜோதிரூபமான கமலோத்தமனே. ஆனந்தமயனே. 
ஸர்வ ப்ரேரகனே. ஞானரூபியே. உன்‌ முதல்‌ ஜீவனான பிரம்மதேவன்‌, முக்கிய 
அதிகாரி ஆகிறான்‌. ப்ரியனே. 


989. ஸ்ரீ தேவகி நந்த*னாய நம: 

ஸோமரஸ ரஸரூப ஆனந்த்‌ அனுப'வவான்‌ 
ரமாபதே தேவகி நந்த*னனே' நமோ நினகெ்‌ 
பூ'மியலி தே£வகிகெ்‌ ப்ரியானந்த* எுதனாகி” 
எுமனஸ்‌ ஸஜ்‌ஜனரன்னு ரக்ஷிஸிதி” ஸ்ரீகிருஷ்ண 


ஸோமரஸத்தைப்‌ போன்றதான, ஆனந்த அனுபவத்தை கொண்டவனே. ரமாபதியே. 
தேவகி நந்தனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. பூமியில்‌ தேவகிக்கு ப்ரியமான 
மகனாகி, ஸுஜ்ஜனர்களை காத்தாயே, ஸ்ரீகிருஷ்ணனே. 


990. ஸ்ரீ ஸ்ரஷ்டே நம: 

ப£க்தரிகெ்‌ ஞான உத்பாத*கனு 'ஸ்ரஷ்டா' நமஸ்தே 
ஜகத்ஸ்ரஷ்டா நீ ப'க்தரிகெ்‌ தே$ஹவித்து ஸ்ரவண 
மொத்‌லாத: ஸாத'ன மாடி“ஸி த்‌'யான பலவீவி 
எஸுதா'ரக விக்‌*ஞானாக்‌“ய அபரோக்ஷ நீ கொடூ*வி 


பக்தர்களுக்கு ஞானத்தை அளிப்பவனே. ஸ்ரஷ்டனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. 
உலகத்தை படைத்தவனே. நீ பக்தர்களுக்கு தேகத்தை அளித்து, ஸ்ரவண முதலான 
ஸாதனங்களை செய்வித்து, த்யான பலன்களை அளிக்கிறாய்‌. விக்ஞானமான 
அபரோக்ஷத்தை நீ அளிக்கிறாய்‌. 


296 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


991. ஸ்ரீ க்ஷிதீபமாய நம: 

ஸ்தோத்ரப்ரசுர பப்‌*தக£ள ஸ்ரோதா “க்ஷிதீபப' நமோ 
க்ஷிதீப௦ பூபதி ராஜராஜேஸ்வர ஸ்வாமி நீனு 
ப£க்தருமாள்ப ஸ்தோத்ரமப்‌*த கிவிகொட்டாலிஸுவி 
ம்ருதிஸ்ம்ருதி ப்ர மாணமுத”வு ஸாது” ஸ்தோத்ரகளு 


ஸ்தோத்திரங்களின்‌ சப்தங்களை கேட்பவனே க்ஷித்ஷனே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. பூபதி, ராஜராஜேஸ்வர ஸ்வாமி நீயே. பக்தர்கள்‌ செய்யும்‌ ஸ்தோத்ர 
ஷப்தங்களை காது கொடுத்து கேட்கிறாய்‌. ஸ்ருதி, ஸ்ம்ருதி, ப்ரமாணங்கள்‌ 
உன்னையே புகழ்கின்றன. ஸாதுகளின்‌ ஸ்தோத்திரங்களை கேட்பவனே. 


992. ஸ்ரீ பாபனாறனாய நம: 

ஸர்வதோ*ஷதூ£ரனு நீ நின்ன ஸ்தோத்ர மாடூ*வந்த 
ஸாத்விக ப*க்தரிகெ* லேப அண்ட தெ” மாள்பி நீனு 
ஸ்ரீவரனெ பாபனாஸமனனே' நமோ நமோ எம்பெ” 
ஸர்வபாப பாபாபி'மானி தைத்ய நாமகனு 


எவ்வித தோஷங்களும்‌ அற்றவனே. உன்னை ஸ்தோத்ரம்‌ செய்யும்‌ ஸாத்விக 
பக்தர்களுக்கு எவ்வித தொந்தரவுகளும்‌ அண்டாமல்‌ நீ அவர்களை காக்கிறாய்‌. 
ஸ்ரீவரனே. பாபனாஷனனே. உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. அனைத்து பாவங்களையும்‌, 
அந்த பாவங்களின்‌ அபிமானி தைத்யர்களையும்‌ அழிப்பவனே. 


993. ஸ்ரீ பங்க ”ப்‌*ருதே நம: 

தே“வதாஹ்வானக்கெ விஷயனு நீ 'ஸங்க“ப்‌“ருத்‌' நமோ 
தி£வ்ய பாஞ்சஜன்யாக்‌“ய மங்க” ஹஸ்தனு ஸ்ரீய:பதி 
தேவ ஸ்ரீகர நாராயண நின்னிந்த” தா'ர்யவாகி்‌ 

த்‌“ ரவ்யபூரித ங்க” நாமக நிதி' ஸதா: உண்டு 


வணங்கத்தக்க தெய்வம்‌ நீயே. ஷங்கப்ருதே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. திவ்ய 
பாஞ்சஜன்ய சங்கு பிடித்தவனே. ஸ்ரீய:பதியே. ஸ்ரீகர நாராயணனே. உன்னால்‌ 
வழங்கப்பட்ட சங்கு எனப்படுவதான நிதி எங்களிடம்‌ எப்போதும்‌ உண்டு. 


994. ஸ்ரீ நந்த*கினே நம: 

பூஜெ ஜப தபஸ்தோத்ர யக்‌*ஞாதி'கள மாடு“ வ 
யஜமானருள்ளவ 'நந்த*கி' நமோ க:ட்‌“க*த'ரனே 
அஜனு பாத*தொளெது”்‌ க*ங்கா'த*ர ஹேளுூதிஹ 
கி£ரிஜாஸஹ தி'வ்யவிஷ்ணு ஸஹஸ்ர நாமகள 


பூஜை, ஜப, தப, ஸ்தோத்ர, யக்ஞாதிகளை செய்யும்‌ எஜமானர்களை கொண்டவனே. 
நந்தகினே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. கட்கத்தை தரித்தவனே. பிரம்மன்‌ உன்‌ 


297 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பாதங்களை கழுவி, கங்காதரன்‌ என்று ருத்ரர்‌ அழைக்கப்பட்டார்‌. திவ்ய விஷ்ணு 
சஹஸ்ர நாமங்களை கொண்டவனே. 


995. ஸ்ரீ சக்ரிணே நம: 

பு£த்‌“தி'தா“தனு நீனு 'சக்ரி' நமோ எம்பெ': நினகெ” 
ஹ்ருத்திமிரவன்னு நீ களெது' எ௦பு£த்‌ தி*யன்னித்து 
ஸுதாரக பிம்ப விக்ஞான அபரோக்ஷ ப்ரத“ம 
வாதஸ்த: நீ கொட்டு காய்தி”்‌ ஸ்ரீ  ரீனிவாஸ ந்ருஸிம்ஹ 


அறிவு கொடுப்பவனே. சக்ரியே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. என்‌ மனதில்‌ உள்ள 
இருட்டினை களைந்து, நற்புத்தியை கொடுத்து, அருள்பவனே. பிம்பனே. 
விக்ஞானனே. அபரோக்ஷத்தை அளித்து காப்பவனே. ஸ்ரீனிவாஸனே நரசிம்ஹனே. 


996. ஸ்ரீ பமார்ங்கத*ன்வினே நம: 

ஸ்தோத்ர விபேஷதாரி 'மார்ங்கத”ன்வி' நமோ நினகெ்‌ 
ஸத்ரு நாறக ஸமார்ங்க“த'னுர்தா”ரி நீனு விபேஷ 
ஸ்தோத்ரஸ்த” த்வத்ப*லதி'ம்‌ அக்ஞானாதி” பமத்ரு நறிஸி 
ப£க்திகெ” வேத*போ”த்‌“ய ஸக்‌'ஞானவித்து பாலிஸுவி 


ஸ்தோத்ரம்‌ செய்ய விசேஷமானவனே. ஷார்ங்கதன்வினே உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. எதிரிகளை அழிப்பவனே. ஷார்ங்க என்னும்‌ தனுஸ்‌ தரித்தவனே. 
விஸேஷ ஸ்தோத்ரங்களை கொண்டவனே. உன்னுடைய பலத்தினால்‌ அக்ஞானாதி 
எதிரிகளை அழிக்கிறாய்‌. பக்திக்கு வேதங்களால்‌ சொல்லப்பட்ட ஞானத்தை அளித்து 
காக்கிறாய்‌. 


997. ஸ்ரீ க'தா£த*ராய நம: 
ஸ்துதிஸுவர அங்வக”ளிந்த* ஹோகு*வவ நீனு 
“க'தாத*ர' நமோ நினகெ': ஸ்துதிப ப'க்தர்க£ள 
இந்த்‌“ரிய ப்ராணாதி: அங்வத்த” நியாமக ஸ்ரீற நீ 
மோத:ப்ரஸாத* ஹொந்தொ: மார்க்க*தி* நடெள௦வி வாயுஸ்த” 


துதிப்பவர்களின்‌ இந்திரியங்களால்‌ செல்பவனே. கதாதரனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னை துதிக்கும்‌ பக்தர்களின்‌ இந்த்ரிய ப்ராணாதி 
அஷ்வத்தங்களை நியமனம்‌ செய்பவனே. ஸ்ரீஷனே. உன்னுடைய ப்ரஸாதத்தை 
அடையும்‌ வழியில்‌ நீயே எங்களை நடத்துகிறாய்‌. வாயு அந்தர்யாமியாக 
இருப்பவனே. 

998. ஸ்ரீ ரந்தா”ங்க*பாணியே நம: 

ஸுூக்‌ப்ராபக புத்ராதி“ப்ரத -ரதா”ங்க' பாணியே” 

ஸ்ரீகளத்ரனே நமோ தே*வகிபுத்ரனே ம ரணு 


298 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


சக்ரபாணி நீ க“ர்ப்பரக்ஷிஸூி உத்தரெகெ: புத்ர 
பரீக்ஷிதன்ன கொட்டு கலி நிரோத' மாடி“ஸிதி”்‌ 


சுகத்தை அருள்பவனே. புத்ராதிகளை அருள்பவனே. ரதாங்கபாணியே. ஸ்ரீகளத்ரனே 
உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. தேவகிபுத்ரனே. சக்ரபாணியே. உத்தரையின்‌ கர்ப்பத்தை 
காத்தவனே. பரீக்ஷிதனுக்கு அருள்‌ புரிந்து, கலியினை விலக்கினாயே. 


999. ஸ்ரீ அக்ஷோப்‌'யாய நம: 

க்ஷோடெ இல்லத: புத்ராதி*மான்‌ 'அக்ஷோப்‌'யனே' நமோ 
க்ஷோபெ' சாஞ்சல்யவில்ல த்வத்புத்ர வாயுதே£வனிகெ்‌ 
எஃபூர்ணப£லஞானானந்த்‌ ஸ்வரூப நரஸிம்ஹ 

ஸ்ாராப”“தம கதா*ஷய நிர்விகார அனிர்விண்ண 


அழிவில்லாத மக்களை கொண்டவனே. அக்ஷோப்யனே. உனக்கு என்‌ 
நமஸ்காரங்கள்‌. உன்னுடைய மகனான வாயுதேவனுக்கு அழிவு, சாஞ்சல்யம்‌ 
இல்லை. பூர்ணஞானானந்த ஸ்வரூபனே நாரஸிம்ஹனே. ஹுபதமமான 
நற்கதைகளை கொண்டவனே. நிர்விகாரனே. துக்கங்கள்‌ அற்றவனே. 


1000. ஸ்ரீ ஸுர்வப்ரஹரணாயுதா“ய நம: 

ப*£க்தர்கெ* கொட*லிக்கெ அஸுரர த*னாபஹார 

கெய்து” ப'க்தரன்ன போஷிஸுவ ஜீவாதா*ரி ஹரே 

மாத*வனே 'ஸர்வப்ரஹரணாயுத” நமோ ஸர்வ 

ஸரத்ரு ஆயுத* ஹரண 'ஸர்வப்ரஹரணாயுத* 

பக்தர்களுக்கு கொடுப்பதற்கு அசுரர்களின்‌ தனங்களை அபஹாரம்‌ செய்பவனே. அதன்‌ 
மூலம்‌ பக்தர்களை காப்பவனே. ஜீவனை அருள்பவனே. ஹரே, மாதவனே. 
ஸர்வப்ரஹரணாயுதனே உனக்கு என்‌ நமஸ்காரங்கள்‌. எதிரிகளின்‌ ஆயுதங்களை 
அழிப்பவனே. ஸர்வப்ரஹரணாயுதனே. 


கு“௬௧” மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம எ3ுகு“ணாப்‌“தி' ஸர்வகர்த்த 
“்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌*து* அர்ப்பிதவு ப்ரீதனாகோ: ||ப 


|| பதினொன்றாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 


KX 


பன்னிரெண்டாம்‌ ஸந்தி - பலஸ்துதி ஸந்தி 


299 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


வாயுஸ்த்‌ விஷ்ணு கேறவ ஸர்வோத்தம ஸ்ரீபதிய 
திவ்ய நாம ஸஹங்ரவ படிஸுவர்க்கெ கேள்வர்க்கெ” 
காய மன கஷ்டபா”ரது்‌ அற*ப”வு பா£ரது” 
ஆயுராரோக்‌“ய எ௦கா“தி' மங்கள லபி'எ௦வுது” | |1 


வாயு அந்தர்யாமியாக இருப்பவனே. விஷ்ணு. கேஷவனே. ஸர்வோத்தமனே. 
ஸ்ரீபதியின்‌ இந்த திவ்ய ஸஹஸ்ர நாமத்தை படிப்பவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு, 
தேகத்திற்கு / மனதிற்கு கஷ்டங்கள்‌ வராது. அஷுபங்கள்‌ வராது. ஆயுள்‌, ஆரோக்ய 
சுகாதி மங்களங்கள்‌ கிடைக்கட்டும்‌. 


ஈ திவ்ய ஸ்தோத்ர விஷ்ணு ஸஹஸ்ர நாமவு ஸ்ரீபதி 
வேதவ்யாஸ ப“க*வந்தனிந்த: கீர்த்திதவு ப”க்தி 
ஸ்ரத்தெ“யிம்‌ த்ரிகரண பமுசியிம்‌ படிஸ்‌ கேள்வுது” 
ப்ரத“ம தர்ம ஆசார தர்மஸ்ய ப்ரபு? அச்யுத | |2 


இந்த திவ்யமான ஸ்தோத்ரமான விஷ்ணு ஸஹஸ்ர நாமம்‌, ஸ்ரீபதியான 
ஸ்ரீவேதவ்யாஸ பகவந்தனால்‌ இயற்றப்பட்டது. பக்தி ஸ்ரத்தையுடன்‌, த்ரிகரண 
ஷுத்தியுடன்‌ இதனை படிப்பது, கேட்பது - இதுவே நம்‌ ப்ரதம தர்மமாக ஆசாரமாக 
இருக்க வேண்டும்‌. 'தர்மஸ்ய ப்ரபு அச்யுத:' பகவந்தன்‌ இதனால்‌ மகிழ்கிறான்‌. 


விஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர மஹாமந்த்ரவன்ன 
பீ£ஷ்மரு யுதி“ஷ்டிரகெ்‌ போ“தி'ஸல்கெ பூர்வத£லு 
கிருஷ்ணப்ரீதி ஆகு“வந்த போ*தி'ஸிதா னந்தரவு 
ஸ்ரேஷ்டதம ஸ்ரவண கீர்த்தன பலவ ஹேளிஹரு ||3 


விஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர மஹா மந்த்ரங்களை பீஷ்மர்‌, யுதிஷ்டிரனுக்கு 
போதிக்க, இதனால்‌, ஸ்ரீகிருஷ்ண ப்ரீதி ஆகும்‌ என்று கூறினார்‌. பிறகு, இதனை 
கேட்பதால்‌, சொல்வதால்‌, வருவதான பலன்களையும்‌ கூறினார்‌. 


திவ்ய ஈ நாமகள பா£ஷ்யரூப ஸ்தோத்ரகளு ஈ 

திவ்ய கன்னட” நுடிக*ஞளு ஸம்ஸ்க்ருத அஷ்டி சந்தஸ்‌ 
ஸிகெ” அளவடி ஸி இஹவு ஸூத்ர உபநிஷத்‌ 
ஸுவாக்‌'யோதா£ஹ்ருதவு ஸ்ரவண ஸெளபா”“க்‌*யப்ரத”வு | 4 


300 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


திவ்ய இந்த நாமங்களின்‌ பாஷ்ய ரூபமான ஸ்தோத்ரங்களான, இந்த திவ்ய கன்னட 
நுடிகளை, சம்ஸ்க்ருத அஷ்டி சந்தஸ்க்கு பொருத்தப்பட்டுள்ளது. இதனை படிப்பதால்‌, 
கேட்பதால்‌, செளபக்கியங்கள்‌ வருகின்றன. 


“ஏகோ விஷ்ணுர்‌ மஹத்பூ 'தம்‌ ப்ருத“க்‌” பூ. தான்யனேகஸா: 
த்ரீல்லோகான்‌ வ்யாப்ய பூ'தாத்மா பு£ங்க்தே விஷ்வபுக“வ்யய: | 
விங்வேய்வரமஜம்‌ தேவம்‌ ஜக*த: ப்ரப'வாப்யயம்‌ 
பு'ஜந்தி யே புஷ்கராக்ஷம்‌ ந தே யாந்தி பராப'வம்‌ ||5 


அர்ஜுன உவாச: 
பத்‌*மபத்ர விஸாலாக்ஷ பத்‌“மனாப' ஸுரோத்தம 
ப£க்தானாம்‌ அனுரக்தானி த்ராதாப'வ ஜனார்த்‌“த'ன | | 


ஸ்ரீ பகவான்‌ உவாச 
யோ மாம்‌ நாமஸஹஸ்ரேண ஸ்தோதுமிச்சதி பாண்டவ 
ஸோகஹ மேகேன ஸ்லோகேன ஸ்துத யேவ ந ஸம்ஷய: | |6 


பிரம்ம உவாச 

நமோஸ்து அனந்தாய ஸஹஸ்ர மூர்த்தயே 

ஸுஹஸ்ரபாதா“க்ஷி மிரோருபா“ஹவே 

ஸஹஸ்ர நாம்னே புருஷாய மாஸ்வதே 

ஸஹஸ்ர கோடி யுக“தா'ரிணே நம: 

கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
“்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ?” ||ப 


|| பன்னிரெண்டாம்‌ ஸந்தி முடிந்தது | | 


|| இதி ஸ்ரீ பிரஸன்ன ஸ்ரீனிவாஸ தாஸார்ய விரசித ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர 
ரூப பாஷ்யம்‌ ஸம்பூர்ணம்‌ || 


|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


KX 


301 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரீபிரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ தாஸர்‌ இயற்றிய 
ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
கிருதியின்‌ மூல ஸ்லோகங்கள்‌ 


கல்யாணதம ரூப அனக” ஸுகு'ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பி'ரம்ம விஸ்வாக்‌“ப விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


ஸமாஸ்த்ரேஷ பா'ரதம்‌ ஸாரம்‌ தத்ர நாம ஸஹஸ்ரகம்‌ 
ஸ்ரீற விஷ்ணோ நின்னானந்தரூப நாமகள திவ்ய 

ஈ ஸஹஸ்ரநாம வர்ணகள்‌ ப்ரதி“பாதி“ளஃதிவெ 

ப்‌ ரஹகதிஸஹஸ்ர போசத்‌*யானந்த ரூபனே நமஸ்தே ||1 


அனுஷ்டுப்‌ சந்தஸ்ஸு ஸ்லோக ரூபத“லி ஸங்கலித 
விஷ்ணுவின ஸஹஸ்ரநாமக“ளு பா“ரததி” 
ஆம்னாயவு ப்‌'ருஹதி சந்தஸ்ஸு ரிக்கல்லி ஸஹஸ்ர 
ஈ நாமகள அர்த்த*ரூப ப்ருத£க்‌ ப்ருத*க்‌ விவ்ருத ||2 


ஸ்ரீ மஹாபா*ரததி* அனுஷாஸன பர்வத“லி 

பீஷ்ம யுதி“ஷ்டி“ரகெ்‌ போ”“தி'ஸித்‌“து“ஈ நாமகளு 
ஆமய பய ப*ந்தனாஷகவு ஹுப£ப்ரத“வு 

ரமேஷ விஷ்ணுவ தி'வ்யோரு பல ஸஹஸ்ரநாம ||3 


மஹாவ்ரத இந்த்‌ ரக்ருத்‌ யக்ஞதி” விஸ்வாமித்ர ரிஷி 
மஹிதா“ஸ ஸ்ரீஹரிகெ” ப்ரியதமவாகிருவ 

ப்‌ ருஹக்‌ ஸஹஸ்ரகள படி“எடித புன: புன: 

ஸ்ீஹரிய தோஷிஸித அனுக்‌'ரஹ ஹொந்தி தனு ||4 


விஸ்வாமித்ர ப்‌ ருஹதி ஸஹஸ்ர ருக்குக்ளல்லதெ”ு 
விஸ்வவிஷ்ணு வஷட்காராகின ஸஹஸ்ர நாமகள்கு* 
ஸ்ரீஸத்யஸந்தா“தி. வைஷ்ணவோத்தமரு ஸுரிவர்யரு 
விஸத“தி”ப்ரதியொந்து* ஸ'ப்‌'தா*ர்த்த*வ பேளிஹரு ||5 
அனக'கு*ணவாரிநிதி” ஸ்ரீம்‌ ஸ்ரீவேத*வ்யாஸ 

ஈ நாம அனுஷ்டுப்‌ ஸ்லோகரூப மந்த்ரக்கெ ரிஷியு 
கிருஷ்ண பரமாத்மனேவெ ப்ரதிபாத்‌?ய தே*வதெயு 
அனிலஸ்த” நாராயண வாஸுதேவ மஹிதா“ஸ | |6 


முந்து” ப*ருவ பத்‌*யக*ளொள்‌ ப்‌*ருஹதி ஸஹஸ்ரத” 


302 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அதி ஸங்க்ஷேப அபிப்ராய ப்ரத*மத: ஆமேலெ 
ததி'தர அர்த்த க'ஞூ ஸஹஸ்ரநாம றப்த "க்கு 
அதி ஸங்க்ஷேப வ்யக்த ஹரிநுடிது” நுடிஸித்‌”து” | |7 


பத்‌யபங்க்திக£ளோள்‌ மொத”லு நமோ ஸப்‌“த: பர்யந்த 
அதி ஸங்க்ஷேபதி: ஸூசிதவு ப்‌*ருஹதி தாத்பர்ய 
ததனந்தர ப£ருவுவு நாம ப௦£ப்‌*தார்த்த£க*ளு 

அதி ஸங்க்ஷேபிததி* தரர்ஷிதவு ஸ்தோத்ர ரூபத'லி | |8 


ப்ரணவாஷ்ட த்வாதபம அக்ஷரி கா“யத்ரி பும்ஸூக்த 
ஆம்னாய ர௬கா“தி*க*ள இதிஹாஸக*ளெரட” 

க'ன பஞ்சராத்ர ஸாது” புராணகள பாகவத 
கிருஷ்ணப்ரிய இவுகள ஸார ஈ ஸஹஸ்ர நாம ||9 


நூரு ப்ரகாரார்த்த” வித்‌*வத்ஸபெயல்லி தோரிஸித” 
வரவாயு அவதார ஆனந்த” தீர்த்த£தெ* நமோ 

ஸுரிவர்ய ஸத்யஸந்த' தீர்த்தா“ர்ய வ்யாக்‌“யாத்ரோ நமோ 
நாரதா“னுக்‌“ரஹி ஸ்ரீனிவாஸாசார்யரிகெ” வந்தே” | 110 


அஷ்ட த்‌*வாதஷ”்‌ ஷடக்ஷர காயத்ரி மந்த்ரக'ள 
கிருஷ்ணமந்த்ர ஸஹ உபக்ரமோபஸம்ஹார ஜப 
விஷ்ணு ஸஹஸ்ரநாம மத்து ஈ நுடிக£ள்‌ படீண 
கிருஷ்ணப்ரீத்யர்ப்பிபுது* மனோவாக்காய பம சியிந்த* ||11 


ஸ்த்ரீயரு கிருஷ்ண மந்த்ரோபதி'ஷ்டர்‌ படிூஸெ அர்ஹரு 
காயித்ர்யாத்‌'யுபதே*ப௦ அனதி'காரி ஸர்வரிகு” 

திவ்ய பா'ஷ்யரூப ஈ நுடி”க*ள ங்ரவண மாத்ர 

காய வாங்மன ௫ பக்தி ஸ்ரத்‌*தா' இரலேபேச்கு ||12 


நம: பரஸ்ம்யை புருஷாய பூ'யஸே ஸது”த்‌“ப”வ 
ஸ்தான நிரோத' லீலயா க்‌*ருஹீத பக்தி த்ருதீயா 

ய கே“ஹினாம்‌ அந்தத்‌*ருவாயானு பலப்‌'ய வர்த்மனே 
ஸவிஷ ஆத்மாத்மவதாம்‌ அதீ*ங்வர ஸ்த்ரயீமய: | 13 
த'ர்மமயஸ்தபோமய: க“தவ்யரீகைரஜம்‌ மம்‌ 
கராதி'பி“ர்‌ விதர்க்ய லிங்கோ்‌ ப'க*வான்‌ ப்ரஸீத”“தாம்‌ 
நமஸ்த்ஸ்மை ப'க“வதே வாளருதே£வாய வேத'ஸே 
ஸ்ரீபா'க*வத த்விதீய ஸ்கந்த” சதுர்த்த” அத்‌*யாய | |14 
கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 


303 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 
நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ?” ||ப 


|| முன்னுரையான முதலாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
|| ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


இரண்டாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* எருகு*ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பி'ரம்ம விஸ்வாக்‌“ப விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


1. ்ரீவிஷ்வாய நம: 

வர வாய்வந்தர்யாமி 'விஸ்வ' நமோ நமோ நினகெ” 
சராசர ஸர்வ ஒளஹொர வ்யாப்த நீ ஸர்வேப | 
ப்ரக்ருதி நியாமக ஜகஜ்‌ஜன்மாதி“கள கர்த்த 

கருட “வாஹன பரமபூர்ண ஸ்வதந்த்ர ஸ்ரீஸ || 


2. ரீவிஷ்ணவே நம: 

விபேஷதி* சேஷ்டெக:ள மாடி'ஸுவவனு நீனு 
அஸம உருப்‌:லாதி“ரூப 'விஷ்ணு' நமஸ்துப்‌“யம்‌ 
தே*மகால வஸ்து ஸர்வ வ்யாபிஸிதெ: த்ரிவிக்ரம 
ஸுஸாபரூபது்‌ பாத*க்ரமண மாடி“தி விஷ்ணோ || 


3. ஸ்ரீ்‌ வஷட்காராய நம: 

ஜீவ ஸ்வரூப குண த்‌“யுசித்‌ ஸுகோ£ஜஸ்‌ ஸஹ பூல 
தி“வ்யாபரோக்ஷ ப்ரதா*த 'வஷட்கார' நமோ எம்பெ” | 
ஸர்வஸ்யவபமி மஹா ஜஷ்வர்ய ஞான யஷஸ்‌ வீய 
ஸ்ரீவைராக்‌ய கு£ணக்ரியா பூர்ணனாகி' உள்ளவனே || 


4. ஸ்ரீபூதபவ்ய பவத்ப்ரபவே நம: 

பூ'தப£வ்ய ப*வத்கால ஜனக்கெ ஒள்ளெ ஜஸ்வர்ய 
ப்ரத பூ*தப*வ்ய ப'வத்ப்ரப'வே' நமோ நமஸ்தே | 
ஹிந்தின முந்தின ஈகி£ன ஈ மூரு காலத”ல்லு 
எந்திகு” பிரபு£ நீனு மங்க*ளப்ரத”னு ஸ்ரீபதியு || 


5. ஸ்ரீபூதக்ருதே நம: 
ருத்‌“ரன்ன ஸ்ருஷ்டிஸிதி”்‌ பூ'தக்ருத்‌' நமோ நமோ எம்பெ்‌ 


304 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


க்ஷுத்‌£ர பூ'தாதி*க“*ஞுபத்ரவ களெது* பொரெவி 
மோத*“மய நீ ஸ்வதந்த்ர ஸர்வப்ராணிக“ள ஸ்ரஷ்டா 
“யதோவா இமானி' இந்தா ஸ்ருதி ஹொகளுதிவெயு || 


6. ஸ்ரீபூதப்நுதே நம: 

ப்ராணி எல்லர போஷக 'பூ 'தப்‌'ருத்‌' நமோ நினகெ” 
நின்னாத்‌'னவு ஸர்வ சராசர ஜக“த்து ஸ்வாமி 
நீனேவெ ஸர்வ ஆதா”ரனாகி:ருதிஹி ஸ்ரீபதே 
ஆம்னாய ஸ்ம்ருதி ஸித்‌*த*வு பி“ப”ர்த்பவ்யய ஈஸ்வர 


7. ்ரீபாவாய நம: 

ஆனந்த” நின்ன ப்‌'ருத்யரிகீ£வி பா£வ” நமோ எம்பெ்‌ 
ஞான ரக்ஷண காந்திதா£த ஸர்வகனாகி*ருவி 

இன ஸோம தாரெ மொதலாஹவரொளு ப்ரவேபபிஸி 
நீனு அவர்கள பா'ஸகனாகி*ஹியோ ஸ்வதந்த்ர | | 


8. ஸ்ரீபூதாத்மனே நம: 

ஜகன்னாத” ஸர்வ ஜக*த்வாஸ 'பூ'தாத்ம' நமஸ்தே 
வாக்ற பமிவ விபஸக்ராஇ* ப்ராணி ஸர்வ ஜகத்‌ 
திகெ்‌ நியாமக பமாஸகனு ஸ்வாமியு நீனேவெ 
அக“தூ“ர கு£ணபூர்ண ஆனந்த” ப்ரசுர || 


9. ஸ்ரீ பூதபாவனாய நம: 

ஸர்வ ப்ராணிக*ள உத்பாத“கனு 'பூ'தபா“வன' 
ஸர்வதா” நமோ நினகெ: ப்ராணி மனோ ஸஞ்சரனே 
ஸர்வ ப்ராணி மனோவ்ருத்தி மாடி'ஸுவி காரயித 
ஸர்வபூ'தக*ள ஸத்தா ப்ரவ்ருத்தாதி“க“ள தா£தா | | 


10. ஸ்ரீ பூதாத்மனே நம: 
நிர்தோ£ஷ ஸுபவித்ர ரூப 'பூதாத்ம' நமோ எம்பெ்‌ 
ஸறயஸ்வத்‌ எ௦பவித்ர மூல அவதார ஸர்வதசலு 
ஸதா அபஹத பாப்மா நிர்லிப்த நீனு ஸம்போ”“க” 
“ப்ராப்திசேன்ன வைஷேஷ்யாக்‌' எந்து நிர்ணய எஃூத்ரத”ல்லி || 


11. ஸ்ரீ பரமாத்மனே நம: 

ப£க்தருக'ளல்லி ப்ரீத அனுக்‌“ரஹ மாடு“ வவ 

ப*க்தேஷ்டப்ரிய விஷய 'பரமாத்மனே' நமஸ்தே 
“நத்‌*யைவா கேறவாத்‌ பரமம்‌” ஸ்ரீனெ ஸர்வோத்தமனு 

கீ தோக்தியு மத்த: பரதர நான்யத்‌ கிஞ்சித“ஸ்தி” || 


305 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


12. ஸ்ரீமுக்தானாம்‌ பரமாயை கதயே நம: 

முக்தருகள பரம ப்ராப்யனாகி்‌ இருவி நீ 

முக்தானாம்‌ பரமாக*தயே நமஸ்தே வ்யாஸ உக்தி 
“முக்தோபஸ்ருஷ்ட்‌ வ்யபதே“ஸாச்ச' ஸூத்ர நிர்ணயவு 

மத்து பரஞ்யோதி ரூபஸம்ப”த்ய' இத்யாதி“க“ஞு 


13. ஸ்ரீ அவ்யயாய நம: 

அஹல்ய அவினாற கு“ணரூப “அவ்யய” நமோ 
கல்யாண கு“ணகு“ணார்ணவனு எந்தி£கு” நீனு 
மாலின்ய விகாராதி: நால்குவித' நாறவில்லவு 
எல்ல கு-ணரூபக”ளஞு ஸம்பூர்ணவு மாங்வதவு 


14. ஸ்ர்புருஷாய நம: 

ப£ஹுவாத: ஈப்ஸிதார்த்த்‌ ஈவி'புருஷனே' நமோ 
பஹள ஸாதூன கெய்ஸி அரிஸமூஹவ கேளி 

ஸ்ரீஹரே நீ பூர்ணமோக்ஷாக்ய பலகொடு*வவனு 
மஹார்ஹபூர்ணைஸ்வர்ய ரூபஹ்ருஷிகேற ஸர்வக்ள 


15. ஸ்ரீ ஸாக்ஷிணே நம: 

ஸாக்ஷாத்‌“த“ர்றியு 'ஸாக்ஷி' நினகெ* நமோ எம்பேசனு 
ஸர்வாத்‌*யக்ஷனு ஸர்வதோமுகனு ஸ்ரீ மஹாவிஷ்ணோ 
பூ'தாந்தராத்மா நீனு ப்ராக்ருத கு£ண ரஹிதனு 

ஸ்ருதி ஸ்ம்ருதிகளு நீ ஸாக்ஷி என்னுதிவெயோ ஸ்ரீ 


16. ஸ்ரீ க்ஷேத்ரக்ஞாய நம: 

ஜீவ ஸாரீரவ திளித: க்ஷேத்ரக்ஞ” நமோ நமோ 
ஜீவ றரீராஇ” ஸர்வக்ஷேத்ர வ்யாப்தியாகி“ர௬ுவி 
ஸர்வக்ஞ ஸர்வ நியாமகனு நீனேவெ அன்யரல்ல 
ஜீவனிகெ: க்ஷேத்ரக்ஞத்வ அனுபபன்ன அபூர்ண 


17. ஸ்ரீ அக்ஷராய நம: 

நாறரஹிதனு நீனு 'அக்ஷரனு' நமோ நமோ 
ஸமாங்வத வைகுண்டாதி“யலி ரமிபி ஸ்வரமண 

ஈய ஸர்வாதா“ர நின்னதீசனே அவியோகி' ரம்மே 
ஸ்ரீ நின்னலி ஓத ப்ரோதவாகி'ஹுது' ஸ்ரீதத்வ || 

18. பீர்‌ யோகா:ய நம: 

யக்ஞாதி்‌ கர்மயோஜனெமாள்ப “யோக” நமோ எம்பெ்‌ 
எுத்‌'யான மொத:லாத: கர்மக£ள ப்ரேரிஸுவிநீ 
காயமனஸிஜ தோஷ மத்து ஸம்ஸார நிவ்ருத்தி 


306 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நித்ய ஸுக” மோக்ஷக்கெ உபாயனாகி:ருவி நீனே 


19. ஸ்ரீ யோக்‌விதா”“ம்‌ நேத்ரே நம: 

வேத” ஸர்வவு யோக” வ்ருத்தியலி மாத'வன்னேவெ 
ப்ரதிபாதி£ஸுதிவெ எந்து” அரித ப*க்தரிகெ்‌ 
மோத*வீவியோ யோக:விதா”ம்‌ நேதா நமோ நினகெ்‌ 
ப£க்தரிகெ்‌ மோக்ஷாக்‌“ய எ௦ப்‌ல ப்ராபகனு நீனே 


20. ஸ்ரீ ப்ரதா'ன புருஷேஷ்வராய நம: 

ப்ரக்ருதிகு* புருஷனிகு* ஈனா” ௬வந்தா” 
“ப்ரதான புருஷேஸ்வர்‌ நமோ நமோ எம்பெ: ஸ்ரீ 

ப£ந்த' ஹேதுப்ரக்ருதிகு' பத்‌” த*மான ஜீவனிகு” 

ஸத்தாதிதா“தனு ப்ரவர்த்தக ஸ்வாமி நமோ ஆத்மா 


21. ஸ்ரீ நாரஸிம்ஹ வபுஷே நம: 
“நாரஸிம்ஹவபு' நமோ த்‌*யாயேன்‌ ந்ருஸிம்ஹ முரு வரு 
த்த ரவி த்ரினேத்ரம்‌ ஜானுப்ரஸக்த கரயுக” ம 
தாபராப்‌*யாம்‌ சக்ரம்த'ரஞ்ச த*த*தம்‌ ப்ரியயா ஸ 
மேதம்‌ திக்‌'மாம்பப* கோட்யதி'க தேஜஸ்‌ ஸமக்‌£ர்ய பக்திம்‌ 


22. ஸ்ரீ ஸ்ரீமதே நம: 

ஸம்பத்துவந்தனே ஸ்ரீமான்‌ நமோ நமோ நமோ எம்பே்‌ 

பேோபனைய்வர்ய ஸுந்தர அமித உஜ்வலரூப 
்ரீபதே” ப்‌'ருகு“ராம வாமன வேதவ்யாஸ ஹரி 

அபரிமித ஸுகக்ஞான ப”£லாதி கு£ணபூர்ண 


23. ஸ்ர கேபமவாய நம: 

பி*£ரம்மனிகு* லக்ஷ்மிகு” கீர்த்தி கொடு“ வ ஸ்வாமி நீனு 
அஹர்னிஷி ஸ்மர்தவ்ய “'கேமவ நமஸ்தே நமஸ்தே 
மஹாது£ஷ்ட கேமியன்ன கொந்தி*யோ ஜனார்த்த'னனே 
பிரம்ம ஈறான நியாமக மஹார்ஹ ப*லமாலி 


24. ஸ்ரீ புருஷோத்தமாய நம: 

ப“ஹுப்ரத£னெ உத்க்ருஷ்ட 'புருஷோத்தமனே' நமோ 
பிரம்ம ஈறமானாஇ*க“ளிகு்‌ முக்த அமுக்தரிகு 
மஹாலட்சுமிகு” உத்தமனு பூ'தி'த* உதா“ரனு 
மஹைஸ்வர்ய பூர்ண கல்யாணதம தூ“ப ஸர்வே 


25. ஸ்ரீ ஸர்வாய நம: 
ஸர்வப்ராணிகள ஸ்வாமி 'ஸர்வனே' நமோ நினகே” 


307 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸர்வஸ்ருஷ்டாபாதா அத்தா நியாமகனாகி*ருவி 
ஸர்வனெந்தெசனிஸுவியோ ஸர்வத”லி வ்யாப்த நீனு 
ஸர்வஸப்த“க“ளிந்த” முக்‌?ய வ்ருத்தியலி வாச்யனு 


26. ஸ்ரீ மர்வாய நம: 

ஜக*த்தின ஸுக” க்ரீடா்‌ நடெ“ள௦வ பர்வ” நமோ 
ஸுக்‌ ஸ்வரூப நீ ப்ரவ்ருத்தி மாள்பெ காணிஸதலெ 
ப£க்தாரி ஸுரத்‌*விட்‌ அக'சாரிது*ஷ்ட பூலக்ரூர 
அத*மரன்னு ஸம்ஹார மாடு'வியோ ஸர்வ ஸ்வாமி 


27. ஸ்ரீ மிவாய நம: 

அதிறயானந்தா”“னுப'வி 'மிவனே்‌' நமோ எம்பே” 
ஜக'த்விலக்ஷண பூர்ணஸுக மங்கல ஸ்வரூப 
பக்தரிகெ்‌ மங்கலத்‌ முக்தரிகெ்‌ நித்ய ஸுக? 
வர்த்திஸுவி ஸ்மிவரூபி பபிவத ஸ்ரீபூ ரமண 


28. ஸ்ரீ்‌ ஸ்தாணவே நம: 

ஸ்தாயி ஸர்வத்ர நீ விகாரவில்லதெ்‌ இருதியோ 

மத்து அணுரூபனு 'ஸ்தா“ணு' நமோ எம்பெ்‌ நினகெ? 
ஸ்தி்‌ரத்வதி'ந்த£லி நீனு “ஸ்தாணு எந்தெொனிஸுவியோ 
ஸர்வத்ர திஷ்ட ப*லாதி'க'ளல்லி ந்யூனதெ இல்ல 


29. ஸ்ர்பூ. தாத*யே நம: 

ப்ராணிக“*ள காரணனே 'பூ*தாதி” நமோ நினகெ” 
நீனேவெ ஸர்வப்ராணிக“ள ஜன்மாதி” காரணனு 
நீனே ஸர்வ ப்ராணிக“ள ப*க்ஷகனு எந்தி*ஹுது 
நிர்ணய ஸூத்ர அத்தா சராசர க்‌“ரஹணாத்‌ எந்து” 


30. ஸ்ரீ நிதயே நம: 

ப்ராணிக“ள ஸ்தா“னரூப 'நிதி” நீனு நமோ எம்பெ்‌ 
“நிதீயதே ஹ்ருதி” ஸஜ்ஜனைரிதி நிதி": ஹீகெ*ந்து” 

இஹுது/ ஸ்ரீ ஸத்யஸந்தா”ர்யர வ்யாக்‌”யானவு 

ப்ராணிகள நின்னல்லி இட்டுகொம்பி: பக்த நிதியே 


31. ஸ்ரீ அவ்யயாய நம: 

நாறவில்லத” நீனு 'அவ்யய்‌' நமோ நமோ எம்பெ்‌ 
நீனு ஸவித்ரு மண்டல மத்‌'யவர்த்தி நாராயண 
றாஸற்வதே*“க ப்ரகார நின்ன ப்‌லாதி: குணக“ளூ 
அக்ஷேண அவிகார நித்யவு பூர்ண ஸர்வோத்க்ருஷ்ட 


308 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


32. ஸ்ரீ ஸும்ப'வாய நம: 

இச்சோத்பத்திகா“ஸ்ரயனே 'ஸம்ப'வ' நமோ நினகெ”்‌ 
மச்ச கச்சப வராஹ ந்ருஸிம்ஹாதி* ரூபகளு 
ஸ்வேச்சா அவதாரக'ள ஆவிர்ப*விஸி ஆகா“க” 
ப்ரோச்ச ஸுக” தேஜஸ்‌ பூல ஸ்வரூப நமஸ்தே ஹரே 


33. ஸ்ரீ பா'வனாய நம: 

ஞான நியமன மாள்ப பா£வன' நமோ விஷய 
ஸன்னிகர்ஷதி்‌ மனவ பரிணமிஸி நீ அல்லி 

ஞான புட்டிஸி ஒத“கு“வி அபி'ப்ராயக*ளன்னு 
நினகெ்‌ நமோ ஸங்கர்ஷண வாஸுதேவ ப்ரத்‌“யும்ன 


34. ஸ்ரீ பத்ரே நம: 

ப£க்த க்ருத ஸ்துதிக*ள ஸ்வீகரிஸி இட்டுகொம்ப” 
பார்த்தா நமோ த*யதி: நீ ஒப்பி இட்டுகோ ஈ ஸ்தோத்ர 
ப£க்தவத்ஸல ஞான ஸுக” புஷ்டி ப்ரதா“தனு ஸ்ரீ 
ஸ்தாரமண ஸ்ரீகிருஷ்ண வேதவ்யாஸ்‌ ஸ்ரீநிவாஸ 


35. ஸ்ரீப்ரப'வாய நம: 

ஸர்வ விஷயதி்‌ ப்ரக்ருஷ்ட ஞானவந்த “ப்ரப£வ” 
ஸர்வதா” நமோ வ்ருஷப* ஸனத்‌ குமார ஆத்ரேய 
ஸவித்ரு பமபமியலி ஜ்வலிப ஹம்ஸ ஹயமுக” 
கவிகே'ய ஸ்ரீவ்யாஸ ரக்ஷமாம்‌ தேஹிமே ஸுபுத்‌*தி'ம்‌ 


36. ஸ்ரீ ப்ரப£வேநம: 

பூ.மிஸ்வர்க்கா“தி*க“ளல்லி நீ ப்ரக்ருஷ்ட “ப்ரபு” ஸ்வாமி 
நமோ பாரதந்த்ராதி' தோ'ஷதுூ ர ஸ்ரீ பூ ரமண 
பூ'மாதி'கு£௫ண மஹைஸ்வர்ய ஸம்பூர்ணநீ ஸர்வதா” 
ஸமாதி£க ரஹிதோத்தம அவதாரத*ல்லியு 


37. ஸ்ரீ ஈஸ்வராய நம: 

ஸர்வநியாமகனு ஈஸ்வர” நமோ நமோ எம்பெ்‌ 
பார்வதீமாதி*க*ளிகு* உத்தமனு அஜபிதா 

தே“ வனீமஹைஸ்வர்ய அனிர்விண்ண ஆனந்த: ரூப 
தேவி லக்ஷ்மீரமண தோஷ தூர புருஷோத்தம 

38. ஸ்ரீ ஸ்வயம்பு'வே நம: 

ஸ்வதந்த்ரனாகி“யே ஆவிர்ப'விஎ௦வி நீ ஸ்வயம்பு” 
ஆத”“ரதி' நமோ எம்பெ” தீ£பாத்‌ த்‌“பாந்தர வோலு 
மோத?” சின்மய அவதாரக*ள ப்ரகடிஸுவி 


309 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மத்ஸ்யாதி” அவதாரகளு கர்ம நிமித்தவல்ல 


39. ஸ்ரீ றம்பு“வே நம: 

ஆனந்த” உத்பாத*க ஸ்தா*னவாகி:௬வந்த” ம்பு” 
நினகெ்‌ நமோ ஸுக*நிதே* ஆனந்தோ”த்‌“ரேகதி“ந்த* 
ஆனந்த: லீலாவதார ஜக*த்ஸ்ருஷ்ட்யாதி*க*ளன்னு 
நீனே மாடி ஸாதனெகெய்ஸி ஸுக” ஒத*கிளஎபுவி 


40. ஸ்ரீ ஆதி'த்யாயநம: 

உதார விஸ்தார மொதசலு மரியாதெ்‌ உள்ளவ 
“ஆதித்ய” நமோ ப£க்தி ஸுபூஜெக*ள கொள்ளோ ஸ்ரீஸ 

ஆதி த்யாந்தஸ்த*னாகி ௬ுவுத ரிம்‌ ஆதித்ய நீனு 

அதி£திஸுத வாமன உபேந்த்‌“ர நமோ நமஸ்தே 


41. ஸ்ரீ புஷ்கராக்ஷாய நம: 

நினகன்ய புஷ்டிகரர்யாரிஹரோ அவரன்ன 

நீ நிராஸமாடி” புஷ்டிகரரின்யாரு இல்லதெ” 
நீனாகி*யே இருவி 'புஷ்கராக்ஷனே' நமோ எம்பெ்‌ 
வனஜாக்ஷ அஸம உதா£ர போஷண ஸமர்த்த” 


42. ஸ்ரீ மூஹாஸ்வனாய நம: 

ஞானவாகி£ஹ மஹத”ூனப்ரத: 'மஹாஸ்வனனெ': 
நினகெ” நமோ நமோ பரமபூஜ்ய நீ ஸர்வக்‌“ஞ 
ஆம்னாய ருகாதி: ஸதா*க*மக“ளிந்த* ஜேய நீ 
விக்ஞான அபரோக்ஷ வீவி ப*க்தர்கெ£ ஹயஸ்ரீர்ஷ 


43. ஸ்ரீ அனாதி” நித*னாய நம: 

ஜனன ம்ருதி இல்லத” அனாதி*நிதான' நமோ 

நீ நித்ய அப்ராக்ருத விக்‌'ரஹானந்த* ஞானருபமய 
ஜனி ஐராத்‌'யகி'ள தோ ஷதூ'ரனு அவிகார 

நீனு காலாத்த அக்ஷரனு ஸ்வதந்த்ரனு ஆத்ம 


44. ஸ்ரீ தாத்ரே நம: 

ஸ்வீகரிஸி த*ரிஸி நீ ரக்ஷிஸிபோஷிப தாத்‌ 
பாகி பிர நமோ எம்டெ? ஸ்ரீற வேதே£பம ஸர்வே 
ஏகாத்மா ஸ்ரீகரனே பிரம்மன்னத'ரிஸி நாபிய 
எமுகமலதி்‌ ஜன்மவித்து பொரெவி நாராயண 


45. ஸ்ரீ விதா”த்ரே நம: 
உத்தம ஸ்தோத்ரகள ஸ்வீகரிஸி த'ரிளபுவி நீ 


310 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“விதா“தா' நமோ சந்தோக'ம்ய க*ரட*வாஹனனே 
ஸ்ருதி ஸ்ம்ருதிக*ளிந்த” ஸம்ஸ்துத்ய ஆஸ்ரயனு நீனு 
முக்தருக“ளிகு* ஆஸ்ரயனு ள௦ுக“தா“த நீனே 


46. ஸ்ரீ தா'துருத்தமாய நம: 

சதுர்முக? பி*ரம்மனிகெ்‌ நியாமக உத்தமனு 
“தா“துருத்தமனு' நமோ ஸர்வேஸ்வர நீனு ப்ரக்ருதி 

தா'துக'ள வ்யவஹார ப்ரவர்த்திஸுவ ஸ்வாமியு 

வைதிக பப்தக”ளிந்த? முக்‌“ய வ்ருத்தியலி வாச்ய 


47. ஸ்ரீ அப்ரமேயாய நம: 

பரிமாண இல்லத”வனு “அப்ரமேயனே” நமோ 
யாரிந்த£லு ஸாகல்ய நின்ன அரியலு அறக்ய 

பபிரி மத்து பி£ரம்மேபமாஇ*க*ளெஷ்டே யத்னிஸித:ர 
ஹரிகு*ண மஹிம கொனெ அரியெ அமக்தரு 


48. ஸ்ரீ ஹ்ருஷிகேஸறாய நம: 

இந்தி” ரியக“*ளிகெ்‌ ஸ்வாமி 'ஹ்ருஷிகேற்‌' நமோ எம்பெ்‌ 
இந்தி*ரியாபி'மானிக'ளொளு இத்து நியமிஸுவி 
இந்தி'ரெகு” பிரம்மனிகு: ப'க்தஜன ஸர்வரிகு்‌ 
மந்த£ரோத்‌“த'ர நீனு யதா*யோக்‌*ய ஹர்ஷவன்னீவி 


49. ஸ்ரீ பத்மனாபா”ய நம: 

பத்மஸம்ப*வ வேத” கா*யனதி” ஸ்துதிஸுவந்த்‌ 

வேத“வாக்யக“ளல்லி இருவி ப்ரதிபாத்‌*பனாகி” 
“பத்மனாப'னே' நமோ விஸ்வ ஆஸ்ரய முக்‌சூயஸ்வாமி 

ஜ்யோதிர்மய ஞானதூனே த“யதி: பாலயமாம்‌ 


50. ஸ்ரீ அமரப்ரப*வே நம: 

தீர்க்கா£யுஷீயரிகெ” ஸ்வாமியே “அமர ப்ரப*வே' 
பாகி* மிர நமோ எம்பெ: பாஹிமாம்‌ பாஹி த*யதி்‌ 
வாக்‌ ஹனுமதா”தி'க*எ ப்ரபு” சின்மயனே 
ஸுக*மயனே ஸக“ஞான தா*தனே நமோ எம்பெ்‌ 


51. ஸ்ரீ விங்வகர்மணே நம: 

ஸர்வகர்மக£ளிகெ்‌ காரணனாகி* இருவி நீ 
“விஸ்வகர்மனே' நமோ க:ருடவாஹன விங்வேபம 

ஸர்வ கர்மக'ளு ஸ்வதந்த்ர நின்ன தெ“ஸெயயிந்த*லே 

ஸர்வதா” கர்மதோ*ஷாதி' லேபவில்லத“ந்தர்யாமி 


311 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


52. ஸ்ரீ மனவே நம: 

ஞ்யாத்வா நீ மனு” நினகெ* நமோ திளிஸோ எனகெ” 
விதத கு£ணரூப க்ரியாதி* மஹாத்ம்யக'ளனு 
காலதே*பபவ்யாப்தனே ஜீவ பி'ம்பா£ஹ்வயனே ஸ்ரீ 
ஸூதா“க“ம வேத்‌“ய ஸ்ரீவேத'வ்யாஸ ஸனத்ஸுஜாதா 


53. ஸ்ரீத்வஷ்ட்ரே நம: 

தீ£ப்திமந்தா 'த்‌வஷ்ட்ரா' நமோ ஸ்ரீமன்‌ நாராயண க்‌'ர௬ுணி 
ப£க்த த்ரிவித'ரிகெ்‌்‌ ஹொரகு” ஒளகு” ஸர்வத்ர 

நக்ஷத்ர தடிஸ்சந்த்ர அர்க்கனந்த*தி* ஹொளெயுவ 
ஸ்வதேஜ:புஞ்ச ஸர்வகர்த்தா ஸ்பூர்த்திதூனு நீ த்‌'யேய 


54. ஸ்ரீ ஸ்தூவிஷ்டாய நம: 

அத்யந்த தேஜஸ்வியே 'ஸ்த*விஷ்டனே' நமோ நினகெ” 
பூத பஞ்சக பிரம்மாண்ட ஒள ஹொரகெ்‌: ஸர்வஸ்த” 
ஸுதேஜஸ்தம விராண்ணாம புருஷனே நமஸ்தே 
மார்த்தாண்ட” ப“த“ராதி*க“ளிகெ்‌ தேஜஸ்‌ ப்ரதா“த 


55. ஸ்ரீ ஸ்த*விராய நம: 

ரத*ஸ்த” நீ“ஸ்த*விர' நமோ ஈ நம்ம தே£ஹ எம்ப” 
ரத“த“ல்லி ரதி“க ப்ராணனே ஸ்ரீஹ்ரீ ஸமேதனு 
வாததே*வனிந்த* ஸேவெ கொள்ளுதலி இருவிந்‌ 
ஜக'த்பிதாமஹ தாத நமோ ப்ரபிதாமஹனே 


56. ஸ்ரீ த்‌ ருவாய நம: 

க“க£ன மண்ட'லத”“லி ஸஞ்சரிப ஸூர்யனன்ன 
வேக*க“தியிந்த: 'த்‌'நவ' மண்டலத்‌: ப*தி*யல்லி 
றா£ீக்‌'ர மேலெ எத்திள௦*வ த்‌*ருவனே நமோ நினகெ” 
விகார க்ஷயாதிகளில்லத* ஸ்தை:ர்யபலரூப 


57. ஸ்ரீ அக்‌“ரஹ்யாய நம: 

து*ஷ்டஜனக”ளிந்த: க்‌*ரஹண மாடி'க்கொளலிக்கெ 
எஷ்டொனு மோக்‌*யனல்லத?” “அக்‌“ராஹ்யனே' நமோ எம்பெ்‌ 
இஷ்ட ப£க்தரிந்த* நீனு ஸாகல்ய திளியலாரி 

எஷ்டு நின்னிச்செயிம்‌ திளிஸுவியோ அஷ்டு லாபவு 

58. ஸ்ரீ பபாய்வதாய நம: 

எந்தெ“ந்து* எல்லெல்லு பேத” பரிணாமாதி்‌ இல்லதெ” 

ஸதா” பூர்ணனாகி:ருவி:மாஸ்வதனே' நமோ எம்பெ்‌ 
ஸ்தான காலாதி'க*ளிந்த* விகாரவில்ல நினகெ” 


312 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


எந்தெ“ந்து* எல்லெல்லு அச்யுதனு மாஸ்வதனு நீனு 


59. ்ரீகிருஷ்ணாய நம: 

சேஷ்டகனு நீ ஸர்வதா” ஸர்வகர்தனாகி ரவி 

கிருஷ்ண நமோ பூல ஞானாத்‌யமித கு£ண நமஸ்தே 
கார்ஷ்ண ஸ்ரீலனு ஸர்வ கத்தின நியாமக 

நீ ஷட்குணைஸ்வர்யாதஇ” பூர்ணனெந்து* ஆக*மோக்தவு 


60. ஸ்ர லோஹிதாக்ஷாய நம: 

ராஜஸரிகெ்‌ ஆஸ்ரய (லோஹிதாக்்‌ஷூ நமோ எம்பெ்‌ 
ராஜ ராஜேஸ்வரனே கெங்க*ண்ணு தோரிஸுத நீனு 
துர்ஜனரிகெ” பீ'தி இத்தவர நிக்‌'ரஹ மாடி” 

ஸஜஜனர ரக்ஷிஸுவி பத்‌*மபத்ர ஆயதாக்ஷ 


61. ஸ்ரீ ப்ரதர்த்தசனாய நம: 

ப*க்தர இஷ்டப்ராபக 'ப்ரதர்த்த்ன” நமோ எம்பெ்‌ 
ப£க்தரு இஷ்ட ஸாத'ன சலிஸுவ காலத்‌:ல்லி 
பரந்த” உபடள விக்‌'ன ஸத்ருக“ள நிவாரிஸி 
ப“க்தர்கெ்‌ ப்ரஸமாத”“வீவி ப்ரக்ருதி ப*ந்த' கடிது' 


62. ஸ்ரீ ப்ரபூ' தாய நம: 

ப்ரக்ருஷ்டோத்தமனாகி:ருவி “ப்ரபூ' த” நமோ எம்பெ்‌ 
பபுத்‌'த*னு பூர்ணனு யாரூனு நினகெ* ஸமரில்ல 
உருகு“ணார்ணவ விஸ்வவ்யாபகனு ஈப நீனு 
த்‌'ரெளபத்‌? வரத்‌ முக்‌“யகாரண ஸ்வாமி ஸ்வதந்த்ர 


63. ஸ்ரீ த்ரிககுத்‌'தா'மனே நம: 

ஆத்‌'யாத்மிக ஆதி' தெய்விக ஆதி' பெளதிக தாப 

குத்ஸிதவாகி: மாள்ப 'த்ரிககுத்‌“தா'மனே' நமஸ்தே 
“ஜ்யோதி: த்ரிபாத்‌“தி'வ: பர ஆதிஃவராஹ”ூ ஸுரூப 

த்ரிககுத்‌ எரடு” புஜ கந்த*மூல விக்‌யாத 


64. ஸ்ரீ பவித்ராய நம: 

பாபவில்லத*வனாகி்‌ இருவ “பவித்ரம்‌” நமோ 
பாபாதி: கர்மவில்லத*வ நீனு சக்ரதா”ரியு 

பாப பர்வத பக்ஷ கடி”வ குலியனு நீனு 

ஸ்ரீ புண்டரீ காக்ஷ யோக்‌*யப'க்தர பாபனகர்த்தா 


65. ஸ்ரீ மங்க*ளாய நம: 
மங்கல ஸ்வரூபவந்த 'மங்க*ளா' நமோ நினகெ” 


313 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப*ங்க*வில்லத* கல்யாணதம பூர்ணைஸ்வர்ய ரூப 
மங்க'லப்ரதசனு மோக்ஷ ஸோப”ன ப£க்தர்கெ்‌ ஈவி 
க*ங்கா£பித அங்கா*ங்யபி*ன்ன ஆனந்தமய நீனு 


66. ஸ்ரீ பராய நம: 

ஸர்வோத்தம நீனு பரம்‌” நமோ நமோ நமோ எம்பெ* 
ஸ்ரீவரனே கு*ணபூர்ண பரம்பி“ரம்ம பரமாத்ம 

ஸர்வவேத பும்ஸூக்தாதியிம்‌ முக்‌“ய ப்ரதிபாத்‌*யனு 
ஸர்வே ஸர்வகனு “ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌ பிரம்ம” 


67. ஸ்ரீ ஈபமானாய நம: 

நீ ஸ்வாமி ஈறான ' நமோ நினகெ” ஸ்ரீ பூ ரமண 
ஸர்வஸ்ய வஷி ஸர்வபைபபமான நீனெ ஸ்வதந்த்ர 
ஸ்வஸ்த்‌ ஸ்வயமேவ ராஜஸ்வராட்‌ ஸர்வஸ்வாமி நீனு 
ஸ்ரீவனஜஜ ருத்ராதி'க*ளிகு* நீனேனெ ஸ்வாமி 


68. ஸ்ரீ ப்ராணாதா£ய நம: 

கண்ணு மொத”லாத*ந்த” இந்தி*ரியக'ள கொடு*வவ 
“ப்ராணதனெ' நமோ எம்டெ” இந்த்‌ ரிய அனிமிஷரு 

இனாதி£கள த்‌*வாரா என்னிம்‌ ஸஎாத'னெ நீ மாடி௫ஸி 

நின்னத“ர்மயனவித்து பாலிஸுவி கருணி ஸ்ரீஸ 


69. ஸ்ரீ ப்ராணாய நம: 

ப்ரக்ருஷ்ட சேஷ்டாவந்த 'ப்ராணனெ' நமோ நமோ எம்பெ்‌” 
எமஃப்ரசுர ஞானேச்சக்ரியா பலாதி”ரூப நீனு 

ஸுராஸுர நரஸர்வ சராசர சேஷ்டகனு 

உருஸுகமய ப்ராண ஸ்ரீம்‌ லக்ஷ்மி ஸமேதனு 


70. ஸ்ரீ ஜ்யேஷ்டாய நம: 

மஹாத்ம்யவந்த ஜ்யேஷ்டனே நமோ நமோ நமோ எம்பெ்‌ 
மஹாவிபூ'த்யாதி' மஹாத்ம்யா பஹள உள்ளவனு 
பி“ரம்மதே“வர ஜனக ஸ்வதந்த்ர ஸர்வே ஸ்ரீ 
மஹார்ஹப்ரற ஸத்தம ஸனாதன வருத்‌“தோ“த்தம 


71. ஸ்ரீ ஸ்ரேஷ்டாய நம: 

ப்ரரமஸ்த பூர்ண நிர்தோ“ற குண ஸ்வரூபனாகி£ஹ 

நீ 'ஸ்ரேஷ்ட' நமோ நினகெ* ஸதத பமரணு எம்பெ” 
ஸரஸிஜாஸன ருக்‌“ர மொதலாத*வரிந்த” வந்த்‌*ய 
ஸம்ஸ்துத்ய ஸுபூர்ண பூ'மாதி' குணனு ஸர்வோத்தம 


314 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


72. ஸ்ரீ ப்ரஜாபதயே நம: 

சதுர்முக? பி“ரம்மனிந்த” ஸேவித 'ப்ரஜாபதயே' 
ஸதா்‌ நமோ பத்மஜாதி: ப்ரஜெக'ளெல்லர ஸ்வாமி 
ஹிததி* ப்ரஜெகள பாலிஸுவ ப்ரஜாபதி நீ 

பத்மஜ பணெக*ண்ண மக்ராதி* ஸஜ்‌ஜன வினுத 


73. ஸ்ரீ ஹிரண்யக”ர்ப்பா"ய நம: 

ஹிதவாத” ரமணீபவாகி*ரவ ஞானவன்னு 
உத“ரக“ர்ப்ப'தி* உள்ள “ஹிரண்யகர்ப்ப்னே' நமோ 
மாத*வனே நீ ஞானாத்‌*ய பேஷ கு“ணாதா“ர ஸ்வாமி 
பத்‌*மஜாண்ட* ஹிரண்யாத்மகவு நின்னலி த்‌*ருதவு 


74. ஸ்ரீ பூ க£ர்ப்பா'ய நம: 

உத்கர்ஷகரண ஞானலப்‌'ய 'பூ'க“ர்ப்பீனே' நமோ 
உத்கர்ஷ எந்த*ரெ ஸம்ருத்‌*தி£யனு கொடு£வுது* 
ஹ்ருத்கு“ஹ அந்தஸ்த” பி*ம்பஞான ஸாத*ன கொலிது” 
ப்ரஸாத*வித்து அபரோக்ஷக்கெ எூிகு“வி பூ. வராஹ 


75. ஸ்ரீ மாத'வாய நம: 

ஞானாதி'பதி நீனு மாத'வனே' நமோ நினகெ்‌ 
நீனு த்ரயீமயனு த'ர்மமய தபோமயனு 

ஞானாதி* ஷக்திபூர்ணெ மாயாதே“விய ரமணனெ 
நினகெ” உத்தமரில்ல பரவாளுதே“வ கிருஷ்ண 


76. ஸ்ரீ மது'ஸுூத*னாய நம: 

ஞானவன்னு நிராஸமாட 'தக்கத்‌“தா“த”* அஞ்ஞான 
வன்னு நாற மாடு“விநீ மது£ஸுூதன” நமஸ்தே 
ஞான ஆச்சாத'க பைவல அவித்‌*யாதி'க*ளன்னு 
நீ நீகி£ஸி ஞான ஒத£கி'ஸுவி வ்யாஸ ஹயாஸ்ய 


77. ஸ்ரீ ஈங்வராய நம: 

ருத்‌*ரன கு“ணக்கிந்த ஸ்ரேஷ்ட ஸ்வரூபனெ ஈஸ்வர” 
வந்தே” நமோ நமோ பத்‌“மஜ வாய்வாதி* ஸுரஸ்ரேஷ்ட 
பத்‌“ மாலய பதியு ஸ்வேச்சா ப்ரவர்த்தகனு நீனு 
ஸத்யகாமனு ஸத்யஸங்கல்ப நிரவத்‌*ய ஸ்வாமி 

78. ஸ்ரீ விக்ரமிணே நம: 

நீ ஸ்ரேஷ்ட வ்யாபார மாள்பி விக்ரமீ' நமோ நினகெ” 
நீ ஸ்ருஷ்டி ஸ்திதி லயாத்‌'யகி“ளக'ர்த்த நாராயண 
ஷீர்ஸாஸ்யகர பாதா£தி£யலு அவதாரத£ல்லு 


315 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நீ ஸதா: தாரதம்யவில்லதவ நிர்தோ“ஷபூர்ண 


79. ஸ்ரீ தான்வினே நம: 

உத*கவப்ரவர்த்திஸுவி 'த*ன்வீ நமோ நினகெ” 
உத*மாயி நாராயண ஹ்ருஷிகேற ஸாரங்க'பாணி 
எஸுதி*வ்ய சக்ரபபங்க”க*தா* தரனஸு க£ட்‌*கா“தி: தூர 
ப்‌ ருஹத்‌“ப£ல ஸர்வதா'ரக நித்யத்ருப்த தர்ப்பக 


80 ஸ்ரீ மேதா“வினே நம: 

பு.த்தி'வந்தனே 'மேதா*வி' ஸதா” நமோ எம்பெ்‌ 
நித்ய நிஸ்ஸ்ம ஞான ஸ்வரூப ஸ்வதந்த்ர ஸர்வக்ஞ 
நித்ய வேத*க“ளு நின்ன பு'த்தி£ஸ்த*வாகி£த்‌*து* நீனு 
போ”தி'எ௦வி பி“ரம்மனிகெ” நாராயண ஹயஸீர்ஷா 


81. ஸ்ரீ விக்ரமாய நம: 

பராக்ரம சரிஸுவி 'விக்ரம' நமோ நினகெ” 
த்ரிவிக்ரமனெ பாத்‌” விக்ஷேபகர்த்த விஸ்வரூப 
த"ராந்தரிக்ஷ திவி அளெதி” விதி” பூஜிதனெ 
உருபராக்ரம விஷ்ணோர்னுகம்‌ ம்ருதிவேத்‌'ய 


82. ஸ்ரீ க்ரமாய நம: 

பூ*மியலி உத“கக*தி வ்ருத்‌*தி'ஸ்தித்யாதி'க*ள 

நீ மாடு“வி 'க்ரம' நமோ ஸூர்யாந்தர்க'த வாயுஸ்த” 

பூ. மியலி வராஹனு கி'வியல்லி வாமனனு 

லக்ஷ்மீ ந்ருஸிம்ஹனு அந்தரிக்ஷஸ்த்‌ ஸர்வஸ்த” விஷ்ணு 


83. ஸ்ரீ அனுத்தமாய நம: 

நீனேனெ ஸர்வோத்தமனு அனுத்தம நமோ ஸ்ரீ 
நினகெ” உத்தமரில்ல ப்ரேரகரில்ல ஸ்வதந்த்ர 
வனஜாஸன ஸிவாத்‌ யுத்தமளு அம்ப்‌'ரணி ஸ்ரீயு 
க்ருஷ்ணோக்தி 'மத்த:பரதரம்‌ நான்யத்‌ கிஞ்சித*ஸ்தி'்‌ 
84. ஸ்ரீ துராத*ர்ஷாய நம: 

பராபவ நினகி'ல்ல 'து*ராத'ர்ஷூ நமோ எம்பெ” 
யாரிந்த“லு நினகெ* அபஜயவில்ல எந்தி“கு* 


ம்ருத்யு ம்ருத்யு நரஸிம்ஹ வராஹ ஹயாஸ்ய கிருஷ்ண 
பரபமுத*ர ராம ராகவ கல்கி நீ அஜித 


85. ஸ்ரீ க்ருதக்ஞாய நம: 
க்ருதகர்ம ஞானி நீனு க்ருதக்ஞ' நமோ நினகெ” 


316 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


க்ருதம்ஸ்மர ஸ்ருதிஉக்தி அனுக்‌“ரஹ மாடு“ வியோ 
ஸ்வாராத*னாரூப கர்மகள திளித'வனு நீ 
கத்தத்‌ யோக்‌ய பலதா“த ஸ்ருஷ்டாதிகள ஈஸ 


86. ஸ்ரீ க்ருதயே நம: 

இதரரிம்‌ மாட“லிக்கெ ஸாத்‌*யவில்லத”* கர்மவ 
ஸ்வதந்த்ர ஸச்சக்த நீமாள்பெ 'க்ருதி' நமோ நமஸ்தே 
பத்‌“மஜ ஸ்துதிஸிஹரு ராவணவதஃ கர்மவு 

இதரரிம்‌ ஸாத்‌*பவாக”த்து நீ மாடி'தி' எந்து” 


87. ஸ்ரீ ஆத்மவதே நம: 

ஜனன மரண ஸம்ஸாரதி£ம்‌ முக்தராகெ்‌ யோக்‌“ய 
ஸுமனஸரே ப்‌*ருத்யராகி* உள்ள ஆத்மவான்‌ நமோ 
அனக” அப்ராக்ருத ஸம்ஸார ரஹிதவு நித்ய 
ஆனந்த” சின்மாத்ரவவு நீனு ப்‌'ருத்யமோக்ஷத னு 


88. ஸ்ரீ ஸு£ரேமாோய நம: 

சித்‌ அசித்‌ ஸர்வஜீவ ஜடகளிகு* ஸ்வாமியு 

ஆத” 'ஸுரேபமனே' நமோ நமோ எம்பெ“னு நினகெ” 
தீ£ப்திமான்‌௧*ளு ஸுரரு ஸுரதேவர்க'ள ஸ்வாமி 
ஸம்பூர்ணர ஆனந்த” ஈற ஈன ஸ்ரீலஸ்வாமி 


89. ஸ்ரீ மரணாய நம: 

ஸரஸிஜோத்‌ப*வாதி*கள ரக்ஷிஸுவி ஸரணு 

ஸரணு நமோ “பமம்‌' ஸுகம்ஸமாந்த ஸம்வித* நின்னல்லி 
“ர ரதரு ப*க்தரிகெ “ணம்‌ ஸுகரக்ஷணெ சேஷ்டா 

ஆஸ்ரய நீனு ஸுரேய்வர அப'யப்ரதா“த 


90. ஸ்ரீ பபர்மணே நம: 

சித்ர வித* வித* ஸுகங்களுத்பாத*கனெ 'ஸ்ர்ம” 
ஸ்தத நமோ நமோ அபபுப*கள நீ களிவி 

எந்தா” தோ“ஸவு இல்லத”“ந்த” ஸம்பூர்ணவாத ஞானா 
நந்த*மய நீ ப*க்தர்கெ* ஸஎுகா“னுப'வ கல்பக” 


91. ஸ்ரீ விங்வரேதஸே நம: 

வேத“வாக்யகளெல்லதி*ந்த“லி ப்ரதிபாத்‌*ய நீனு 
“விங்வரேதாஹ்வயனே' நமோ மஹாபுருஷ பூர்ண 
“பாதோ“ஸ்ய விஸ்வாபூ'தானி' நீனு ஜக“த்காரணனு 

வாததே£வன ஜனக நினகெ“றரணெம்பெ“னு 


317 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


92. ஸ்ரீ ப்ரஜாப*வாய நம: 

விமல பஹுஸாதச*னவ மெச்சி பேகாத்‌“த்‌“ப்ஸித 
அம்ருதோபமதி: கரெவி ப'க்தர்கெ”“ப்ரஜாப'வ” 
நமோ காமத”“னெ அர்ப்பிபப்ரஜெய ப'க்தியந்தெ 
ஸ்ரீ மனோஹர நீ ஈவி பலவ ப்ரஜாஜனக 


93. ஸ்ரீ அன்ஹே நம: 

ப்ரக்ருஷ்ட ஞானக்கெ விஷய ஆகாம ‘அஹ: நமோ 
ஆகாம எந்த ரெ 'ஆஸமந்தாத்‌ காறயதி' நீனு 
ஹ்ருத்கு“ஹ த*ஹர ஆகாம எம்ப” பிம்ப ரூப 
ப்ரகாபமிஸி அபரோக்ஷவீபலு உபாஸிதவ்ய 


94. ஸ்ரீ ஸம்வத்ஸராய நம: 

ப*க்தரிகெ* ஒலிது* நீ வாத்ஸல்ய நீடு“ வியோ 

ஸதா” நமோ 'ஸம்வத்ஸர' ஹித த*யமாடென்னலி 
ப£க்தரு ஞானிக 'ள ஹிதகரனு ஸமுத்‌“த*ரத்த 
ஸம்வத்ஸர நீ என்னொளு ஸம்வஸ பாஹி க்ருபெயா 


95. ஸ்ரீ வ்யாளாய நம: 

ஸாத்ரூன்‌ வாரயத்தி “வ்யாள: நமோ எம்பெ”நினகெ” 
ஸத்ருக'ள ஸம்ஹரிஸி ஸாது“க*ள ஸலஹுவி 
சக்ரத*னுர்லஸச்சங்க* கெளமோத*“கி க*ட்‌*க*த*ர 
ஹொர ஒளகின பத்ருகள தரிது* காயென்ன 


96. ஸ்ரீ ப்ரத்யயாய நம: 

ஞானிகள இஷ்ட ஸித்‌சதி* ஈவ 'ப்ரத்பயனெ' நமோ 
சின்மயனெ நீ எனகெ* ஸுப்ரஸன்னனாகோ” ஸ்ரீ 
நீனு எல்லரொள்‌ இருவி நீனெ எல்லக்காஸ்ரய 

ஞான ப்ரகாஸ்மிஸி ஸர்வாபி“ஷ்ட ஈவி தயாஸிந்தோ* 


97. ஸ்ரீ ஸர்வத*ர்ஷனாய நம: 

ஞானக்கெ மோக்‌*யராத* ஸர்வர தரர்ஷனகெ விஷயனு 
நீனு 'ஸர்வதர்ஷன” நமோ நமோ ஸதா நமஸ்தே 
ப*ணிக*ண்ண பர்வ எம்ப” ர௬ுத்ரனிகெ்‌ லபி£ஸுவ 
ஞான நீ ஒத *கி'ஸுவி ஸர்வத”ர்ஷனனே நமோ 


98. ஸ்ரீ அஜாய நம: 

அஞ்ஞானஜ தமஸ்‌ பாப ஸ்வபா“வியாத” க்ரூரர 

தை”“த்யர விதா“ரண மாள்ப “அஜ” நமோ நினகெ” 
“நஜாயத்‌ இத்யஜ: ஜனார்த்‌“த'ன:' ராமக்ருஷ்ணோக்தி 


318 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“அஹம்த்வாம்‌ ஸர்வபாபேப்‌*யோ மோக்ஷயிஷ்யாமி' எந்த” 


99. ஸ்ரீ ஸர்வேங்வராய நம: 

ஸர்வ ப்ரகாரதி” நிபுண க்ரூர அரிக*ளன்ன 

நிவாரண மாள்ப 'ஸர்வேஸ்வர” நமோ நமோ எம்பெ” 
ஸர்வேபாம்‌ ஈங்வரனு நீனு ராவணாதி* வித்‌*வம்ஸி 
தே£வதே“வோத்தம பலாத்‌ யமித பக்த ஸ்வதந்த்ர 


100. ஸ்ரீ ஸித்‌“தா*ய நம: 

மருத்க'ள்‌ தத்‌'தே'வதெக'ள்‌ விஹித ஸர்வ சேஷ்டெய 
தா'ரகனு ஸ்பூர்த்தித“னு நீ “ஸித்த' நமோ நினகெ” 
ஸம்ரக்ஷிஸுவி ஸாது'ஜனரன்ன ஸர்வ ஆதார 
ஸர்வக்‌“ஞ உருக்‌ ஞானரூப நீ ப'க்தரிகெ்‌ க“ம்ய 


101. ஸ்ரீ ஸித்‌“த'யே நம: 

மருத்க'ள ஸுகி£யந்தெ பாலிஸித” 'ஸித்‌“தி* நமோ 
ஸம்ரக்ஷணே மாடு“தி ஸாது” ஸத்‌*ப*க்த ஜனரன்ன 
ஸரணெம்டெ” த*ர்மாத்மா ப*க்தேஷ்ட ஸித்‌தி* நீனிருவி 
நிரதிபமயரூப பலி பலஜாதா ஸுபல 


102. ஸ்ரீ ஸர்வாத“யே நம: 

ஸுமஸ்தவனு ப*க்ஷண மாடு“வ 'ஸுர்வாதி* நமோ 
பி“ரம்மஸூத்ரோக்த அத்தாசராசர க்‌*ரஹணாத்‌ எந்து” 
ஸமஸ்த ஜகத்‌ உத்பாதன மொத”லாத“வுக“ளிகெ” 

நீ முக்‌?யகாரண ஜன்மாத்‌“பஸ்யயத: நாராயண 


103. ஸ்ரீ அச்யுதாய நம: 

அளிவு இல்லத்‌ ஸுக*ஸ்வருப 'அச்யுதனே' நமோ 
காலதே“ஷ கு“ண நிமித்த நாற நினகெ* இல்ல 
களங்கவில்லவு ஸோகவில்லவு ஸறுக்ர நிர்தோ“ஸு 
காலுகை மத்‌'ய ஸ்மிராங்கா“ங்க்‌*பபி*ன்ன ஸுக“மயனு 


104. ஸ்ரீ வருஷாகபயே நம: 

ப“க்தேஷ்டவர்ஷகனு எல்லு ஸுகா“னுப“வ நீனு 
ஒத“கிஎஃவி 'வ்ருஷாகபியே' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸதா” ஸர்வத்ர நின்னய ரூபகளு ஸுர்வத“லு 
பேசதா£தி* ந்யூனதெ இல்லத்‌ ஸுகாசனுப*வ பூர்ண 


105. ஸ்ரீ அமேயாத்மனே நம: 
ஞாதுமமக்ய ஸ்வரூபவான்‌ “அமேயாத்மா' ஸ்ரீபதே 


319 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸதா நினகெ்‌ நமோ ஸாகல்ய திளியத“வனு 
நீ த*யதி” நின்னிச்செயலி எஷ்டு திளிஸுவியோ 
வேத்‌£ய ஆகுவி அஷ்டே த்வத்ப்ரஸாதி“ந்த*லே லப்‌'ய 


106. ஸ்ரீ ஸர்வயோக வினிஸ்ருதாய நம: 

ஸர்வத'னாதை:ஸ்வர்ய உத்பத்தி தா£மனாகி'ருவி 
“ஸர்வயோக: வினி:ஸ்ருத” நமோ ஸெளபா”“க்‌£ய நிதியே 

ஸர்வோபாயக':ளு நின்னிச்சா மக்தியிந்தூலே ஸத்ய 
“கிமலப்‌*யம்‌ ப“க“வதி ப்ரஸன்னெ ஸ்ரீநிகேதனே' . 


107. ஸ்ரீ வஸூவே நம: 

எந்த” ஜஷ்வர்ய தூன கொட'லிக்கெ மோக்‌*யவாகி*£ஹவோ 
அந்த்‌ தசனவுள்ள வஸு நமோ மஹேல்வர்யபூர்ண 
ப£க்தரிகெ்‌ அவரவர யோக்‌*யதானுஸார 

யுக்தகாலதி* கொடு*வி ஒளதா:ர்யாதி்‌ கு*ணஸிந்தோ” 


108. ஸ்ர வஸுமனஸே நம: 

ஸேவிஸுவ ப”க்தனலி யுக்தஹிதகர மனஸ்‌ 
இடு வ ஸுஹ்ருத*னு “வஸுமனா” நமோ நினகெ” 
த்‌“ரவ்ய பூ* பல பத்ர உதக ப*க்தியிம்‌ அர்ப்பிபர 
யோக்‌க்ஷேம வஹிஸுவ தயாளுவே ஸ்ரீரமண 


109. ஸ்ரீ ஸத்யாய நம: 

ஸாது” ஸஜ்‌்ஜன ப"க்தரிந்த்‌'யாத ஜிக்ஞாபித ஸ்துத 

மோதா£தி* ஸத்கு“ண கீர்த்தன ஹொந்து'வந்தஹ நீனு 
“ஸத்ய நினகெ்‌ நமோ ஆப்தகாம அனபேக்ஷனு 

ம்ருதிவுக்த “ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌' கு£ணபூர்ணனு 


110. ஸ்ரீ ஸமாத்மனே நம: 

பூர்ணனு அனன்யாத்‌'ன ஸர்வோத்தமனு ஸமாத்மா 
நினகெ்‌ நமோ நமோ எம்பெனு ஸமாதி'க பரஒன்ய 
பூர்ணஸாரத்வதி”ந்த” ஸர்வோத்தமனு நாராயண 
நின்னத்‌'னவாகி*ஹரு ரமா மத்து பிரம்ம ர௬த்‌”ர 


கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 
விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 

“ஸ்ரீ ப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமவே நமோ 
நீ ரசிஸி நுடி“ஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ” | | பல்லவி 


|| இரண்டாம்‌ ஸந்தி முடிந்தது | | 


320 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. 


|| மூன்றாம்‌ ஸந்தி || 


கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
பபீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


111. ஸ்ரீ ஸும்மிதாய நம: 

ஸ்தூல அனிருத்‌“த” மத்து லிங்கதே“ஹ ஸம்யக்நாற 
மாள்ப 'ஸம்மித' நமோ ப்ரக்ருதிப*ந்த' ஸம்ஹரனே 

ஈ லக்ஷணவு இதரரிகெ்‌ கொடுூ“வுதி“ல்லவு 

ஹே லக்ஷ்மீபதே ஸம்யக்‌ ப்ரமாணஸித்‌“த' ஸலஹென்ன 


112. ஸ்ரீ ஸுமாய நம: 

ப்ராமாணிக யோக்‌*யபல போஷண பமிக்ஷணகர்த்த 
“ஸம்‌ நமோ நமோ நினகெ: லக்ஷ்மீஸமேத ஹரே 

ஆம்னாய வைதிக ப்ரமாண ஸூித்‌“தனாகி:ருவி நீ 

ஸுமனெனிபி ஸர்வரூபகளல்லி ஸமத்வதி: 


113. ஸ்ர அமோகா"ய நம: 

ப£ல ரஹிதவாத: கர்மவான்‌ “அமோக” நமோ 
எல்ல ஜக”“ஜ்ஜன்மாதி”கர்த்த ஜீவரிகெ” நீனு 
ஷீல ஸாத'ன பலவன்னு ஈவி ப்‌லி நீனு 
லீலா ப்ரமோத: கர்மவுள்ளந்த£வனு ஆப்தகாம 


114. ஸ்ரீ புண்ட“ரீகாக்ஷாய நம: 

ப*க்தரிகெ*£ ஆஸ்ரயனே 'புண்ட'ரீகாக்ஷனே' நமோ 

த்ருதீய நேத்ர புண்ட“ரீ காக்‌“னியாகி: நினகு“ண்டு 

அதி உக்‌'ரதேஜ நரஸிம்ஹ ப”த்‌'ரத” அபய 

ப*க்தவர ப்ரஹ்லாத”ன ரக்ஷிஸிதி* பக்த ப“ந்தோ'்‌ 

115. ஸ்ரீ வருஷகர்மணே நம: 

யஸறஸ்விக“ளாகோ” ஸ்ரேஷ்டத்வ நின்ன ப£க்தரிகீ£வி 

வ்ருஷாகர்மனே நமோ உதா£ஹரணப்ரஹ்லாத*னு 
“ருதேது தாத்விகான்‌ தேவான்‌ நாராதாதீ*ம்‌ ஸ்ததை'வ ச 

ப்ரஹ்லாதா”“து'த்தம: கோனு விஷ்ணு ப'க்தெள ஜக'த்ரயே' 

116. ஸ்ரீ வருஷாக்ருதயே நம: 

ஹிம்கார மிரஸ்கோத்த” ஸாமவேதசதி*ந்த* ஆஹ்வான 


321 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நீகொம்பி: “வ்ருஷாக்ருதயே” நமோ நமோ வேத*“க“ம்ய 
ஸுகைக்ஞானமய புஷ்ப ஸ்வரூப நீ அப்ராக்ருத 
ஆக்ருகியுள்ள வ்ருஷாக்ருதியே றரணெம்பே” ஸ்வாமி 


117. ஸ்ரீ ருத்ராய நம: 
ரோக: த்‌“ரவண மாள்‌ப 'ருத்‌“ரனே' நமோ நமோ எம்பெனு 
ப£க்தக்ருத ஸ்துதி றப்‌“த“திரமிபி ப்ரீதியலி 

“ருஜம்‌ த்‌'ராவயதி இதிருத்‌”ர: தஸ்மாத்‌ ஜனார்த்த'ன:' 
ஹீகெ்‌ உக்தவு ஸூத்ர பா'ஷ்யத“லி நோட“பூஹுது” 


118. ஸ்ரீ பஹுபமிரஸே நம: 

பஹு பபிரஸ்கனு நீனு 'பஹுஸிரா' நமோ எம்பே்‌ 
ப£ஹுளவாகி£ஹ நாடி'க*ளலி இருவவனெ 

ஸஹஸ்ர ஸீர்ஷா புருஷ எந்தி'ஹுது* ங்ருதி உக்தியு 
ஸஹஸ்ர மப்‌*த£வு அனந்தவாசியாகி* இஹுது: 


119. ஸ்ரீ ப*ப்‌'ரவே நம: 
ஸர்ப்ப நாறனத*“ல்லி நகுலனதெரதி்‌ இருவ 
“ப“ப்‌' ருவே' நமோ என்னயதோ”“ஷ ப'யவ பரிஹரிஸோ 
ஈ புவன சதுர்தூஷ தா'£ரகனாகி“ருவியோ 
ஸுபல தேஜோமயனே ஆனந்த”“ரூப மாம்பாஹி 


120. ஸ்ரீ விங்வயோனயே நம: 

யக்ஞ மாலெயொளு ஹோகு*வி ப*க்தர ரக்ஷிஸுவி 
“விங்வயோனியே” நமிபெ வாமன மக்ரவரத” 

வாயுதே£வர ஜனக ஸர்வ ஜக“த்காரணனெ 

ஈஜ்ய பூஜ்யனே நீ ஸதா“காயோ என்ன கருணாளோ 


121. ஸ்ரீ பு சிங்ரவஸே நம: 

வேத“ததிக்‌ளலி ப்ரஸித்‌த*னாகி* இருவந்த” 

கீர்த்திமான்‌ “பப£சிங்ரவா ' நமோ நினகெ* ஸர்வோத்தம 
பவித்ரகர ஸ்ரவணிப நிர்தோ£ஷ கீர்த்தி யபமஸ்‌ 

ஆத”ரதி* நின்னய கதா கேளெ பாபஹரவு 


122. ஸ்ரீ அம்ருதாய நம: 

மரணவில்லத”வ நீ “அம்ருத” நமோ நினகெ” 
அம்ருத நீ அனந்தாஸனாதி£க*ள ஆதா*ரனு 
அம்ருதனீபூர்ணகு“ண நித்யனு ஆத்‌”த“ரிந்த” 
மரணவில்லத” முக்தாஸ்ரயனு ரமாபதியு 


322 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


123. ஸ்ரீ மயாஸ்வதாய நம: 

ஏகப்ரகாரவாகி*ருவ 'மாங்வத' நமோ ஸ்வாமி 
௭௦௧” ப£லஞானதி: பூர்ணனு நித்யனு அவ்யயனு 
முக்தரிகு* ஸ்வாமியாகி*ருவ பமாங்வத நீனு 
விகார நினகில்ல ஸமாங்வத ஏகப்ரகாரனு 


124. ஸ்ரீ ஸ்தா£ணவேநம: 

ஜனரு ஸர்வரலி மாஸ்வத ஸ்தா:யியாகி“ர௬ுவ 

கொனெ இல்லதா”னந்த” பூர்ணஸ்வரூப நீனே ஸ்தாணு” 
ஆ நமிபெ நினகெ” நா ஸத்தாதி'க*ள தா*தனெ 
ப்ராணிகள தா£ரரகனெ மரணெம்பெசனோ அனக” 


125. ஸ்ரீ வராரோஹாய நம: 

வர எந்த*ரெ ஸ்ரேஷ்ட ஆரோஹனெந்த“ரெ மேலிஹ 
“வராரோஹனே' நமோ ஸர்வோத்க்ருஷ்டனே ஸர்வஸ்வாமி 

ஸ்மிரிதே“விபதி நீ விதி” பபிவ பக்ராதி*ஸுர 

நரம்ருக த்ருணாதி'க*ளு நின்னாதீ*ன நீ ஸ்வாமி 


126. ஸ்ரீ மூஹாதபஸே நம: 

மஹாஸமர்த்த” ஸம்பூர்ண நீ 'மஹாதபஸே௦” 
அஹர்நிபபி றரணாதெ” மாம்பாஹி ஸர்வக்ஞ பகவன்‌ 
மஹார்ஹ நீ ஸுகக்ஞான பசலரூப ஹயமுக” 
மஹிதா“ஸ ஸ்ரீஹரே கிருஷ்ண வேதவ்யாஸ கபில 


127. ஸ்ரீ ஸர்வகா ய நம: 

ஸர்வ ஜீவாந்தஸ்ய “ஸர்வகனே” ஸ்வாமி நமோ எம்பெ்‌ 
ஸர்வநியாமக ஸர்வவனு திளித*வனு நீ 
ஸர்வஸ்தானாகி*ஹ ஈம வேதாந்த ஸூூ௨த்ததி* உக்த 
ஸர்வத்ர ப்ரஸித்‌*தோ“பதே“ஸாத்‌ எந்து” ஸ்ரீ விஷ்ணு 


128. ஸ்ரீ ஸர்வவிதே” நம: 

தா“த்ருத்வாதி்‌ ஸத்‌'ரஷ தூர்மலாப' ஒத*கி£ஸுவி 
“ஸர்வவித்‌” நமோ நினகெ: ஸர்வக்ஞ ஞானப்ரதா“த 

ஸர்வவதிளித” நின்ன திளிவ ஞானலாப'வியோ 

ஸர்வோத்பாத£க ஸர்வகத ஸர்வத்ர வேத்‌“ய ஈஸ 


129. ஸ்ரீ பானுவேநம: 

நின்ன ப*க்தருக£ள விஷயேச்சாஸுளிக'ளன்ன 
நீனு பரிஹரிஸுவி பானு” நமஸ்தே நமஸ்தே 
ஞானதூ”“ர மாள்ப பா£த*க இச்சா தூ“ரமாடி” 


323 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஞான ப்ரகாறயவ ஒத“கி“ளஎ௦ுவி ஸர்வக்ஞ ள௦ூர்ய 


130. ஸ்ரீ விஷ்வக்ஸேனாய நம: 

ப*க்தர்க£/ளூ போக” மாட்‌லிகெ தத்‌ தத்‌ யோக்‌*யவாத” 
போ“க்‌ய லோககளல்லி அவருக*ள க“மனாதி” 
ஒத£கி£ஸுவ “விஷ்வக்ஸேன” நினகெ்‌ நமோ எம்பெ்‌ 
முக்தரிகெ்‌ ஆஸ்ரயனு ரக்ஷகனு போ'கப்ரதனு 


131. ஸ்ரீ ஜனார்த்‌“த'னாய நம: 
ஜனன நாமன மாள்ப 'ஜனார்த்‌“த'ன' நமோநமோ 
ஞானிகள ஸம்ஸார ப*ந்த'னக*ள பிடி'ஸுவி 

“ஸஹாயதே ஜனோரர்த்த*யதி* ஸம்ஸார நிபித்யர்த்‌*த*ன:' 
ஞானிஜன ப்ராப்யனாகி* இருதியோ ஜனார்த்‌“த'ன 


132. ஸ்ரீ வேதா£ய நம: 
ஸ்தோத்ர ரூபவாகி“ஹவு பக்தர்க*ள வாக்யகளு 
அந்த*வாக்ய ஸ்வீகரிஸி ஸ்ரவண மாடூ“வி நீனு 

“வேத” நமோ நமோ நினகெ: ஈ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸோ 
வேத“க”ம்யனே ஞானபோ*த' வேத*வ்யாஸ கபில 


133. ஸ்ர வேத“விதே” நம: 

ஸாது” எமாத'ன தொரெது” வ்யர்த்த” மாடு வவரிகெ” 
நிந்த்‌?ய ஆயுஷ்ய கொடு£வ (வேத“வித்‌' நமோ நமஸ்தே 
மாதவ நீ என்னலி நிந்து நின்ன ப்ரீதிஸாத'ன 
ஸதா£கெயிஸோ வேத: ஸர்வவ அரித வேத'வ்யாஸ்‌ 


134. ஸ்ரீ அவ்யங்கா“ய நம: 

பி*£ட*தெ* ஸதா: ப'லு ஸாது” பரிவாரதி்‌ந்த” நீ 

ஒட “கூடி” இருவவ “அவ்யங்கசனே” நமோ நம: 
கட*லஷயனனே நீனு ஸூர்யாதி* பரிவார 

ஒட கூடடி” தத்தத்‌ ஆஸ்ரயனு ஆகி” இருவியோ 

135. ஸ்ரீ வேதா£ங்காய நம: 

ஞான ஒத“கிள௦வி நீ 'வேதா£ங்க” நமோ நினகெ” 
ஞான புஞ்ஜவு வேத்‌ வேத“ஸ்த்‌: நீனு வேத“வேத்‌“ய 
ச“ந்த்ஸ்ஸுக£ள்‌ உபஸாகா“தி' அங்க:யுத வேத'தி'ந்த” 
ஞானலபி'புது* ஞானப்ராபக ரமேற நீனு 

136. ஸ்ரீ வேத”விதே” நம: 

பக்தரிகெ்‌ தாவு மாள்ப ஸ்தோத்ரதி“ந்த* லப்‌*த*னாகு” 


324 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வந்த *வேத”“வித்‌' நமோ வேத*த'ர்மானுஷ்டான அங்க” 
ஸ்தோத்ராதி“க்‌ளிகெ்‌ ஒலியுத வேத்‌*யனாகு”வி நீ 
பது*மாஸனாதி்‌ எ௦ரப'க்த ஜனரிகெ: வேத்‌“ய 


137. மீர்‌ கவயே நம: 

ப£க்தருக*ளிகெ்‌ எக” ஸ்வரூப ஒதகி£ஸுவவனு 
மோத“மய “கவி” நமோ ஞானிக'ளிந்த” ஸம்ஸ்துத்ய 
ஜவத்து மேலொந்து” வர்ணத* மஹைஸ்வர்ய ஸ்ரேஷ்டனு 
தடித்தாரா சந்த்‌“ரார்க்க வித்‌*யுத்காந்தி நிப* ஹொளெவி 


138. ஸ்ர லோகாத்யக்ஷாய நம: 

லோககள ஸமஸ்தாதி'கார வஹிஸிருவி நீ 
“லோகாத்‌“பக்ஷூ நமோ ஸர்வ ப்ராணிகள ஸார்வபெள'ம 

ஸ்ரீபூ* கமலாஸன உமேஷாதி: ஸர்வரிகு” ஈஸ 

ஆகாம சந்த்‌“ரார்க்காதி*க*ள பா£ஸக பமாஸகனு 


139. ஸ்ரீ ஸ£ராத்‌'யக்ஷாய நம: 

ஸுுரரிகெ்‌ அதிக குண வ்யஞ்சகனாகி£ருவி 
“ஸஎுராத்‌'யக்ஷூ நமோ நினகெ்‌ ஸுரர ஸார்வபெளம 

எர எனிப வரவாயு அந்தர்‌ நியாமகனே 

பரமபுருஷ பூர்ணைஸ்வர்ய பரமாத்மா ஈற 


140. ஸ்ரீ த*ர்மாத்‌*யக்ஷாய நம: 

ரக்ஷிஸுவ தூர்மஸாத'னத” அபி'வ்யஞ்சகனு 
“த£ர்மாத்‌'யக்ஷூ நமோ ஸத்‌”த'ர்ம அதி'காரிக£ளு 

தம்மரக்ஷாஸாத'ன கெய்து ஒத“கி ப்லவீவி 

த£ர்மாத்‌'பக்ஷ தூர்மஸ்த்‌ அத்‌*யக்ஷ ஸ்வாமி தா'ரகனே 


141. ஸ்ரீ க்ருதாக்ருதயே நம: 

ஸாது£கு*௬ பமிக்ஷிதரிகெ* அபீ'ஷ்ட பூரெயிஸலு 
ஒத*கு“வி 'க்ருதாக்ருதயே' ஸரணு ற॥ரணெம்பெ்‌ 
ஸாது” போ”“தி'த ஞானதி£்‌ம்‌ ப்ரவ்ருத்தி நிவ்ருத்தி கர்ம 
ஸத்‌*த*ர்ம நிஷ்டெ தக்க ஜஹிகாமுஷ்மிகா ப“லத” 


142. ஸ்ரீ சதுராத்மனே நம: 

ஸத்ப£க்தரிகெ” தீரர்க்கா'யுர்தா£த “சதுராத்ம' நமோ 
எம்பெ்‌ நா பா£கி'பமிர ஸூர்யமண்ட“ல மத்‌'யவர்த்தி 
ஸ்ரீப ஆத்மா அந்தராத்ம பரமாத்ம ஞானாத்மா 
ஸ்ரீப்‌*ருஹதீ ஸஹஸ்ர ஸ்வர வ்யஞ்சனாக்ஷர வாச்ய 


325 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


143. ஸ்ரீ சதுர்வ்யூஹாய நம: 

சது:புருஷார்த்த“க“ள ஈவ 'சதுர்வ்யூஹாய்‌' நமோ 
ஸ்ரீத* வாஸுதேவ ஸங்கர்ஷண ப்ரத்‌:யும்னானிருத்‌“த” 
முக்திகாமார்த்த” த*ர்ம துர்ய ஸுப்தி ஸ்வப்ன ஜாக்‌£ருதி 
இந்த” நால்கு ப்ராபக வ்யூஹகளு சதுர்க'தியெ 


144. ஸ்ரீ சதுர்த*ம்ஷ்ட்ராய நம: 

ஸூங்கல்ப நால்கர ஞானவந்த 'சதுர்த*ம்ஷ்ட் நமோ 

௬கப நீ மனோபி'மான ஸுரரந்தஸ்தபமாஸ்த” 

ஆகளங்க ஸுந்தர ஸுலக்ஷண மஹாபுருஷ 
்ரீகரத்வம்‌ த*யயாமே போத'ன ஸுதாரக ஞானம்‌” 


145. ஸ்ரீ சதுர்பு'ஜாய நம: 

சதுர்வித ஸம்ஸ்க்ருத ஸோம போக்தா 'சதுர்பு'ஜனே” 
ஸதா நமோ சதுர்வேதோ”“த்‌“ப£வ ஞான போ'த*கனே 
பது*மாரி கம்பு” கதா” சதுர்பு*£ஜ விராஜ நீ 

வேத”ரக்ஷண ஞான பத்ரு நாமமனகர ஸ்வாமி 


146. ஸ்ரீ ப'ராஜிஷ்ணவே நம: 

ப்ரகாபமன ஸ்ரீலனா௫ருவ -ப்‌'ராஜிஷ்ணவே' நமோ 
ஸ்வகாந்தியலி ஜ்வலிப வ்யாஸவாமன ந்ருஸிம்ஹ 
பார்க்க வனே எ௦ூர்யதேஜ:புஞ்ச ஸ்ரீமன்‌ நாராயண 
ஜக'த்ஸ்ருஷ்ட சேஷ்டக ஸ்பூர்த்தித” த்‌'யேய த்‌'யானிஸுவெ 


147. ஸ்ரீ போ'ஜனாய நம: 

ஸோமாதி'பானக்கெ ஆஹ்வான விஷயனாகி*ருவி 
ஸுமஹார்ஹ 'போ'ஜனம்‌' நாம நினகெ்‌: நமோ எம்பெ்‌ 
ரமே நின்னிந்த” ஸர்வரு உபஜீவிதரோ ஸ்வாமி 
வாமனனே அன்னதா*த இந்த்‌*ரப*லி ஸம்ரக்ஷக 


148. ஸ்ரீ போ'க்த்ரே நம: 

றயத்ருஜனக“ள ப'க்ஷகனெ 'போ“க்தா' நமோ அத்தா 
ஸர்வஸாரபோ'க்தா ஆத்மா அந்தராத்ம எந்தெனிபி 
ஸர்வ ரஸத”லி நீனு ரஸரூபனாகி*ருவி 
ஸ்வீகரிஸுவி ஸ்வாக்‌“ய நின்ன ஆனந்த” ரஸவன்னு 


149. ஸ்ர ஸஹிஷ்ணுவே நம: 

ஸத்ருகள வேக: தாடி ஸஹன மாள்ப “ஸஹிஷ்ணு' 
பதே” பதே* நமோ எம்பெ்‌ அஸம பல அமித 

ப*க்தஜன அபராத' ஸஹூன த*“யதி: மாள்பி 


326 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப£க்தபலி அபராத' ஸஹிஸி காயுதிருவி 


150. ஸ்ரீ ஜக“தா“தி*ஜாய நம: 

ப“க்தியிந்த” பூஜெ மாள்பர்கெ்‌ ப*£ஹுதயவ நீடி” 
அபி'வ்யக்தனாகு“வி 'ஜக*தா“திஜனே' நமஸ்தே 
ஜக”த்திகெ்‌ ஆதி*யாத” சதுர்முக்ன ஜனக 

ப்ரக்ருதி குணக்ஷோப்‌னதி' தத்வாதி: ஸ்ருஷ்டிகெ:ய்தி”* 
151. ஸ்ரீ அனகா£ய நம: 

நிர்தோ£ஷ “அனக* நமோ பாபாதி்‌ தோ“ஷரஹித 
மோத”“மய நீ பாரதந்த்ர்யாதி* ஸர்வதோ“ஷ தூ£ர 
ஸ்வதந்த்ர பேோப“னபூர்ண நீ ப்ரக்ருதே: பர:பமுக்ர 
வாத*த£லு தோ£ஷாரோப அபவாத” க*ண்ட*னீப 


152. ஸ்ரீ விஜயாய நம: 

விபேஷாத்‌ மத்ருக'ள ஜயிஸுவ விஜய” நமோ 
வியேஷேன ஜயஸாீல ஆத்‌*த*ரிம்‌ விஜய நீனு 
கம்ஸகேபபீ ஹேமகபமிபு ஹிரண்யாக்ஷ ராவண 
அஸர ப“ஹுமந்தி*ய தரிது* இளெய காய்தி 


153. ஸ்ரீ ஜேத்ரே நம: 

அதித்‌*வேவி ரிபுக'ள ஜயிஸுவ (ஜேதா' நமோ 
பூ'தனயன்ன ஜயிஸி கன்யெயர காய்தி கிருஷ்ண 
மது*கைட்பர அளிதி* வேதோ”“த்‌“த'ர ஹயாஸ்ய 
போ“திஸி ஜினன்ன ஜயிஸிதி: ஸுரபக்ஷ பு'த்‌“தி” 


154. ஸ்ரீ விங்வயோனயே நம: 

ஸர்வாங்ரயனே 'விஸ்வயோனி' நமோ நமோ நினகெ்‌ 
ஸர்வத்யஸ்தலிங்க? ஸலிங்க்‌ தே“ஹி ஜீவருக“ள 
ஸர்வரன்ன உத₹ரத:ல்லிட்டுக்கொண்டு* தருவாய 
விஸ்வஜக“த்‌ ஸ்ருஷ்டியனு மாள்பி நீ ஸ்ருஷ்ட்யாதி்‌ கர்த்த 


155. ஸ்ரீ புனர்வஸவேநம: 

புன: புன: தன த்‌“ரவ்ய ஈவ புனர்வஸு நமோ 
தூனவீவி கஸகொம்பி: புன: “தனவன்னு ஈவி 
த'னமத”“தி'ம்‌ ஹரிய மரெயத”“வகெ புன: 

நீ தனகொடு“வி பா'க“வதாஷ்டமதி' ஹேளித்‌சதி்‌ 


156. ஸ்ரீ உபேந்தி*ராய நம: 
புரந்த*ராதி* பரிவார தேவர்க£ள ஸஹித 


327 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பரமைஸ்வர்யவந்தனா௫“ஹ 'உபேந்தி'ர” நமஸ்தே 
இந்த்‌“ரறப்‌“த” அமுக்‌*பகெ' தே'வராஜகெ” இருத்தெ 
இந்த்‌“ரனிகெ” அனுஜனாகி ர௬ுவுத”ரிம்‌ உபேந்த்‌*ர 


157. ஸ்ரீ வாமனாய நம: 

அபீ'ஷ்டனேதா “வாமன” நமோ நினகெ ஸுந்தர 

பு ப“ரூப மத்ருக'ளன்ன தமஸ்ஸிகெ்‌ ஹோகிஸுவி 
பப ப*கர ஈப்ஸிதவ ஒதகி“எுவி ஸஜ்ஜனர்கெ” 
பேோோப*ன அன்னதாதா ஒலிதி' இந்த்‌“ரகு்‌ ப*லிகு்‌ 


158. ஸ்ரீ ப்ராம்பமவே நம: 

ஜக*த்தினலி வ்யாப்த நீ “ப்ராம்பரு' நமோ நமோ எம்பெ்‌ 
ஜக£த்ஸர்வ பூ'மி தி£வி வ்யாபிஸித* மஹாத்மவான்‌ 
த்ரிவிக்ரமனெ விங்வரூபனெ மஹோன்னதனு நீனு 
ப்ரக்ருஷ்டதம விஷ்ணோ நினகெ்‌ ஸமோச்சரில்ல 


159. ஸ்ர அமோகாயநம: 

ஸுப'லவில்லத்‌ கர்மவில்லத” அமோக” நமோ 
எுபல ஸங்கல்பவுள்ள ஸதா: நீனு ஸுபூர்ண 
அபரிமித ப்ரபா'வ ஸத்ய ஜக”தா“தி“கர்த 
கோ”“பனிகெ': ஒலிது” புனர்னாகாதிபத்யவித்த 


160. ஸ்ரீ பா சயே நம: 
ஸுக்‌ ஸ்வரூபதி்‌ம்‌ வ்யாப்த “ஸ௬ுசியே” நமோ நினகெ்‌ 
அகளங்க பப த்‌*த* நீ ஸம்பர்க்கதோ£ஷ நினகி'ல்ல 
து£க்கியொளித்‌“தர து£க்கலேற நினகண்ட து” 

“ஸும்யோக: ப்ராப்திரிதி சேன்ன வைபேஷ்யாத்‌' நிர்தோ£ஷனு 


161. ஸ்ரீ ஊர்ஜிதாய நம: 

பரரிகெ்‌ உபடள கொடுூ*வ க்ரூர பலாட்‌'ய 
மத்ருக'ள ஜயிஸுவ 'ஊர்ஜிதனெ' நமோ எம்பெ்‌ 
வராஹ நரஹரி மத்ஸ்ய பரறஈத"ர ராம 
ஸ்ரீராமசந்திர மாத'வ கிருஷ்ண கல்க்யாதி”ரூப 


162. ஸ்ரீ அதிந்த்‌“ராய நம: 

அதித்‌“ரவ்யஸித்‌“தி' ப்லாதி*க“ளீவ “அதிந்த்‌“ரனே' 
ஆத”“ரதி' நமோ எம்பெ: பரம ஜங்வர்ய பூர்ண 

ஸுதா“ம விப்ரோத்தமகெ” த்ரவ்யஸம்பத்‌ ஞானஸித்‌*தி” 
வாததே“வ சிஷ்ய தே£வஸர்மகு* ஹாகெ“வே இத்தி 


328 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


163. ஸ்ரீ ஸுங்க்‌*ரஹாய நம: 

ஸ்தோத்ர ஸ்வீகரிஸுவ “ஸங்க்‌ “ரஹ” நமோ நினகெ” 
துதிஸுவவர பக்தி நோடி” க்‌*ரஹிஸுவி ஸ்தோத்ர 
ஸ்துதிஸே ஸ்வாயம்பு”வ க்‌*ரஹிஸி ஆ மனுவ காய்தி” 
ஹஸ்திராஜன ஸ்தோத்ரக்‌“ரஹிஸி ரக்ஷிஸிதி: பே”க” 


164. ஸ்ரீ ஸர்கா£ய நம: 

பூ. மியல்லிருவ ஜனர பளி ஹோகு“வியோ “ஸர்க” 

நமோ ஜனோத்‌”தா'ர காருண்ய லீலாவதார ஸ்ரீ 
பி*£ரம்மாண்டவ ஸ்ருஜிஸி மோக்ஷ ஸாதூனக்கொத*“க“லு 
பூ£மிஸஜ்ஜனரலி போகி: விக்‌'னக”ள்‌ நீகி£ஸுவி 


165. ஸ்ரீ த்‌'நுதாத்மனே நம: 

ப£க்தஜனக”ளு ஸாது” யக்ஞ மாள்பத'கெ மன 
எுத்‌“ர௬ுடீ'கரிஸி யக்ஞசரிஸலு உத்ஸாஹவ 
இத்து ஒத“கு“வ த்‌*ருதாத்ம' நமோ நமோ நினகெ' 
பூத ஸர்வக்காதா'ரனே நின்னலி மன நில்லிஸோ 


166. ஸ்ரீ நியமாய நம: 

ஸ்வவிஷய ஞானிய மன மாள்ப நியமனே 
ஸர்வதா” நமோ நினகெ: ப்ராணி நியமன” கர்தா 
ஸர்வ ப்ராணிகள ஸர்வஸத்தாப்ரமிதி ப்ரவ்ருத்தி 
ஸர்வேம நின்னத்‌'னவு ஞான ப்ராபக ஸர்வக்‌“ஞ 


167. ஸ்ரீ யமாய நம: 

ஞானிரிஷிக்ருத ஸ்தோத்ர கேளி ஸ்வீகரிஸுவியோ 
ஞானமய யம்‌ நமோ ஸ்வீகரிஸோ ஈ நுடிக'ள 

நீ நியமன மாள்புத*ரிந்த* யம எந்தெனிபி: 

நின்ன ஸார்வக்ஞத்வதி“ம்‌ ஸர்வவ திளித” நியந்த 


168. ஸ்ரீ வேத்‌'யாய நம: 

ஸ்துதிரூப வேஷதொ”“ளு ராஜிஸுவ “வேத்‌'ய” நமோ 
வேத“த:லி பரிமாண பாவ ரூப கு“ண கர்ம 

ஸ்துத்ய ஆது'த”ரிந்த” ஸுதா“க*மதி” வேத்‌*ய நின்ன 
ப£க்தியிந்து*பாஸிஸுவரிகெ* அபரோக்ஷ வீவி 


169. ஸ்ரீ வைத்‌யாய நம: 

ரோகவ வைத்‌'ய” பரிஹார மாடு'வ தெரத£ல்லி 
ரோக*“க“*ள பரிஹரிப வைத்‌'ய நமோ நமஸ்தே 
ஆக*மோதி*த வித்‌*யாத்வத்பர ஸம்ப*ந்த'தி*ம்‌ வைத்‌'ய 


329 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஷஸோக“ஹர ஆயுராரோக்‌யதா” ப'வரோக: வைத்ய 


170. ஸ்ரீ ஸுதா*யோகி“னே நம: 

மத்ருக'ள ஸம்யோக” மாடு“வி ஸமரத”ல்லி நீ 
“ஸதா£யோகி” நமோ என்ன ஸத்ருக“ள ஸம்ஹரிஸி 

ஸாது: ப*க்த்யாதி* ஸாத'னகெ£ய்ஸி ஸுப்ரஸன்னனாகோ” 

வேத“மய ஸ்ரீனிவாஸ்‌ ஸ்ரீராம தத்த கபில 


171. ஸ்ரீ விரக்‌'னே நம: 

விரபமூர விதா“ரக 'விர:: நமோ நினகெ” 

விர க்ரூர காம க்ரோதா“தி*க*ளன்னளிவி 

வரவாயு த்‌*வேஷிக”ள நராத'ம து*ஷ்டரன்ன 

ஹரிப”க்த த்‌*வேஷிக“ளன்ன தூண்டிஎ௰வி ந்ருஸிம்ஹ 


172. ஸ்ரீ மாத'வாய நம: 

தூனத்‌“ரவ்யக“ள ப்ரவ்ருத்திளஎ”வ *மாத'வனெ: 

ஆ நமோ ஞானாதி்‌ ஸம்பத்துக'ளித்து ஸலஹென்ன 
பூர்ணஞானாத்மனே பூர்ணைஸ்வர்யாத்மா மாயாபதே 
பூர்ண ஆனந்தா”த்மா ஆனந்த“த்வதிம்‌ மாதவ நீனே 

173. ஸ்ரீ மதுவே நம: 

ஆனந்தா*னுப*வவந்த ஸுகரூப மது” நமோ 
ஆனந்த'வுள்ள ஆனந்தி" நீனு கு£ணரூப ஐக்ய 

நின்ன கு£ணகளிகு* நினகு பேத” கிஞ்சித்து இல்ல 
குணகு“ணி அபே*த* விபேஷ எம்பு'த“ரிம்‌ ஸித்‌*த' 


174. ஸ்ரீ அதிந்த்‌“ரியாய நம: 
ஸாரீரேந்த்‌“ரியாதி*க“ளதிக்ராந்த 'அதீந்த்‌“ரியனே' 
ஸரணு நமோ எ௦க“சின்மாத்ர அப்ராக்ருத ரூப 
ஸுஹஸ்ரஸீர்ஷ ஸஹஸ்ராக்ஷ ஸஹஸ்ரசரணாதி்‌ 
இந்தி*ரியகசளு ஸுபூர்ண ப*£ஹூள இவெ நினகெ” 


175. ஸ்ரீ மஹாமாயாய நம: 

இச்சா க்ரியா ஞான மொத£லாகி£ஹ ஸம்பூர்ணகு£ண 
ப்ரோச்சப£ல எல்லரனு பராபவ மாடு£வந்த்‌ 

ஸ்வேச்சா மஹாமக்தி ஸ்வரூப மஹாமாயனே” நமோ 
க“சரேந்த்‌“ர வாஹன்ன ஸ்ரீ ஹ்ரீ ஸமேத வாயுஸ்த” 


176. ஸ்ரீ மஹோத்ஸாஹாய நம: 
மஹோத்ஸாஹவந்தனே 'மஹோத்ஸாஹ' நமோ நினகெ” 


330 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹாஞான ஸ்வேச்சாதி' க்ருதத்வ லக்ஷண 
மஹைல்வர்யரூப உத்ஸாஹவான்‌ ஜக”ஜ்ஜன்மாதி்‌ 
மஹாகார்யோன்முக*னு பி*£ரம்மேமான சேஷ்டகனு 


177. ஸ்ரீ மஹாப”லாய நம: 

மஹாப்‌லவந்தனே 'மஹாப்ல” நமோ நினகெ” 
மஹாத்‌'ரியுக்‌ பூமி ஹொத்த பேஷன்ன ஹொத்த வாயுன்ன 
மஹாகூர்ம நீ ஹொத்திருவி ஜகத்ஸர்வவன்ன நீ 
ப£ஹிரந்தர்‌ வ்யாபிஸிருவ தா”£ரகனு நியந்தா 


178. ஸ்ரீ மஹாபு£த்‌“தி'யே நம: 

மஹாபு'த்‌“தி'வந்தனெ 'மஹாபு£த்‌“தி” நமோ நினகெ” 
மஹாக்ஞான ஸ்வதந்த்ர ஸதா ஸர்வவிஷய ஞாத்ரு 
மஹாப்ரளயதி: வேத்‌ நின்னொளிட்டு ரக்ஷிஸி நீ 
ப்‌“ரம்மகெ்‌ஒ போ*தி£ஸுதி ஹயஸீர்ஷ வேத”க்ஞ ஸ்ரீ 


179. ஸ்ரீ மஹாவியாய நம: 

மஹாவிய ஸாமர்த்‌“பரூப'மஹாவ்யனே' நமோ 
மஹாப்ரளய முகியலு ப்ரக்ருதிய க்ஷோபி'ஸி 
மஹானஹங்காராதி”க“எ தத்‌“தே“வர்க£ள ஸ்ருஜிஸி 
பிரம்மாண்ட” நிர்மிஸிதி: பி“ரம்மகு*ரோ கமலாபதே 


180. ஸ்ரீ மஹாஸ்க்இயே நம: 

மஹாஸாக்கு ஸாமர்த்‌யவந்த 'மஹாஸாக்கது' நமோ 
பிரம்ம ஸ்வேத“த்விபதி” கண்ட” த்வச்சக்தி ரூபக*ள 
பிரம்ம ௬த்‌“ரரோள்‌ தத்தத்ரூபதி* இத்‌”து” க்ருதி மாள்பி 
மஹா நின்ன ஞானேச்சக்ரியாதி' பபக்‌திகெ௫ணெயில்ல 


181. ஸ்ரீ மஹாத்‌'யுதயே நம: 

மஹாப்ரஸாத”“ரூப 'மஹாக்‌”யுதி' நமோ நினகெ” 

மஹாசத்‌யுதி நின்னிந்த£லேவெ ஸூர்ய ப்ரகாமமிஸுஃவ 
“தமேவபா”“ந்தமனுபா“தி' ஸர்வமிதி ங்ருதியு 

மஹாவடு வ்யாஸ நாராயண பார்க்கவ ந்ருஹரே 


182. ஸ்ரீ அனிர்தே£ஷ்யவபுஷே நம: 

பூர்ணவாகி: திளியதே* இஹ ஸ்வரூப நீ 
“அனிர்தே“ஷ்யவபு' நமோ நினகி'ல்ல உபமான 

ஆனந்த” சின்மாத்ர அப்ராக்ருத வபு ஸ்தூ£லவல்ல 

குணத்ரய பெள'திகவல்ல நின்னய ஸரீர 


331 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


183. ஸ்ரீ ஸ்ரீமதே நம: 

ஸ்ரீ எந்த*ரெ காந்தியு நீ 'ஸ்ரீயான்‌' நமோ நினகெ்‌ 
ஸ்ரீ ஞான ஜோதிர்மய நம்ம இந்த்‌“ரிய அதிக்ராந்த 
ஸீ திவ்ய நித்ய சாமீகராப'ரண பூ'ஷிதனு 
்ரீயுதனு நீனாது'த*ரிந்த” ஸ்ரீமான்‌ ஸ்ரீநிதி£யு 


184. ஸ்ரீ அமேயாத்மனே நம: 

பரிச்சேத*ரஹித ஸ்வரூப “அமேயாத்ம' நமோ 
பரிமிதி இல்லவு கால தே“ கு£ணாதீதனு 
யாரூனு ஸாகல்யேன திளியலு அறக்யனாத” 
ஸ்வரூபனு நீனு அக'ணித மஹாமஹிமனு 


185. ஸ்ரீ மஹாத்‌”ரித்‌'௬தே நம: 

மஹா ஆத*ரணிப முக்ய ப்ராணதா'ரக முக்ய 
ப்ராணன்ன ஸம்ரக்ஷிஸைுவி நீ 'மஹாத்‌*ரித்‌'ருக்‌' நமோ 
ப்‌*ருஹத்பைல மந்த*ரவ பென்னல்லி ஹொத்த ஸ்ரீகூர்ம 
மஹாகோவர்த்தசன பெட்டிந்தெ£த்திதி* பாலகிருஷ்ண 


186. ஸ்ரீ மஹேங்வாஸாய நம: 

மஹாங்ரேஷ்ட தூனுர்த'ர மஹேங்வர' நமோ எம்பெ்‌ 
மஹன்‌ நாராயண தூனுஷ்பா'ர்க்க*வ ராக'வகி”த்த 
மஹேந்த்‌”“ர கொட்டித்‌*த* த*னுஸ்கொண்டி தபோத'னரிந்த” 
மஹக்ஞான இச்சாசக்தியிம்‌ ஸர்வதா” க்ரியாவான்‌ 


187. ஸ்ரீ மஹீபரர்த்ரே நம: 

க*வாங்வாதிக”ள ஸ்வாமி 'மஹீபீர்த்ரா' நமோ எம்பெ்‌ 

கவாஸ்வாஇ“க:ள்‌ நின்னிந்த” ஜன்ய ஆஸ்ரித நியம்ய 
“தஸ்மாத*ஸ்வா அஜாயந்த ஏகே சோ பயாதசத: க்‌ 

வோஹஜக்னீிரே தஸ்மாத்‌” எந்து ஸ்ருதி ஸ்ருஷ்டாதா”£ரக 


188. ஸ்ரீ நீனிவாஎமாய நம: 

ஸர்வாபீ'ஷ்டாக*ளாஸ்ரய "ஸ்ரீனிவாஸ்‌ நமோ எம்பெ்‌ 
ஸர்வஸம்பத்கரி ஸ்ரீ வக்ஷோனிவாஸ ஸுர்வேஸ்வர 
ஸ்ரீ வத்ஸத'ரயெந்து்‌ ஸுப்ரக்யாதனாகி*ர௬வி 

ஸர்வத்ர ஸ்ரீஸஹ இப்ப வ்யாப்த ஒளதா“ர்யஸிந்து” 
189. ஸ்ரீ ஸுதாம்க*தயே நம: 

குணகள ஆங்ரய நீ'ஸுதாம்க*தி' நமோநமோ 
ஆனந்தா“விர்ப'விஸித” முக்தரிகு” கதி நீனு 
ஞானபக்தி வைராக்‌£யயுக்‌ ஸஜ்ஜனக”ள்‌ க“திப்ரத* 


332 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
அன்ருதவல்ல ஸத்யம்‌ ஜக“த்தெம்ப* ஞானதா“த 


190. ஸ்ரீ அனிருத்‌“தா”ய நம: 

நிரோத'மாள்ப ஜனரு இல்லத*வ 'அனிருத்‌“த” 

ஸரணு நமோ ஸ்வேச்சா ப்ரவ்ருத்தியுள்ளவ ஸ்வதந்த்ர 
ஹரிபரான்முக'ராத' ங்ருதி விரோதி' து'ஷ்டர 

ஜரிவ ॥ரணரிகெ: ப்ரியகர அனிருத்‌“த” 


191. ஸ்ரீ எ*ரானந்தாய நம: 

உக்குவ ஸுபூர்ண ஆனந்த” ப்ரசுர 'ஸுரானந்த” 
பா£கிசபமிர நமோ எம்பெ்‌ ஆனந்த” ஒதகி£'ஸுவி 
ப£க்தரிகெ்‌ஒ பேோப*னஞான அபரோக்ஷ ப்ரதா“த 
அகளங்க நித்யானந்தானுப'வ ஸ்வரூப ஸ்வாமி 


192. ஸ்ரீ கோவிந்தாய நம: 

பறபுத்ர மொதலாதவர ஸம்ப£ந்த* மாடி ஸுவ 
ஸ்ரீற “கோவிந்த” நமோ ஹீங்கார நாம ப்ரதிபாத்‌“ய 
பூ'ஸுரரிம்‌ அமரரிம்‌ ஸூரிக*ளிம்‌ ஸம்ஸ்துதனு 
ஸமஸ்த வேத“வாக்யக“ளிந்த” கீர்த்தித வேத*வேத்‌*ய 


193. ஸ்ர கோ விதா*ம்பதயே நம: 

தேஜஸ்விகள ஸ்வாமி -'கோ£விதா£ம்பதி' நமோ எம்பெ்‌ 
ஸஞ்ஞானதேஜஸ்வி அபரோக்ஷி ப*க்தருகளிகு்‌ 
ஸூர்யாதி£க்‌'ரஹ நக்ஷத்ர த'டித்தாதி' தே£வர்க்க'ளிகு' 
தேஜஸ்வி ஸுர ரிஷியஜகர்கு்‌ ரக்ஷக ஸ்வாமி 


194. ஸ்ரீ மரீசயே நம: 

தாமஸ தை£த்யர்க'ள மரண ஹொந்தி'ஸுவ “மரீ சி்‌ 
நமோ எம்பெ்‌ அக்‌'ஞான ஸம்ஹர ஸக்ஞானதா“த 
சாமீகராப* ப்ரகாறவான்‌ நிர்மல ஸ்வரூப 
அமலகு*ண ஜலநிதே' க்ருபாம்‌ ம்ருத ஸுரிஸோ 


195. ஸ்ரீ த*மனாய நம: 

மத்ருகள புர நிரோத'னமாள்‌ப 'த*மனனே' 
ஸ்ரிரபா“கி' நமோ எம்பெ: முப்புரக'ளுரிஸிதி்‌ 
புரஸ்த* ஸஞ்ஜீவினி ரஸவ கோ”ரூபதி” குடிசது்‌ 
ஹரனொளித்‌*து* ஒதகி£தி த்ரிபுர த*ஹிஸலிகெ 


196. ஸ்ரீ ஹம்ஸாய நம: 
ஸத்ருவத* கொடி'ஸுவவ ஹம்ஸனே நமோ எம்பெ* 


333 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நிர்தோ”“ஷத்வதி: ஹம்‌” ஸாரத்வதி£ம்‌ “ஸ்வ: நிர்தோ*ஷஎஸுக” 
ஆதி*ஸார ப'லவத்வதி' ஞானிப'க்தபோஷண 
நித்ய நிர்தோ“ஷஸார ப'லவந்ததி“ம்‌ ஈத்ருவத' 


197. ஸ்ரீ எ”பர்ணாய நம: 

விகாரவில்லதெ்‌ ஸமானவாகி:௬வ “ஸுபூர்ண' 
உத்க்ருஷ்டானந்தா“னுப£வ ஸ்வரூப ஸுபர்ண நமோ 
அகளங்க பரமானந்த” ஸ்வரூப அவதார 

ஸகலத£லு ஸர்வஸ்த“ரூபதலு ஸமானபூர்ண 


198. ஸ்ரீ புஜகோ*த்தமாய நம: 

விஷயபோ*கக்காகி£யே அன்னாதி: போ£க”ரதரு 
ஸ்ரீமனலி பரான்முக்‌ தை”த்யரன்ன பீடி'ஸுவ 
பமாஸக 'பு'ஜகோ”*த்தம' நமோ எம்பெ*£ பேஷமய்யா 
ஈறு வாஹன ஸேவகப்ரிய அஸர பமிக்ஷகனு 


199. ஸ்ரீ ஹிரண்யக”ர்பா*ய நம: 

வஜ்ரஹஸ்தனே 'ஹிரண்யனாபூனே' நமோ நினகெ” 
வஜீரரேகா“ங்கித ஹஸ்ததி' வஜீரகூரு நக”தி"ம்‌ 
நிர்ஜரர பூ*ஸுரர ஹரிப£க்த ப்ரஹ்லாத'ன 

மூர்ஜகசூத” வைரி ஹிரண்யகன நாபி” ஸ்ளிதி” 


200. ஸ்ரீ எ௦ு£தபஸெ நம: 
அஸுரமாயா பூர்ண நாம மாள்ப “ஸுதபோ” நமோ 
நீ ஸுபூர்ண ஞானஸ்வரூப மித்யாஞான ஹந்த 
“ளப்‌” ஸூம்பூர்ண(த' தாரக ப” பரமேஸ்வர பாத்‌ 
பி£ஸஜபவ நின்னஸுத ஸுதபாத எ௦ுதபா 
கு ௬க* மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 
விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
“்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 
நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ?” ||ப 
|| மூன்றாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 
நான்காம்‌ ஸந்தி 
கல்யாணதம ரூப அனக' ஸுகு௫ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி'ரம்மதா'மன ஹ்ருத்‌ 


334 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


201. ஸ்ரீ பத்மனாபா”ய நம: 

ஸிம்ஹ நாதா“தி*க“*ளந்தெ பா£ஸநாம “பத்மனாப” 
அஹார்னிஸறி நமோ நினகெ்‌ ஆதி*வராஹ நின்ன 
ஸிம்ஹ நாத: மஹாஸ்வனதி: நீனெந்து* திளிஎூதி” 
பி*£ரம்மனிகெ” நாபி'கமலதி: ஜன்மவித்தவனு 


202. ஸ்ரீ ப்ரஜாபதயே நம: 

ஜக*த்ப்ராணிபாலக “ப்ரஜாபதி” நமோ நமோ 
ஜக*த்தல்லி ப்ரஜெகள ஸ்வாமி நியந்த நீனேவெ 
ஏக சித்ததி' ஜபிபருக'ள ரக்ஷகானந்த”ப்ரத” 
ஜக“த்காரணனு விஸ்வவ்யாபி நீனெ ஸர்வகர்த்தா 


203. ஸ்ரீ அம்ருத்யவே நம: 

மாரகரு ஹிம்ஸகரூ இல்லத்‌வ அம்ருத்யு' நீ 
ஸரணு நமோ ப”க்தரக்ஷக ஸ்ரீற நரஸிம்ஹ 
ஸரணரிகெ” ஜன்ம ஜராமரணாதி: ஸம்ஸார 
பரிஹரிஸி முக்தி அம்ருதத்வ நீடி” பொரெவி 


204. ஸ்ரீ ஸர்வத்‌ருதே நம: 

ஸர்வகாலதசலு நீ ப்ரகாமமமான மஹிமாவான்‌ 
“ஸர்வத்‌“ருக்‌' நமோ எம்பெ” ஸர்வத்ர ஸர்வவ்யாபி நீனு 

ஸர்வம்பங்யதி ஆது*த*ரிந்த* ஸர்வத்‌ருக்‌ எம்பு£வரு 

ஸர்வதோமுக”னெந்து* ப்ரஸித்‌“த” நீ ஸ்ரீ நாரஸிம்ஹ 


205. ஸ்ரீ ஸிம்ஹாய நம: 

மேக'தாட*னரூப மாஸன மாடு“வியோ “ஸிம்ஹ” 
பா*கி” பிர நமோ எம்டெ” ஸங்க்ருந்த” பர்ஜன்ய ஸேவ்ய 
நாக*ராஜன க£ர்வப*டி*தி* கி*ரியெத்தி கிருஷ்ண 
கோச்குலவ காய்த* கோவிந்த” தேவ தே£வ ஸிம்ஹ 


206. ஸ்ரீ ஸந்தா'த்ரே நம: 

ப்ருது*வீத்‌£யுஸந்தா£னமாள்ப “ஸந்தா'த” நமோ நினகெ” 
த்‌*யுப்‌*வாதி* ஸர்வதா*ரக பரம ஆத்ம ஸர்வே 
ஸர்வக்கு ஆதா'ரனாகி£த்‌*து* ஜனபோஷண மாள்பி 
தைத்தரீய ஸத்பா£ஷ்யனோள்பது* யோக்‌”ய கு£ருத்‌'வார 


207. ஸ்ரீ ஸந்தி'மதே நம: 
யக்ஞ்களிந்த* ஸம்யோக”மான்‌ 'ஸந்தி'மான்‌' நமோ நமோ 


335 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


யக்‌“ஞப்‌'ரத்‌ யக்ஞக்ருத்‌ யக்ஞ யக்ஞபுக்‌ யக்ஞ்ஸாத'ன 
யக்ஞ்ஸ்த விஷ்ணோஷரணெம்பெ”: ஸர்வஸ்வாமி நம்மொளிஹ 
ஸம்யோக” யக்ஞ நாம வாயுவந்தர்யாமி யக்ஞ ஸ்ரீ 


208. ஸ்ரீ ஸ்தி“ராய நம: 

ஹஸ்ததசலி வஜ்ரஸ்தா“பக 'ஸ்தி“ர' நமோ நினகெ” 
கஸ்த்‌ குஸ்த்‌ கே“சர ஸுராஸுர ஸ்மிவவிது” 
எ௦ஸ்திரரல்ல புட்டிபோபுரு நீ ஸ்தி£ர அச்யுத 
ஸ்வதந்த்ர நித்யனு அப்ராக்ருத முக்‌ய ஸ்திர நீனே 


209. ஸ்ரீ அஜாய நம: 

சோரரு து'ஷ்டரொளு பரஸ்பர வைமனஎ௦ 
பாரி கலபெ' உண்டுமாள்ப “அஜ?” நமோ நினகெ்‌ 
ஸர நராதி'க*ளந்தெ ஜன்ம நினகி'ல்லவு 
நரஸிம்ஹ ஆவிர்பா'வதி'ம்‌ நஜாயதேதி அஜ: 


210. ஸ்ரீ துர்மர்ஷணாய நம: 

ஸயத்ருக“ளிகெ” உக்‌'ர “து*ர்மர்ஷண' நமோ நினகெ” 
ஸத்ரு து'ஷ்டரிகெ* பயங்கர கா'தக ந்ருஹ்ரே 
வராஹ ராம கிருஷ்ண கல்கி நீ யாரிந்த“லு 
மர்ஷணகெ அஸாக்யனு பூர்ணப்‌ல ரூபந்னு 


211. ஸ்ரீ மாஸ்தாய நம: 

மத்ருக'ள நாறகனு 'ஸமாஸ்தா' நமோ எம்பெ்‌ 
சோரர து£ஷ்டர அஸத்யவந்தர தண்டிஸுவி 
சராசர ஜக“த்ஸர்வ நின்ன அத்‌'னவாகி“ஹுது” 
யாரு ஸமரில்லத்‌ பரமைக மாஸ்தா நினேவெ 


212. ஸ்ரீ விங்ருதாத்மனே நம: 

ப்ரஸித்‌*த*வாகி* ஸ்தோத்ர மாடி'ஸிகொம்ட”்‌ விஸ்ருதாத்மா்‌ 
நா ஸிரபா*கி* நமோ நமோ எம்பெ்‌ கருணாப்‌*தி£யே 

ஸ்ரீ ஈ ஸ்தோத்ர நுடி” கொள்ளோ ஸுப்ரஸன்ன 

ப்ரஸித்‌“த” ஸ்வரூபவந்த விஸ்ருதாத்ம ஸ்ரீனிவாஸ்‌ 


213. ஸ்ரீ எ௦ராரிக்‌'னே நம: 

ஸுராரி தை“த்யர ஹந்தா “ஸுராரிஹா' நமோ நமோ 
ஸுராரி ஹிரண்யகரன்ன ஸ்ள்தி? ப*க்தபால 

முர நரரன்ன அளிதி: ஸுஜன ஸுரபாலா 

ஜைரேய கெளரவர கொல்லிஸிதி: பாண்ட வப்ரிய 


336 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


214. ஸ்ரீ குரவே நம: 

அம்ருதாதி: த்‌“ரவ்யக”ள க்‌*ருஹீதா கு*ருவே' நமோ 
அம்ருத ஸுரரிகு*ணிஸிதி* அஸுரரிகெ* இல்ல 
ப்‌*ரம்மாதி“க*ளிகெ்‌ உபதே*பபிஸி*தி யதா£யோக்‌ய 

நீ மூல குரு ஸ்ரீமன்‌ நாராயண ஹம்ஸ ஹயாஸ்ய 


215. ஸ்ரீ கு“ ருதமாய நம: 

உத்க்ருஷ்ட ரீ தியலி ஏக விஸ்தார 'கு“ர௬ுதம' 
உத்தமாங்க?த” பா£கி* ஸரணா ௫ நா நமோ எம்பெ்‌ 
இந்த்‌'ர கு ௬ ர௬த்‌”ர ௬த்ரகு' ௬ பத்‌ மஜ ஸமீர 
பத்‌'மஜ கு”௬ ஸ்ரீபதி கு*ருதமனு அகு£ர௬ 


216. ஸ்ரீ தா'ம்னே நம: 

ஸோமார்க்காதி்‌ க்‌ீரஹதே“வதெ பு'த்‌“தி'ஹொளிஎுவி நீ 
“தா'ம' நமோதேஜோரூபவான்‌ தா'மநாமா 

ஸோம ஸூர்யாதிகள பு'த்‌“தி' க்ரியா நின்னிந்தலேவெ 

தம்ம தம்ம ப்ரகாமமனாதி*க*ளன்னு மாடு“வரு 


217. ஸ்ரீ ஸத்யாய நம: 

ப£க்தரிகெ்‌ உத்தமவாத: போக ஒத£கி'ஸுவி 
“ஸத்யனே' நமோ ஸதத ப”க்தவத்ஸலனெ ஸ்ரீ 

தத்தத்காலதி' ப'க்தேஷ்டதா'த ஹிதகரனு நீ 

ஸந்தத ப்ரியகர ஸாது” பரிபால கருணி 


218. ஸ்ரீ ஸத்யபராக்ரமாய நம: 

ஸோமாதி* ஸாது” யக்ஞரதராத“வர க்‌“ருஹதி” 
ரமாயுக்‌ வாஸமாள்பி “ஸத்யபராக்ரம' நமஸ்தே 
பி£ரம்மவாய்வர்க்காதி* ஸத்யர பராக்ரம நின்னிந்த” 
வாமன த்ரிவிக்ரம ஸத்யசாரி ப*லிகொ:லிதி: 


219. ஸ்ரீ நிமிஷாய நம: 

ஜாக்‌“ரதாவந்தனே 'நிமிஷ'ூ' நமோ நமோ நினகெ” 
ஜாக்‌“ரதா அவஸ்தா: ப்ரவர்த்தக ஸ்தூ£லபு£க்ஞ விஸ்வ நீ 
ஜக்‌ ஸ்தூல விஷயக*ளோள்‌ ௭௦க“எமார நீனிருவி 
ஜகல்லீலானந்த” நீ ஸ்வாக்‌?யரஸ கொம்பி* அனக' 


220. ஸ்ரீ அனிமிஷாய நம: 

மனுஷ்யாதி* ஜீவரிகெ: பி'ன்னனு லீலாக்ரீடா” 
அனுபவ தே£வ“அனிமிஷனே' நமோ நினகெ்‌ 
மனுஷ்யவத்‌ அவதார மாடி'தரூ நரனல்ல 


337 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பி£ன்னனு ஞானானந்த“பல அப்ராக்ருத விக்‌*ரஹ 


221. ஸ்ரீ ஸ்ரக்‌*விணே நம: 

அதிக்ரமிஸி இருவந்த” “ஸ்ரக்‌“வி' நமோ நினகெ்‌ 
ஸ்ரீதே“விகு” பி£ரம்மாமிவாதி* ஸுரநர ஸமஸ்த 
ஜந்துகளு சராசர ஸர்வக்கு ஸஹா மீரித்‌ 
அதிபராக்ரம கு“ணப*லாதி“க“ளிந்த்‌ பூர்ண 


222. ஸ்ரீ வாசஸ்பதயே நம: 

வாகீந்த்‌“ரியாதிபதி -வாசஸ்பதி' நமோ நினகெ” 
ஆக்‌மாம்னாய வேதோ:பனிஷத்‌ வாக்யக“ள ஸர்வக்கு 
அக*ணித மஹாத்ம்யவாகி: நீனு பதியாகிருவி 
ஸக்ரமவேத”வாக்யகள ரக்ஷிபி ப்ரளயதி” 


223. ஸ்ரீ உதா“ரதி'யே நம: 
ஸர்வப£ந்த* நாறக கர்மவான்‌ 'உதா£ரத்‌” நமோ 
“உ ஸர்வோத்க்ருஷ்டதா:ர லக்ஷ்மிய “தீ” ஞானஸுகா௪தி்‌ 
ஸர்வப'லகு௫ணாஸ்ரயனு உதார ஸ்ருஹுத” 
ஸர்வதா” நிர்தோ£ஷ நிரவதி'க ஞானவான்‌ நீனு 


224. ஸ்ரீ அக்‌'ரணே நம: 

ஸ்ாரபா“ப” கர்ம நேதா “அக்‌ ரணே' நமோ நினகெ” 
ராப” மோக்ஷ ஸாத*னெ ஸ்ரவண மனன எமுத்‌'யான 
பப ப* விரோதி ஸம்ஸார தமஸ்‌ எமாத'ன கர்ம 
பபுப*தம நீ ஈர்வித* கர்மக்கு அக்‌'ர நமோ 


225. ஸ்ரீ க்‌'ராமண்யே நம: 

வித*வித* அபீ£ஷ்டாவளி நியமேன கொடு£வி 
ஸ்ரீத* “க்‌“ராமணி' நினகெ* நமோ த*யமாடு”்‌ 
ஸாத*ன விவிதா£னுசரிபர யோக்‌*யதா அந்தெ 
ஸாதசனக்கு தத்பலக்கு நீ நியாமக ஸுப்‌லி 


226. ஸ்ரீ ்ரீமத்யை நம: 

விகாரவில்லத* கொரதெயில்லத” காந்திமான்‌ 
ஏகாத்மா ஸ்ரீமான்‌” நமோஜ்யோதிர்மய ஸ்ரீகாந்தா 
அர்கேந்து* தாரா மொத”லாத” ஸர்வதேஜஸ்விகள 
ப்ரகாறக்கெ ப்ரகாறப்ரத நீ ஸ்வதந்த்ர ஜ்யோதி 


227. ஸ்ரீ ந்யாயாய நம: 
மஹாபுத்‌“தி'மான்‌ 'ந்யாய' நமோ ஸதா: நமோ நினகெ” 


338 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹார்ஹ நீ தத்தத்யோக்‌*யப“ல நியமன மாடி” 
அர்ஹதெ அனுஸாரவீவ புண்யவந்தர்க”ள புண்ய 
லோக, பாப மாடி'த*வரிகெ* பாப லோகவன்ன 


228. ஸ்ரீ நேத்ரே நம: 

பர்வதசே“த* மாடு'வ (நேதா நமோ நினகெ” 
நிர்வாஹ மாடு“வி ஸர்வவ ஸதா” ஸர்வத்ர நீனு 
ஸர்வப்ராணிகள ஸத்தா ப்ரமதி ப்ரவ்ருத்திகளு 
ஸர்வே நின்னாதீ'னவாகி*ஹவு நியம்யவாகி” 


229. ஸ்ரீ ஸமீரணாய நம: 

ப்ரேரகனு ஸர்வரிகு* ஸதா” 'ஸுமீரண' நமோ 
ஈரயதி ப்ரேரயதி 'ஸம்‌' ஸம்யக்‌ ஸமீரண நீ 
வரவாயு தே்‌வரிகெ்‌ எ௦க£ப்ராபக ஸமீரண 
ஸ்ரீ ரமாதே“விய ஸ்துதி ஸ்பப்‌“த“தி“ந்த” ஸேவ்ய 


230. ஸ்ரீ ஸ்ஹஸ்ரமூர்த்‌'னே நம: 

ப£க்தரிகெ” சிரகால மஹாஹர்ஷ கொடுூ*வவ 

ப£க்தேஷ்ட 'ஸஹஸ்ரமூர்த்‌“தா” நமோ ஸ்ரீராமசந்த்‌*ர 
அதி அஸங்க்‌*யேய மூர்த்‌“தா” “ஸஹஸ்ரஸ்ரீர்ஷா புருஷ: 
எந்து” புருஷ ஸூக்த ஹொகளுத்தெ பூர்ண ஞானாத்மா 


231. ஸ்ரீ விஷ்வாத்மனே நம: 

ஸர்வவனு தா£னமாள்ப 'விஷ்வாத்மா' நமோ நினகெ” 
விஸ்வ நியாமக விஸ்வவ்யாபகனு நீனே ஸ்வராட்‌ 
வாயுவந்தர்யாமியாகி*ருவ ஸ்வாமி ஸ்ரீபதி நீனு 

ஈற வாஹன நினகெ: ஈஜக*த்‌ ஆவாஸஸ்தா்‌£ன 


232. ஸ்ரீ ஸஹஸ்ராக்ஷாய நம: 

பஹு பத்ரு ஸேனெயன்னு க்‌ஷயமாடு“வவ நீனு 
“ஸுஹஸ்ராக்‌ஷ' நமோ ஸஹஸ்வீர்ஷ புருஷ ஸ்ரீ 

ஸஹஸ்ர ஷப்‌'தி'த அஸங்க்யேய சக்ஷு ஸ்வந்த நீனு 

மஹதா”“தி' விஸ்வஸ்த்‌” விங்வதோமுக” விஸ்வா ஆத்மா 


233. ஸ்ர ஸஹஸ்ரபதே நம: 
ப“ஹு ரீதியலி ப்ரஜெக£ள பாலனெ மாடு“£வ 

“ஸுஹஸ்ரபாத்‌' நமோ நினகெ” புருஷ ஸர்வேஸ்வரா 
ஸுஹஸ்ரஸீர்ஷா ஸஹஸ்ராக்ஷ அஸங்க்யேய பாதா£த்ம 
அஹமாத்மா கு“டா*கேஷ ஸர்வபூ'த மஹேஷ்வர: 


339 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


234. ஸ்ரீ ஆவர்த்தநாய நம: 
ஸத்ருக*'ளனு ஸோலிஸி விமுகராகி* மாடி'ஸுவி 
பத்ரு ஜய பரீல நீனு ‘ஆவர்த்தன நமோ எம்பெ்‌ 
அத்ர தத்ர ஸர்வத்ர நீ வாஸிஸுவி ப்‌*ரமிஸுவி 

“ப்‌ ராமயன்‌ ஸர்வபூ'தானி' எந்து ப£க*வானுவாச 


235. ஸ்ரீ நிவ்ருத்தாத்மனே நம: 

எது£ரு நிந்தவராத* த்ருக“ளு அஞ்சி ஓடூ* 

வந்தெ்‌ மாடு*வ 'நிவ்ருத்தாத்ம£' ஸதா” நமோ நினகெ” 
பூ'த ஸர்வ ப்ரளயதி' உத”ரதி' ரக்ஷிஸி 

யுக்தகாலதி: புன: ஸ்ருஜிஸுவ ஸ்ருஷ்ட்யாதி£கர்த 


236. ஸ்ரீ ஸம்வ்ருதாய நம: 

ஸம்பூர்ணபூலமாலி 'ஸம்வ்ருதனெ' நமோ நினகெ” 
ஸம்பூர்ண ஞானானந்த” வீர்யாதி: கு£ணகணக'ள 
ஸ்வரூப நீனு எந்தா£க*ம ப்ரஸித்த ஞானிக'ம்ய 
பாபிமூட* தாமஸக”ள கூட நீனு ஸம்வ்ருதனு 


237. ஸ்ரீ எ௦ம்ப்ரமர்த்த*னாய நம: 

ப“க்திகெ்‌ விரோத” கு£ணகளு ஹரித்‌“வேஷி ஹரி 
ப£க்தர த்‌*வேஷி தை*த்யர நாறமாள்ப 'ஸம்ப்ரமர்த்த*ன” 
ஸாதசரதி* நமோ எம்பெ்‌ ஹிரண்யகாதி: வித்‌“வம்ஸி 
அப”க்தரிகெ: து£க்க*வே ஈவி நீ பக்தேஷ்டதா“த 


238. ஸ்ர அஹ:ஸும்வர்த்தகாய நம: 

ஞானிப'ய ஹர 'அஹஸ்ஸம்வர்த்தகனே' நமோ 
ஞானிக“ளிகெ்‌ ஸம்ஸாரப'ய ஸத்ருப"ய மத்து 
மன காய தோ£ஷபய நிவாரணமாள்பி அஹ: 
ஸம்வர்த்தக வந்தே” காலப்ரவர்த்தக காலஸ்வாமி 


239. ஸ்ர வன்ஹயே நம: 

ப£லநியாமக பலதா“தா நீனு -வன்ஹி' நமோ 
ப£லபூர்ண நீனு ஸர்வஜகத்‌ விங்வவாஹகனு 
எல்ல ஜகத்‌ விங்வவாஹக பேஷ ஆதா*ரவாயு 
ப£லிஷ்ட”வாயு கூர்மகாதா”£ர மஹாகூர்ம நீனு 

240. ஸ்ரீ அனிலாய நம: 

மத்ருக'ள அவர ஸ்தா£னதி'ந்தோடி“எபுவுத“ரல்லி 
ப்ரபஞ்ஜன வாயு தே*வனந்தெ” நீனு 'அனிலனே' 
ஸ்ரிரபா“கி' நமோ எம்பெ்‌ ஸ்வதந்த்ர பலாலி நீ 


340 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தா£ரகனு ஸர்வக்கு நின்ன தா*ரகனு யாரு இல்ல 


241. ஸ்ரீ த ரணீத'ராய நம: 

ஹரித”த்த பூ'மியுள்ள ப£ரத்வாஜாதி“க*ளன்ன 

ஹருஷபடிஸுவி அன்னாதி: ஸாது”போ'ஜ்யவித்து 
'த$ரணீ'ர” நமோ நினகெ” புருஷார்த்த” தாதா 

மந்தர கோ“வர்த்த'னதா'ரியே பூ'மிஜன பாலா 


242. ஸ்ரீ எ௦£ப்ரஸாதா'ய நம: 

ஸுஜ்ஜனர ஹஸ்ததா“ரக “ஸுப்ரஸாதனே” நமோ 
ஸஜ்ஜனரு ஞானிக*ளிகெ்‌ மோக்ஷ ஹேது ப்ரஸாத” 
த்ரிஜத்‌ மனே நீனு நித்ய ஸுக* ஒத”கு“வி 
அஜஸ்மிவாஇ*க“ளிகெ: த்வத்‌ ப்ரஸாத*“தி*ந்ததலேவெஸ்தா£ன 


243. ஸ்ரீ பரஸன்னாத்மனே நம: 

த்‌யுப்‌'யாதி' ஸர்வத்ர இருவ ஜீவர்களு ப*யதி”ம்‌ 
ப்ரவர்த்திஸுவந்தெ மாள்பி 'ப்ரஸன்னாத்மா' நமோ எம்பெ்‌ 
நிவ்ருத்தி கர்மசரிஸுவ ப*க்தரிகெ* ப்ரஸன்ன 

ஸ்ரீத*ர ஸ்ரீனிவாஸ்‌ நீ ஒலியெ ஸர்வேஷ்ட லாப” 


244. ஸ்ரீ விங்வத்‌'௬ுஷே நம: 

ஸர்வரூபாதி” அஸர நாறகனு நீ 'விங்வத்‌' ருக்‌” 
ஸர்வதா” நமோ நினகெ்‌ விஸ்வோத்பாத“கனு நீனு 
விஸ்வதா“ரகனு நீனு விஸ்வாலயகர்த்தனு நீனு 
விஸ்வ நிலயன ஞானாவ்ருதிப£ந்த* மோக்ஷகர்த 


245. ஸ்ரீ விங்வபு“ஜே நம: 

ஸம்‌ ப*ராதி* ப்ஹு அஸுரபுர நாற மாடு“ வ 

ஸுபலவான்‌ 'விஸ்வபு“க்‌' நமோ நமோ எம்பெ்‌ நினகெ” 
“புங்க்தே விஸ்வ பு£'க*வ்யய' எந்து* உக்தவாகி£௫ஹுது”்‌ 

விஸ்வபோஷக ஞானானந்தா: பல ஓஜஸ்ஸுபூர்ண 


246. ஸ்ரீ விபு'வே நம: 

உத்க்ருஷ்ட றாஸ்வத ப்‌லாதி” தர்மவான்‌ விபு” நமோ 
நித்பஞானானந்த” பல ஸ்வரூபவுள்ள ப்ரத்‌“யும்ன 
வாளுதே£வ கோல நாராயணானிருத்‌*த* ந்ருஸிம்ஹ 
அதிப£ல ஸங்கர்ஷண மேஷ.ஸாயி ஸாமஸ்துத்ய 


247. ஸ்ரீ ஸத்கர்த்ரே நம: 
ப£க்தர ஸத்கர்ம ப்ரஸித்‌“த” மாடு*வவனு 


341 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“ஸத்கர்தா' நமோ நமோ ஸத்யஜகத்கர்தா ரமே 
தைத்ய து*ர்ஜன ஹிம்ஸகனு ஸுஜ்ஜனபோஷகனு 
ஸதா£பேோகரஹித பமுக்ர நீனு ஸ்ரீ ப்ரக்‌“யாத 


248. ஸ்ரீ ஸுத்க்ருதயே நம: 

ப£க்தியிந்து*த்தம ஸ்தோத்ர மாள்பர ப்ரியனு நீனு 

ப“க்தியிந்து*த்தம ஸ்தோத்ர மாள்பரல்லி இருவி 
“ஸத்க்ருதி' நமோ நினகெ” ப*க்தக்ருத பூஜெகொம்பி: 

க்ருதிரமண ப”க்தேஷ்ட ப்ரத்‌*யும்ன ஸம்ஸ்துத்ய ப்ரீத 


249. ஸ்ரீ ஸாத'வே நம: 

அஸுரரிந்த* அபஹார மாடல்பட்ட கோ“க“ள 

நீ ஸம்ரக்ஷிஸுவுதகாகி* பைலா ஸ்ரீலா ஒடதி்‌ 
ஹே “ஸாது” நமோ நினகெ” தீனஜன க்ருபாகர 

நீ ஸதா? ப்ராணிரக்ஷக ஸ்வப்ரயோஜன ரஹித 


250. ஸ்ரீ ஜன்ஹவே நம: 

ள௦ரர ப*க்தர ஸுஸ்வபா'விக'ள ஸஹ நீனு 

ஸரஸ்‌ ஸக்‌யாதி'கள மாள்ப'ஜன்ஹு” நமோ எம்பெ்‌ 
உரக: பூ. ஷண தாண்ட “வ விப்ரோத்தம ஸுதா'ம 
ஸுக்‌“ரீவ மாலாகாரோத்‌“த'வ கோ*கோ*ப கோ“பீஸக” 


251. ஸ்ரீ நாராயணாய நம: 

நரோபயோக*க்கெ ஜலாதி“க“ளீவ ‘நாராயண? 
ஸ்மிரபா“கி” நமோ எம்பெ” ஸ்ரீபூ. மஹாது£ர்கா“பதே' 
அரதூ'ர க்ஷயஹீன நிர்தோ'ஷ ஞானாதி பூர்ண 
நரோத்பாத“க நரவந்த்‌'ய ஜலபமாயி லக்ஷ்மீஸு 


252. ஸ்ரீ நராய நம: 

பூ'மிகெ* ஜலகள ஒதகி£ஸுவ நர' நமோ 
ஆமயதூ”ரனு அவிகார ஆனந்த ரூப 

ரமா மத்து பிரம்ம பமிவேந்த்‌*ராத்‌*யமர ப'க்தவந்த்‌ய 
ஸ்வாமியு அப்ராக்ருதனு பேஷவாயுவந்தர்யாமி 


253. ஸ்ரீ அஸங்க்யேயாய நம: 

ப*க்தரிகெ* அனந்த ளஎ௦க“தா“தா 'அஸங்க்யேயனே' 
ஆத”“ரதி' நமோ எம்பெ* அக“ணித கு“ணபூர்ண 
உத்தம ஸுபூர்ண ஞானானந்த” ப£லாதி“க*ஞூ 
உத்தம ஸுபூர்ண எ௦க்‌லீலா க்ரியா அஸங்க்யேய 


342 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


254. ஸ்ரீ அப்ரமேயாத்மனே நம: 

ரிபுக£ள கையிந்தன ஸோது ஹோகசத” புத்ரதா“த 
“அப்ரமேயாத்மா' நமோ அபரிமித பரிமாண 

அபரிமித வ்யாபகனு தே“றகாலகு“ண 

அபரிச்சின்ன தன்னிச்சா இல்லதெ்‌ காணிஸிகொள்ள 


255. ஸ்ரீ விபமிஷ்டாய நம: 

விஷேஷ ஸ்துத்யனாகி*ஹ 'விறிஷ்ட' நமோ நினகெ” 
பி£ஸூஜ ஸும்ப'வ ஆதி'கவி ஸ்தோத்ர மாடி'தசனு 
ஈறான ஷக்ர ஸ்வாயம்பு'வ ப்ரஹ்லாத” த்‌*ருவாதி'கள்‌ 
ப்ரசேதஸரு அமர நர கூடதி”ம்‌ ஸ்துத்ய ஸ்ரீ 


256. ஸ்ரீ மிஷ்டக்ருதே நம: 

மத்ரு றாஸன மாள்ப 'பபிஷ்டக்ருத்‌” நமோ நினகெ்‌ 
ப£க்தரு மாடி“த” ஸத்கர்மமமிஷ்டவ பூர்ணமாள்பி 
ப£க்தபலிராஜ யக்ஞபூர்த்தி மாடி'ஸித* வடோ' 

அந்து” த*க்ஷக்ருத யக்ஞ ஸ்மிஷ்ட பூர்ண மாடி'ஸிதி்‌ 


257. ஸ்ரீ பபுசயே நம: 

நிர்து*ஷ்டக்‌“ஞான ப”க்தியுக்‌ ஸ்தோத்ரத” விஷய ம 
ஆத”“ரதி' நமோ எம்பெ்‌ கமலஜ ஸம்ஸ்துதனெ 
வேத”“த்‌“ருஷ்டா ஆதி“மனு ப்ரஹ்லாத' த்‌*ருவாதி'க'ளு 
ருத்‌ரப்ரசேதஸ்கள போ”“தி'ஸித்‌“த்‌ த்வத்பர ஸ்தோத்ர 


258. ஸ்ரீ ஸூித்‌“தா“ர்த்தா“ய நம: 

அனாதி:ஸித்‌“தி' நித்யவேத*வாக்யகள்‌ ஹேளுவந்தெ 
ஹிந்தி“ன முந்தின இந்தின கால ப்ராணிக“ளிகெ” 
அனன்யாத்‌'ன ஸ்வாமியாகி'ஹ 'ஸித்‌“தா'ர்த்தத்னெ்‌' நமோ 
பூர்ண ஆப்தகாம நீனு ப'க்தேஷ்டஸித்‌”“தி' ப்ரதா“தா 


259. ஸ்ரீ ஸித்‌“த“ஸுங்கல்பாய நம: 

த்ரிகாலஸித்‌த* ஸக்ஞானி புத்‌“தி' கெளறல்யஇ”“ந்த்‌லி 

கெசித்த எுவிசார நிங்சித ஸித்‌“தி' ஸங்கல்ப' 

ஸ்ர்கரனே நமோ நின்னலி கொடு” நிங்சித பு'த்‌“தி” 

ஸ்ரீகஞ்சஜாதி“னுத ஸத்யகாம ஸத்ய ஸங்கல்ப 

260. ஸ்ரீ ஸித்‌“தி'தா*ப நம: 

ஸக்ஞானிப£க்தரு ரிஷிக'ளு ஸ்தோத்ரமாள்புத“லி 
“அஞ்சஸா அஹம்பூர்வ அஹம்பூர்வம்ரூப யுத்‌ தவ” 

கஞ்ஜ நயனனெ நீனு மாடி'ஸுவி “ஸித்‌*தி£த*னே' 


343 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
அஞ்ஜலீப£த்‌*த*னாகி” நமோ எம்பெ” ஸித்‌“தி'ப்ரதா“த 


261. ஸ்ரீ ஸித்‌*தி£ஸாத*னாய நம: 

ஞானவந்த ப“க்த மாடு“ வ ஸ்தோத்ர ரூப ஸாதூன 
வன்னு ஒப்பி ப'க்த எமாத“னக்கெ தக்க ப*லவன்ன 

நீனு கொடு“வியோ “ஸித்‌*தி* ஸாத'ன' நமோ நினகெ” 
ஞானிக:ம்ய வாஸுதேவ மோக்ஷவெம்ப”்‌ ப£லதாத 


262. ஸ்ரீ வருஷாஹிணே நம: 

வேதோ“க்த ஸ்தோத்ரக“ணதி“ம்‌ ஸம்ருத்த நித்ய ஆனந்த” 
உத்‌“ரேக நிதய்‌ ப்ரவ்ருத்த 'வ்ருஷாஹி' நமோ நினகெ” 
வேதத”ர்ம பரிபால தூர்மப்ரவர்த்தக ஸ்வாமி 
ஸ்தா'ஸுமங்கள நின்ன த“ர்ஷானந்த* ஏனெம்பெ” 


263. ஸ்ரீ வருஷபா“ய நம: 

ஸேோமரஸ ப*ரண காரண வ்ருஷபானே' நமோ 
த*ர்மமய நின்ன ஆராதி*ஸுவ ப”க்தருக“ள 
ஆமய ஸம்பய ஞான களெது* ஹ்ருத*யாப்‌*ஜதி”்‌ 
ஸோம ரவி தட்டித்தாரா அந்த“தி” ப்ரகாபமிஸுவி 


264. ஸ்ரீ விஷ்ணவே நம: 

ஸுஸ்ரேஷ்ட பலசேஷ்டாதி“கு“ புருஷார்த்த“க“ள்கு“ நீ 
காரணனு விஷ்ணு” நமோ ஸ்ரீபதியே வாய்வந்தஸ்த” 
உருபல சேஷ்டகத்வாதி* ஸுபூர்ணரூப நீனு 

ஸர நராதி'க*ளிகெ”* பலாதி“ப்ரத* தீ ஜனக 


265. ஸ்ரீ வருஷபர்வணே நம: 

ம்ரேஷ்ட ஸ்தோத்ர ரூப ஸாத'னக”“ளன்ன பூரெயிஸுவ 
ம்ரேஷ்ட தானப£லாதி“க்‌ளிந்த்‌ 'வ்ருஷபர்வா' நமோ 

ப்‌ ரஷ்டதனவில்லதா”“சாரவந்த க்ருதபுண்ய 
ம்ரேஷ்டஸாத*ன ப“லவன்னீவ கருணாகரனு 


266. ஸ்ரீ வருஷோத “ராய நம: 

ஸற்‌்ரேஷ்டாஸ்மத”யரிந்த்‌” ங்ரேஷ்ட பரகீயரகள 

இஷ்ட பரஸ்பரதி* ஸங்க“ம மாடி'ஸுவந்த” 
“வ்ருஷோத”ர”' நமோ புண்யோத?”ர ப்ரிய க“ங்கா“பித 

புஷ்பப'வ பூஜித த்ரிவிக்ரம ஜயஜயது 


267. ஸ்ரீ வர்த்‌த*னாய நம: 
ப£க்தஸஜ்ஜன எுக“தா“த ஸத்ருஸுக்‌“நாறக 


344 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“வர்த்‌*த'ன' நமோ எம்பெ“நினகெ” வர்த்த*யதி ஸ்விபான்‌ 
ஸ்ரீவ நீ ப*க்தரிகெ* த*னதா“ன்யாதிக“ளன்னீவி 
தத்‌*மத” தூ*ரமாடி' ஹெச்சிஸுவி ஞானத*னவ 


268. ஸ்ரீ வர்த்த *மானாய நம: 

ஸ்தோத்ர தன்னல்லி யோஜனமாள்ப 'வர்த்த'மான' நமோ 

நித்யப்ரவ்ருத்தனு ஸம்பூர்ண கு£ணக*ணார்ணவனு 

நித்யஸம்ருத்‌“த' மஹா ஜஷ்வர்யபூர்ண ஸுர்வேபனு 
“நித்யோ நித்யானாம்‌ சேதன சேதனானாம்‌' எந்து“ஸ்ருதி 


269. ஸ்ரீ விவிக்தாய நம: 

பாபாதி* தோஷ வியோக:வுள்ளவனு “விவிக்தனெ” 
ஸ்ரீ நமோ ஸர்வதோ*ஷக'ந்தா*தி'தூ'ரனு ஷு”“த்‌*த" 
அபஹதபாப்மனு அபிபாஸ ஆனந்த“மய 
ஸுூஃபவித்ர கேவல ஏகாந்தப'க்த பரமேஷ்ட 


270. ஸ்ரீ ம்ருதிஸாக”ராய நம: 

ஸ்தோத்ரக“ளிந்த” ஸதா: ஸம்பூர்ண ஸாக”ரவத்‌ நீனு 
“ற்ருதிஸாக“ரனே' நமோ 'நாராயணபராவேதா”: 

வேதே” ராமாயணேசைவ புராணே பா'ரதேததா” 

ஆதா'வந்தேச மத்*யேச விஷ்ணு: ஸர்வத்ர கீயதே” 


271. ஸ்ரீ ஸுபு*ஜாய நம: 

ப்ரக்ருதேபர: நீனு அப்ராக்ருதவாகி“ர௬ுவ 

அகளங்க ஸம்பூர்ணானந்த* விஸோஷானுப“வி 
எஸுகஃபு£்க்‌ 'ஸுபு£ஜூ' நமோ ஸ௦ப“க்த ஸாது'ஜனகெ 
ஸுகாசனுப'வவீவி எ௦பு'ஜ ஸர்வதா“ரகனு 


272. ஸ்ரீ து“ர்த'ராய நம: 

ஸத்ருக“ளிந்த“ரிஸல்கெ அஷக்ய 'துர்த*ர' நமோ 
உரதலப்பிகொண்ட” பூதனி த“ரிஸலாக*தெ” 

ஹீரி நீ அவளன்ன கெளகெ” பீ£ளிஸிதி* ஹாகே” 
பி*ருகா£ளி அஸுர நின்ன பலதாளதெ: பித்த” 


273. ஸ்ரீ வாக்‌“மினே நம: 

வேதா“தி“ரூப வாக்‌“விஸ்ரேஷ்ட 'வாக்‌“மீ' நமோ நினகெ” 
மது*ரதர க“ம்பீ'ரபா”ஷி நீனெந்து” ப்ரக்‌யாத 

ஸ்ரீத* நின்னய வேத” உச்சாரணவே கா'யனவு 

சேதனா சேதன ஸம்ரக்ஷணெ த்ராண நீ கா£யத்ரி 


345 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


274. ஸ்ரீ மஹேந்த்‌“ராய நம: 

ப*ஹுவ்யாப்திவுள்ளவனு பூ'மிய கொடு'வவனு 
“மஹேந்த்‌“ரனே' ஸர்வதா நமோ எம்பெ* நினகெ” ஸ்ரீ 

மஹேஸ்வர்யவந்த மஹோஜ்வல ஸ்வகாந்திமந்த 

மஹீதா“ன கொட்ட பரஸுராம பூ. வராஹ 


275. ஸ்ரீ வளஃுதா*ய நம: 

த*னவன்ன கொடு“வவ 'வஸுதனே' நமோ எம்பெ” 
த*னமணி மொத:லாத“வ ஸுரப யக்ஷபகள 

இன்னு எ௦தா“மாதி: ப*க்தரிகெ* பாலிஸிதி* 
நின்னன்ன கு ருத்‌'வார ப'ஜிபர்க்கெ்‌ த*ன ஸம்ருத்‌“தி்‌ 


276. ஸ்ரீ வஸுவே நம: 

த்‌“ரவ்யக்கெ ஸ்வாமி நீனு 'வஸு' நமோ நமோ நினகெ” 
ஸர்வவ்யாபி 'வாஸிதந்தெ ஜக*த்ரபம்‌ வாஸுதேவ” 
ஜீவாச்சாதன பரமாச்சாதூன கர்தனாகி'ஹி 

த்‌*ரவ்ய ஸர்வதொ:ளிருவி ஏக ஏவ பரமாத்ம 


277. ஸ்ரீ நைகரூபாய நம: 

ப*ஹுஅங்வகள மேலெ கொடு“வந்த்‌'நைகரூப்‌ 
அஹர்நிபமி நமோ எம்பெ: அங்வோத்பாத'க அஸ்வேஷ 
பிரம்ம பமிவ வந்தித அனந்தரூப ஸ்ருதக்ஞேய 
பூ*ஹுத“ற ஸஹஸ்ரானந்த விஸ்வரூப ஏகாத்மா 


278. ஸ்ரீ ப'ருஹத்‌ ரூபாய நம: 

குணவுள்ள ஸோமரஸ ப்ராபகனு ப்‌'ருஹத்ரூப' 
ஆ நமோ சராசர ஸமஸ்தவாத: பூ* ககன 
கு'ணதே*ப காலவஸ்து வ்யாப்தனு பரிச்சேத* 
நினகி“ல்ல நீ அணோரணீபான்‌ மஹிதொமஹீயான்‌ 


279. ஸ்ரீ மிபிவிஷ்டா“ய நம: 

பமிபிவிஷ்ட? நீ ஹவிஸ்ஸலி ப்ரவேப மாள்பி நமோ 

ஸ்மிபி எம்ப” காஷ்டஸ்த” அக்‌“ன்யந்தர்யாமி “பமிபிவிஷ்ட” 
பிபி எம்ப பஷு ஆவிஷ்ட” அந்தராத்ம ஸ்மிபிவிஷ்ட” 
ஸிபிவிஷ்ட* ஸர்வஸ்த” பங்வாதி* யக்ஞவஸ்த்வந்தஸ்த” 


280. ஸ்ரீ ப்ரகாபமனாய நம: 
யக்ஞகர்த்ரு கொடு£வ த*க்ஷிணெய ப்ரகாறமாள்ப 

“ப்ர காறனே' நமோ ஸூர்ய ஸோமாதி“க“ளஎ பா'ஸகனே 
ப்ரகர்ஷேண ஸுக” அனுபவ மாள்பானந்த“மய 


346 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப*க்தர ஹ்ருத்‌ பத்‌“மதி“ம்‌ ஜ்வலிஸுவ ஆகாம நாம 


281. ஸ்ரீ ஒஜஸ்தேஜோத்‌'யுதி* த'ராய நம: 
ஓஜஸ்தேஜஸ்ஸ ப்ரகாறகத்வ தூர்மவுள்ளவ 
“ஓஜஸ்தேஜோக்‌“புதி த'ரனே' நமோ எம்பெ* நினகெ' 
ஓஜஸ்‌ ஸாமர்த்‌*யபூல தேஜஸ்காந்தி யஸஸ்த்‌“ருதி 
ஒளஜ்வல்ய இவுக ளு ஸதா”த”ரிஸிருவி நீனு 


282. ஸ்ரீ ப்ரகாபமாத்மனே நம: 

ப்ரகாஸமமானவாகி ௬வ த*னத்‌ரவ்யாதி'கள 

நீ கொடு“வி ப்ரகாமாத்மா' நமோ ஸ்ரீம்‌ ஸ்ரீனிவாஸ்‌ 
ப்ரகாம ஸ்வரூபத்வதி ந்த ஜகத: ப்ரபு* நீனு 
ப்ரகாஸமாத்மா எந்தெ“னிஸுவி சிதானந்த 'மயனு 


283. ஸ்ரீ ப்ரதாபனாய நம: 

மத்ரு தாபன 'ப்ரதாபனனே்‌ நமோ எம்பெ” 
மத்ருக ள்‌ நரளுவரு நீ கொடூ வ தாபதி'ந்த* 
எஸூர்யாதி'க*ளொளு ப்ரகர்ஷேண இருத கொடு*வி 
பரந்தப நீ தாபவன்னு ஹே ப்ரதாபன மஹோஜ 


284. ஸ்ரீ ரத்‌ தாய நம: 

அன்ய விஷயக”ளல்லி க*மனமாள்ப இந்த்‌ ரன்ன 
தன்ன ஸன்முக“வாகு“வ ப*சகெயல்லி ஸ்தோத்ரகள 
அவனிந்த” மாடி'ஸுவ 'ருத்‌“த” நமோ நமோ எம்பெ” 
ஞான ப”க்த்யாதி“க“ள அபி'வ்ருத்‌“தி* மாடு விருத்த” 


285. ஸ்ரீ ஸ்பஷ்டக்ஷராய நம: 

ஸ்தோத்ரக“ளிந்த* திளிவ ஜராதி” நாற ஹீனனு 

ஸ்ரீ்த*னு ஸ்பஷ்டாஜனரனு 'ஸ்பஷ்டாக்ஷர' நமோ எம்பெ்‌ 
வேதாரர்த்த* திளிஸி ஆரோக்‌“ய ஆயுஷ்ய பூல ஞான 
இத்தென்ன காயோ வேதவ்யாஸ ஸ்ரீகிருஷ்ண ஹயக்ரீவ 


286. ஸ்ரீ மந்த்ராய நம: 

உக்த மொதலாத* ஸ்தோத்ரக“ளன்ன நின்னய ஸந்தோ 
ஷார்த்த“மாடி£ஸி ஸ்வீகரிஸுவி மந்த்ர” நமோ பிரம்ம 
ஸ்ரீத* நின்ன ஸம்ஸ்மரிப ப*க்தர ஸம்ரக்ஷிஸைுவி 
விபத்ஸர்வவ களெவி வேத“கா“யகர ப்ரிய 


287. ஸ்ரீ சந்த்ராம்ஷவே நம: 
ஆஹ்லாதசகரத* தே£வ ஸேவித ”சந்த்‌ராம்ஸமு' நமோ 


347 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஆஹ்லாத*கர சந்த்‌“ரகிரண நியாமக 
ஆஹ்லாத”கனு ஸத்பாத்ரரிகெ” சந்த்ராம்ா தெரதி” 
ஆஹ்லாத*கர ஸக்ஞானவீவி ஸம்மய களெவி 


288. ஸ்ரீ பா'ஸ்கரத்‌“யுதயே நம: 

ப்ரகாமக மந்த்ர த்‌ ௬ஷ்ட ப*ரத்வாஜாத்‌ யர பூஜா 
ஸ்வீகரிஸுவ பா£ஸ்கரத்‌யுதி' நமோ எம்பெ” 
அர்க்கன த்‌'யுதி நியாமகனு த்‌ 'யுதிதா தா நீனு 
அர்க்கவத்‌ ஹ்ருத்‌ திமிர சேதி'ஸி ஞானச்‌“யுதி ஈவி 


289. அம்ருதாம்ஸஒத்‌“ப“வாய நம: 

ஸோம கோ“க“ளலித்‌“து்‌ ஸ்ரேஷ்டகாமன பூரயிஸுவி 
“அம்ருதாம்றத்ப'வனே' ஸதா” நமோ எம்பெ: நினகெ” 

அம்ருதாம்பம* ஸ்ரீத*ன்வந்தரி நீ உத்க்ருஷ்ட ருத்‌ *ராதி்‌ 

அமரரு இந்தி'ரியாபி“மானிக“ளுத்பாத“கனு 


290. ஸ்ரீ பா'னவே நம: 

ப்ரகாஸற நியமன மாள்ப 'பா£னு' நமோ நினகெ' 
ப்ரகாற ஸ்வரூபனு நீனு ப்ரகாமனகர்த்தா நீனே 
அர்க்கன ப்ரகாறக்கெ ஆதா*ரனாகி* நீ இருவி 
ஹாகு“பத£ரக்‌“ரஹ நக்ஷத்ர ஸெளதா'மினிகள்கு' 


291. ஸ்ரீ ம மிபி*ந்து*வே நம: 

அதி ங்ரேஷ்ட ஸுக*ஸாதன ஆஹ்லான ஞானவந்த 
ஸ்ரீத* 'பமபமிபி*ந்து” நமோ ஞானஞ்ஞான: ஸுக*ஸமுகசு?: 
அத்யந்த ஸுக*ஸ்வரூப ஞானாத்மா ஸபமிபி'ந்து*வே 
இது: திளிது“பாஸிப ப”“க்தர்கெ” ஸுக*ஞானதா" 


292. ஸ்ரீ ஸுரேங்வராய நம: 

ஸுகாசனுப'வராத* யோக்‌*யஜன ஸ்வாமியு நீனு 
ஸுகா“த்மக 'ஸுரேஸ்வர' நமோ ஸதா: நமோ எம்பெ” 
முக்‌ ப ஸ்வாமியே நீனு ஸுரரெல்லர ஈஸ்வரனு 
ஏகாந்த ப'க்தர ஹ்ருத்கமலதி” ப்ரஜ்வலிபி 


293. ஸ்ரீ ஒளஷதா'ய நம: 

புரோட*பு மொத*லாத* ஹவிஸ்க்‌“ராஹக ஒளஷதம்‌” 
ஸமிரபா*கி* நமோ எம்பெ” விபு” ஸ்ரீஷ த*ன்வந்தரி 

மூரு தாப பீடி'தர ஆஸ்ரயனு ஒளஷத”னு 

தீவ்ர பவரோக: பரிஹார து“க்க* பே£'ஷஜனு 


348 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கு“ர௬ுக“ மத்‌“வக' ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌£தி* ஸர்வகர்த்த 
'ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ” | ப 


|| நான்காம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து || 


ஐந்தாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* எருகு*ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பி'ரம்ம விஸ்வாக்‌“ப விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


294. ஸ்ரீ ஜக'தஸ்ஸேதவே நம: 

மைத்ரிஸுக” சர்ய ஸஜ்ஜனரிகெ”ஜக“த்தினல்லி 
உத்தம ரீதியலி ஒத குவ 'ஜக“த“ஸ்ஸேது:' 

ஸதா நமோ எம்பெ” ஸரு£ப“க்கெ றப” பாபக்கெ பாப 
ஒத*கி'ஸுவி ஜக“த்திகெ்‌ மித்ரரிகெ்‌ ஸர௬ாப“வா 


295. ஸ்ரீ ஸத்யதர்ம பராக்ரமாய நம: 

சித்ரஜக த்‌ ஸ்ருஷ்டி கர்த்ருத்வ லக்ஷணனு மத்து 
மாத்ரு நாஸமாயுத*தா”ரி 'ஸத்யத*ர்ம பராக்ரம 
ஸதா” நமோ ஜகதாங்ரயதா*ரக வப 

பத்ரு மத்து அத*ம நாயக உருப“ல பூர்ண 


296. ஸ்ரீ பூ*தப*வ்ய ப'வ நாதாய நம: 

ப்ரஸித்‌“த” வஜ்ராயுதா”தி“க“ள தீக்ஷ்ணகரிஸுவ 
பே“ஸரிப ர௬ுணபரிஹாரக்கெ ப்ரார்த்தசனாயோக்்‌ய 
ஸுஸமர்த்த” பூ*கப*வ்யப*வன்னாத” நமோ எம்பெ்‌ 
ஐஸ்வர்ய ஸ்வாமித்வ த்ரிகாலதி்‌ ஸூித்‌“த”வு நின்னல்லி 


297. ஸ்ரீ பவனாய நம: 

ப“க்தரனு பவித்ர மாடு“வ பவனனே” நமோ 
ஸதா” ஸர்வத்ரதலி பவித்ரமாடு'வ ஸ்வபா“வ 
பா“தா'ப'ரேற வரேண்ய அபய அம்ருதோத்தம 
வந்த்‌ 'யதம ஸர்வவந்த்‌*ய நாராயணனு ப'வன 


298. ஸ்ரீ பாவனாய நம: 
மன்வாதி” ராஜ ஸம்ரக்ஷணெ மாள்ப பாவன” நமோ 


349 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மனு ஸ்வாயம்பு“வ ஈறாயக்ஞ நின்ன துதிஸலு 
நீனு ராக்ஷஸரன்ன கொந்து” ஆ மனுவரக்ஷிஸிதி” 
மீனரூபதி: ஸத்ய வ்ரதன்ன காய்தி” நீ பாவன 


299. ஸ்ரீ அனிலாய நம: 

அதி உத*கவீவனு அனில்‌ நமோ நினகெ” 

ப£க்தி அனுராக* ரூப ஸ்னேஹகாஸ்ரய நீனு 
ஒத£கி'ஸுவி ஸ்னேஹவ முக்‌“யவாய்வந்தர்யாமி நீ 
ஆதார ஸர்வக்கு நீ ஆஸ்ரய ரஹித ஸுர்வே 


300. ஸ்ரீ காமக்‌“னே நம: 

அன்னாதி£கள கொட்டு ஒத£கு'வ 'காமஹா” நமோ 
நீனு எந்தா” மஹானெந்து” ப*க்த ஜிக்ஞாஸ விஷய 
க£ன ரோகா“தி' கஷ்டகள பரிஹார மாடு“வி 

ஞான ப்ரகாஸறக்கெ விக்‌'ன அக்‌“ஞான களெவி வ்யாஸ 


301. ஸ்ரீ காமக்ருதே நம: 

ப£க்த ஸுக” ஸம்ருத்‌“தி“காரகனு 'காமக்ருத்‌' நமோ 
ப*க்தரிகெ*£ போ*க*மோக்ஷாதி£க காய்து* பூரெயிஸுவி 
வித்‌*யுக்த காம கர்மகெயிஸி ஸ்வர்க்கா“தி” ப“லவீவி 
ஸாத்‌ய ஸாது காம்ய ஸாத*னகாரக யதா“£யோக்‌“ப 


302. ்ரீகாந்தாய நம: 

யுத்‌” த” மொத“லாத“வுக“ளலி ஸம்ரக்ஷணக்காகி” 

நீ தபதி? அபேக்ஷா மாடி*ஸிகொம்பி” “காந்த” நமோ 
தைத்யர்க'ள ஸுக” நாறமாடு“வ நீனு காந்தனு 
பது'மஜாதி* ஸுக*ஸ்வரூப நிர்ணய நின்னிந்த* 


303. ஸ்ரீ காமாய நம: 

பி*ரம்மாண்ட* ஸம்பூர்ணவாகி: நிர்மிஸுவ “காம” நமோ 
பிரரம்மதே*வரிந்த* க“ம்யவாத்‌“த“ரிந்த* காம நீனு 
மஹாப்‌ல வாயுதே வரிந்த” க*ம்ய காம நீனு 

வித்‌“யுத்பதி 'வாயுனயேத்‌“பி“ரம்ம நிஜாபர:' 


304. ஸ்ரீ காமப்ரதா“ய நம: 

வாஞ்சிதப்ரத” நீனு 'காமப்ரத”* நமோ நினகெ” 
காஞ்சனாதி” க்ஷுத்‌*ரகாம்ய அர்ஹதானுஸார ஈவி 
பராஞ்சி கா“னியுத்‌ த்ருணத்‌ ப*க்தரிகெ* நீனே இஷ்ட 
விரஞ்சி வாயுகெ” நின்ன வின: பே“ரெ இச்செயில்ல 


350 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


305. ஸ்ரீ பிரபுவே நம: 

தேவதெகளிகே'வெ ஸ்ரேஷ்டதே”வத்வ ஈவ ப்ரபு” நமோ 
தேவ தேவோத்தமனே ப்ரகர்ஷேணப'வதி ப்ரபு”: 
ரவிஜாதி்‌ கபி விராதா£தி'க*ளிகெ* தே£வத்வ 

தே வதாவதாரராத்‌*த ரிம்‌ இத்தி ஸ்ரீ ராமசந்த்ர 


306. ஸ்ரீ யுகா தி'க்ருதே நம: 

ஸர்வஸுக” யோக்‌“யதி“ந்த” ஸுக*போ“க* மாடி'ஸுவி 
ஸர்வஸுக” பூர்ணனே 'யுகா“தி“க்ருத்‌' நமோ நமஸ்தே 
தேவ நின்ன க்ரீடா“ர்த்த* ஸஜ்ஜனோத்‌“தா”ரார்த்த்‌ யுக*“க“ள்‌ 
ஸ்ரீவரனே நீ மாடி'ஸுவித்ரயிமயத்ரையுக' 


307. ஸ்ரீ யுகா'வர்த்தாய நம: 

யக்‌“ஞ தானாதி'க'ளனு பதே“பதே” தின தின 
யக்‌“ஞனே நீ ப்ரவ்ருத்திஸுவி 'யுகா“வர்த்த' நமஸ்தே 
த்ரயியுகனெ நீ சதுர்யுக“க*ள ஆவர்த்திஸி 

யோக்‌”ய ஸாத'ன ஜனரிகொ”த*கி“ஸுவி ஸர்வக்ஞ 


308. ஸ்ரீ அனேகமாயாய நம: 

அன்யைக ஸாமர்த்த“வந்தனு 'அன்யைகமாயாய” நமோ 
நின்னிச்சாமக்தி ஸாமர்த்‌“பக“ளிகெ“ந்து” எணெ இல்ல 
நின்ன யாவாகளு மித்‌“பாவல்ல ஸத்யவே நின்னிச்சா ஸக்தி 
நின்னிச்சா க்ரியா ஞானமக்தியிம்‌ ஸ்ருஷ்ட்யாத்‌“பஷ்டகவு 


309. ஸ்ரீ மஹாஸறனாய நம: 

மஹாமத்ரு ஸமுதா£ய நாமமாள்ப மஹான்‌ 
அஹர்நிபமி நமோ நினகெ” ஆதி'தைத்யன ஸ்ள்தி்‌ 
மஹி உத்‌“தா'ர ஆகி*வராஹ காஞ்சன கபபிபு 
ஸம்ஹாரக ம்ருத்யுமாரக ந்ருஹரே பாஹிமாம்‌ பாஹி 


310.ஸ்ரீ அத்‌“ருஸ்யாய நம: 

ப்ராக்ருதேந்த்‌“ரிய த்‌*ருஷ்டிகோ”சரனாக*தெ: “அத்‌ ருஷ்ய” 
பாகி” பபிர நமோ ஸூத்ரவு 'தத*வ்யக்தமாஹஹி 

நீ க்ருபதி* ஒலிது: நின்னிச்செயிந்த'லெ தோருவி 

நீ காணிஸிகொள்ளலாரி நின்னிச்சாவின: யாரிகு” 

311. ஸ்ரீ வ்யக்த ரூபாய நம: 

பத்‌“மஜாண்ட ” நிர்மாத்ரு தத்கத பதார்த்த“க“ளல்லி 

நீ தியதி ஹுட்டிஸி நின்னத்‌'ன ஆஸ்ரயத“லி 
ஹிதவாகி:ருவுவு 'வ்யக்த ரூபங்ச நமோ ஆத்மா 


351 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
வாரேத்‌“ருஷ்டவ்யோ' ஸாதூ'ன மெச்சி நின்னிச்செயிம்‌ தோர்வி 


312. ஸ்ரீ ஸ்ஹஸ்ரஜிதே நம: 

பூர்ணஸ்ய ஒத*கி*ஸுவ 'ஸுஹஸ்ரஜித்‌' நமோ எம்பெ்‌ 
ஏனெம்பெ: நின்ன ஓஜஸ்பூல ஸஹஸ்ர எந்தெனிப 
க'ணனெகெ* ஹெச்சாத* அஸுரரன்ன ஜயிஸுவி 
நின்ன பலமஹாத்ம்ய பூர்ண அரியலு அஸக்ய 


313. ஸ்ரீ அனந்தஜிதே நம; 

அனந்த போ£க்‌*ய வஸ்துக“ள ஈவி நீ 'அனந்தஜிதா' 
அனந்த போ“க்‌*ப வஸ்து ஜேதா நமஸ்தே ஆப்தகாமாய 
ஸ்தான பே'த*தி'ந்தலோ கால பே*த*தி'ந்தலோ நீனு 
ஏனு கொரதெ இல்லத” பூர்ண காம போ£க்‌*யஜேதா 


314. ஸ்ரீ இஷ்டாய நம: 

பரம ப்ரியனாத“வனு 'இஷ்டனே' நமோ எம்பெ”்‌ 
பரிபரி யக்ஞதி"ந்த' பூஜிதனாது த ரிந்த” 

ஸ்ரீ ரமாபதி நீனு இஷ்டனு எந்தெ“னிஸி கொண்டி 
பரோவரிய நீனேவெ ஸ்ரேஷ்டதமனாகிருவி 


315. ஸ்ரீ விமிஷ்டாய நம: 

ஆனந்த” பல ஞானாத்‌*யுத்தம கு) ணவந்தனெந்து” 
அனகஃவேத” வாக்யக“ளிந்த” விஹித “விபமிஷ்ட” 
ஆ நமோ எம்பெ“னு ப்ரளயத“லி அவமிஷ்டனு 
நீனெ ஸர்வவ உத”ரதொ”ள்‌ இட்டுகொண்டு” இருவி 


316. ஸ்ரீ மிஷ்டேஷ்டாய நம: 

ப*க்தர அபீ£ஷ்டகள பூர்ணமாடு*வி 'மிஷ்டேஷ்ட” 
ஸதா” நமோ நினகெ: முக்தாஸ்ரய முக்தர ஸ்வாமி 
மோத“மயநீ ஸர்வதா: ப*க்தரிந்தா 'ராதி'தனு 
முத”“தி“ஸ்ரீ லட்சுமியிந்த* ஸ்துதிஸிகொம்பி: ப்ரளயதி 


317. ஸ்ரீ மிக“ண்டினே நம: 

ஸத்ருக*ள அதிஸுக* க*ண்டி'ஸுவவனு நீனு 
கரெஸிகொள்ளுவி 'ஸிகண்டி” எம்பு'வ நாமதி*ந்த” 
பரிமிதி இல்லத” ஆங்சர்யகரவாத” தேஜஸ்‌ 

பரம அத்‌“புத மஹைஸ்வர்ய ரூபனு பமிகண்டி'யு 


318. ஸ்ரீ நஹுஷாய நம: 
ப*ந்த* தூ£ர அட்டுவி ப'க்தரிகெ” நஹுஷ நமோ 


352 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பாந்த*தி* பி'கி£வி நீ தைத்ய துஷ்ட ஜனரன்னு 
ப்‌ந்த“க்கெப்ராத“மிக காரண நின்னிச்சா ப்ரக்ருதியு 
த்ரிகு£ணவு நின்னிந்த” நியம்ய ப*ந்த*கெ காரண 


319. ஸ்ரீ வருஷாய நம: 

ப£க்தஜனரிஷ்டவனு வர்ஷிஸுவ வ்ருஷ” நமோ 
வேதோபதே:வோ வேதா”ர்த்த” நிர்ணயாதி* போ“த*வோ 
வித்ததா“ராபத்ய ஸுஹ்ருஜ்ஜன ஆயுராரோக்‌'யவோ 
கோசதா*ன்ய தனபக்திக்ஞான வ்ருத்‌*தி£வர்ஷிஸுவி நீ 


320. ஸ்ரீ க்ரோத“க்‌'னே நம: 

க்ரோத“தி“ந்த்‌ ஸத்ருக'ள ஸம்ஹரிஸுவி “க்ரோத”: 
ஆத”ரதி* நமோ குந்ருபஹர பரமராம 

க்ரோதி: ஸத்ருக'ளு ப்ரயோகி'ஸுவ க்ரோத *வன்னேவெ 
எது“ர௬ மாடி” கொல்லுவி ஸர்வமக்த நீ நிர்தோ“ஸு 


321. ஸ்ரீ க்ரோதசக்ருதே நம: 

த்‌*யுப்ருது*வீஸ்தாபக 'க்ரோத”க்ருத்‌' நமோ நமோ எம்பெ்‌ 
பாபிக*ளு ஸாது“தன இல்லத“வரிகெ: க்ரோத” 
ப்ராபகனாகு“வி ஸத்வக்ஷீண ரஜோன்னாஹ தமஸ்‌ 
ப்ரசுரமாடு'வி தத்வத்‌ யோக்‌*யதா கர்ம அரிது 


322. ஸ்ரீ கர்த்ரே நம: 

லோகஜனரன்ன பாலனாதி“க“ளன்ன மாள்பெ 
முக்‌யகாரண நீனு 'கர்தா' நமோ எம்பெ: நினகெ்‌ 
முக்‌*பகர்த எந்தரெ ஸ்வதந்த்ரனெந்து” திளிவுது* 
கர்த்ருத்வ லக்ஷண ஸ்வதந்த்ரத்‌“து” அஸ்வதந்த்ரத்தல்ல 


323. ஸ்ரீ விஸ்வபா“ஹவே நம: 

ஸர்வத்ர ஸர்வரலி க்ரியா ப்ரகடிஸுவவ நீ 
ஸர்வகர்தா 'விஸ்வபா“ஹுவே' ஸதா நமோ நினகெ” 
யாவ முக்‌*யப்ராணனு க்ரியாரூபதி” ப்ரகட 

ஆ வாயுதே“வரிகெ்‌” காரணனு நீ விஸ்வபா* ஹு 


324. ஸ்ரீ மஹீதராய நம: 

புத்‌“தி[மந்த வத்ஸ ரிஷியன்ன ப்ரகாற மாடுவ 
“மஹீத*ரனே' நமோ நினகெ” பூ*மிகெ* ஆதார 

கீ£தெயலி ப*க*வந்த ஹேளிதி” 'காமாவிஸ்வாச 

பூ. தானி தா'ரயாமி அஹம்‌ ஓஜஸா' ஹீகெ” எந்து” 


353 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


325. ஸ்ரீ அச்யுதாய நம: 

ச்யுதி இல்லத“வனு 'அச்யுதனே' நமோ நினகெ” 
வ்ருததிஜாஸன பேஷபமிவ மக்ராதி அமர 
ரந்த”தி” ப்ராக்ருத தே*ூஹவில்லதெ” கேவல ஞானா 
நந்தா“தி* கல்யாணதம அப்ராக்ருத விக்‌*ரஹனு 


326. ஸ்ரீ ப்ரதி“தாய நம: 

ப்ரக்‌பாத ஸுப்ரஸித்‌*த* ப்ரதித” நமோ எம்பெ்‌ 
அகளங்க வேதே“திஹாஸ புராணாதி: ஸச்சாஸ்திர 
ஆக*மதி” ஆதி*மத்யாந்த கீர்த்திஸல்படு'வந்த” 
ரகு“ராம தே'வகீஸுத ஸ்ரீபதி வேத*வ்யாஸ்‌ 


327. ஸ்ரீ ப்ராணாய நம: 

ப்ரக்ருஷ்ட வஜ்ராதி'க*ள ப்ர ஹரண மாள்ப ப்ராண” 
பா£கி* பபிர நமோ எம்பெ: உத்க்ருஷ்ட பலசேஷ்டவான்‌ 
ப்ரக்ருஷ்ட ப்‌'ருஹதி ஸஹஸ்ர ஸ்வர வ்யஞ்சனாக்ஷர 
வாச்யனே ஸூர்யனு ஸறதாப்‌“த க்ரியாமாடி'ஸுவி 


328. ஸ்ரீ ப்ராணதா“ய நம: 

உதர கொடு“வவ நீ ப்ராணத” நமோ நினகெ” 

நீ த*யதி* ப்ராணகொடு”“வி ஆத்‌“த“ரிம்‌ ப்ராணத“னு 
மோத“மய நீ ஸூர்யனொளித்‌*து* மதாயஷ்ய வீவி 
உத“காக்‌“ப பக்தி ப்ரவர்த்திஸுவி ப்ரதிக்ஷண ஸ்வாமி 


329. ஸ்ர வாஸவானுஜாய நம: 

ஸோசிதானுஷ்டான ஸ்திதி நாம கெய்வ அஸுரர 

நாப மாடு'வ 'வாஸவானுஜ' நமோ நமோ எம்பெ” 
வாஸவானுஜ வாமன யக்ஞ நரஸிம்ஹ ராம 
வ்யாஸபார்க்க*வ கிருஷ்ண கல்க்யாதி” ரூப து-ஷ்டஹந்தா 


330. ஸ்ரீ அபாம்நித*யே நம: 

அபகார்யகள்‌ க்ஷீர த“தி”நவனீத க்‌“ர௬ுத மத்து 

ஈ கார்யக*ளபி“மானி தேவதாபாத்ரு ஆஸ்ரய 
நாகி“ருவவ 'அபாம்நிதி*” நமோ பாஹிமாம்‌ பாஹி 
நிக*மோக்தி ஆபோவை ஸர்வதே“வதா' எந்தி*ஹுது” 


331. ஸ்ரீ அதி£ஷ்டானாய நம: 

கர்ப்ப தன்னல்லிஹ பமிபம* ரக்ஷணார்த்த” ஹிததி“ந்த” 
அப்பிகொண்டி“ருவந்தெ ஸர்வ பதா ர்த்த*கள நீனு 
அப்பிகொண்டு” நின்னல்லிட்டிருவி “அதிஷ்டான” நமோ 


354 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அம்புஸாயி ஸ்ரீகூர்ம நீ ஸர்வரக்ஷக ஆதார 


332. ஸ்ரீ அப்ரமத்தாய நம: 

வாயுவத்‌ ப்ரமாத* ஹீன வேக:வுள்ள “அப்ரமத்த 

நமோ நினகெ” 'அனேஜதே£க'ம்‌ மனஸோ ஜவீயோ 
நைனத்தே“வா ஆப்னுவன்‌ பூர்வமர்ஷத்‌ தத்‌“தா“வதோயிந்தா 
நத்யேதி பமிஷ்டத்‌ தஸ்மின்னபோ மாதரிஷ்வ ததாதி” 


333. ஸ்ரீ பரதிஷ்டிதாய நம: 

ப்ரதி புருஷரிகெ்‌ க*வாதி*க*ளன்னு கொடு”த்தலி 
இப்பந்த ஸ்தி'திவுள்ள 'ப்ரதிஷடித' நமோ நினகெ” 
இதர அனபேக்ஷ ஸ்வதந்த்ரனு எந்தி*கு* எல்லு 
ப்ரதிஷ்டித நீனு நின்னானந்த” பலாதி“க*ளல்லி 


334. ஸ்ரீ ஸ்கந்தா ய நம: 

ப*க்தரிகெ* ஸ்ரேஷ்ட ஸுகப்ரத” “ஸ்கந்த” நமோ எம்பெ்‌ 
ஸ்கந்த*னாத்‌ ஸ்கந்த” எந்து” பூர்வாசார்யர வ்யாக்‌*பானவு 
ப*க்தரிகெ* ஸுக*வீவ நீனு ப'க்தஹிம்ஸாதை“த்யர 
ஸ்கந்த” எந்த*ரெ பேோஷண மாடு“ வியோ பசக்தரக்ஷ 


335. ஸ்ரீ ஸ்கந்தத”ராய நம: 
ஸற்லாக்‌*யஸுக்‌“கொடு“வந்த விதீ*“பமாதி* ஸுரர்கள 
ரக்ஷகனு தா“ரகனு நீ “ஸ்கந்தத*ர' நமஸ்தே 
ஸ்கந்த” அஹ்வய கார்த்திகேஃபகா“தா“ரவாகி:ருவி 
ஸ்கந்தசன ஸெளந்த“ர்யக்கு நீனே ஆதா“ரவாகி:ருவி 


336. ஸ்ரீ து“ர்யாய நம: 

பிூட*தெ* ஸுர்வதே“வ அக்ர'தி' இஹ 'துர்ய' நமோ 
ஒடெய நின்ன ஹிந்தெ* ஸர்வரு ஸர்வராதா“ர நீனு 
பாண்டவர்க'ள யோக“க்ஷேம வஹிஸி ஸாரத்‌“பவ 
மாடி” ஜய ஒத'கி'ஸிதி” முந்தெ” நீனு குளிது 


337. ஸ்ரீ வரதா ய நம: 

உத்தம ஜ்யோதிப்ரத” 'வரதனே' நமோ நினகெ” 
ப*க்தவர்யரிகெ” நின்னிச்செயிம்‌ அபரோக்ஷஞான 
யுக்தகாலதி* ஸஸ்வரூபானந்த*விர்பா£வ யன்னு 
வந்த மோக்ஷ ஸுக்ஞானாதி? வரத்‌ ஸர்வோத்தம 


338. ஸ்ர வாயுவாஹனாய நம: 
கு ருக£ளொளிப்ப வாயுதே“வரிந்த* உபதே*பம 


355 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அருஹுவ ஞானாதி: குணவான்‌ 'வாயுவாஹனனே 
ஸ்ரிரபா“கி“நமோ எம்பெ ற்வாஸவாயுவாஹனனே 
ஸ்ரீரமாயுக்‌ நீனு வாயு அதிஷ்டானத”ல்லி த்‌*யேய 


339. ஸ்ரீ வாஸுதே வாய நம: 

ஆகாமாத த்‌“ரவ்யக*ளல்லி வ்யாபகனாகி ரவி 
ஸ்ரீகாந்த 'வாஸுதே'வனே' நமோ வஸுதேஃவ புத்ர 
ஏகாத்ம நீனு ஸர்வதலி வாஸவாகி:“ருவி 
ஸுக்ரீடா” லீலாதி்‌ சேஷ்டா விஸ்மிஷ்டனு மாயாத'வ 


340. ஸ்ரீ ப்‌(ருஹத்பா'னவே நம: 

ப்ராப்திஹேது ப்ரகாறவாகி“ஹ உக்தமொத”லாத” 
ஸ்தோத்ரவிபேஷவந்த ப்‌“ருஹத்பா“னு' நமோ நினகெ” 
நித்யதீப்தனு நீனு நினகெ” ஸம தேஜஸ்ஸில்ல 
ஆதி“த்யமண்ட்‌ல ஜ்யோதி நின்ன விபூசதி ப்ரகாஸ 


341. ஸ்ரீ ஆகி“தே“வாய நம: 

உண்ணலிகெ மோக்‌'ய ஸோம ப்ராஸகனெ :ஆதி*தே*வ' 
நினகெ” நமோ எம்பெ: ப*கவந்த க்ரீடா' விலாஸ்‌ 

நீனேவெ ஸர்வக்கு காரணீபூ*கனாகி'ஹி தேவ 

நின்ன லீலாக்‌ய க்ரீடெயு ஸர்வஸ்ருஷ்ட்யாதி: க்ரியெயு 


342. ஸ்ரீ புரந்த*ராய நம: 

த*ராத்‌*யுக'ள ஒக்‌“க“ட்டு ஸம்ப*ந்த*க்கெ விஷயனு 
புரந்தர” நமோத்‌'யாவாப்ருதி'வி ஆத ரகாரி 

மூரு அஸுரபுரக“ளன்னு நாறமாடி“ஸிதி * 

துர்க்ரஹாதி” பயாவரணக”“ளன்ன ந்கி£ஸுவி 


343. ஸ்ரீ அபோகாய நம: 

மோக ரஹிதனு நீனு  அஸோக' நமோ நினகெ” 

போக மோஹாதி£கள விரோதி' ஸுக*ஸ்தான பூர்ண 
பபுக்ரனெந்து ஸ்ரீ விஷ்ணோ நினகெ: ஹெஸரு ப்ரஸித்‌த* 
ஸாறாக்ரனெந்த“ரெ போகரஹித எந்து” உபநிஷத்‌ உக்க 


344. ஸ்ரீ தா'ரணாய நம: 

ஜனனமரணாகி: ஸம்ஸாரதி*ந்த* ஸஜ்ஜனர 

கன தயாபூர்ண நீ தாரிஸுவி தாரண” நமோ 
இன மண்ட“லவர்த்தி எுக“ஞான ஜ்யோதிர்மய நீ 
இனகுலதி” ப்ராது'ர்ப*விஸிதி்‌ ராமசந்த்‌“ர 


356 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


345. ஸ்ரீ தாராய நம: 

மது“க்ஷீர க்‌“ருதாதி“க“ளிந்த* பூர்ணமாள்ப பூஜா 
தி'க*ளிந்த* ப்ராப்தனாகு“வி 'தாரனே' நமோ எம்பெ்‌: 
நீ தாரனு தாரகனாத்‌*த*ரிந்த* ஸம்ஸாரபய 

திந்த” தாரிஸி ஸஜ்ஜனரிகெ: ப்ராப்தனாகு “வியோ 


346. ஸ்ரீ பராய நம: 

ஸுக*ஸாதச*ன ஸாது” மஹத்யக்ஞ பூஜாதி'யலி 
ஸுகமய நீ லீலானந்த விஹாரமாள்பி றர” 
பா“கி” ஸபிர நமோ எம்பெ” ஸாது” ஸாத*ன மாடி'ஸோ 
லோகக்‌”யாத பமூரவம்ஸ ஆதார கீர்த்தித* நீனு 


347. ஸ்ரீ வொளரயே நம: 

ப*க்தியிம்‌ மாள்ப யக்ஞபூஜாதி£கள க்‌ ரஹணார்த்த” 
க“திமந்த வேத'ஸூ5சக 'பம' பயப்த'வாச்யகளு 
சதுரங்வக'ளிந்த* யஜமானன க்‌“ருஹக்கெ நீ 

பசந்து” நில்லுவி “பெளரி' நமோ நினகெ? ஸாது*ப்ரிய 


348. ஸ்ரீ ஜனேஸ்வராய நம: 

க*வாதி'க*ள உத்பாத*கனு பரமைக ஈஸ 

ஸ்ரீ வரனே நீனேவெ ஸ்வாமி நினகெ* இல்ல 
தேவதேவோத்தம 'ஜனேஸ்வரனே' நமோ நினகெ” 
ஸர்வதா மஹைஸ்வர்யபூர்ண ஸர்வோத்தமனே ஸ்ரீ 


349. ஸ்ரீ அனுகூலாய நம: 

தே£வநர மொதலாத* ஸர்வ ப்ராணிகளந்தஸ்த” 
ஸ்ரீவரனே நீனு ஸர்வாந்தர்‌ நியாமகனாத்‌“த“ரிம்‌ 
ஸர்வத்ர அனுகூல மாடி” மோதி'ஸுவி ‘அனுகூல 
ஆஹ்வயனே நமோ மஹைலஸ்வர்ய உதா“ரகருணி 


350. ஸ்ரீ மதாவர்தாய நம: 

அபஎடத்‌ தா ந்தரத து“ஷ்டஜன வர்ஜிதனாத” 

ஸ்ரீபதி 'ஈதாவர்தனே ' நமோ மதமோத* ஸேவ்ய 
ஸஃபுண்ய அம்ருதாந்த*ஸரிந்த” க்ரியா ப்ரவர்த்திஸெ 
தப்பதெ்‌ ஆ தத்வேமரிகெ” அனுக்‌“ரஹ மாடூ“வி 

351. ஸ்ரீ பத்‌“மினே நம: 

ப்ராத:கால மத்‌யான்ஹ த்ருதீய ஸவனத்ரயதி” 
ப*க்தவிதி'பூர்வ அர்ப்பித ஸோமாதி” தி*வ்யவாகத” 
விதி'புக்த பதா“ர்த்த” பானாதி“ரூபதி” கொள்ளுவி 


357 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“பத்‌ மி' நமோமோத*மய விதி'பித பூர்ணகாம 


352. ஸ்ரீ பத்‌“ம நிபே'க்ஷணாய நம: 

ஹிரண்யவர்ண நிப£காந்தியிந்த* ஜ்வலிஸுவந்த” 
ஸரீரவான்‌ 'பத்‌“மநிபே'க்ஷண' நமோ நமோ எம்பெ” 
அரவிந்த*வோலு ஈக்ஷணதிம்‌ க்ருபெயிம்‌ நோடெ ன்ன 
ப்ராக்ருத விலக்ஷண அனக* ஞானைங்வர்ய பூர்ண 


353. ஸ்ரீ பத்‌ மனாபாய நம: 

ஸோமபான மாடுவ பத்‌*மனாப” நமோ நினகெ்‌ 
கமல அரளிகெ' மாள்ப பத்‌“மன: ஸூர்யனிகெ” 
ஸ்வாமி நீ காந்தி கொடு“வந்த“வனு பத்‌*மனாப' 
கமலனிப' நாபி'வுள்ளவனு நீ பத்‌“மனாப' 


354. ஸ்ரீ அரவிந்தா“க்ஷாய நம: 

த்‌“ரவ்யப்ராப்தி ஒத”கி“ஸுவி ப*க*வான்‌ புரோடாபம 
ஹவிஷ்ய ப்ரக்ஷேபக ஆஸ்ரய 'அரவிந்தா“க்ஷனெ' 
ஸர்வதா நமோ எம்பெ* அக்ஞான திமிர களெயோ 
ரவீந்தந்த'காரக்‌'ன அரவிந்தா க்ஷ ஞானஜயோதி 


355. ஸ்ரீ பத்‌*மக*ர்பா£ய நம: 

ப்ராணிகளு ஸர்வரனு க“ர்பதொ“ளு இட்டுகொண்ட * 
அனக' 'பத்‌“மக“ர்பனே' நமோ எம்பெ* பாலகனு 

தனு பி'ரம்மபுரத*ல்லி வேஸ்ம ஹ்ருத்பத்‌*மாந்தஸ்த*னு 
அன்னத்தே “ங்ருதி தஹரம்‌ புண்டரீகம்‌ வேஸ்ம' எந்து” 


356. ஸ்ரீ ஸரீரப்‌*ருதே நம: 

பக்தஜீவ கீர்த்திஸுவ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸுவியோ 
ப்‌க்தவத்ஸல 'ஸரீரப்‌'ருத்‌” நமோ எம்பெ”நினகெ” 
பக்தியிந்த” ப*ஜிஸுவவரன்ன போஷிஸுவி நீ 
ஸதத ஸம்ரக்ஷிஎஃவி ஸரீரதா'ரகனாகி: 


357. ஸ்ரீ மஹார்த்‌“த'யே நம: 

மஹாவித்‌:யா ப்ராப்திரூப ஸம்ருத்‌“தி' மாடு“வி நீனு 
'மஹர்த்‌'த* நமோ ஹயக்ரீவ ஸ்ரீ ௬ுஷப” வேத“வ்யாஸ 

மஹிதா“ஸ ஹம்ஸ ஸனத்குமார த“த்த கபில 

மஹித த்ரயிமய தூ'ர்மமய தபோமயனு 


358. ஸ்ரீ ரத்‌ தாய நம: 
ஸகலாபீ'ஷ்டப்ரத” மொதலாத” கு£ணஸம்ருத்‌த”“ 


358 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ர்கரனே 'ருத்‌“த” நமோ ப*ஹுளெளதார்ய கருணி 
அகளங்க ப“க்தரு தே£வஸர்மகு” ஸுதா'மகு* 
நீ கேளித*ரெ ஸெளபா“க்‌“பவித்தி ப'க்தவத்ஸலனெ 


359. ஸ்ரீ வ்ருத்‌“தா'த்மனே நம: 

தயாளுத்வ மொதலாத” கு£ணவுள்ள பிரம்ம ஈஷா 
நாத்‌“த“ரிந்தன ஸேவ்யனாகிஹ வருத்‌“தா'த்மா' நமோ எம்பெ்‌ 
தயெளதா”ர்யாதி்‌ குண நின்னல்லி அக“ணிதவு நின்ன 
ப்‌*ருத்யரலிப்ரஜோதி'ஸுவி தத்தத்‌ த யாதி குண 


360. ஸ்ரீ மஹாக்ஷாய நம: 

தானபீலவாகி ரவ மன மொத லாதி£ந்த்‌ரிய 

க£ன உதா“ரனே நினகி'வெ மஹாக்ஷ” நமஸ்துப்யம்‌ 
ஏனெம்பெ: நின்ன த*யாபூர்ண மஹா அக்ஷணிய 
நின்ன கருணாத்‌ருஷ்டி என்னமேலிரலி ஸதத 


361. ஸ்ரீ க ௬ட த்‌* வஜாய நம: 

யுத்தத*லி ஜயகோ'ஷ ஸின்ஹத்‌'வனி மொத:லாத” 

ப்‌. ருஹத்‌'வனி சின்ஹவுள்ள 'க“௬ட“த்‌'வஜ' நமஸ்துப்‌“யம்‌ 
எது“ர்யாரோ நில்லலிக்காக*ரோ வைனதேய த்‌'வஜ 
எுதை'ர்ய பலஸமீல ஜயஜயது ஜயஜய 


362. ஸ்ரீ அதுலாய நம: 

அஸசத்‌*ருமனாகிருவ அதுல” நமோ நினகெ” 
ஸ்ரீற நினகெ” ஸமரில்ல முக்தாமுக்தரல்லி 
பி£ஸஜாஸன ஸ்ரிஃவாதி”க“ஞரூ ஸர்வப்ராணிகளு 
கேறவாதீ£னரெந்து” ப்ரஸித்‌*த* ஸதா'க*மத ல்லி 


363. ஸ்ரீ மரபாய நம: 

ஸோமரஸ்பு£க்ஞ நீனு “பரப*னே' நமோ நினகெ்‌ 
ரமா ப்ர ளயார்ணவதி்‌ ஜல வடபத்ரரூப 

ஆ மஹாஜவத்து கோடியோஜன விஸ்தீர்ணத“லி 
ரமாயுக்‌ நீனு ப்ரஜ்வலிஸுவி ஆதி” நாராயண 


364. ஸ்ரீ பீமாய நம: 

ஸர்வப்ராணிகளன்ன நியமனமாள்ப 'பீ'மனே' 

ஸர்வதா” நமோ ஸ்ரீம்‌ ஸ்ரீவேத வ்யாஸ அவதார 

ஸர்வதா: ப*க்தஜன ப*யனாம மாள்பி மத்ருகெ்‌ 
ஸர்வதா: ப'யக்ருத்‌ பமாஸ்த்ரோக்தி ப'யக்ருத்‌ பய நாஷன 


359 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


365. ஸ்ரீ ஸமயக்‌*ஞாய நம: 

ஸாது“வஸ்து கொடு“ வவ 'ஸமயக்‌ஞ நமோ எம்பெ”்‌ 
ஸாது” ப*க்தாபி£ஷ்ட யாவாக* கொடு“ வவவெந்த“ரிவி 
யதார்த்த” வஸ்துஸ்தி“தி இத்தா'கெ* மா ஸஹ அரிவி 
பரதவருஷ ஆயுஷ்யஞான ஸாத”ன கொடுவி 


366. ஸ்ரீ ஹவிர்ஹரியே நம: 

ஆஹ்வான மாடு“ வ ஸ்தோத்ர ஸுக*ஸாத*னவு எந்து” 
நீ ஸ்வீகரிஸுவி 'ஹவிர்ஹரி' நமோ யக்ஞ்த”ல்லி 
ஹவிஷ்ய பூஜாஸாத”ன விக்‌சன தோஷ களெது:நீ 
ஸர்வயக்ஞ பூஜாதி'க*ளு ஸ்தோத்ர ஸ்வீகரிஸுவி 


367. ஸ்ரீ ஸர்வலட்சண லக்ஷண்யாய நம: 

ஸர்வஜக”ஜ்ஜன்மாதி” கர்த்ருத்வாதி நின்ன லக்ஷணா 

தி* விக்ஞானவுள்ள ஸஜ்ஜனர விபேஷ ஆலோசன 

க்ரிய விஷய “ஸர்வலக்ஷண லக்ஷண்யனே' நமோ 
“அஜ பங்கராதி*பி£ர்‌ வித*ர்க்யலிங்க”: பா'க*வத 


368. ஸ்ரீ லட்சுமிபதே நம: 

ஜய ஜய ஜய ஐயது இந்த” ஜய மாப்‌ தா தி்‌ 

ஜயமபல ஸம்பத்துவந்த 'லட்சுமீவான்‌' ரமாபதே 
ஜயகோ*ஷதி*ந்த* நமோ எம்பெ* மஹைஸ்வர்யபூர்ண 
தோயஜாக்ஷனெ நீ க்ருபெயிந்த? நோள்பி ப'க்தரன்ன 


369. ஸ்ரீ ஸமிதிஞ்சயாய நம: 

அன்னதா“ன்யாதி்‌ வாஜாதி* போ'ஜ்யவஸ்து ஸம்ருத்‌“த“னு 
அனக” “ஸமிதிஞ்சயனே' நமோ பூர்ணகாமனே 

நின்ன ப*க்தர க்லேஷ நாஸறமாடு”வி மத்ருக'ள 

நீனு ஜயிஸுவி ஸதா” ஜயஜய ஜயஸ்மீல 


370. ஸ்ரீ விக்ஷராய நம: 

அவினாஸபமி அக'தூ“ர விக*தக்ஷர “விக்ஷர்‌ 
ஸர்வதா” நமோ எம்பெ:ப'க்தாபி'லாஷதா“தா 
யாவ வித” நாஸவு கொரதெயு பரிணாமாதிஃஒயு 
யாவ விகாரவு இல்லத்‌: பலபூர்ண லக்ஷ்மீஸ 


371. ஸ்ரீ ரோஹிதாய நம: 

ரக்தவர்ணனெ 'ரோஹிதனெ' நமோ எம்பெ* நினகெ” 
அதிவிமல பத்மனாப லோஹித வர்ணனு 
ப்ராக்ருதவிலக்ஷண ஸெளந்தர்யஸார ஸுரூபனு 


360 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வந்தே“வந்த்‌“ப ஸங்கர்ஷண நாராயண லக்ஷ்மீபதே 


372. ஸ்ரீ மார்க்‌“கா*ப நம: 

தன்னய ஸ்வரூப ப்ராப்திமாடி'ஸுவ “மார்க்க” நமோ 
ஆம்னாய ஸச்சாஸ்திர விசாரமாடி£ஸி அபரோக்ஷ 
ஞானவித்து தருவாய மோக்ஷப்ராப்தி ஆகோ“மார்க்க” 
வன்னு ஒத*கி£௫ஸுவி வ்யாஸ ஹயஸீர்ஷ கபில 


373. ஸ்ரீ ஹேதவே நம: 

து*$ஷ்டஜன ஸம்ஹாரகாரண ஹேது” நமோ எம்பெ” 
து“ஷ்டஜன ஸம்ஹார நின்ன ப'லானுக்ரஹ பிட்டு 
எஷ்டே யத்னிஸிதரு ஆக“து நின்ன பலவே ஹேது 
கிருஷ்ணானுக்‌“ரஹ பலவே கெளரவர நாற ஹேது 


374. ஸ்ரீ தா*மோத“ராய நம: 

ஸாத்ருக“ளிகெ்‌ வ்யதெ்‌ ஈவ ஸர்வதிளித” பிரம்மா 
தி தே£வதாந்தர்யாமி 'தா*மோத“ர' நமோ நினகெ” 
தாமோதர ப்ரளயோத”* விஹாரியு தா£னஸீலர்கா” 
னந்த ஈவ இந்தி“ரியஜித்‌ முனிப“க்த ப்ரியஸேவ்ய 


375. ஸ்ரீ ஸ்ஹாய நம: 

யக்ஞ யஜமானன மத்ருக'ளவேக* ஸஹிஸி 
ஜயிஸி பாலிப ஸஹ நமோ நீ ஸு்ஹனஸமீல 
யக்ஞ பூஜாதி*மாள்பர மத்ருக'ளிஷ்டே பலவ 
ப்ரயோகி*ஸிதரு அதன்ன தடெ£க'ட்டுவிநீ விர 


376. ஸ்ரீ மஹித*ராய நம: 

மஹிபூ மி பூ த£ரனு 'மஹீத'ர' நமோ எம்பெ” 
மஹிபி“ரம்மாதி”க“ள தாரகாஸ்ரயாந்தர்க”தனு 
மஹிபி“ரம்மாண்டா“தி” ஸர்வாதா“ர மஹாகூர்ம விஷ்ணு 
மஹாஞானவனு த்‌'யானஸ்ரீலர்க்கெ்‌ ஸஎ௦ுக“த” ராம 


377. ஸ்ரீ மஹாபா“கா'ய நம: 

மாஹாத்ம்ய வர்ணிஸலஸக்ய அதிமயவாகி'ஹ 
“மஹாபா“க* நமோ பூர்ண ஷட்கு*ணைஸ்வர்ய ப'க*வான்‌ 

மஹாபா“க: ஸூர்யனொள்‌ ந்‌ மத்‌'யவர்த்தி நாராயண 

மஹாபா”“க: ப்‌*ரம்மாதி* தேஜஸ்வி அந்தர்க“தனு ஸ்ரீ 


378. ஸ்ரீ வேக*வதே நம: 
வேத மொத்‌லாத ஸதா£க*மோக்த கு£ணப்ரவாஹ 


361 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வந்த வேக“வான்‌ நமோ க“ஜரக்ஷக வேக*வந்த 
அதிவேக“வுள்ள ஹய வாஜி அர்வ அஸ்வ இந்த” 
குது“-ரெக“ளிகெ்‌ வேக“ கொடு“ வவ ஹயக்ரீவ 


379. ஸ்ரீ அமிதாமனாய நம: 

விபேஷக்ஞான ப்ராபக 'அமிதாறனனே' நமோ 
விபேஷஞான பிம்பாாபரோக்ஷஞான கொடு”வி நீ 
விஷேஷ விலக்ஷண ஸ்ரேஷ்ட அதிமய ஆனந்த” 
ஸறாஸ்வததி்‌ அனுப*“விஸுவவனு ஸுகபூர்ண 


380. ஸ்ரீ உத்‌ ப*வக்ஷோபணாய நம: 

ஜன்மாதி” க்லேற நாயக (உத்‌ ப'வக்ஷோபண' நமோ 
அனிமித்தப”க்தி ம்ரவணாதி “ஜன்ய நிஸ்சித ஸத்‌ 
ஞானிகெ” அபரோக்ஷவித்து பைவல ப்ரக்ருதிய 
பந்த” நீகி£ஸி மோக்ஷவீவி க்லேற நாற எருக“தா” 


381. ஸ்ரீ தேவாய நம: 

கொடு“வி அப்‌ஷ்டகள தேவ” நமோ நமோ எம்பெ” 
கொடு வ முக்ய கர்த்ருத்வதி”ம்‌ தே” தா“த்ருத்வ லக்ஷண வ 
ம்ரேஷ்டவரணீய அம்ருதத்வ தா“த்ருத்வ ஸ்வாமித்வ 
இஷ்டத“க்ஞானஸுக: க்ரீடா'வான்‌ தேவ ஸ்ரீபதியே 


382. ஸ்ரீ க'ர்ப்பாயநம: 
ஜக“ஸ்ருஷ்ட்யாதி” நிர்வாண ப்ரேரண இந்தா” ஞானத” 
த்வத்‌“க“ர்ப்பா'தி“ட்டுகொண்டி“ஹ 'ஸ்ரீக“ர்ப்ப்‌” நமோ நினகெ” 
பா*க*வத 'ஸது”“த்‌“ப*வஸ்தா“£ன நிரோத்‌ லீலயா 
க்‌. ருஹீத பக்தித்ருதியாய” எந்தி*ஹுது” ஸ்ரீக“ர்ப்ப்‌ 
383. ஸ்ரீ பரமேஸ்வராய நம: 
பாரமார்த்தி“க ஜக”ஜ்ஜன்மாதி” கர்தனாத”* 

“பரமேற்வரனே' நமோ ஸர்வேய்வர ஸர்வஸ்வாமி 
ஸுரக்ஷிப ஸ்வதந்த்ர ஸ்வாமி ப மத்து ரமேஸ்வர்‌ 
பரமேஸ்வர பரம எந்த“ரெ ஸர்வோத்தமனு ஈஸ்வரனு 


384. ஸ்ரீ கரணாய நம: 

ஸுர்யாக்‌*னி தத்வேற மொத“லாத்‌ தே'வதெகளிகெ” 
ஸக்ஞான கொடு”“வந்த “கரணம்‌” நமோ நமஸ்துப்‌*யம்‌ 
ஸ்ரீவ்யாஸ ஹம்ஸாதி“ரூப ஞானஸுக”ப்ரகாறவான்‌ 
தோயஜாஸனாகி*க“ளிகெ்‌ ஞானோபதே“றகனு 


362 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


385. ஸ்ரீ காரணாய நம: 

ஸுவனத்ரய மந்த்ர ஸப்‌“த“க“ளிகெ்‌ ஆஸ்ரயனு 
ஸ்ரீவரனெ 'காரணம்‌' நமோ நமோ நமஸ்துப்‌*பம்‌ 
காவகருணியெ மதோத்தர ஷோட“ஷ வருஷ 
ஸவனத்ரய ஜகதா£தி* ஸர்வகாரண நீனே 


386. ஸ்ரீ கர்த்ரே நம: 

ஸ்வதந்த்ர கர்த்ருத்வயத்தனாகி“ர௬வி 'கர்தா' நமோ 
மோதசசின்மய நீனு ஆனந்தோ“த்‌“ரேக்த லீலெயிந்த” 
கர்த்ரு நீ அபி'மான ப்ரயோஜன காமரஹித 

ப்‌ ரமகாம அபி*மானியுக்‌ ஜீவனகர்த நீனு 


387. ஸ்ரீ விகர்த்ரே நம: 

விஷேஷ பூலதேஜஸ்கர்த 'விகர்தா' நமோ எம்பெ” 
அஸ்வதந்த்ர ஜீவனந்தர்க'த நீனு தத்தத்யோக்‌*ய 
மனஸ்ஸரிது விவிதா“க்ரியா மாடி” மாடி'ஸுவி 

லேஸறவு வைஷம்ய நைர்க்‌*ருண்ய ஸ்வப்ரயோஜன இல்ல 


388. ஸ்ரீ கஹனாய நம: 

“கோ” குது*ரெ மொத*லாத£வ தேஜோவீர ப“லாதி” 
ப்ராபகனு ஆஸ்ரயனு 'க*ஹன'” நமோ நினகெ' 
ஸுக“போ“க” தேஜஸ்‌ ஓஜஸ்‌ ஆயதனனாகி:ருவி 
கோ'க'ளு மொத:லாத:ப்ராணிக:ளிகெ” க்ஷேமதா'ம 


389. ஸ்ரீ க 'ஹாய நம: 

கு“ப்தவாகி“ருவந்த* ‘குஹ நமோ நமோ நினகெ” 

அந்தஸ்த*னாகி£த்‌*து* காணதெ”க்ருதி நடெ'ஸுவி 

அதிஷ்டான ஸு] நரரு அரியத்‌: சர்யனு 
“தே“ஹினாம்‌ மந்த த்‌*ருவாய அனுபலப்‌“யனே' 


390. ஸ்ரீ வயவஸாயாய நம: 

புஷ்டப£வ மொதலாத* லோகபாலரு ஸர்வத” 
உபஜீவ்ய விஷயக”“ள நிஸ்சயாஸற்ரயனாத” 

ஸ்ரீம்‌ 'வ்யவஸாய' நமோ அஸங்தி“த்தன போஷகனே 
காபாடு“வநிஸ்சயாஸ்ரய ஸமிம்ஸராமார நமஸ்தே 


391. ஸ்ரீ வயவஸ்தா“னாய நம: 

இந்த்‌*ராதி'க*ளிகெ* அவரவர ஸ்தா*னவிஷய 

ஒத“கி'ஸி கொடு“வ வ்யவஸ்தாசன' நமோ நினகெ” 
பூ*ஸ்திதர ஜாக்‌“ரத்‌ ஸ்வப்ன ஸுஷுப்த்யாதி* அவஸ்தெ“க“ள 


363 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


முத“லீலெயிம்‌ நியமிஸுவி ஏகப*ஹுரூப 


392. ஸ்ரீ ஸம்ஸ்தா“னாய நம: 

இந்தி“ரியாபி“மானி தே£வர்களொளந்தர்க“தனாகி” 
இத்‌“து” ஆ ஆ கே“வதெக“ள நியமிஸி அவர்க”“ளிம்‌ 
நியத க்ரியா மாடி'ஸுவ 'ஸம்ஸ்தானனே' நமோ 
எந்து“ப்‌*ருஹதா“ரண்யகதி* ஸ்ருதி ப்ரஸித்‌*த* ஈஸ 


393. ஸ்ரீ ஸ்தா”னதா ய நம: 

வாகா“தி: இந்தி“ரியாபி' மானி தே£வதெக:ள்கெ்‌: நின்ன 
வக்த்ராதி'ஸ்தாசனகள கொட்டிருவி நீ 'ஸ்தா*னத” 
பா£கி* ஸபிர நமோ எம்பெ” நின்னிந்த்‌*ரியாது*த்பன்ன 
ராகி* ஆ ஆ நின்னிந்த்‌ ரிய ஆஸ்ரய ஹொந்து திஹரு 


394. ஸ்ரீ த்‌ ருவாய நம: 

நிஸ்சலனாத*வ நீனு 'த்‌'நுவனெந்தெ“னிபி' நமோ 
நீ சலிஸதெ்‌ ஸர்வதே*மகாலதி* வ்யாபிஸிஹி 
குஜல தேஜவாயு க“ம்‌ மன அஹம்‌ மஹதா”தி* 
அசர அசரத'லி ஸ்தி“ரஸ்தா*யி ஸத்தாதி'தா'த 


395. ஸ்ரீ பரர்த்‌“த*யே நம: 

கோ£குது'ரெ மொத:லாது“வுக“ள ஸம்ருத்‌தி* ஈவி 
ஸ்ரீகர 'பரர்த்‌“தி” நமோ நமோ எம்பெ* ஸதா பூர்ண 
பே“கா“த்‌“த*வக“ளனு கொட்டு வ்ருத்‌*தி£மாடி'ஸுவிநீ 
அகி*ளேஷ மஹேலஸ்வர்ய பூர்ண நீ ஸெளபா“க்‌*பதா“த 


396. ஸ்ரீ பரமாய நம: 

ஐராதி'ரஹிதராகி'ஹ நின்ன ஸ்வரூப ஞான 
இருவ ந்‌ பரம்‌ நமோ எம்பெ“ஸதா்‌ தோ£ஷரஹித 
த*ரணதேவி ஸம்பா'ஷிஸித கொரவஞ்சிரூப 
ஜராயுத'வல்ல லோகவிடம்பசன சின்மாத்ரவு 


397. ஸ்ரீ ஸ்பஷ்டாய நம: 

யக்‌“ஞதி” அபி"வ்யக்தனாகு“வ 'ஸ்பஷ்ட்‌ நமோ எம்பெ” 
யக்ஞபூஜா ஸ்தோத்ர ஸவைராக்‌ய ஞானயுக்‌ பக்தி 
சர்யக்கெ மெச்சி ஸ்வேச்செயலி வ்யக்தவாகு வி மனு 
யக்ஞ நாம ஈறன்ன ஸ்துஸிஸெ பரந்து” ரக்ஷிஸித” 


398. ஸ்ரீ துஷ்டாய நம: 
ஸர்வதா” ஆனந்த” அனுப'வபமாலி “துஷ்ட” நமோ 


364 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நிர்வ்யாஜ ப*க்தியலி ஸ்துதிஸி பூஜிதரல்லி 
தேவ நீ ஸந்தோஷனாகி” அனுக்‌“ரஹ ஒத*கு“வி 
ஸேவெ பசக்திய மெச்சி ஹனுமகா:லிங்க“ன இத்தி 


399. ஸ்ரீ புஷ்டாய நம: 

ப்‌லாதி“க்‌ளிந்த்‌ பூர்ணஸ்வரூபநீ புஷ்ட' நமோ 
ப்‌லானந்தா”தி“க“ள்‌ புஷ்டி ஸர்வாவதாரதி்‌ ஸமா 
ஜ்வலிஸுதி ஸூர்யமண்ட “ல மத்‌“யெ ஸ்ரீ நாராயண 
பலமூர்த்தி வாயு ஸரஸ்வதியிந்த* ஸம்ஸ்துத்யனு 


400. ஸ்ரீ மாஈபே'க்ஷணாய நம: 

தே“வாகி“க“ளல்லியு ப் திஹதவாக“த* ஆக்ஞெ 
யாவாக*லுவுள்ள 'று௩பே'க்ஷண' நமோ நமோ எம்பெ'்‌ 
ஐஷ்வர்யஸமீல கமலாயதேக்ஷண ஸுபபுபதா்‌ 
ஸுர்வஸெளபா“க்‌*ப ஆயுராரோக்‌ய ப*க்த்யாதி'க*ளீவி 


கு ரக மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
'ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌” ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌து* அர்ப்பிதவு ப்ரீதனாகோ” | ப 


|| ஐந்தாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 


KKK 


ஆறாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக” ஸுகு'ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ப விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


401. ஸ்ரீ ராமாய நம: 

அமித பலரூபனெ ராம” நமோ நமோ எம்பெ” 
ரமாதே*வி ஸ்தாரமண ஸ்ரீராம பத்ர பாஹி 
அமல பூர்ணானந்த* லோகரமண ராமசந்த்ர 
ரமதீ ரமயதீ ஹனுமதா“தி்‌ ப'க்தஸேவ்ய 


402. ஸ்ரீ விராமாய நம: 
ம்ரேஷ்ட அக்‌*ன்யாதி* தேஃவஸ்வாமியே 'விராம' நமோ 


365 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்ரேஷ்டதம ஸர்வக்ஞ எ௦ுக“பூர்ண அனக*ரமா 
ஆஸ்லிஷ்டனு நீ ப்லானந்த” ஸக்ஞான பூர்ணராம 
கட்டிஸி ஸேதுவ யுத்‌ 'த* மாடி” ராவணனன்ன கொந்தி” 


403. ஸ்ரீ விரஜாய நம: 

நிஷ்பாப நிர்தோ£ஷ 'விரஜ' நமோ நமோ நினகெ” 
ப்ராக்ருத கு-ணத்ரயக”ளிந்‌“த நீனு நிஸ்ப்ருஹனு 
ஸூஃபைவித்ர விக்ஞான ஜஸ்வர்ய உத்தமத்வதி” “வி்‌ 
ஸுபூர்ண ப'லானந்த“த்வ ர' அனகசத்வதி்‌ம்‌ ஜ்‌ 


404. ஸ்ரீ மார்க்கா'ய நம: 

ப்ரதிபாத்‌*பனாகி”ருவி போத்‌*யவேதசக”ளிம்‌ “மார்க்க” 
ஸதா” நமோ ஜ்யோதிர்மய ஸுத*ர்ஸன சக்ரதா“ரி 
மோத பூல சித்‌*ரூப ஸிம்ஹவத்‌ முக“ப்ரகட 
ஸாது“ப'க்தஜன பால தேஃவரிஷி ஸுரஸ்துத்ய 


405. ஸ்ரீ நீயாய நம: 

ஸாது“ப'க்த ஜனருக“ளிம்‌ ப்ராப்தனாகு“வ நீனு' 

ஸதா” நமோ தேவரிஷி மனுஷோத்தமாதி” வந்த்‌'ய 
முக்தி யோக்‌“ ப ஸஜனர ஸமூஹக்கெ ஸாது£க்‌ஞான 
போ ”தி£ஸி கைவல்யபத”்‌ தோர்வ ஸ்ரீவாஸாதி“ரூப 


406. ஸ்ரீ நயாய நம: 

த்‌*ரவ்யத*ன ப்ராப்திமாள்ப ஒளதா“ர்ய கு“ண நிதியே 
“நய: நமோ வித்த ஞானப£க்தி ஆயுராரோக்‌“யதா: 

த்‌*ரவ்யத*ன மதா“ந்த'னாக“தெ்‌ என்னிம்‌ ஸத்ஸாத*ன 

த*யதி* மாடி*£ஸி ப்ரீதனாகோ: வாய்வந்தஸ்த? ஸ்ரீ 


407. ஸ்ரீ அனயாய நம: 

“அனயனெந்தெனிஸுவி” நீ சேஷ்டாப்ராபக நமோ 
அன்யராரிந்த*லு சேஷ்டிதனல்ல நீனே ஸ்வதந்த்ரனு 
அன எந்தெசனிஸுவ வாயு நியம்யனு நின்னிந்த” 
ஆனந்தோ”த்‌“ரேகதி” மாடி'ஸுவி ஸர்வஜகச்சேஷ்டா 


408. ஸ்ரீ விராய நம: 

ஜகத்ஸர்வவ காபாடு“வுத“ரல்லி ஸமரஹித 
ஏகோத்தம நீ 'வீர' ஸ்ரீபதியே நமோ நினகெ” 
ரக்கஸ பன்னக” க*ர௬ட* தை“த்யவாரண ஸிம்ஹ 
உக்‌*ரப்‌ல வீரராகவ நாரஸிம்ஹ மாம்‌ பாஹி 


366 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


409. ஸ்ரீ மக்திமதாம்‌ ஸ்ரேஷ்டாய நம: 

ஸ்த*வனாதி” ஸக்திமந்தரலி ங்ரேஷ்டதம நீனு 

ஸர்வே 'ஸக்திமதாம்‌ ங்ரேஷ்டனே நமோ நமஸ்துப்யம்‌ 
ஸர்வஸச்சக்தி பூர்ண நீ தத்ர தத்ர ஸ்தி*தோ விஷ்ணு: 
ஸத்தச்சக்து ப்ரபோ“த'யன்‌' எந்து“ நிர்ணய இஹுது: 


410. ஸ்ரீ தீர்மாய நம: 

த*ன ரத்னாதிக“ளன்னு யஜமானனல்லி இட்டு 
நீனு ஒத*கு“வி 'த*ர்மனே' நமோ எம்பெ: நினகெ” 
நீனேவெ ஸர்வதா“ரகனாகி:ரவுத*ரிம்‌ தூர்ம 
நெந்தெ“னிபி மனன தாரண ஸ்ரீலக“ள ஒலிவி 


411. ஸ்ரீ தர்மவிவே நம: 

பூ*ஹுபூஹு அபீ£'ஷ்டவ ஒத“கிளஎ௦வி த*ர்மவித்‌ 
அஹா்னிஸ்மி நமோ நினகெ: உதார ஸ்ரீநிதி£யே 
மஹார்ஹ நீ ஸர்வவேத” த*ர்மபூர்ண திளித“வ 
மஹாபச்க்த த*ர்மசாரிகொ£லிது* த*ர்பரனவீவி 


412. ஸ்ரீ உத்தமாய நம: 

உத்க்ருஷ்டதமனாத்‌'த "ரிந்த உத்தமனு' எந்தெ னிபி 
முகி'து* கர நமோ எம்பெ்‌ ஸ்ரீகர நாராயண 
பக்ராதி'கு*த்தமனு பமிவ பமிவகு“த்தம வாயு 
வாயுகு*த்தம ஸ்ரீ ஸ்ரீபதிகெ* உத்தமரு இல்ல 


413. ஸ்ர வைகுண்டா“ய நம: 

யாவ ப்ரகாரத*லு விக்‌*னப்ரதிபந்த*கக'ளு 

யாவாக”லு எல்லு இல்லத” கதி உள்ளவ நீனு 
ஸ்ர்வரனே 'வைகுண்ட“னே' நமோ நினகெ: விகுண்ட 
தே விஸுத நிர்தோ 'ஷ நித்ய ஆனந்த” நிலயனு 


414. ஸ்ரீ புருஷாய நம: 

ஸோமரஸ ப*ஹுவாகி* அர்ப்பிதவ ஹொரந்து'வவ 

ஸ்ர மனோஹர புருஷ' நமோ ஸம்பூர்ண ஜஸ்வர்ய 
க்ஷேமபாத்ருத்வதி' பு' ஆனந்த பூர்ணவத்வதி” ௬ ' 
ஷட்‌“ மஹா ஜங்வர்யத்வதி ஷூ எந்து“நீ பிரஸித்‌“த' 
415. ஸ்ரீ பராணாய நம: 

ஸயத்ருப்ராண அபஹர மாடு'வியோ ப்ராண” நமோ 
ஸுத்ராத நீனெந்து” ௬த்‌*ராதி* தே“வர்க*ஞ பே'ட*லு 
க்ஷிப்ரத'லேவெ மத்ருப்ராணகளன்ன கொள்ளுவி நீ 


367 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


முக்தாமுக்தர ப்ரக்ருஷ்ட சேஷ்டகனு ப்ராண நாம 


416. ்ரீப்ராணதா'ய நம: 

விவித*வாகி*ஹ ஜன்ம நிவாரக 'ப்ராணதூனே' 
ஸர்வதா? நமோ நினகெ்‌ போகாதி* கஷ்டனாறகனே 
ஸர்வதா” ஸம்பூர்ண ஞான ஆனந்தா“தி” ப்ரக்ருஷ்ட நீ 
ஸர்வபச்க்தருக*ளிகெ* ப்ராணகொட்டு ஸந்தெயிஸுவி 


417. ஸ்ரீ பரணவாய நம: 

ப்ரக்ருஷ்ட பலானந்தோ“த்பாத”கனே ப்ரணவ” நமோ 
ப்ரக்ருஷ்டத்வதி்‌ம்‌ ப்ர ஸுகப*லசேஷ்டகத்வதிம்‌ ண்‌ 
உத்க்ருஷ்ட நிர்தோ£ஷ ஞானபூர்ணத்வதி”“ந்த“லி “வ்‌ 

ஈ ரீதி அபேஷ கு“ணதா“ர ப்ரணவனு ஸ்ரீ 


418. ஸ்ரீ பருத*வே நம: 

பக்த அர்பித ஹவிஸ்ஸலி ப்ரஸன்ன மன 

ஸந்த்ருப்த ப்ருது' நமோ ஈ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸோ நீனு 
ப“க்தக்ருத த்வத்ப்ரிய ஸ்துதி பூஜா யக்ஞ ஹவிஸ்‌ 
ஹிததி* நீ கொண்டொ'லிவிப்ரக்‌”யாத கருணாம்பு*தே” 


419. ஸ்ர ஹிரண்யக*“ர்ப்பா*ய நம: 

ஹிதரூப மொதலாத* விஷயக“ள க்‌“ரஹிப 
நேத்ராதீ'ந்த்‌*ரியதா£த “'ஹிரண்யகர்ப்ப்னே' நமோ எம்பெ்‌ 
ஜாதரூபாத்மகவு பி“ரம்மாண்டக“ர்ப'னு நீனு 

ஹிதகர ஸுரமணீப ஸெளந்தர்யஸார சார்வாங்க” 


420. ஸ்ரீ மத்ருக்‌*னாய நம: 

ஸ்ரேயஸ்ஸாதூனவாகி* உபயோக: மாட“லு அர்ஹ 
த்‌*ரவ்யாதி'க*ளொத“கி£ஸுவ 'ஸத்ருக்‌ன' நமோ எம்பெ்‌ 
தோயஜாக்ஷ ஸத்ருக்‌“ன தா£ரித்‌'ராதி* நாறகனெ 
காயீந்த்‌ “ரிய தோஷ பரிஹரிஸி ஸாத*னகெயிஸோ 


421. ஸ்ரீ வ்யாப்தாய நம: 

வ்யாப்தனாகி:ருவி ஜக“த்‌“ரக்ஷணெ மாட“லிகெ நீ 
“வ்யாப்தனெம்ப* நாமதி்‌ கரெஸிகொம்பின விஷ்ணோ நமோ 

வ்யாப்தனாகி:ருவி ஜக“த்‌“தா“ரண மாட ”லிக்காகி: 

ஆப்தகாம நிரபேக்ஷ நிர்லிப்த அவிகாரனு 


422. ஸ்ரீ வாயுவே நம: 
ஜக*தம்ஸ்தி*தனாகி்‌ ஆனந்த்‌ ஒத“கிஃள௦வி 


368 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஜக“த்ரக்ஷண மாள்ப 'வாயு' நமோ நமோ நினகெ” 
அக்‌“ம்ய ஸ்ரேஷ்டபூல ஞானாதி: கு“ண நிதியே நீ 
ஜக“த்ராண மோக்ஷப்ரத”: பிரப'ஞ்சனாந்தஸ்த” ஸ்ரீ 


423. ஸ்ரீ அதோ*க்ஷஜாய நம: 

ப£க்ஷனிப ஜக”த்தன்னு அத*:ஸ்தா”பன மாள்பி நீ 
அக்ஷரனு அன்னாதி”* ஜயஸ்ரீல ஸ்ரீ அதோ”“க்ஷஜ' 
ரக்ஷிஸுதி ஸர்வதா“ நமோ எம்பெ”க்ருதக்‌“ஞதெயிம்‌ 
அக்ஷய ஸஞ்ஞாத்யகி“ள கு“ணநிதி” அனக” 


424. ஸ்ரீ ௬ுதவே நம: 

அன்ய ப்ரேரக புருஷ யாரு இல்லவு எம்பு*வ 
ஞானக்கெ விஷயவாகு“வ நீ 'ருது' நமஸ்துப்‌*பம்‌ 
ஞானிக'ள மோக்ஷ ஸாதூனத்வதி”“ம்‌ ருது எம்போ”“து* 
நீனே ஸ்வதந்த்ர ஸர்வவபமியு ஞானதா” ஸர்வக்ஞ 


425. ஸ்ரீ எுதர்ஷனாய நம: 

உத்தம ஞானத” யோக்‌*பாதி'காரிகெ” ஈவவ நீனு 
“ஸுதர்மன' நமோ ஸுஷ்டப்ரிய தூர்னனு நீனு 

எஸுதர்பபன பேோபன தூர்மன சக்ர அஸிதா“ரி 

தத்த கபில நரஸிம்ஹ ஹயாஸ்ய வ்யாஸ ஸ்ரீ 


426. ஸ்ரீ காலாய நம: 

அப£க்தருகள தான அஸ்வ மொத லாகி*ருவ 
ஸம்பத்து ச்சேதிஸுவவனு 'கால' நமோ நினகெ” 
நீ ப*ந்தி£ஸுவி ச்சேதி'ஸுவி து“ஷ்டர ஞான ஸம்பத்‌ 
நீ ப*க்தரிகெ* ஞான ஸுக“வன்னு ஈவி த*யதி” 


427. ஸ்ரீ பரமேஷ்டி*னே நம: 

நின்ன ப*க்தரு ஞானிகள மனெக”“எல்லிருவி 
ஞான பச்க்தியுத த*த்‌*யாதி*க*ளன்னு ஸ்வீகரிஸெ 
ஞான ப£க்தர ஹ்ருதபத'ல்லி தத்‌ ஆகாரத லி 
நீனித்‌“து” ஸ்வீகரிஸுவி 'பரமேஷ்டி” நமோ எம்பெ” 


428. ஸ்ரீ பரிக்‌“ரஹாய நம: 

நின்ன ப“க்தருக*ளன்னு மாத்ர நீ ஸ்வீகரிஸுவி 
க£ன த:யாளுவே பரிக்‌*ரஹனே' நமோ நினகெ” 
நின்ன ஸ்வாமித்வாதி* மஹாத்ம்ய அரிது நிரந்தர 
மன முட்டி ப'ஜிஸுவவரிகெ” மாத்ர காணுவி 


369 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


429. ஸ்ரீ உக்‌“ராய நம: 

ப்‌க்தர ஸுவாக்யகள ஸ்தோத்ரக*ள மேலனகெ 
ஸுஸ்தாசன ரூபனாகி“ஹ 'உக்‌“ர' நமோ நமோ எம்பெ்‌ 
ப*க்தரலி உச்சராகி*ஹ பி“ரம்ம ஈஷானாத்‌*யர்கெ” 
முத“வீவி உக்‌“ர நமோ உத்தமானந்த“மயனே 


430. ஸ்ரீ ஸம்வத்ஸராய நம: 

ப்ரீதியோக்‌*பஸுதனந்தெ ப்ரீதி பாத்ர ப*க்தரிகெ”்‌ 

நதி ஸிந்து” ஸம்யோஜனத”“ந்தெ ஸுக*“காரி நீனு 
ஆதுத”ரிம்‌ 'ஸம்வத்ஸர' எந்தெனிபி நமோ எம்பெ'்‌ 
வேதா”“தி“ப்ராப்ய ஸுகதா கால ஸம்வத்ஸர நியந்தா 


431. ஸ்ரீ தக்ஷாய நம: 

உத்தமத்‌“ ௬ட 'வாத' ர ௬ஜீகாத“ந்திருவ 
அதித்‌“ருட“னு நீ 'த*க்ஷனெந்தெனிபி' நமோ எம்பெ்‌ 
அதிபராக்ரமி நீனு க்ஷோணியலி த“ஸ்யுக“ள 

வதெ” மாள்பி ஸ்ரீக்‌'ரதி” ஜனார்த்‌“த'ன து“ர்கே“ா கல்கி 


432. ஸ்ரீ விஸ்ராமாய நம: 

ப்‌லஸாலி ஸத்ருகாள ஹிம்ஸக 'விஸ்ராம' நமோ 
எல்லோனு எந்தி“கு” லேஸவு ஸ்ரம நினகெ்‌ இல்ல 
ஸ்ரீல ப'க்தரிகெ்‌ ஸ்ரம பா“ரதெ“ மாடு“வி நீனு 
கலுஷ ஸைவக”“ள பா*தெ” களெவி ஸுக்ஞானவீவி 


433. ஸ்ரீ விஸ்வத”க்ஷிணாய நம: 

தே வாதி*க'ளல்லி ஸ்வேச்செயிந்த” ப்ரகடனாகு“வி 
“விங்வதக்ஷவிண” நமோ ஜகத்ஸ்ருஷ்ட்யாதி? ஸர்வத“லி 

தேவ நீ ஸமர்த்த* நினகெ்‌ ஸமரு அதி*க௬ 

யாவ கால தே“றத”ல்லு இல்ல ஸ்ரீபதி ஸர்வே 


434. ஸ்ரீ விஸ்தாராய நம: 

விஸ்த்ருதவாகி“ருவ பரர்ஹிகள்‌ யக்ஞத£லி வுள்ள 
“விஸ்தார' நமோ எம்பெ* யக்ஞ ஸாத*னஸ்வாமி யக்ஞ 

விஸ்த்ருதவாகி*ஹவு நின்னய யஸ்‌ லோகத' ல்லி 

ஸாது” ப*க்தபரிபால தைத்ய கலிஜன ஹந்தா 

435. ஸ்ரீ ஸ்தா“வராய நம: 

யுத்‌“த” ப்ரஸக்த ப'க்தரிகெ்‌ ப*லாதி“க“ள ஈவு 

த்ராதா ஸ்தாவர” நமோ பல வீர்ய தேஜாதி பூர்ண 

பத்மஜாண்ட “வ நிர்மிஸி தத*ந்தஸ்த* வஸ்துக“ள 


370 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உத்பாதி“ஸி ஆதா*ரனாகி*ருவி ஸத்தாதி தா“தா 


436. ஸ்ரீ ஸ்தா£ணவே நம: 

ப£க்தரிகெ்‌ ப*லாதி'க*ளன்ன கொட்டு பசக்தர்கள 
ப“தியல்லி இருவி நீ எஸ்தா“ணு' நமோ நமோ எம்பெ* 
ப'க்தவர ௬ுத்‌“ராந்தர்யாமித்வதி* ஸஹ நீ ஸ்தாணு 
எந்து* ஹேளுவரு ஸ்தாணு முக்‌“ யவாச்ய நீனே 


437. ஸ்ரீ ப்ரமாணாய நம: 

பத்ருக'ளிகெூ பஹு ஹெச்சு து'க்கப்ரத* ப்ரமாணம்‌ 
பிர பா'கி'நமோ எம்பெ: முர நரகாதி” ஹந்தா 

க்ரூர ஆதி” ஹிரண்யாக்ஷ மது* கைடபாதி£கள 

தரிதி்‌ பூ*த*ர ஹயாஸ்யாதிரூப ப*க்தபால 


438. ஸ்ரீ பீ'ஜாய நம: 

விஷேஷ: ப'க்தரிகெ்‌ ஸுக“வீவி பீஜம்‌” நமோ 
மத்ஸ்யாதி” ரூபதிம்‌ ஸத்யவ்ரத ஸுரவ்ருந்த*மனு 
கிஸோர கஷ்யப ஜாயா பி'ராம்ஹணரு விபீஷண 
யயேோத” பாண்டவ ஸத்‌ப*க்த த*ர்ம ஸுக”காரண 


439. ஸ்ர அவ்யயாய நம: 

நம்ம ரத“க*ளன்ன கஷ்டவில்லதெ” மத்ருக'ள 

ஸுமூஹ முந்தெ* நடெ“ஸுவ 'அவ்யயம்‌” நமோ எம்பெ” 
நம்ம தே'ஹரதா“ந்தஸ்த“னு விஷய ரூப பத்ரு 
நம்மன்ன பா“தி'ஸதெ: காய்வ பார்த்த*ஸாரதி” கிருஷ்ண 


440. ஸ்ரீ அர்த்தா“ய நம: 

ஹரித்‌*வேஷிக“ள ஸங்க“ப“ய நிவாரிப “அர்த்த” 

ஸரணு நமோ ஸாரணு ப'க்தரன்ன போஷிஸுவி 

பொரெதி: விப்‌£ஷணனன்ன ராவண ஸங்க*தி“ந்த” 
ஸுரைரன்ன பிரஹ்லாதூன்ன ஹரித்‌“ வேஷி தை“த்யனிந்த” 


441. ஸ்ரீ அனர்த்தா“ய நம: 

ப்ராணகளல்லி ஆத“ரதி* விஹாரமாள்ப முக்ய 

ப்ராணனன்ன ஞான அன்னாதி*யல்லி ப்ரவர்த்திஸுவ 
“அனர்த்த” நமோ வாயுதே“வர அஷ்ட அர்த்த” நீனே 

நீ அப'க்தரிகெ்‌ அர்த்த “ப்ரத னல்ல ப'க்தேஷ்டதா” 


442. ஸ்ரீ மஹாகோஷாய நம: 
மஹாதூ'ன ஸமூஹபூர்ண 'மஹாகோஷனே' நமோ 


371 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹா ஜ்யோகிர்மய ஆனந்த” ப“லாதி: பூர்ண 
மஹாலக்ஷ்மி மாயா ஜயாக்ருதி ஸப மாந்திதே“வி ஸேவ்ய 
மஹான்‌ அன்னமயாதி” ரூப 'ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌' 


443. ஸ்ரீ மஹாபோகா*ப நம: 

விபுல ஆனந்தமய ஸ்வரூப நீ ஸோமபான 

தி“ம்‌ புட்டுவ மஹாஸுக*போ*க* லீலானுப“விப 
ஸ்ரீபதே மஹாஸுக்‌“போ“க* நாம்னனே நமோ எம்பெ்‌ 
ஸுபூர்ணானந்த*த்வதிந்த* மஹாபோ“க”னு நீனேவெ 


444. ஸ்ரீ மஹாத”னாய நம: 

உரு உதா“ர தா'னதா“தா 1மஹாத'ன' நமஸ்தே 
வர ப'க்தரிகெ்‌ தெய்வி ஸம்பத்ப்ரதா'தனு புண்ய 
ஜாரிகெ” பபம* புத்ர தாரா தா'ன்ய த்‌ரவ்யாதி'கள 
ஹரிப்ரீசிஸாத*னோபியோக” த*ரனவன்ன ஈவி 


445. ஸ்ரீ அனிர்விண்ணாய நம: 

தோ£ஷோஜ்யுத ஸதா” நீ தோ£ஷக'ந்த*லேபவு இல்ல 
ஈஷத*பி ந்யூனதெ இல்லத” ஸர்வாங்க்‌ எஃுந்த“ர 
புஷ்கல சின்மய ஸாக்ஷாத்‌ மன்மத” மன்மத”: நீனு 
அஷோக ஷுக்ர 'அனிர்விண்ண'்‌ பூர்ணானந்த* நமஸ்தே 


446. ஸ்ரீ ஸ்த*விஷ்டாய நம: 

உத்தமோத்தமகு“த்தமனிகெ” உத்தமனு ஸர்வே 
அதிஸ்தூ“ல அப்ராக்ருத 'ஸ்த“விஷ்டனே' நமோ எம்பெ'்‌ 
சதுர்த*ஸ புவன அந்தர்ப*ஹிர்வ்யாப்த ஈபமனே 

வந்தே” ஸ்ரீகூர்ம ஸ்ரீவிஷ்ணு ஸ்ரீமிம்பபுமார புருஷ 


447. ஸ்ரீ பு'வே நம: 

ஸ்ரீ மனோஹர பரம ஏக ஈம ஸ்வதந்த்ரனு நீ 

அமல உரு ஸச்சக்தி ஸத்தாவந்த 'பூ*” நமஸ்தே 

ஸ்ரீ மத்து பி*ரம்மமிவாதி* ஸர்வரு நின்னாதீசனரு 

கூர்ம விஷ்ணு மிம்ஸமுமார ஸர்வாதா”ர ஸாங்வத்பூர்ண 


448. ஸ்ரீ த*ர்மயூபாய நம: 

ஸோம ஸம்ஸார்க்க“தி“ம்‌ ஸ்வீகரிஸி பானமாள்பி யோக” 
க்ஷேமாதி* ஸம்ரக்ஷணெ மாள்ப 'த£ர்மயூப' நமஸ்தே 
தூர்மஸ்தா“பக தா*ரக ப*க்தமனத ல்லி நிந்து 
தூர்மஸமாத'ன கெயிஸி யக்ஞபூஜெ கொம்பெ: பலதா: 


372 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கு“ர௬ுக“ மத்‌“வக' ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌£தி* ஸர்வகர்த்த 
'ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ” | ப 


|| ஆறாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து| | 


XXX 


ஏழாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* ஸுகு£ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ப விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


449. ஸ்ரீ மஹாமகா“ய நம: 

மஹாஹிம்ஸெ மாடு“வவர்க*ளன்னு ஸீளுவவனு 
*மஹாமக” நமோ எம்பெ: த£ர்மக்கு யக்ஞக்கு ஸ்வாமி 

மஹாமுனி யக்ஞ்ஹிம்ஸக தாடக ஸுபா*ஹுவ 

மஹா அஸுர கேபி பகாதி“க“ளன்ன முரிதி்‌ 


450. ஸ்ரீ நக்ஷத்ரனேமினே நம: 

நக்ஷத்ர எந்த*ரெ அனஷ்வர அனஷ்வரகர்மா 
“நக்ஷத்ரனேமி' நீமாடூு“வி நமோ எம்பெ்‌ நினகெ” 

நக்ஷத்ர ஜ்யோதிஸ்சக்ர ஆதார ஈஷ பமிம்ஸராமார 

நக்ஷத்ர நாறரஹித ப*க்தர்க்கெ* ஸ்வாமி ஆதார 


451. ஸ்ரீ நக்ஷத்ரிணே நம: 

ஆபா“தி“த கர்மவுள்ள நக்ஷத்ர” நமோ நினகெ” 
பாபபுண்ய கர்மகாரி பூ*£ஜனர வோலு அல்ல 

ஸ்ரீப நீ ஸத்யஸங்கல்ப ஆபா“தி'த ஸர்வகர்தா 
தீ'ப்த ரவி ஸோம தாராதி'க“ளிகெ்‌ ஆஸ்ரயனு 


452. ஸ்ரீ க்ஷமாய நம: 

ஸமர்த்தசனாகிரவி நீ ' க்ஷம' நமோ நமோ எம்பெ” 
ஸமரு அதிகரு எல்லு எந்தி'கு* இல்லவந்தா” 

ஸ்மார்த்த” நீனேவெ ஸர்வகார்ய த*க்ஷனாகி:ருவி 
ஸம்யக்‌ பூர்ண ஐஸ்வர்ய ஸ்ரீயறஸ்‌ வைராக்‌*ய ஞான வீய 


373 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


453. ஸ்ரீ கஷமாய நம: 

கோ: நிரோத*ன சே”தி£௫ஸுவவனு நீ 'க்ஷாம' நமோ 
ஸ்வர்ணாக்ஷ ஆதிதை“த்யன்ன கொந்கதி: பூமி உத்‌*த*ரனே 
க்ஷோணிதா”“னி நீ பலிய நூகி நாக ஸக்ரகி£த்தி 

கிருஷ்ண வராஹ வடு வேதோ”“த்‌“த“ர மத்ஸ்ய ஹயாஸ்ய 


454. ஸ்ரீ ஸமீஹனாய நம: 

செந்தா“கி“ ப*க்தர அபீ*ஷ்ட பூர்ண மாடு“வ சேஷ்டா 

வந்தனு 'ஸமீஹன' நமோ நமோ எம்பெ:நினகெ” 
சேதனாசேதன ஸர்வத்ர இத்து க்ருதிமாடி'ஸி 

ப“க்தக்ருத்‌ பூஜேகொ”லிது* மோக்ஷஸ்தா“னக்கெ வொய்யுவி 


455. ஸ்ரீ யக்ஞ இஜ்யாய நம: 

யக்‌“ஞத”“லி பூஜ்ய நீனு (யக்‌“ஞ இஜ்ய' நமோ எம்பெ” 
யக்‌“ ஞ போக்தா ஆது“த“ரிம்‌ யக்‌'ஞ நீனு யக்‌*ஞத லி 
பூஜ்யனாது£த*ரிம்‌ இஜ்ய நீனு யஜனீயப 

யக்‌“ஞ்கர்தா யக்‌“ஞகாரக நின்ன ப்ரீதிகெ்‌ யக்‌“ஞ 


456. ஸ்ரீ மஹேஜ்யாய நம: 

ப*க்தரனு மஹாபராதி*யாத“ர காபாடு“வ 

மத்து அபராதி* அப'க்தரன்னு நீ த்யஜிஸுவி 

ப£க்தேஷ்ட 'மஹேஜ்ய' நமோ ஸ்ரீ மத்து பிரம்மாதி: பூஜ்ய 
பூதேவி ஸ்ரீதே'வி ஸமேத நாராயண வராஹ 


457. ஸ்ரீ க்ரதவே நம: 

ப*க்தரிகெ” எக்‌ ஒத*கி'ஸுவ 'க்ரதவே' நமோ 
ஜக“த்ஸ்ருஷ்டி பாலனாதி£கள கர்தா சேஷ்டகனு 
ஸ்ரீகரனெ நீ பூர்ணக்ஞானாத்மா ஆது“த“ரிம்‌ க்ரது 
அகளங்க ஸஎுகை“சித்‌ ப்ர காறமய ப”க்தத்ராதா 


458. ஸ்ரீ ஸத்ராய நம: 

பூர்ணாயுஷ்யவ ஒத*கி'ஸி ஈவ 'ஸத்ராம்‌' நமோ 
ஹனும மார்க்கண்டேய பலி விபீஷணாஷவத்தாம 
இன்னு பஹு மஹாத்மரிகெ” சிரமாயுஷ்யவித்தி 
நின்ன ப'க்தர்கெ்‌ ஆயுஷ்யவீருத்‌“தி' மாள்பி கருணாளோ 


459. ஸ்ரீ ஸதாங்க*தயே நம: 

ஸாது” ஸஜ்‌ஜனரிகெ” தான கொடுவுக*ரல்லி நீ 
பு*த்‌“தி*வுள்ளவ 'ஸதாங்க“தி' நமோ நமோ நினகெ” 
ஹே த:யாநிதே” மாதவனே நீ ஞானிபசக்க ப்ராப்ய 


374 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸதா'£க*ம ஹொகளுத்தெ ஸூரிப்ராப்ய ஸூர்யனெந்து'்‌ 


460. ஸ்ரீ ஸர்வத*ர்பபமினே நம: 

ப'க்தருக*ளிகென? தா*னகொடு“வத“க்கோஸ்கர நீ 
ஸர்வத்‌“ரவ்ய இட்டுகொண்டி ரவி 'ஸர்வத“ர்பமி' நமோ 
இந்து ரவி மங்க”நிதி* பத்‌"மநிதி” த்‌*ரவ்யதூன 
ப்ரதூகைக*ஞுள்ளவ ஸ்ரீ ஹ்ரீ யுக்‌ ஸ்ரீகர விபஸ்த” 


461. ஸ்ரீ விமுக்தாத்மனே நம: 

விஷேஷ லாபயுக்‌ த்‌“ரவ்யப்ரத*'விமுக்தாத்மா' நமோ 
ஸ்ரீயன பூஜாதி” ஸேவெகு* ஹரிப'க்த ஸேவெகு” 
விஷேஷ” உபயோக: லாப' மோக்ஷ ஸாத'னவு 
விஷஸோஷஸுக: முக்தரிகெ்‌ ஸ்வாமியு விமுக்தாத்மா 


462. ஸ்ரீ ஸுர்வக்‌“ஞாய நம: 

ஸர்வக்‌“ஞானவுள்ளந்தா” “ஸர்வக்‌ஞ நமோ நமோ எம்பெ்‌ 
ஸர்வகால ஸர்வதே“ ஸர்வ விஷய ஞானவு 
ஸர்வஸம்பூர்ணதி” அனாலோசனெயு நினகு*ண்டு 
ஸ்வதந்த்ரதி* ஞானியு க்ஞ ஸர்வவஸ்துக்ஞ ஸர்வக்ஞ 


463. ஸ்ரீ ஞானாய நம: 

ஸர்வக்‌“ஞராத” பி*ரம்மாதி'க*ள சேஷ்டகனு ஞானம்‌” 
ஸர்வதா நமோ நினகெ: ஸக்ஞானாகி“க“ள்‌ தேஹிமே 
ஸ்ரவணாதி'ஜ ஞானவொதசகி* அபரோக்ஷ்வித்து 
ஸர்வத“லி நீ இஷ்டஞான ஜ்வலிஸி பாலிஸுவி 


464. ஸ்ரீ உத்தமாய நம: 

உக்க்ருஷ்டஸ்ரேயஸ்ஸு ஒத*கி*௫ஸி கொடு“வந்தவனு 
“உத்தமம்‌” நமோ நமோ நமோ எம்பெ:ஸ்ரீ ரீனிவாஸ 

ப*க்தரிகெ*£ இஹபரத”“ல்லி எ-க“வொத*“கி*எூு 

முக்தரிகெ: நீ அதிபமயானந்த* ஒத*கி'ஸுவி 


465. ஸ்ரீ ஸுவ்ரதாய நம: 

யாவதோ”“ஷவு இல்லத” ஸுந்தர பமுப*கர்மகள்‌ 
“ஸுவ்ரத' நீ மாடு வி நமோ எம்பெ ஸதா” நினகெ” 

தி£வ்யபேோப*னவு ஜகத்‌ ஸம்ரக்ஷணாதி” கர்மவு 

வ்ரதவு தத்‌ கர்தா ஸுவ்ரத போப*னகர்த நீனு 


466. ஸ்ரீ ஸு முகாய நம: 
ஒள்ளே குது“ரெயு மொதூலாத்‌: யோக்‌“ய போக்‌ 'யவஸ்து 


375 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கூளன்னு தாராளவகி* கொடு“வ 'ஸுமுக” நமோ 
கலங்கவில்லத”்‌ ஸுந்த*ரதம முக“லாவண்ய 
மாலோல நீ ப'க்தரலி க்ருபாத்‌“ருஷ்டி பீ ருவெயோ 


467. ஸ்ரீ எக்ஷ்மாய நம: 

உத்க்ருஷ்ட வேகா“தி்‌ மங்கள லக்ஷணவுள்ள ஒள்ளே 
ஜாதி குது*ரெ ஒடெ யனெ 'ஸுூக்ஷ்மனே' நமோ எம்பெ'்‌ 
குது“ரெக“ளல்லி நால்கு ஜாதி ஹய வாஜி ஆர்வ 

சதுர்த்த* அஸ்வவு அஸ்வக்கெ அதிமயவேக' 


468. ஸ்ரீ ஸுகோ“ஷாய நம: 

காம்யயக்ஞ ஸோமரஸவுள்ளவ 'ஸுகோ£ஷ' நமோ 
காமரஹித பூஜெயக்ஞ ஸ்தோத்ராகி: அர்ப்பிதவ 
ப்ரேமதி*ந்த* ஸ்வீகரிஸுவி ஸகாமதி” அர்ப்பித 
ஸோமரஸவ ப்ரீதி இல்லதெ” நீனு இட்டுகொம்பி 


469. ஸ்ரீ எுஹ்ருதா“ய நம: 

ஸுகை“பூர்ண ஹ்ருத:யவுள்ள 'ஸுஹ்ருத* நமோ எம்பெ்‌ 
ஸுக“ஸாத'ன வேதா£தி'க$ள கோஷ மாள்ப பசக்த 
எஸுக*ப்ரத* உதா“ரமனஸ்ஸுள்ள ஸுஹ்ருத” ந்னு 
ஸுபூர்ண ஸுக*ரூப நிர்தோ'ஷனு ௭௦-*கப்ரதா“த 


470. ஸ்ரீ ஸுஹ்ருதே” நம: 

ஸம்பூர்ண க்‌*ரஹிஸுவனு ப£க்தக்ருத ஸ்துதியன்ன 

ஸ்ரீப ஸுஹ்ருத்‌' நமோ நினகெ”* ஈ ஸ்தோத்ர ஸ்வீகரிஸோ 
போப*னஸுபூர்ண மனஸ்ஸுள்ளவனு ஸுஹ்ருத்‌ நீனு 
ஸ்வப£க்க க்ருதஸேவெ ஸ்வீகரிஸி போபனவீவி 


471. ஸ்ர மனோஹராய நம: 

ஸோமப்ராமன மாடு“ வ'மனோஹர' நமோநமோ 
ப்ரேமதி“ந்த” ப*க்தரு அர்ப்பிஸுவ பூஜாத்‌“ரவ்ய 
எஃபவித்ர நைவேத்‌“ய வஸ்துகள ஸ்வீகரிஸுவி 
கோபிகாதி: ப*க்தமன நின்னல்லி நெலஸிகொண்டி 


472. ஸ்ரீ ஜிதக்ரோதா ய நம: 

ஸோமகா“தக பக்ஷியனு ஜயிஸுவ ங்யேன 
எம்ப” பக்ஷியுள்ள 'ஜிதக்ரோத*னே' நமோ நினகெ” 
ப்ரேமதி ப*க்தரு அர்ப்பிப பூஜா கா'தக தைத்ய 
ஸுமூஹவ பராஜய மாள்ப ப்‌“ருத்யருள்ளவனு 


376 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


473. ஸ்ரீ விரபா'ஹவே நம: 

அதி உத்தம வேத” அபி'மந்த்ரித ஸோமரஸ்‌ 
ஹிததி* ஸ்வீகரிஸுவ 'வீரபா“ஹு' நமோ எம்பெ” 
க்ஷத்ரியோத்தம ராஜருக*ளந்தஸ்த*னாகி* நீனு 
க்ஷிதிய பாலிஸுவி ராஜராஜேஷ்வரனே ஸ்வராட்‌ 


474. ஸ்ரீ விதா“ரணாய நம: 

அஹிம்ஸ்யனு 'விதா“ரண' நமோ எம்பெ” ப'லபூர்ண 
மஹானந்த”ப்ரசுர நீ மஹிஷீயரிகு* கோப்‌ 

மஹாப”“க்த ஞானிஸமூஹக்கெ “ணம்‌” எஃகை“ப்ரதா“தா 
மஹாதை த்ய ஹிரண்யகமிபுன ஸ்ள்தி: ந்ருஹரே 


475. ஸ்ரீ ஸ்தா“பனாய நம: 

பக்தரிகெ்‌ ஸு௧க*வொதகி£௫ஸுவ “ஸ்தாபன” நமோ 
ப£க்தரிகெ” ஆனந்த” நித்‌“ரா ப்ரவர்த்தகனு நீனு 

அதி உத்தமானந்த“மய ஸ்வப“க்தரிகெ்‌ எுக” 

தாதா ஸுபாலக ஆப ஸர்வவந்த்‌*ய ஸ்வாமி நீனு 


476. ஸ்ரீ ஸ்வவபமாய நம: 

ஸ்வதந்த்ரனு 'ஸ்வவம நமோ அனன்யாதீ“ன நீனு 
ஸதா” ஸ்வேச்சா ப்ரவ்ருத்தனு ஸர்வவன்னு நின்ன வம 
அதீ”னவாகி£ட்டு கொண்டி ரவ ஸ்வாமித்வதி'ந்த* ஸ்வ 
உத்தமத்வ வ ஸுகரூபத்வ ற ஹீகெ” ஸ்வவம 


477. ஸ்ரீ வ்யாபினே நம: 

நானா ரூபவந்த பூர்ணைஸ்வர்ய 'வ்யாப்‌' நமோ எம்பெ” 
ஆனந்த*ரூபனு நீனு நின்ன ஈ ஸக்இயிந்த” 

அனந்த ஜீவரொளு ஸர்வவஸ்துக*ளொளித்‌“து* 

நீனு தத்ஸத்தா ஸக்தி ப்ரவ்ருத்யாதி*க*ளன்னீவி 


478. ஸ்ரீ நைகாத்மனே நம: 

ப்ரத்யுபகார மாடு“ வரு இல்லவந்த“வ 'நைகாத்ம' 

ஸதா” நமோ ஸம்பூர்ணைய்வர்ய ஆனந்தா”தி” ஸ்வரூப 

ஆப்தகாமா ஸ்வப்ரயோஜன விவர்ஜித அனந்த 

அத்பு'தமஹிமனு ஸ்வரத ஸ்வதந்த்ர ஸ்ரீரமண 

479. ஸ்ரீ அனேக கர்மக்ருதே நம: 

நின்ன ப”க்தர பித்ராதி'க*ள்கெ” ஸுக*வாஸதா' தா 
“அனேக கர்மக்ருத்‌' நமோ ஸ்ருஷ்ட்யாதிகர்த நீனு 

நின்ன பக்த ப்ரஹ்லாதசன பித்ராதி'க*ள்கெ? ஸத்க*தி 


377 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸக“ஸ்தா“ன வித்தி வர தா“னாதி” கர்மக்ருத்‌ நீனு 


480. ஸ்ரீ வத்ஸராய நம: 

நீனு எல்லு ஸமவாகி” இருவி “வத்ஸர” நமோ 
ஸ்தாசனபே*த*தி* நின்னய பூர்ணத்வக்கெ பே“த'வில்ல 
கிருஷ்ண நின்ன காருண்ய ஏனெம்பெ்‌: வத்ஸகள காய்தி” 
விஷ்ணுராதன்ன பொரெதி” அஸுர வத்ஸன்ன ஸ்ள்தி்‌ 


481. ஸ்ரீ வத்ஸலாய நம: 

காயத்ரி ஸோமாதி“க“ளஎ ஸ்வீகரிஸுவ “வத்ஸலா? 
தோயஜாக்ஷனே நமோ கா'னத்ராணகர்த கோபால 
காயவாங்மனதி£ந்த” ப*க்தி பெூளஸுவவரிகெ” 
த*யவ பாலிஸி இஹபரதி* ஸுக“கொடு“வி 


482. ஸ்ரீ வத்ஸினே நம: 

ஸஸுதா'தி” பரிவாரவந்தனு 'வத்ஸ்‌' நமோ எம்பெ' 
பத்மப'வ வாயு பமிவ ப்ரத்‌“பும்னாதி்‌ எத“ ஸேவ்ய 
வத்ஸி எந்தெனிஸுவி ஸ்ரீவத்ஸத”“ரனாது“த“ரிம்‌ 
வத்ஸக்‌“ளன்ன ஸதா” ஸம்ரக்ஷிஎுதி கோபால 


483. ஸ்ரீ ரத்னக”ர்ப்பா*ய நம: 

ப*க்தரிகெ* இச்சிதவ ஈவ மனஸ்ஸுள்ளவனு 
“ரத்னக“ர்ப்பீனே' நமோ ஸ்ரீகர நாராயண ஹ்ரீ ஸ்ரீ 

யுக்த நீக*ருடோ' பரி குளிது கைக“ளிம்‌ சாசி 

ரத்ன தூ£னத்‌“ரவ்ய கொடு“வி ப“க்தரிகெ: க்ருபெயிம்‌ 


484. ஸ்ரீ தீனேஷ்வராய நம: 

தூனாதி“பதியாகி” க்ருத்ஸாதி” ரிஷிகள மாள்பி 
த*ூனேய்வர நமோ த'னநியாமக தூன ஸ்வாமி 
தூனாதி“க“எ நீ நிர்வ்யாஜ ப'க்தரிகெ்‌ தே£வஸர்ம 
ஞானிரைக்வ ஸுதா*மாதி*களிகி'த்தி நீனாகி“யே 


485. ஸ்ரீ தர்மக்ருதே நம: 

ஸந்தி* ஸம்பந்த* மாடு“ வவ தூர்மக்ருத்‌ நமோ எம்பெ”: 
ஸாது” ஸுஜ்ஜனர ஸம்ப£ந்த* மாடி'ஸி ஹரிபசக்தி 
வ்ருத்‌“தி*யாகி” த்வத்ப்ரஸாத* இத்து ஸலஹுவியோ நீ 
ஸாது” ப*க்த வாஞ்சிதவ பூரெயிஸுவியோ ஸ்ரீ 


486. ஸ்ரீ தர்மகு“பே நம: 
பக்த ரக்ஷக நீனு 'த'ர்மகு“ப்‌' நமோ நமோ எம்பெ” 


378 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


வேத” தர்ம ஆசரிஸுவ ஸுஜனபோஷக நீனு 
யுதி'ஷடிராதி' பாண்ட “வர ஸம்ரக்ஷிஸிதி” மத்து 
விது“ரோத்‌“த“வாகி: பூஹுப*ஹு ப'க்தஸம்ரக்ஷக 


487. ஸ்ரீ தார்மிணே நம: 

மஹாத்ம்யவந்த நீனு த'ர்மீநமோ எம்பெ* நினகெ” 
மஹா நின்னய நிர்தோ“ஷகு“ண க்ரியாதி'க*ளெல்ல 
மஹாத்மவு ஸ்வரூப த*ர்ம அனந்தவாகி'ஹவு 
மஹாதசர்மகளு நின்ன அதீசனவு ஸர்வத்‌லு 


488. ஸ்ரீ ஸத*ஸக்ஷராய நம: 

யக்ஞஷாலாத”ல்லித்த” ஸோம முத*தி“ந்த ஸ்வீகாரா 
யக்ஞபு£க்‌ நீ மாள்பி ஸத£ஸக்ஷர நமோ நமோ நினகெ” 
ஸர்வக்‌ஞ நீ மூர்தா'மூர்த்தகள ஸ்ருஷ்டிஸ்தி“திலய 
முக்‌யகாரணனு ஸத“ஸக்ஷர எந்தெனிஸுவி 


489. ஸ்ரீ அக்ஷராய நம: 

ப£க்தக்ருதஸ்தோத்ர அங்கீ'கரிஸுவவ “அக்ஷரம்‌” 
ஸதா” நமோ என்ன ஹொரஒளகித்‌ து மாடி'ஸுவ 
ஸ்தோத்ரக்‌ரந்தகள நீ த*யதி“ந்த” அங்கீகரிஸோ 
ஸதா*க“ம ப்ரதிபாத்‌ய நித்ய நிர்தோ“ஷ ஸு குண 


490. ஸ்ரீ அவிக்ஞாதே நம: 

அக்‌“னிகோ”“க்ஷீராதியிம்‌ ஸுபேோபி'த ஸோமரஸவ 
நிக்‌ ரஹிஎஃவி 'அவிக்ஞாதா' நமோ நமோ நினகெ” 
நீ கணனெ மாட“லாரி ப்ரஸன்ன ப”க்தரபரா 

த”கூள க்ருபதி* கொம்பி* ஸுபவித்ர பூஜா த்‌“ரவ்ய 


491. ஸ்ரீ ஸ்ஹஸ்ராம்றவே நம: 

ப்ரக்‌*பாத த்‌*பாவப்ருது“வி வ்யாபகனெ 'ஸுஹஸ்ராம்பமு' 
ப£க*வான்‌ நமோ ஞான தேஜஸ்புஞ்ச அமிதாம்பமு 
ஜகி*ஜகி*ப ஜ்யோதிர்மய எபுத“ர்மனதா“ரியே 

அகளங்க ஸுக்ஞானி ப”க்தரலி ப்ரஜ்வலிஸுதி 


492. ஸ்ரீ விதா*த்ரே நம: 

விபேஷேண ஸோமபான மாடூ£வ விதாதா” நமோ 
விபேஷேண தா£ரகனு நீ ஆது“த“ரிம்‌ விதாதா 

ஹ்ரீ ஸ்ரீ ஸமேத க*ருடோ பரி குளிதிருவி நீ 
வஸுத்‌ரவ்ய ரத்னாதி'க'ள ப*க்தரிகெ' கொடு“வி 


379 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


493. ஸ்ரீ கருதலக்ஷ்மணாய நம: 

யதா“யோக்‌“ய நியமேன ஸர்வரிந்த” ப்ரார்த்தசனீய 
“க்ருதலக்ஷண'்‌ நமோ ஸர்வ தேவ நராதி ஸ்வாமி 

ஜக த்ஸ்ருஷ்டி ஸ்தி“திலய நியதி ஞான அஞ்ஞான 

ப“ந்தமோக்ஷ கர்த்ருத்வ லக்ஷணவான்‌ ஸர்வே ஸ்ரீ 


494. ஸ்ரீ க ப'ஸ்தி*நேமியே நம: 

ஸுூகப்ராப்தி மாடு“ வவ க“ப“ஸ்தி“நேமியே' நமோ 
௭௦க*ஞான ஹிதகர தேஜ:ப்ரவர்த்தக நீனு 
ப்ரகாமிஸுவ தேஜ:புஞ்ச சக்ர ஹிடிதி“ருவி 
ஆர்கேந்து பா'ஸகனு ஆஸ்ரயனு ஜ்யோதிர்மயனு 


495. ஸ்ரீ ஸத்வஸ்தாய நம: 

ப*க்தர மனஸலி இருவவனு 'ஸத்வஸ்த“னே' 

ஸுதா்‌ நமோ பசக்திவர்த்திஸி ராஜிஸுவி ஹ்ருஜ்யோதி 
நிர்தோ”ஷ கல்யாண கு“ண நிதி'யே நிகூட “னாகி 

ஸதா” அந்தர்யாமியாகி*ருதியோ நீ ்ரீஸமேத 


496. ஸ்ரீ ஸிம்ஹாய நம: 

ரத£ஸங்க*தவாத்‌? அனேக அஸ்வவந்த “ஸிம்ஹ” 
ஸதா நமோ நமோ நினகெ“ஹ்ருஷிகேற ஸர்வே 
மாத“வனே நீ ஸ்ரேஷ்ட நினகெ* ஸம ஸ்ரேஷ்டரில்ல 
மோத“மய ஸாராத்மா நிர்தோ'ஷ கு“ணபூர்ண ஸிம்ஹ 


497. ஸ்ரீ பூதமஹேஸ்வராய நம: 

அஸ்வோத்தம ரத“கெ ஈஸ்வர 'பூ. தமஹேஸ்வர' 

நா ஸதா“ நமோ எம்பெ* தேூஹாக்ய ரதே“ஸ்வர ப்ராண 
ஈ ஸ௦நாமதி”ந்‌ ஸ்ரீ ஹ்ரீ ஸமேத குளிதிருவி 

ஹே ஸார்வபூ' த மஹேஸ்வரனே நமோ வாயுஸேவ்ய 


498. ஸ்ரீ ஆதி*தே“வாய நம: 

ப்ராத*மிகவாகி* ஸோமபான மாள்ப 'ஆதி'தே“வ' 
ஸுதா்‌ நமோ யக்ஞபூஜா ஸேவா நைவேத்‌யக*ளன்ன 
மொதசலு அர்ப்பிஸல்பட்டு ஸ்வீகரிஸுவி ராஜஸ 
யாதி* மொதல பூஜெய கொண்ட த்‌*து* லோகப்ரஸித்‌“த* 
499. ஸ்ரீ மஹாதேவாய நம: 

ப்ஹுகர்மகர்த மஹாதேவ” நமோ நமோ எம்பெ்‌” 
மஹதா”“தி” ஸர்வபூ'த ஸ்ருஷ்டி மொதலாத” கர்ம 
மஹானந்த* லீலெயா ஸ்வதந்த்ரதி மாடு“வி நீனு 


380 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹி ஸ்ரீம்‌ ஸர்வமுக்தாமுக்த நியந்த்ரு ஸர்வே 


500. ஸ்ரீ தே'வேயாய நம: 

ஸறத்ருகள ஸோலிஸுவ இச்செயுள்ளவனு நீனு 
ஸ்தோத்ர ஸ்வாமியு 'தே£வேய்‌' நமோ எம்பெ: சதுராத்ம 
ஒந்தொ”ந்து” அக்ஷரதொ“ளிஹவு கு'ணக்ரியாரூப 

ஹே தே“வதெக:ள ஈபமனே மரனு ॥ரணெம்பெ” 


501. ஸ்ர தேவப்‌*ருதே நம: 

த்‌*யுதி பலாதிக*ள ஸம்பூர்ண நிதி' தா*ரகனு 
மாத*வனே 'தே”ஃவப்‌'ருத்‌' நமோ நமோ எம்பெ” 
நீனு தேவதெகள தா*ரகனு அவருகள 
த்‌*யுதிப*ூலாதி'கள ப்ரவர்த்தகனு ஆஸ்ரயனு 


502. ஸ்ரீ குரவே நம: 

ஸிஷ்யோபதே”பமகனே :கு“ரவே' நமோ நினகெ” 
தோயஜாஸன ஆதி*கவிகெ மொத*லுபதே*பம 
ஸவ்யஸாசிகெ” கீீ£தெ உபதே*ம மாடி'தி* ஹாகு” 
ஸமிஷ்ய ஸர்வர்கு* அனிமித்த முக்ய குரு நீனேவெ 


503. ஸ்ர உத்தராய நம: 

ஸம்ஸாரோத்தாரகனு 'உத்தர' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸம்ஸாரன்கி£ஸி ஸுமோக்ஷவன்னவி நீ முகுந்த்‌ 
அஸம ஸம்பூர்ண கு£ணகணார்ணவ அனக*னு 

ஸ்ரீற ஸர்வோத்தம ஞான பக்தி விஷய உபாஸ்ய 


504. ஸ்ர கோ“பதயே நம: 

வே“தவாக்யக“ளிகெ்‌ ஸ்வாமி (கோ“பதி' நமோ எம்பெ்‌ 
ஸ்ரீத£ரா துர்கா“தி' நாமளு ரமாபதியு நீனு 

ஸ்தாயுக்‌ ஸ்ரீராம கிருஷ்ண ப்ருது” ராஜராஜேஸ்வர 
க்ஷிதி நாக்‌ தே'னுக”ள பதியு கோ£பதி நீனு 


505. ஸ்ர கோ:ப்த்ரே நம: 

ரிஷிகள ஸம்ரக்ஷிஸைுவ கோப்தா” நமோ நினகெ்‌ 
ரக்ஷண கர்த்ருத்வமுக்‌?யவாகி” நின்னதே“வே ஸ்வாமி 
ரக்ஷிஸுவி ப்ராணிகள ஸர்வ அவஸ்தெ“க“ளல்லி 
ரக்ஷகனு ஸர்வ முக்தாமுக்த ஆஸ்ரயனு ஸ்ரீ 


381 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


506. ஸ்ரீ ஞானகம்யாய நம: 

ஞானாதி்‌ மஹாத்ம்ய பூர்ண நிதி£யாகி*ருவவனு 
'ஞானக”ம்யனு' நீனுநமோ எம்பெ:ஸதா: நினகெ” 

ஞானிப*க்தருக*ள்கெ: நீ ப்ராப்பனாகி“ருவி -மித்‌யா 

ஞானேனச தமோஞானேனைவ பரம்பத“ம்க“ம்ய' 


507. ஸ்ரீ புராதனாய நம: 

பரம முக்‌“ யஸஃக்‌ விஸ்தாரக புராதன” நமோ 
புரஸ்ரேஷ்ட வைகுண்டாதி' ஸ்தா“னதி: ஸுக“விஸ்தாரா 
ஸ்ரீ ரமாபதி நீனு மாடி” ப'க்தரிகொ”த*கு“வி 

பரம ப்ராச்ன முக்‌?யஸ்வாமி ஸனாதன ஸ்வதந்த்ர 


508. ஸ்ரீ ஸரீரிணே நம: 
ஆஸ்ரய நியாமகனு ஸர்வலோகதா“னந்த*க்கெ 
“ஸாறரீரி' எந்தெனிஸுவியோ நமோ ஸர்வ அந்தஸ்த” 
சராசர ஸர்வத்ரதொ:ளிப்ப சேஷ்டகனு நீனு 
ஸரீரஸ்த்‌ க்ருத்திவாஸ ப்ரக்ருதே: பர: சின்மாத்ரா 


509. ஸ்ரீ பூ. தக்ருதே நம: 

அனாதிஞான வ்யக்தமாள்ப 'பூ'தக்ருத்‌' நமோ எம்பெ” 
அனாதி: ஸ்வரூப பூ*கக்ஞான ஸ்வாமி நின்னிச்செயிம்‌ 
நீனே ப்ரக்ருதி ஸம்ப”ந்த'தி”£ம்‌ மரெயொத” ஞானவ 
கானதயதி” வ்யக்தமாடூ“வி ப*க்திஸாதகர்கெ” 


510. ஸ்ரீ போ*க்த்ரே நம: 

ஸமுத்‌“ர பூரணாதி: நின்ன ஸ்வமஹிமெ பாலக 
ஸமஹார்ஹ 'போ'க்த' நமோ நமோ என்னுவெ நினகெ”* 
அமித ஆனந்த: ஸுப்ரசு] நீ நின்ன ஸ்வரூப 
ஸுமஹிமெகள நித்ய அனுப'விபி அனக” 


511. ஸ்ரீ கபீந்த்ராய நம: 

ஸுகை: த்‌*ரவிணவந்த நீ ஸ்துகிஸாமர்த்‌“ப ஈவியோ 
ஸ்ரீகபீந்த்ரனே' நமோ ஸுபூர்ணைய்வர்ய லக்ஷ்மீபதே 

எஃக்‌ரீவ ஹனுமதா”தி'க*ளிகெ: இந்த்‌“ர ஸ்ரீராம நீ 

ஸுகா்‌தை”ஸ்வர்ய முக்தாமுக்தரிக்‌” வி யதாயோக்‌ய 


512. ஸ்ரீ பூரித*க்ஷிணாய நம: 


382 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹா ஸ்வச்சந்தானுவர்த்தியே 'பூ'ரிதக்ஷ்ண்‌ நமோ 
பஹு அஸ்வமேதா“தி” யக்ஞகள நீ ஆசரிஸி 

ப்‌ஹள த*க்‌்ஷிணெய கொட்டி லோக ஸ்மிக்ஷணெ க்ஷேமக்கெ 
மஹா ஸாமர்த்யபூர்ண ஸ்வதந்த்ர பூ'ரித*க்ஷிணனு 


513. ்ர ஸோமபாய நம: 

முக்‌£யவாயு தேஃவதெக:ள்‌ மனுகளு மனுஷ்யரு 
அரியத்‌: மஹாத்ம்யவந்த 'ஸோமப' நமோ எம்பெ்‌ 
நீ யக்‌ ஞதூலி ஸோமரஸவன்ன பானமாடு“வி 
உமாயுக்‌ ருத்‌ரன்ன பரிபாலிஸுதி ஸ்வாமி நீனு 


514. ஸ்ரீ அம்ருதபாய நம: 

ஸ்தோத்ரகள ங்ரவணமாடுவி அம்ருதப' நமோ 
ப*க்திபூர்வக ஸ்துதி அம்ருதவாக்யகள மெச்சி 
ஹிததி்‌ நீ கிவிகொ£ட்டு ஆலிஸி ஸ்வீகரிஸி 
ப*க்தக்ருத ஸ்தோத்ர படன ஸ்ரவண பஃலவீவி 


515. ஸ்ரீ ஸோமாய நம: 

ரமா ஸமேத ஹரி ப்ரதிபாதி*தனாகி௬வ 

ஆம்னாய வாக்‌ ஸஹவர்த்தமான ஸோம” நமோ எம்பெ்‌ 
ஸுமனோஹர ஸெளந்த“ர்யஸார ஹிதகர ரூப 

அமல உத்க்ருஷ்டானந்தாசனுப*வனே ஸ்ரீ 


516. ஸ்ரீ புருஜிதே நம: 

ஸூூரிப்ராப்யனு பத்ருக'ள ஜயிஸுவவறந்னு 
'புருஜித்‌' நமோ நினகெ”ம்பெ்‌ அக்ஞான திமிரவ 

பரிஹரிஸுவி ஞானி ப'க்தர அரிஸம்ஹர்த 

ஸரஸிஜாஸனாதி: த்‌'யேய தோஷ நிர்லிப்தபூர்ண 


517. ஸ்ரீ புருஸத்தமாய நம: 

அதி ப“லிஷ்ட வ்ருத்ராஸுரன்ன ஸம்ஹாரகெ“ய்ஸித* 
அதிஸாமர்த்‌*ய பலாதி:பூர்ண புருஸத்தமனே' 

ஸதா நமோ ஸ்வதந்த்ர இருவிகெ உள்ளவ நீனு 
ஸத்தா ப்ரவ்ருத்யாதி“க“ளீவி ஸர்வத்ர ஸர்வ ஸ்வாமி 
518. ஸ்ர வினியோஜ்யாய நம: 

யாரிந்தலு ப்ரேர்யனல்ல நீ 'வினியோஜ்யனே' நமோ 


383 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பராத்‌னனல்ல பரம ஏக ஈஸா ஸ்வதந்த்ர 
பரமேஸ்வர நீனு ஜக*ன்னியோஜன நின்னிந்த” 
ஸ்ரீ ரமா பிரம்ம பமமிவாதி” ஸர்வஸ்வாமி அஜித 


519. ஸ்ரீ ஸத்யஸந்தா£ய நம: 

சலனாதி: ஸஞ்சார மாடு“ வ கோ“கூட போஷக 

ஸ்ரீ லட்சுமிபதி 'ஸத்யஸந்த” நமோ எம்பெ” நினகெ” 
மாலோல ஸ்ரீ ஸத்யப்ரதிஞாவந்தனு ஸத்யஸந்த' 
ப்‌்லு ஸத்யஸங்கல்ப ஸ்ருஷ்டிகர்த ஸத்யநாமா 


520. ஸ்ரீ தூ£ஸமார்ஹாய நம: 

ஸுூூர்யாதி“க*ளிகெ்‌ ப்ரகாறதா“ன மாடு“ வத“ரல்லி 
ஸாமர்த்‌“பவுள்ளவனு 'தா“மார்ஹ' நமோநமோ எம்பெ” 
அமல பச்க்தருக*ளிகெ” எு௧தாசன மாள்ப 
காமிதார்த்த“ப்ரத” க்ருஷ்ண நமோ யாதவ தா“றார்ஹ 


521. ஸ்ர ஸாத்வதாம்பதயே நம: 

பலவான்‌ அதிபதி நீனு 'ஸாத்வதாம்பதி' நமோ 
பாலிஸுவி ஸாத்வவந்த ப'க்தஜனருக“ளன்ன 
மாலக்ஷ்மீபதி நீனு ஸாத்வதாம்‌ பாஞ்சராத்ரதி்‌ 
ஹேளிருவி இந்தி*ராதி' நவமூர்த்திகா“தி“மூர்த்தி 


522. ஸ்ரீ ஜீவாய நம: 

ப்‌ ரஹஸ்பதிய ஸ்தோத்ரதிம்‌ கீர்த்திதனு 'ஜீவ' நமோ 
பிரம்மாண்ட ஒளகு: ஹொரகு: ஸர்வவு திளித*வ 
மஹாஸாமர்ச்‌யவந்தனு சேஷ்டகனு தா*ரகனு 
மஹைய்வர்யரூபனு ப்ராக்ருத விலக்ஷண நீனு 


523. ஸ்ரீ வினியித்ரே நம: 

ப*க்தரிகெ* ஸ்வாத்மவன்னு கொடு*வவ 'வினயிதா' 
ஸதா” நமோ நமோ நினகெ” ரக்ஷகனே பரணு 
அதிகாரி ப*க்த ஆசரிஸுவ ஸாத“*கனெ விக்ன 
பா£ரதெ” ரக்ஷிஸி ஸுக்ஞானாதி*க*ளீவி தூயதி” 


524. ஸ்ரீ ஸாக்ஷிணே நம: 
பலவான்‌ நீ 'ஸாக்ஷி' நமோ நமோ நினகெ்‌ நமஸ்தே 
ப*லானந்த” ஞானாதி*பூர்ண நீ ஸர்வத்ர வ்யாபிஸி 


384 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஒள ஹொர விங்வதோமுகனாகி்‌ ப*க்தருக“ள 
ப£லஞான வர்த்தி'எூ காய்தி* ஸர்வாத்‌'யக்ஷ ந்ருஸிம்ஹ 


525. ஸ்ரீ முகுந்தா*ய நம: 

முக்தி கொடூ*வவ நீனு “முகுந்த” நமோ நினகெ” 
ம்வேதத்‌'வீப அனந்தாஸன வைகுண்ட இந்த” ஸ்தான 
முக்தரிகெ* இத்து ஸ்வஸ்வரூபானந்த* போ*க*வனு 
ஒத'கி'ஸுவி முக்தரு நின்ன அதீசனராகி'ஹரு 


526. ஸ்ரீ அமித விக்ரமாய நம: 

அமித பராக்ரம “அமித விக்ரமனே' நமோ 
ஆம்னாயகு* அமித ஸாகல்யேன அவிக்ஞாதனு 
அமல நின்னய குண பராக்ரம விபாரூட“ 
ஸுமனோஹர ஸுகூஞானரூப ஜக*தா“தா“ர 


527. ஸ்ர அம்போ*நித*யே நம: 

ஆதா“ரனு ந்‌ ப*க்தரிகெ 'அம்போ*நிதி” நமஸ்தே 
ஆதா*ரனு சதுர்த“ஸா பு*வனக்கெ கூர்ம ரூப 

ஸிந்து* இவ கா“ம்பிர்யாதி” குணவந்த ஸுரவ்ருந்த* 
ஆதார ஸ்வப்ரகாய அஜர ஆனந்த” தேஜ:புஞ்ச 


528. ஸ்ரீ அனந்தாத்மனே நம: 

ப'க்தரலி ரோஷ மாட”லாரி தானமாடு விந்‌ 
உதா“ர ரக்ஷக 'அனந்தாத்ம' நமோ எம்பெ” 
வஸ்துகு“ண காலதே:ற நிரோத' பரிச்சேதவு 
எந்த்‌ ப“ந்த*வு இல்லத” ஸ்வராட்‌ நீ ப*க்தமுக்தேபம 


529. ஸ்ர மஹோத*தி'ஸயாய நம: 

மஹா உத்க்ருஷ்ட பட்ஹள ஸுகப்ராபகனு நீனு 
'மஹோத*தி'யனே' நமோ மரணு எ3ுகபூர்ண 

ஸுஹோம ப்ராதஸ்த” த*தி* அன்ன கையல்லி மொஸரு 

ப்‌*ரம்மனத்‌ வாமன க்ருஷ்ணாப்‌*தி'மாயி நாராயண 


530. ஸ்ரீ அந்தகாய நம: 

வாஞ்சிதவ ஸுரிஸுவுது” மொதலாத*வுகள 
நிஸ்சயதி்‌ மாள்ப “அந்தக” நமோ நமோ ஸரணு 
ஸஞ்சிதவு ஸுட்டு ஆகா“மி அண்ட“தெ: தடெது:ந்‌ 


385 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
கொஞ்சமாள்பி ப்ராரப்‌“த” த்ருஹர ப£க்தேஷ்டதா“தா 


531. ஸ்ர அஜாய நம: 

நின்னய ரத*கெ அஸ்வக“ளன்னு யோஜனெ மாள்பி 

ந்‌ 'அஜ' நமோ நினகெ* தே*ூஹ ரத நீ ரதி*க 
அ' எந்த:ரெ பி“ரம்மாக்‌*ய நிர்தோ£ஷ கு*ணபூர்ண விஷ்ணு 
ஐ எந்தரெஹுட்டில்லத* நீ ஜக*ஜன்மாதி*கர்தா 


532. ஸ்ரீ மஹார்ஹாய நம: 

க*னங்ரேஷ்ட யோக்‌£யவு ஆகி௫ருவ ஸோம எம்ப” 
அன்னவான்‌ 'மஹார்ஹ' நமோ நமோ எனுவெ நினகெ” 
விஷ்ணு ஸர்வோத்தம யக்ஞ நாம யக்ஞபுக்‌ பூஜ்யனு 
நினகெ* ஸமரில்ல நீனேவெ மஹான்‌ ப்ரதா*னனு 


533. ஸ்ரீ ஸ்வாபா“வ்யாய நம: 

ஸ்வத: நின்னிந்த*லே ப்ரவர்த்தித ப்ரேரிதவாகி*ஹ 
ரத£வுள்ள 'ஸ்வபா'வ்ய' நமோ எம்பெ:நினகெ” 

இதர ப்ரேரகரு நினகி“ல்ல நித்ய ஸ்வேச்சவான்‌ 
ஸ்வதந்த்ர ஸ்வஸ்வாமிபா'வ ஸ்வாபாவி'க நின்னல்லி 


534. ஸ்ரீ ஜிதாமித்ராய நம: 

ஸுூர்யவேக்‌: ஹிந்தெ” மாடி: ஜயிஸி முந்தெ* ஹோகுவ 
ஹயக:ளுள்ளவ 'ஜிதாமித்ர' நமோ நமோ எம்பெ்‌ 
ஹேய ப்ராக்ருத கு*ணகளன்னு ஸுத்ருகூடவன்னு 
ஜயிஸுவ நிர்தோ£ஷ அமித பெளருஷ ந்ருஸிம்ஹ 


535. ஸ்ரீ பர மோதனாய நம: 

ப்ரக்ருஷ்டானந்த” நியமிஸுவ 'ப்ரமோத£ன' நமோ 
ப்ரக்ருஷ்டானந்த” ஸுபூர்ணானுப'வ ஸ்வரூப நீனு 
ஸ்மிரிகு” வாயுதேவரிகு* ஞான ஆனந்தா தியு 
ப்ரவர்த்திஸுவி ப்ரக்ருஷ்டா ரமாஸஹ க்ரீடி'ஸுவி 


536. ஸ்ரீ ஆனந்தாய நம: 

ருத்விஜரிம்‌ க்ருத ஸ்தோத்ரக்கெ ஸர்வரீ தியலி நீ 
ஆதா*ரனாகிருவி ஆனந்த” நமோ நமோ நினகெ” 
மோத”மய ஆனந்த” ஆனந்தி” நீ யக்ஞ பூஜாதி' 
ஸாது*கர்மஸ்துதி விஷயனு ஒப்பி முத*வீவி 


386 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


537. ஸ்ரீ நந்த*னாய நம: 

ஸுக” ஒத“கி*எ௦வி நீனு 'நந்தன' நமோ எம்பெ” 
லோக ப்ராணிகளிகெ* ஸுக” முக்தரிகு“னு ஸ்வஸ்வ 
யோக்‌*ய ஸ்வரூபானந்த* அனுபவ ப்ராபகனு 
முக்தாமுக்தரிகெ்‌ ஸுகா”தி'க*ளு நின்ன அதீசன 


538. ஸ்ரீ நந்தா*ப நம: 

ஸ்தோத்ரதி*ந்த* ஆனந்த” ப்ரகடிஸுவி “நந்த” நமோ 
ப*க்தக்ருத ஸ்ருதி ஸ்ம்ருதி ஸாது'யுக்தி அவிருத்‌“த” 
ஆதாரயுக்‌ ஸ்துதிமெச்சி அனுக்‌*ரஹிஸுவிநந்த்‌ 
ஸதா: பூர்ணகாம ஸம்ருத்‌த* ஆனந்தா“தி ஸ்வரூப 


539. ஸ்ரீ ஸத்யதூர்மாய நம: 

ம்ரேஷ்டதம அனேகாவதார 'ஸத்யதூர்ம' நமோ 
உத்க்ருஷ்ட ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌ பிரம்ம நீனு ஸத்ய 
ஜகத்ரக்ஷதா*ரகனு த*ர்ம ஹீகெ: ஸத்யத”“ர்ம 

கஷ்ட நீகி£ஸி ஸத்த“*ர்மத*லி இட்டு பாலிஸுவி 


540. ஸ்ரீ த்ரிவிக்ரமாய நம: 

த்ரிலோகதூலி பூர த்ரிவிக்ரம நமோ நினகெ” 
த்ரிலோக பாத*விக்ஷேப ப்ரக்‌”யாத 'த்ரிவிக்ரமனு' 
த்ரிலோகதி்‌ க*௬டனிந்த” பாத*விக்ஷேப கர்த 
கால குணதே“ற ௭௦ நராஸுராதி்‌ ஸர்வே 


541. ஸ்ர மஹர்ஷயே நம: 

மஹாஞானிந்‌ 'மஹார்ஷி' நமோ நினகெ: ஸர்வக்ஞ 
மஹான்‌ ரிஷி ஞானி மஹர்ஷியு நீனே அவதார 
தே4வஹூதிஸுவ கபில நாமதி: ப்ரகடிஸி 
மஹாஞான தத்வ போ'தி'ஸூிதி்‌ மஹர்ஷி கபில 


542. ஸ்ரீ கபிலாசார்யாய நம: 

எஃுக$மயனு ஸுக” ப்ராபகனு ஆசரணிப 

ஸத்கர்ம ப*க்திபூர்வக மாள்ப பபிஷ்யர மெச்சி 

ஸ்வீகரிஸி றிஷ்யர ஸேவெ அனுக்ரஹ மாடூ*வ 
'கபிலாசார்ய' நமோ அஜ பமிவர லாலிஸுஃதி 


387 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


543. ஸ்ரீ க்ருதக்ஞாய நம: 

ஆஹ்வான ஸ்ரவண மாள்ப க்ருதக்ஞனே' நமோ எம்பெ்‌ 
ஸ்ரீஹரி ப்ரீத்யர்த்த மாள்ப பூஜெயலு யக்‌*ஞத:லு 
ஆஹ்வான ஸ்தோத்ர ௭எ௦ூக்த கிவிகொ£ட்டு ஆலிஸி அனு 
க்ரஹ மாடு£வி பச்க்தக்ருத ஸ்துதிக*ளன்ன மெச்சி 


கருக” மத்‌*“வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகுணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ? | |ப 


|| ஏழாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
|| ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


KKK 
எட்டாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* ஸுகுணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விங்வாக்‌?ய விஷ்ணு வஷட்கார 
பல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


544. ஸ்ரீ மேதினி பதயே நம: 

ப*க்தவாஞ்சித வர்ஷண ஸ்ரீல மனஸ்ஸுள்ளவனு 
“மேதினிபதி' நமோ நினகெ: ராஜராஜேய்வர 

க்ஷிதீமாந்தர்க'தனாகி* ஜனர போஷிஸி மத்து 

மேதி“னீற ஸ்வயம்‌ ராம நீ ப'க்தேஷ்ட வர்ஷிஸிதி” 


545. ஸ்ரீ த்ரிபதா*ப நம: 

அய்வரதசகப இந்த” சின்ஹ 'த்ரிபத$னே' நமோ 

ஸுஸதி கங்யபர ஸபத்யும தேஹி ஜீவர 

ஈய ப்ராணனு த்ரிபத: கா“யத்ரி ப்ரதிபாத்‌*யனு 

த்ரிஸ்தா்‌ன த்ரிபாத்‌' வைகுண்ட ஸ்வேத த்‌*விபானந்தாஸன 


546. ஸ்ரீ த்ரித*பமாத்யக்ஷாய நம: 
யாகா“தி*காரிக*ள ஸ்வாமி 'த்ரித*மாத்யக்ஷ' நமோ 


388 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்வர்க்க” ஸ்திதி லயாத்‌யத்‌*யக்ஷ ஸர்வதா ஸ்வாமியு 
ஜாக்‌”ரதாதி” த்ரையவஸ்தா?த்‌*யக்ஷ ப்ராபக மாத்‌*யமூர்த்னே 
ஹீகெ” த்ரித*ஷாயுரத்‌*யக்ஷ தே*வதெக*ளத்‌*யக்ஷ 


547. ஸ்ரீ மஹாம்ருங்கா ய நம: 

மஹாப்ராதா£ன்யவந்த 'மஹாஸ்ருங்கனே' நமோ எம்பெ்‌ 
மஹாஞானாகி: கல்யாண குணோரு ப்ரதா'னரூப 

மஹா அனுபம ஸெளந்த*ர்ய உன்னத நிஜ ஸ்க்த 
மஹாஸ்ருங்க: சித்ரூப மத்ஸ்ய ஸ்ரீபதி ஸர்வோத்தம 


548. ஸ்ரீ க்ருதாந்தக்ருதே நம: 

ஸித்தா*ந்த நிரணயவந்தனு 'க்ருதாந்தக்ருத்‌” நமஸ்தே 
ஸித்தா“ந்த நிர்ணய ப்‌*ரம்மஸூத்ரக்ருத்‌ வேத“வ்யாஸ 
ஸாது” விருத்‌“த' கர்மதிம்‌ ப*ந்தி£ஸுவனு 

தை*த்ய து*ஷ்கர்மிகள ந்ருஸிம்ஹ ப'க்தபாலா 


549. ஸ்ரீ மஹாவராஹாய நம: 

உத்க்ருஷ்ட மஹாத்ம்யவந்தனு நீனு விஷதசதி்‌ 
ஸ்துதிஸுவர மனஸு ஸ்தோத்ர விஷயார்த்த: திளி 
தந்தன மஹாவராஹ' நமோ கோல சின்மயவபு 
ஆதிதை“த்ய அதி நீசன்ன தரித”த'ரோத்‌”“தர 


550. ஸ்ர கோவிந்தாய நம: 

ப*க்தக்ருத ஸ்தோத்ர மனவிட்டு கேளி ஸ்வீகரிஸி 
ப்ரீதனாகு“வ கோவிந்த” நமோ நமோ வேத” வேத்‌ய 
வேத*வன்னு வேதா?ர்த்த*க*ளன்ன பூர்ணதிளிதவ 
வேத*வ்யாஸ நீ திளித*ஷ்டு பி“ரம்ம ௬த்‌“ரரரியரு 


551. ஸ்ரீ ஸுஷேணாய நம: 

தன்னல்லி ப*க்தரன்னு ஸம்ஸ்தா£பிப 'ஸுஷேண' நமோ 
நின்ன ப*க்தரிகெ” நீ ஸர்வளுக: க்ஷேம ப்ராப்தி 
ஸ்தானனாகிருவிஸுகாசதி? தான பல ஸறோப”ன 
வன்னீவி பூர்ணமணைய்வர்ய ஆனந்தமய ஸ்ரீ 


552. ஸ்ரீ கனகாங்க“தி*னே நம: 
வேக”வறந்த ஸுறத்ருக£ளன்ன சேதன மாள்ப வஜ்ரவ 
கையல்லி த*ரிஸிருவ 'கனகாங்க”தீ” நமோ 


389 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அகளங்க சாமீகரமய அங்க*தவான்‌ நீனு 
ப்ரகாபபிப ஸர்வாப'ரண ஸெளந்த“ர்யஸார ஸ்வதேஜ 


553. ஸ்ரீ குஹ்யாய நம: 

ஆச்சாதூனிய 'கு*ஹ்ய' நமோ அயோக்‌”யரிக“க“ம்ய 
நீசதம த்ரிபுராஸுர ஜினாதி'க*ளிகெ” நீ 

ஆச்சாத”க போ”“த“வித்தெ நின்ன மரெமாடி*தி்‌ 
நீசரிகெ்‌ கு*ஹ்பனாகி” ஸுரர ஷங்கெ களெதி”்‌ 


554. ஸ்ரீ கபீ*ராய நம: 

அபி£லாஷ_ரஸவந்த “க*பீ4ர' நமோ நமஸ்தே 
ஆப்தகாம ஸ்வரமண ஸ்வேச்சா நீ ரமா ஸமேத 
கம்பீர ஸுகு*ணாப்‌”தி* ஞானாதி* தீ*ப்திவான்‌ ப*க*வான்‌ 
விபாரூட ஸமக்‌ரைய்வர்ய பூர்ண ஸ்தாயுக்ராம 


555. ஸ்ர க ஹனாய நம: 

குஹ்ய ப்ராப்தி மாடு'வ க*ஹன' நமோ நமோ எம்பெ்‌ 
மஹிர்ீ ஸமேத ஸ்ரீமன்‌ நாராயண அப்‌“தி'கே*ஹ 
மஹா உதா'ரகருணி ஸாகல்ய 'ஞாதுமறக்ய 
தே“ஹினாம்‌ அந்த த்‌*ருவாய அனபலப்‌*ய வர்த்மனே” 


556. ஸ்ரீ கு“ப்தாய நம: 

கு“ப்தரக்ஷக நமோ கூ'ட“ஞானி த்‌“ர௬ுட ப£க்தர 
ஆப்தனாகி” ரக்ஷிஸுதி மிலெயொளு குப்த” ஸ்ரீல 
பதிவ்ரதெ அஹல்யன்ன ரக்ஷிஸிதி்‌ ராமசந்த்ர 
அத*மரு அமோக்‌”யரிகெ” ஆச்சாதி'தனாகி'ஹி 


557. ஸ்ரீ சக்ரக*தாத“ராய நம: 

த*னாதி'க*ள கொடு'வவனு ப“க்தேஷ்ட ப்ரஜெகள 
நீனு போஷிஸுவி ”சக்ரகதா*த*ர' நமோ எம்பெ்‌ 
இனக*“தி'க தேஜஸ்விசக்ர பூலாட்‌?யகதெய 

நீனு த*ரிஸிருவிநரகாஸுராத்‌ யர ஹந்தா 

558. ஸ்ர வேத*ஸே நம: 

ப£க்தர மனெகெ்‌ ஆக“மன மாள்ப வேதா” நமோ 
விது“ரன மனெகெ்‌ ஆக“மனமாடி: பூஜாதி்‌ 
ப*க்தியுக்‌ ஸேவெ ஸ்வ்கரிஸிதி: குலால பீ£மன 


390 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸத*னக்கெ ஆக*மிஸி நித்ய ஸுகஞானவித்தி 


559. ஸ்ரீ ஸ்வாங்கா£ய நம: 

கீர்த்தி என்னுவ த*ன ஸ்வத: உள்ளவ 'ஸ்வாங்க* நமோ 
“வேதே”ராமாயணேசைவ புராணே பா£ரதே ததா: 

ஆதாவந்தேச மத்‌*யேச விஷ்ணு ஸர்வத்ர கீயதே 

ஸ்வதந்த்ர அங்க” அங்கா”ங்ய பி'ன்னனாத்‌ உருகா ய்‌ 


560. ஸ்ரீ அஜிதாய நம: 

அபராஜித நீனு 'அஜித' நமோ நமோ எம்பெ்‌ 
அபேசத்ய அச்சேத்ய அவ்யய அபோக அனிர்விண்ண 
ஸுபலி நீ ஆதிதை“த்யாதி” மஹாமத்ரு ஸம்ஹார 
அப்‌*தி*யலி ஆவிர்ப்ப*“விஸித” இந்தி“ராபதியு 


561. ஸ்ர கிருஷ்ணாய நம: 

ஸஜ்ஜனரிகெ: மனோஹர க்ருஷ்ணனே' நமோ எம்பெ்‌ 
ப'ஜக ப*க்தரிகெ” ஸகலேஷ்ட சிந்தாமணியு 

ராஜிஸுவ ஹரின்மணி நிப* ஸெளந்தர்யஸாரனு 
ஜக*தேக*வந்த்‌*யனு பை“ஷ்மிஸத்யாஸமேத ஸர்வே 


562. ஸ்ரீ த்‌ ௬டாய நம: 

ஸ்வபசக்தரனு பலிஷ்டராகி: மாள்ப 'த்‌“ருட' நமோ 
அபரிமித தா“ர்ட்‌*பப்‌ல பூர்ண நித்ய ஸ்வதந்த்ர 
அப்ராக்ருத பலி த்‌“ருடனு ப்ராக்ருத ஸ்தூ$லனல்ல 
ஸூபர்வாணாதி சராசரத: தா£ர்ட்‌*ய நின்னாதீசன 


563. ஸ்ரீ ஸங்கர்ஷணாய நம: 

பக்தது“ரித பரிஹார க்ருத்‌ 'ஸங்கர்ஷண' நமோ 

உத்தம ரீ தியலி கர்ஷண ஸமீலனாூ”ருவி 

உத்தமத்வ ஸாரத்வதி” “ஸம்‌” தீ£ப்தமத்வதிம்‌ க்‌ 
ஷட்கு*ணைஸ்வர்ய 'ஷம்‌' ஸுகபூலவபமி “ண” ஜயேப 


564. ஸ்ரீ அச்சுதாய நம: 

ஜக'தை*ங்வர்யதி்‌ ச்யுதிரஹித “அச்யுத' நமோ 
அகா“தி*தோ*ஷதூ“ர ஸ்வதந்த்ர ரூபகு“ணதி*பூர்ண 
ஸுக” சின்மாத்ரவஸ” ச்யுதி இல்லத்‌ சார்வங்க“னு 
அகணித மஹைஸ்வர்ய ஸதா“பூர்ண நாராயண 


391 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


565. ஸ்ரீ வருணாய நம: 

பக்தரிந்த” ஸ்ரத்‌சதெஃயிம்‌ ப'ஜனிப “வருண” நமோ 
உத்தம வாயுகெ: ஸ்ரீபனேவே இஷ்டனு வரணிப 
ததி“£தர ப*க்தரிகெ” மோக்ஷோகத்‌“தே“றஇ” ந்‌ வரணிப 
ப*க்தஸாமான்யரிகெ்‌ பலோத்‌“தே“ற வரணிப 


566. ஸ்ரீ வாருணாய நம: 

வரணிய ஹரி ஸமர்ப்பக தூன த்‌“ரவ்யதா*த 
“வாருண' நமோ பூஜாத்‌*யான கீர்த்தன ப*ஜனதி”்‌ 

ஹரி நீ கொட்ட த்‌“ரவ்யக:ளிம்‌ ப'க்தியுக்‌ அர்ப்பிஸலு 

ஸுப்ரீதியிம்‌ யோகாக்ஷேம வஹிஸி ப்ரஸாத” ஈவி 


567. ஸ்ரீ வருக்ஷாய நம: 

ப*க்தர ஆபத்து பரிஹரிஸுவி 'வ்ருக்ஷூ' நமோ 
“வ்ரு' எந்தரெ பாபஜன்ய ரோக” பீடா” ஆபத்துகள்‌ 
க்ஷ எந்தரெ ஆகஷ்டகள நாறமாடு:வந்தா”“த்‌”து* 

ப*க்தாபீ£ஷ்டப்ரத” ஸர்வோத்தம கல்பவ்ருக்ஷ ஸ்ரீ 


568. ஸ்ரீ புஷ்கராக்ஷாய நம: 

பூர்ண நீ வ்யாப்தனோ 'புஷ்கராக்ஷ” நமோ நமோ எம்பெ” 
பூர்ணத்வதிம்‌ தேூபமகால வஸ்து ஸர்வத்ர நீ வ்யாப்த 
பூர்ணத்வதிம்‌ புஷ்ட துஷ்ட போஷக வனஜேக்ஷண 
பூர்ணகாம நீ ஸர்வப்ரகாரதி ஸ்வதந்த்ரதி: பூர்ண 


569. ஸ்ர மஹாமனஸே நம: 

மஹாதொடட்ட உதா“ர மன மஹாமனஸே” நமோ 
மஹா உத்க்ருஷ்டதம ஞானவந்த மஹானுபா'வ 
மஹான்‌ லக்ஷ்மிதே£விய வக்ஷதலி த*ரிஸிருவி 
மஹான்‌ பி“ரம்மவாயுக:ளிம்‌ ஸதா£த்‌*யேய கருணி 


570. ஸ்ரீ ப*க*வதே நம: 

ஜஸ்வர்யாது” ஷட்கு“ணவந்த ப*க*வான்‌' நமோ எம்பெ்‌ 
ஐஸ்வர்ய ஞான யமஸ்ஸ வீய ஸ்ரீ வைராக்‌*ய ஆரு 
பமாங்வத எ௦பூர்ண நிர்தோ*ஷ கு*ணகளு வுள்ளவ 
ப்ரோஜ்வலஸ்வகாந்தி ஜ்யோகிர்மய க“ர௬ுடா“ரூட” 


392 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


571. ஸ்ரீ ப£க”க்‌*னே நம: 

பராதீ*ன பத்ரு நாறக ப*க: நமோ எம்பெ்‌ 

மத்ருகளு எ0ரத்‌ விட்‌ தைத்யருகள பூலாதிய 
க்ஷிப்ரதி நாறமாடு“வ பராக்ரமவந்தனு 
ஸமக்‌*ரைஸ்வர்ய ஞானாதி: பூர்ண நிர்தோ“ஷ ப*க*க்சனே 


572. ஸ்ரீ ஆனந்தி'னே நம: 

ஞானதுனாதி: ஸம்ருத்‌“தி'மான்‌ ' ஆனந்தக்‌ நமோ எம்பெ்‌ 
ஆனந்த*பூர்ண ஸ்வரூபவந்த ஆனந்தி்யு நீனு 
ஆனந்தா“னுப”வியு ப“க்தரிகெ்‌ ஆனந்த*தா“தா 
இனஸோம வம்றத“லி அவதார கிருஷ்ண 


573. ஸ்ர வனமாலினே நம: 

கீர்த்தனீய பஜனிப கர்ம ஸ்ரேணி ஸ்ரேணியாகி: 
கர்தனாகி்‌ இருவி 'வனமாலி' நமோ நினகெ” 
ப*க்தரிம்‌ ம்ரோதவ்ய மந்தவ்ய நிதி த்‌*யாஸிதவ்ய நீ 
பத்மமாலா ஆபது£த்‌சதா*ரியே ஸ்ரீயிந்த* ஸம்ஸேவ்ய 


574. ஸ்ர ஹலாயுதா*ய நம: 

ப*க்தரிகெ* அபீ£ஷ்டயோஜக “ஹலாயுத” நமோ 
ாறாக்லகேற அவதார ஹலாயுத” த*ரனாத* 
ஸங்கர்ஷண பலராமனலி ஸதா: ஆவிஷ்டனு 
ப*க்திஹிம்ஸக து*ஷ்டர நிராஸக ஆயுத*வான்‌ 


575. ஸ்ரீ ஆதித்யாய நம: 

ப்ஹுபோசக்தானி “ஆதித்யா' நமோ அத்தா சராசர 

க்‌ ருஹணாத்‌ மத்து நீ பு*£ஜிஸெ ஸர்வரிகு” த்ருப்தி 

ப்‌ ருஹதீ ஸஹஸ்ர நீ ஜப்த்ரு மகன ப்‌*ருஹதீ அன்ன 
க்‌ ரஹிஸி க்‌'ருஹ ப£ஹிரஸ்த' ஒனர த்ருப்திஸிதி்‌ 


576. ஸ்ரீ ஜ்யோதிராதி'த்யாய நம: 

த்‌“ருதியுத ஸோமக்கெ மொத:லு உத்திஷ்டனாகி*£ஹ 
ஜ்யோகிராகதி'த்ய நமோ “ஜ்யோதிஷாம்‌' ஆதி'ஜ்யோதியாத” 
மார்த்தாண்ட“னல்லி அந்தர்க*தனாகி*ருவவனு நீ 

ஜ்யோதி பப்‌*த*தி* வாச்யனு பரஞ்யோதி நாராயண 


577. ஸ்ரீ ஸ்ஹிஷ்ணவே நம: 


393 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸோமரஸ ப்ராமன மாள்ப 'ஸஹிஷ்ணு' நமோ எம்பெ்‌ 
ப்ரேம வாத்ஸல்யதி*ந்த” ப'க்தக்ருத அபராத*வ 
வைமனஸ்ஸு மாட*கெ்‌ ஸஹூன மாடி£ஸுவி த*யாவந்த 
அமல ஒளதார்யதி” கு*ணபபீல ஸ்ரீராமசந்த்ர 


578. ஸ்ரீ க*திஸத்தமாய நம: 

அதிக“திவுள்ளவனு க*திஸத்தம நமஸ்தே 

ஸ்ருதி அனேஜகதே“கம்‌ மனஸோ ஜவியோ மத்தூனூ 
'தத்‌*தா*வதோ அன்யா நஸ்யேது திஷ்டத்‌' எந்து ஸாருத்தெ 

இந்த மஹிமன்ன ஸாகல்யேன திளியலஷக்ய 


579. ஸ்ரீ ஸுத£ன்வனே நம: 

ஸத்ருக£ள கார்யதி“ந்த*வுள்ள 'ஸுத*ன்வா” நமோ 
கார்ய எந்த*ரெ க்ரெளர்யதி*ந்த* இருவ ப*லிஷ்டனு 
உருபூலஸுபேோப*ன ஸார்ங்க்‌*ப த*னுர்த*ர நீனு 
பரபமா£ராமனே ஸீதாஸமேத ஸ்ரீராமசந்திர 


580. ஸ்ரீ கண்ட“பரஸறவே நம: 

வஜ்ராத்‌யாயுத“தி?ம்‌ மத்ரு நாயக 'கண்ட“பரஸா' 
ஸ்மிரபா”கி நமோ எம்பெ* கொடலு வஜ்ராத்‌*தா£யுத”்‌ 
பரம” எந்தெ'னிபுது' ஆத்‌*த ரிந்த” க்ரூரஜாரி 

க்ரு ந்ருபர தரிது*லோகஸஜ்ஜனர பொரெதி: 


581. ஸ்ரீ தா“ருணாய நம: 

கோ£ரரூப ப்ரகடிஸுவி தா“ர௬ுண' நமோ எம்பெ்‌: 
க்ரூர பத்ருகள்கெ கோ“ரரூப ப*க்தரிகெ ஸெளம்ய 
ஹொரகின ஒளகின மத்ருதா*ரண மாடி” 
பொரெயுவி ப'க்தரனு தா£னவர ஸிம்ஹ ஸ்ரீ 


582. ஸ்ரீ த்‌*ரவிணப்ரதா*ய நம: 

ஸுவர்ண கொடுூஃவவ நீனு 'த்‌“ரவிணப்ரத* நமோ 
ஸுவர்ணோப லக்ஷித ஸர்வத்‌“ரவ்ய த*னாதி'கள 
புவி தே£வருக*ளிகெ்‌ வேத்‌ வேத” அர்த்த“க்‌ஞான 
ஸர்வ த்‌*ரவிணவன்னீவி புருஷார்த்தப்ரத”்‌ ஸ்ரீ 


583. ஸ்ரீ திவ:ஸ்ப்ரதே நம: 
மோத: உத்ஸஹாதி” ஈவி 'விவ:ஸ்ப்ரஸ்‌' நமோ நினகெ” 


394 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உத்திஷ்ட நாராயண வாஸுதேவ வைகுண்ட நின்ன 
உத்தம ஸ்வரூப பாத*“த்ரய ஸம்ஸ்மரிஸுவவர 
ப£க்தர ஞானிகள மோத: உத்ஸாஹதி*ந்த: காயுவி 


584. ஸ்ரீ ஸர்வத்‌“ர௬ு மே நம: 

அபி*£லாஷிஸுவ ஞானகொடுவ 'ஸர்வத்‌:ருக்‌' நமோ 
பேோோப*ன மஹைஸ்வர்யவான்‌ நீ ஸர்வவன்னு நீடு“த்தி 
ஸ்வபக்தரிகெ: நின்ன ஸார்வக்ஞத்வ வ்யாபகத்வ 
வைபவ தோரிஸி ஸஞ்ஞானவீவி ஸர்வதோமுக* 


585. ஸ்ரீ வ்யாஸாய நம: 

ப*க்தாபீ£ஷ்டவ விஸ்தாரவாூ: பூர்ணமாள்ப வ்யாஸ 

ஸதா” நமோ ஸர்வ ஸ்ரேஷ்ட ஸர்வோத்தமானந்த்‌ ஞான 
ஜ்யோதிர்வ்யாப்த பிரம்மாண்ட: ஸர்வத்ர ஒளகென ஹொரகெ்‌ 
விங்தாரவாகி' ஹொளெயுவி தேஜ:புஞ்ச ஸாராத்ம 


586. ஸ்ர வாசஸ்பதியே நம: 

யக்ஞ பூஜாதி*க*ளிகெ* விராம ஸ்தானனாகி*ஹ 
யக்ஞ நியாமக ஸ்வாமி 'வாசஸ்பதி' நமோ எம்பெ” 
வாங்மனஸ தே£வதெக“ளெரல்லரிகு” பதி நீனே 
காயவாங்மனஸ க்ருதவுத்பத்‌ ப்ரீதிகரவாக:லி 


587. ஸ்ர அயோநிஜாய நம: 

யோனிஸம்ப*ந்த' ரஹித அயோநிஜ' நமோ எம்பெ்‌ 
நினகி'ல்ல க*ர்ப்வாஸ ஸ்வேச்ச ப்ராது*ர்பா£வ மாள்பி 
யோனிவ்யதிரிக்க ஸ்தம்ப*த“லி ஆவிர்ப'விஸூதி: 
யோனிவ்யதிரிக்க நாபி'யிம்‌ ஹுட்டிஸூிதி: பி£ரம்மன்ன 


588. ஸ்ரீ த்ரிஸாம்னே நம: 

ஸோம ஸ்தோத்ர மாள்ப யக்ஞக்கெஹோகு“வ 'த்ரிஸாம்னே்‌ 
நமோ நினகெ” உத்க்‌“த்‌ ப்ர திஹார நித*னாக்ய 

ஸாம மூரு விஷ்ணு உத்கர்ஷ மந்த்ரக*ள ஸ்துதிப்ரிய 
ஸாமப்ரதிபாத்‌ய நீ ஸர்வதூலி ஸம ஸர்வே 


589. ஸ்ரீ ஸாமகா£ய நம: 
ஸ்தோத்ர அங்கீகார மாள்பி நீ “ஸாமக” நமோ எம்பெ” 
வாக்‌*தேவி பாரதி ஸா” ப்ராணனு 'ம' ஈர்வகு ஸாம 


395 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


இந்த? பாரதீ வாயுக*தனாது*த*ரிம்‌ ஹரிஸாமக” 
மாதவனே நீனு ஸாமவேத*தி“ந்த“லி க“ம்யனு 


590. ஸ்ர ஸாம்னே நம: 

அபீ£ஷ்ட பூரெயிஸுவ 'ஸாம' நமோநமோ நினகெ” 
ஸர்வபூ*£தக*ளல்லி ஸமனாகி:ர௬ுவவ நீனு 

அப்‌'ஷ்ட கொடு*வி பூ; தக*ளிகெ: யதாயோக்‌*யதி” 
பேோோப*ன ஆனந்த்‌ ஞான ஸ்வரூபனு ஸாம நீனு 


591. நிர்வாணாய நம: 

ஸுக“ரூப நிர்வாணம்‌ நமோ நமோ எம்பெ்‌நினகெ” 
ப்ராக்ருத விலக்ஷண அப்ராக்ருத ஸுக*“சித்தனு 
அகளங்கவு தோ£ஷலேபவில்ல த“ந்த£வுக“ளு 
ஸ்ரீகாந்த நின்னய மூல அவதார ரூபகளு 


592. ஸ்ர பே்‌'ஷஜாய நம: 

ஸம்ஸார ரோக: பரிஹாரகனு 'பே'ஷஜன்‌' நமோ 
பே'ஷ எந்த*ரெ ரோக”, ரோக*வன்னு ஜயிஸுவவனு 
ஒளஷத”நியாமகனாகி“ருதியோ நீனு 

நீ ஸர்வகாமஜ தோ£ஷ போகாத: துக்க களிவி 


593. ஸ்ரீ பி ஷஜே நம: 

பி'ஷக்‌ நீ யக்ஞ ஸமீபஸ்தனாகிருவி நமஸ்தே 
“பி'ஷக்‌' நீஸம்ஸாரரோக: வைத்ய ஸ்ரீத*ன்வந்தரி 

பி*£ஷக்‌ நீ ஸுர்வரோக”நிதா*ன சிகித்ஸெய மாள்பி 

தோஷதூ”ர தேஜஸ்வி மஹைலஸ்வர்யாதி்‌ குூணரூப 


594. ஸ்ர ஸன்யாஸ க்ருச்சம நம: 
கர்மன்யாஸ மாடு£வ ஸமாதி கு£ணதா£க நீனு 
'ஸன்யாஸ க்ருச்சனு' நமோ நமோ எம்பெொனொ நினகெ” 
காம்ய கர்மத்யாக மத்து தோ£ஷத்யாக” மாடி£ஸுவி 
றம ஆனந்த” ஞானாதிக*ளன்னித்து ஸந்தெயிஸுவி 
595. ஸ்ரீ மாந்தாய நம: 
ஸாமாதி: கு-ணவந்தரிகெ்‌ ஸோம ப்ராப்தி மாடு வி 
நமோ “ஸமாந்தா' தைத்யர நாஷ மாடு“வி நாரஸிம்ஹ 
ஸெளம்ய ப£க்தர கஷ்ட நாறமாடி': விக்ஞானவித்து 


396 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸம்யகு'பாஸனெ கெயிஸி ஞான ஸுகவீவி ஸ்ரீ 


596. ஸ்ரீ நிஷ்டா£ய நம: 

சோர நாறக 'நிஷ்டா” நமோ நமோ எம்பெ: நினகெ” 

ஸ்திரவாகி: ப*க்தரலி இருவவனு நிஷ்டா” நீ 

சோரரு நின்ன கு*௫ணரூப மரெமாடி” தாவேவெ 
ஈற்வரோஹம்‌' எம்புவரு அந்த” த£ஸ்யு நாற மாள்பி 


597. ஸ்ரீ மாந்தயே நம: 

கல்யாண ரூபந்னு மாந்தி” நமோ நமோ நினகெ” 
நித்யஸுக” உன்னதனு ரமாரமண ஸ்ரீவத்ஸ 
தோயஜாஸன ஸிிவாத ப*க்தரிகெ்‌ ஸுக₹தா“த 
நித்ய நிர்தோஷ கல்யாண ஸ௦கா“த்‌*யனுப“வ பூ*ர்ம' 


598. ஸ்ரீ பராயணாய நம: 

உத்தம பதவீவி 'பராயண' நமோ நினகெ” 

ப*க்தரிகெ ஸம்யக்‌ வேதா”ந்த விக்ஞான நிஸ்சிதார்த்த” 
நீதிளிஸி யோக்‌*யோபாஸன மாடி*£ஸி அபரோக்ஷ 
வித்து மோக்ஷபத“வீவி நீனு முக்தரிகு* ஆஸ்ரய 


599. ஸ்ரீ பப£பா“ங்கா£ய நம: 

ஸ்றாப“தமபு”த்‌“தி' நின்னது” “பபாபா*ங்க” நமோ எம்பெ்‌ 
பேோப*ன அங்க*களு ஞானானந்தா”“தி: பலக“ளிம்‌ 
ஸு பூர்ணவு பார த'க்விணோத்தர பக்ஷகள்‌ மத்ய 
த்‌*விபாத்‌ அங்கா£க்‌*யபி*ன்ன ஆனந்தமய சார்வாங்க” 


600. ஸ்ரீ மாந்திதா ய நம: 

த்‌“ரவ்யக்கெ புஷ்டி ஈவ 'ஸாந்தித* நமோ நமோ எம்பெ” 
தி*விஜரிகு” யோக்‌?ய நராதி'கள்கு* மோக்ஷதாத 
ஸ்ரீவரன ப்ரஸாதாசத்‌ 'பராம்ஸாந்தி' ஸ்தா” ஸாங்வத 
ஸர்வ தத்‌'யோக்‌*ய அதி“காரிக'ளிகெ” ஈவி ஸ்ரீபதே 


601. ஸ்ரீ ஸ்ரஷ்டே நம: 

ப*க்தருக*ளிகெ” த்‌*ரவ்ய கொடு*வவ 'ஸ்ரஷ்டா' நமோ 
ஜக'ஸ்ஸஜஜஒன கர்தா ஆது*த“ரிந்த* ஸ்ரஷ்டா' நீனு 
கொத்மா நாபி'பத்மதி' படெ தி” பி£ரம்மதே*வன்ன 

ஆ கஞ்சஜகெ போ*தி4ஸிஹொக்கு க்ருதி நடெ'ஸுதி 


397 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


602. ஸ்ரீ குமுதா'ய நம: 

பூ*மியலி ப்ரஸித்‌“தா“னந்தா“னுப*வவான்‌ குமுத” 
நமோ எம்பெ்‌ ஆனந்த“லீலெயிம்‌ ஜக”ஸ்ஸ்ருஷ்டி மாடி” 
பூ. மியலி ஆனந்த'லீலாவதார மாடி” நீனு 

பூமி பாரவ இளிஸி ஸுக” க்ஷேமவ கொடு“வி 


603. ஸ்ரீ குவலேபஸமாய நம: 
பூ.ம்யாதி ஜக*த்தல்லி வாஸ மாள்பி 'குவலேபமாய' 
நமோ நீ ஜீவரொளு நியாமகனாகிருவி 

'கா“மாவிஸயிச பூ*தானி தா ரயாம்யஹ மோஜஸ்‌' 
ஸ்வாமி நீ ஸர்வத்ரவாஸ 'ஈஸாவாஸ்யமித”ம்‌' ஸர்வம்‌ 


604. ஸ்ர கோ“ஹிதாய நம: 

ஸோமாதி£கள த*ஈரிஸுவி கோ£ூஹித” நமோ எம்பெ” 
ஆம்னாயரக்ஷக வேதவாக்யஹிதகர வ்யாஸ 

பூமி ஸ்வர்க்‌*க௧* ஸர்வலோக ஹிதகர வாஸுதேவ 
ரமாபதி யாதவ ந்கோ£வுக'ள ஹிதகர 


605. ஸ்ர கோ“பதயே நம: 

ஸ்தோத்ர உபபோசக* மாள்ப 'கோ:பதி' நமோ நினகெ்‌ 
நேத்ர பூ'ஜலஸ்வர்க்க்‌ வாக்‌ வஜ்ர தி'ங்ரு பபம£பதி 
ப*க்தக்ருத்‌ ஸ்தோத்ரகளு வேத*வாக்ய ஸ்தோத்ரக*ளனு 
ஹிததி்‌ ஸ்வீகரிஸி அனுக்‌ ரஹ மாள்பி கோபால 


606. ஸ்ரீ கோ:ப்த்ரே நம: 

ப்ருஷத்‌'னாதி: ராஜ ரக்ஷக 'கோ“ப்தா' நமோ நினகெ” 
ரக்ஷிஸுதி ஸர்வரன்னு நின்ன ஸம ஸ்வாமி இல்ல 
குக்ஷியொளிட்டு ஸர்வத” ரக்ஷிஸிதி” ப்ர ளயத“லி 
பரீக்ஷித்‌ ரக்ஷக நீனு க்ஷிதிபா*ர இளிஸிதி” 


607. ஸ்ரீ வ்ருஷபா*க்ஷாய நம: 

த*ர்ம ஸூக்ஷ்மஞானி ஸர்வவ்யாபக 'வ்ருஷபா“க்ஷூ 
நமோ தூர்மசாரிகெ: அனுக்ரஹ த்ருஷ்டி பீ£ருவி 
ஸுமரஹித பரமோத்தம ஸ்வாமி அவினாபமி 
அமிதஞான ப்ரகாஷ நிர்தோ£ஷ வ்ருஷபா“க்ஷனு 


398 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


608. ஸ்ரீ வ்ருஷப்ரியாய நம: 
ஈப்ஸிதவ ஸுரிஸுவி ஸ்தோத்ர ப்ரியனாகிருவி 
“வ்ருஷப்ரியனே' நமோ எமாமாதி: வேத்‌ ஸ்தோத்ரப்ரிய 
வ்ருஷ எந்த:₹ரெ தூர்ம தூர்மப்ரிய நீ த*ர்மமய 
“த்ரயீமயோ த*ர்மமயோ தபோமய:' பா*க“வத 


609. ஸ்ரீ அனிவர்த்தினே நம: 

நித்ய ஸர்வத”ர்மவுள்ள 'அனிவர்க்கி்‌” நமோ எம்பெ” 
ஸது£த்‌'ப*“வஸ்தான நிரோதா“தி” லீலா த£ர்மவுள்ள 
ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌ ஆனந்தம்‌ பூர்ணகு“ணப்ரியா 
வந்த ஸ்வதந்த்ர ஞானேச்சா க்ரியாதி: க்தி ஸுபூர்ண 


610. ஸ்ரீ நிவ்ருத்தாத்மனே நம: 

பக்தரிகெ்‌ த*னதா£த 'நிவ்ருதாத்ம' நமோ எம்பெ”: 
முத: நிர்லிப்த ப*க்தரிகெ* மோக்ஷஎமாதூன நிஷ்காம 
விஹித கர்மாசரணெ பூஜா நைவேத்‌ய உபயோகி: 
வித்த ஞானாதி” த*னகொடுவ ஸ்வாமி நிவ்ருத்தாத்ம 


611. ஸ்ர ஸங்க்ஷேப்த்ரே நம: 

தந்தெ* தாயி உத“ரதி“ந்த” ஜீவர்க'ள ஹொரகெ” 

தந்து” இடு'வ 'ஸங்க்ஷேப்தா' நமோ எம்பெ”: ஸர்வகர்தா 
க்ஷிப்ர ஜீவர்க'ளிகெ” ஸாத*ன அபரோக்ஷவித்து 
ஷைவள பரதெ:ப*ந்த த ஹொரஹாகி முக்தி ஈவி 


612. ஸ்ரீ க்ஷேமக்ருதே நம: 

உபதே“ற ரூபவாத” மங்க*ளவீவ 'க்ஷேமக்ருத்‌” 
ஸ்ரீபதே நமோ எம்பெ்‌ வரவாயு அந்தர்யாமி 
த்வத்ப*க்தஞானிகுர௬ ஒளகித்‌சது* உபதே*பம 
லபி*£ஸிஸி அதி*காரிகெ* போப*ன க்ஷேம வீவி 


613. ஸ்ரீ மிவாய நம: 

ஞானவான்‌ “ஸபிவ' நமோ அபரோக்ஷ போப"னதா”த 
ஆனந்த” ஞானாகி: ஸுமங்கள கு*£ணைய்வர்யதி்‌ம்‌ “பமி' 
அனுபம ஸ்ரேஷ்டத்வ வரணேயத்வதி*ம்‌ வ எந்து” 

நீனு மிவ ஞானானந்தை”ஸ்வர்யக்காகி” வரணீப 


614. ஸ்ர வத்ஸவக்ஷஸே நம: 


399 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸூர்யனன்ன கம்பிஸுவ ஸ்ரீவத்ஸவக்ஷஸே நமோ 
ஸ்ரீயாயுக்க வத்ஸ மஹத்வ லக்ஷண வக்ஷதல்லி 
ஸ்ரீய:பதியே நினகு*ண்டு லக்ஷ்மீகா“ஸ்ரய நீனு 
காயவாங்மன கலுஷகீ*ளி ஸெளபா”“க்‌*ய கொடு£வி 


615. ஸ்ரீ வாஸாய நம: 

வேதூவாணிக*ளே ப்ரமாணவாகி:வுள்ள 'ஸரீவாஸ' 
வேத:வாக்யக”ளு ஸ்ரீயு வேத*த*ல்லி ஜேய நீனு 
வேத” வாக்யக“ள முக்‌“யாபி'மானி ஸ்ரீதே*வியு 
அந்த” ஸ்ர்ீவேத*கல்பத்‌“ர௬ம விஹாரி ப்ரபு' நீனு 


616. ஸ்ரீ ்ரீபதயே நம: 

தன்ன ஆஸ்ரய மாள்பர ஸம்ரக்ஷக 'ஸ்ரீபதியு' 

ஆ நமோ நினகெ” நித்ய ஸ்வயம்வர ஸ்ரீபதியே 
த*ராஸு£த ஜானகீபதி ஸ்ரீராம பைஷ்மிபதி 

ஸ்ரீ கிருஷ்ண நித்ய ஸ்ரீலட்சுமிபதி ஸ்ரீமன்‌ நாராயண 


617. ஸ்ரீ ்ரீமதாம்வராய நம: 

ஜலமிஸ்ரித ஸோமதி£ம்‌ பூஜித ஸ்ரீமதாம்வர” 
தலெபாகி நமோ எம்பெ” பக்தியுக்‌ பூஜே நைவேத்‌'ய 
ஸ்ரீலட்சுமிஸேவ்ய நீனே த*யதி கொம்பி: பி”ரம்மாதி்‌ 
பபீல ஸ்ரீமந்தரிம்‌ ஸம்வினுத ஸ்ரீம்‌ ஸர்வோத்தம 


618. ஸ்ரீ ஸ்ரீதா*ய நம: 

ஸம்பத்து கொடு'வவனு ஸ்ரீத” நமோ நமோ எம்பெ்‌ 
ஸம்பத்து த*ன த்‌“ரவ்ய ரத்னாப*ரண ஸ்வர்ணாதி£கள்‌ 
ஸம்பத்து ஸுக்ஞான தேஜஸ்ஸ த்‌*ருட* தை'ர்யபலவு 
ஸம்பத்து ஆரோக்‌*ய ஆயுர்ப'க்தி ஜங்வர்யப்ரதனு 

619. ஸ்ரீ ்ரீமாய நம: 

பு£த்‌“தி'தா“தனெ ஸ்ரீஸ0' ஸர்வதா” நமோ நினகெ” 

புத்தி* நியாமக நீனு வந்தித ப்ரபுத்‌த*ரிந்த” 

நீ த*யதி* ஸத்ப£க்தி பு'த்‌சதி*மான்கள்கெ ஸுகஞான 
இத்து காய்தி்‌ இந்தி*ராபதி ஸ்ரீனிவாஸ்‌ மரணு 

620. ஸ்ரீ ்ரீனிவாஸாய நம: 

ஷட்கு“ண ஸம்பத்‌ வாஸஸ்தான 'ரீனிவாஸனே' நமோ 


400 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


த்ரிகுணை மானி ஸம்பத்‌ ஸெளபா*க்‌ய லக்ஷ்மிவாஸ நீனு 
வாகா கெளரீ மாத்‌ ஸ்ரீமந்தரொளு ஜ்வலிஸுதி 
அகளங்க ஞானபசக்தி ஐஸ்வர்ய ஆயுர்யஸாஸ்‌ ஈவி 


621. ஸ்ரீ ்ரீநித*யே நம: 

அனுஷ்டான ஸம்ப்ரதாஸ்ரய 'ஸ்ரீநிதி” நமோ எம்பெ்‌ 
தின தி*னதி” நின்ன ப்ரீதிகர அனுஷ்டாசனவ 

நீனு மாடி௫ஸுவி ஸஜ்ஜனரிந்த்‌ ஞான ஸ்ரீறிதி£யே 
ஞான த£ன ஐஸ்வர்ய கணி லக்ஷ்மிகா“ஸ்ரயனே 


622. ஸ்ரீ ரீவிபா'வனாய நம: 

பி?ரம்மதே*வனு ஸ்துதிஸெ ப்ரேரிஸுவ 'ஸ்ரீவிபா'வன' 
அஹர்நிபமி நமோ எம்பெ” ஸ்ரீதேவி ப'க்தியுக்‌ த்‌'யேய 
மஹாலக்ஷ்மிகெ: ஸமரில்ல ப”க்தரலி விபூ“தி 

பஹு: பாத்ரத:லி ப்ரேம உத்ஸாஹதி* ஸேவிபளு 


623. ஸ்ரீ ஸ்ரீத*ராய நம: 

வீர்ய த*ரிஸுவந்னு ஸ்ரீத*ர' நமோ நினகெ” 
ஸ்ரீய:பதி நின்னலி ஸ்ரீதத்வ ஒதப்ரோதத*லி 
தார்யவாகி£ஹுது ஸமஸ்த வஸ்து சராசரத” 
வீர்ய ஸ்ரீதா'ரகனு நீ நின்ன அதீ£ன தத்தச்சக்தி 


624. ஸ்ரீ ்ரீகராய நம: 

யோக்‌*ய ஸத்கர்மதி'ந்த” ஞானவீவி ஸ்ரீகர' நமோ 
யோக்‌யாதி'காரிக*ளபரோக்ஷ ஞானாதி': ஸம்பத்‌ 
க*யதி* கொடு*வியோ ஸ்ரீஹ்ரீய கைக“ளிம்‌ ஹிடி”து: 
வைனதேயாரூட“ த*ன த்‌“ரவ்யப்ரத” ஸ்ரீ ஸ்ரீகர 


625. ஸ்ரீ ம்ரேயஸே நம: 

அதிபயய ப்ரறம்ஸன யோக்‌'ய நீனே 'ங்ரேய” நமோ 
அதிமய அனுபம ஆனந்த்‌ ஞான ஸ்வரூப 
உத்தமத்வதி” நினகெ: ஸமரில்ல ஸ்ரீய:பதே 
ஸதா£க'மகளு முக்தி: நின்னன்னே ஹொகளுத்தெ 


626. ஸ்ரீ ஸ்ரீமதே நம: 
பிரம்ம மிவாதிகளிகெ” ஆக்ஞா மாள்பா ஸ்ரீமான்‌” நமோ 
பி“ரம்மகெ: -ஞானம்பரம கு“ஹ்யம்‌' எந்தே்‌ ஆரம்பி'எூ (பாகவத) 


401 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹா ஸம்ஹித போ”“திஎி ஞான ப்ரகாறவன்னித்தி 
பி“ரம்ம ப்ரஜா ஸ்ருஷ்டிகெஃய்த” நீனித்த ஞானபோ“த*தி“ம்‌ 


627. ஸ்ர லோகத்ரயாஸ்ரயாய நம: 

அத்‌பு*த ஸுசர்யனு ப்ரீ திகா£ஸ்ரயனாகிருவி 
மாத*வனே லோக த்ரயாஸ்ரயனே' நமோ நினகெ” 
த்ராதா ஆஸ்ரய நீனு மூரு லோகங்களிகெ” ஸ்வாமி 
முக்தராஸ்ரய வைகுண்ட” வாஸுதேவ நாராயண 


628. ஸ்ரீ ஸ்வக்ஷாய நம: 

ஸாது* யக்ஞமாடு£வ க்‌ருஹக்கெ பரந்து” நில்லுவியோ 
மாத*வனெ 'ஸ்வக்ஷ” நமோ ஸர்வோத்தமனே ஸ்வதந்த்ர 
ஸ்வாதந்த்ர்பஸத்த ஸுகஞான ஸ்வரூப இந்த்‌“ரியாவான்‌ 
ஸெளந்த“ர்யஸாரவு ஸர்வ இந்த்‌*ரிய கரணகளு 


629. ஸ்ர ஸ்வங்கா ய நம: 

தே£வதெக:ளிகெ்‌ ஸெளந்த“ர்யாதி: ஒள்ளே ஸூத்தாப்ரத” 
ஸ்ரீவரனே 'ஸ்வங்க* நமோ ஹுப'தம அங்க*களு 
தேவதெகள ஆஸ்ரயனு ஸத்தாப்ரவ்ருத்தி ஞானதி” 
தாதா ஸ்வதந்த்ர ஸத்தாதி” பூரண ஆனந்த*மயனு 


630. ஸ்ரீ மஸ தானந்தாய நம: 

“யதானந்த” அனந்தானந்த நமோ எம்பெ: நினகெ” 
ாதஸப்‌“த*வு அனந்தவாசியு இல்லி நின்னய 
அந்தவில்லத” அதிபமய பூர்ணானந்த“வுக்தவு 
பத்‌'மஜன நூரு ஆனந்த” நின்ன ப்ரஸாதசதி*ந்த* 


631. ஸ்ரீ நந்த*யே நம: 

ப*க்தரிகெ* ஆனந்த கொடு*“வவனு நந்தி” நமோ 
ப*க்தரிகெ” நின்ன ப்ரஸாத: ஹொரது பேரெ இல்ல 
முக்தியலி ப*க்தர ஸ்வஸ்வரூபானந்தா“விர்பா*வ 
முக்தாஸ்ரயனே நின்ன ப்ரஸாத” நியமனதி*ந்த” 


632. ஸ்ரீ ஜ்யோதிர்‌ கணேஸ்வராய நம: 

ஜ்யோதிர்காணகெ ஸ்வாமி ஜ்யோதிகணேஸ்வரனே' நமோ 
ஜ்யோதிஎூர்யன ப்ரகாறக்கெ நியாமகாஸ்ரயனு 
ஜ்யோதிர்கண ஸர்வக்கு ப்ரகாற நின்ன தெபெயிந்த” 


402 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஜ்யோதிர்கண ஸ்வாமித்வவு அன்யரு யாரது அல்ல 


633. ஸ்ரீ விஜிதாத்மனே நம: 

ப“க்தரிகெ: புத்ராத்‌*பபி'ஷ்டவீவனு “விஜிதாத்ம” 
ஸதா” நமோ எம்பெ* ஸாது” மத“ம கு*ணவந்த 
ம்ரத்‌'தா“ளு ப*க்தர மனோரத: பூரெயிஸுவ ஸ்வாமி 
வைனதேய விப கருட* பேஷாதி* ஸேவிதனு 


634. ஸ்ரீ விதே'யாத்மனே நம: 

த்‌யாவா ப்ருகி£வ்யாதி: நியாமக 'விதே'யாத்மா' நமோ 
யாவ யாவது” யாரு யாரு ஹேகெ: ஹேகெ்‌ இரபே*கோ” 
ஸர்வ ஸோசித கர்மத*ர்ம நியாமக ஸ்வாமிந்‌ 

ஆ விதே'யரனு ஸதா:ரக்ஷிஸி எ௦க*தி யீவி 


635. ஸ்ரீ ஸத்கீர்த்தயே நம: 

நிர்து*ஷ்ட கீர்த்தியுள்ள 'ஸத்கீர்த்தி' நமோ நமோ எம்பெ? 
வேதே*திஹாஸ புராண பாஞ்சராத்ர மொதலாத” 
ஸூதா“க*ம நின்னன்னே முக்‌£யதி: கீர்த்திஸு£த்தெ பிரம்ம 
ருத்‌“ராதி*க*ளிந்த* கீர்த்தித ஸத்யயஸஸ்‌ நின்னது” 


636. ஸ்ரீ சின்னஸும்றயாய நம: 

ஹதமத்ரு 'சின்னஸம்றய' நமோ ஸார்வக்‌”ஞத்‌”ர 
ப£க்தரிகெஒ்‌ யதா£ர்த்தசஞான தடெ“மாள்ப ஸம்றய 
மத்ருவாகிஹுது* அபரோக்ஷ லபி“புத*கெ ஆ 
ஸத்ரு ஸம்ஹரிஸி ப“க்தரிகெ்‌ அபரோக்ஷ வீவி 


637. ஸ்ரீ உதீர்ணாய நம: 

சென்னாகி: பத்ருக£ளன்ன கொல்லுவி -உதீர்ண' நமோ 
க*ன அந்த:பமத்ரு ஆரன்னு ஜயிஸுவ பூலகொட்டு 
க்ஷோணிது*ஷ்டரு ப*ஹிபத்ரு நாறமாடி: நீ ஸுக” 
ஞான வீவி ௬ுத்‌“ராந்தர்க*த வாயுஸ்த” நரஸிம்ஹ 


638. ஸ்ரீ ஸர்வதஸ்‌ சக்ஷுஷே நம: 

ஸர்வமத்ரு ப்ரயோகி்ஸித: ஆயுத* நிவாரண 

ஹே ஸ்வாமி நீமாள்பி 'ஸர்வத:சக்ஷு' நமோ நினகெ” 
ஸர்வதா ஸர்வாபரோக்ஷி பூர்ணஞான மக்த்யாத்மனு 
ஸர்வஸத்ப*க்தர விக்‌சனபா£தெ* ஹர ஞானதா“தா 


403 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


639. ஸ்ரீ அனீபமாய நம: 

ஸேனெ ஸேனாபசகிய ரக்ஷிப 'அனீபமனே” நமோ 
நீனேவெ ஈபனு நினகெ* ஸமரு இல்ல எல்லு 
நீனேவெ ஏக ஈம ஸ்ரீ பிரம்மா ஸமிவாதி ஈஸ 
நினகெ” ஈற யாரூ இல்ல நீனெ ஸ்வாமி அனி 


640. ஸ்ரீ மாஸ்வதாய நம: 

ப*க்தர்கெ* ப்ராண எந்த ரெ இந்தி“ரியபடுத்வ ஓஜஸ்‌ 

ப்ரத” நீனு மாங்வத' நமோ நினகெ” ப*க்தபால 
ஸெளந்த*ர்யாதி'ரூப மோஹாதி£கு௫ண ஸ்ருஷ்ட்யாதி*கள 
காதா பூர்ணா நீ அவிகார ஸ்வதந்த்ர ஸம௬ாங்வதனு 


641. ஸ்ரீ ஸ்திராய நம: 

ஸுத்ருக“தி நிவாரண மாள்ப 'ஸ்திர' நமோ எம்பெ்‌ 
ஸதா” அவ்யய அச்யுத அனிர்விண்ண அசஞ்சல 

எந்த” தோ“ஷவு ந்யூனதெயு தெள்‌ர்ப*ல்யாதி“க“ளில்ல 
ஸதா்‌ ஆனந்த்‌ பல“ஞான ஸ்வேச்சாபூர்ண ப்ரவ்ருத்த 


642. ஸ்ரீ பூ. யாய நம: 

த*ரணியலி அஸ்வக“ள ப்ரேரிஸுவ 'பூ*பயய” 
ஸமிரபா£கி* நமோ எம்பெ: பாஹிமாம்‌ ஸ்ரீ ஹ்ருஷிகேஸய 
வராஹ ஹயக்ரீவ த்ரிவிக்ரம ராகவ கூர்ம 

எரடு' கையிந்த” த'னத்‌“ரவ்ய பாசி பாசி கொடு வி 


643. ஸ்ரீ பூஷணாய நம: 

அஸ்வக*ள ஹொரகி*ந்த: திருகிஸுவ பூ*ஷண' 

ஸ்ரீற நமோ நமோ எம்பெ'ஹ்ர௬ஷிகேற ஸங்கர்ஷண 
நீ ஸதா£பூர்ண ஆனந்த” சேஷ்டவான்‌ ஞானிகெ* 
பூஷண ரகு'குல யது*குல திலக நீனு 


644. ஸ்ரீ பூதயே நம: 

ஸுூர்யமண்ட”'ல ப்ராபக பூ*தி' நமோ நமோ எம்பெ* 
ஸூர்யஸ்வனி ஸூரிப்ராப்ய க்‌*ருணி ஐஸ்வர்ய ரூபனு 
ப்ரத்‌*யும்ன வாஸுதேவ வராஹ நாராயண நமோ 
அனிருத்‌“த” நரஸிம்ஹ ஸங்கர்ஷண அப்‌*தி*ஸமாயி 


404 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


645. ஸ்ரீ விஸோகாய நம: 

ஸோகரஹிதனு நீ 'விஸறோக்‌' நமோ நமோ 
மோகரஹிதனாத்‌“த“ரிந்த* பருக்ர என்னுத்தெ ம்ருதியு 
பேோக நீகி: முக்கராத“வர்கெ” ஸ்வாமி ஆஸ்ரயனு 
அகளங்க விபேஷ ஸ௦ுக“ஸ்தா“ன வைகுண்டவாஸ்‌ 


646. ஸ்ர போக நாஷனாய நம: 

பேோோகனாவஷ மாடு£வ “போக நாஷன' நமோ எம்பெ்‌ 
ஸோகனாஷ மாட”ல்பட்ட முக்தருகள நியாமக 
மக்களன்ன களெதி”த்‌“த*” தே*வகிகு: விப்ரனிகு* 
மக்களன்ன தந்து'கொட்டு பேோகஹர்‌ ஸ்ரீகிருஷ்ண 


647. ஸ்ரீ அர்ச்சிஷ்மனே நம: 
வஜ்ர எந்தரெ மஹாசாதுர்யபூல இருவவ 

“அர்ச்சிஷ்மான்‌' நமோ நினகெ: மஹ்ஸமர்த்த ஸ்ரீகிருஷ்ண 
நீச காலயவனன்ன நின்ன தேஜஸ்ஸிம்‌ மோஹிஸி 
முசுகுந்தசன த்‌*ருஷ்டியிந்த* ப'ஸ்மமாடி*ஸிதி*யோ 


648. ஸ்ரீ அர்ச்சிதாய நம: 

குஹாதி£ந்த* கோ£க*ளன்னு தூ“ரதந்து்‌ பாலிஸிதி்‌ 
அஹர்னி௰௰ 'அர்ச்சிதனே' நமோ எம்பெ: ஸ்ரீகிருஷ்ண 
மஹாலக்ஷமியிந்த:லு பிரம்மாதி: தேவர்க்க“ளிந்த*லு 
மஹார்ஹ நீ அர்ச்சிதனாகி௫ருவியோ ஸர்வோத்தம 


649. ஸ்ரீ கும்பா£ய நம: 

மத்ருபுரபே*த*“கனே 'கும்ப” நமோ நமோ நினகெ” 
நரகாஸுரன கோடெ சே”தி*£ஸிதி” யது“பதே 

த*ரெயு ஐவலிஸிது நின்ன ஸுந்தர ஜேஜஸ்ஸிந்த” 

பூ“ பார இளிஸி ஆஹ்லாத*வித்தி லோகக்கெ கிருஷ்ண 


650. ஸ்ரீ விஷுத்‌*தா*த்மனே நம: 

விமல பஹு ஷுசி யக்ஞ்போஷக 'விஷுத்‌“தா”த்மா'்‌ 
நமோ ஸர்வதோ“ஷ ரஹித நிர்லேப ஸுபவித்ர 
ஸ்வாமி நீ புண்ட'ரீகாக்ஷ வாமன பா“மன கங்கா” 
நிர்மல ஸரித்‌ ங்ரேஷ்ட ஜனக நமோ த்ரிவிக்ரம 


651. ஸ்ரீ விபேோத*னாய நம: 


405 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


தூன ப்ராபக 'விபோத*னா' நமோ ஸதா: நினகெ” 
க*னபாப பரிஹரிஸி ஆயுராரோக்‌ய ஐஸ்வர்ய 
வன்னீவி காயமன கலுஷ களெது* ஸ்ரவண 
மனனத்‌*யான ஸெளஷஸீல்ய ப*க்திஞான வர்த்‌தி£ஸுவி 


652. ஸ்ரீ அனிருத்‌*தா*ய நம: 

ப“லப்ராப்தி ஒத*கி£'ஸுவி ஸர்வ நிரோத'கனு 
ப்‌லிநீனு 'அனிருத்‌“த” நமோ எம்பெ” ஸமாந்இபதே 
பப்லனு ஸம்ஸாரதி: முக்தரதா*ரகனு மத்து 
ஒள்ளேபோஷகனு எது*ரில்லத* மஹாமஹிம 


653. ஸ்ரீ அப்ரதிரதா“ய நம: 

ப்ரதியோ ஸ்த்‌“ருஷவோ ரஹிதவாத: ஸுலக்ஷண 
வாத்‌ ஸுஸுக” 'அப்ரதிரத* நமோ நமோ எம்பெ” 
ப்ரதிபக்ஷ இல்லத*ந்த ஸுக2சித்‌ பலாதி: பூர்ண 
அத்‌*பு*ச அனுபம மஹிம ப்ரஸன்ன ஸந்த்ராத 


654. ஸ்ரீ ப்ரத்‌*யும்னாய நம: 

ப்ரக்ருஷ்ட த்‌“யுகிமந்த 'ப்ரத்‌*பும்னனே' நமோ நினகெ” 
உத்க்ருஷ்ட நின்னய யஸ்‌ ஜ்வலிஸுத்தே ஜக*த்தெல்லா 
பக்த அதி*“காரிகெ” அபரோக்ஷஞான கொடுவி 

ஸ்வகாந்தி ஜ்யோதிர்மய ஜாமதசக்‌சனிராம ஜயது 


655. ஸ்ரீ அமித விக்ரமாய நம: 

மிதி இல்லத” ஸக்திமான்‌ 'அமித விக்ரம” நமோ 
முத“தி'த்ரைலோக்ய ஸமஸ்த விக்ரம த்ரிவிக்ரம 
த்வச்சக்திகெ்‌: பரிமித இல்லவு விஷ்ணோர்னுகம்‌ 
ம்ருதிப்ரதிபாத்‌ய பி“ரம்மாதி்‌ ௬ஜுவர்யரிம்‌ த்‌யேய 


656. ஸ்ரீ காலநேமிநிக்‌*'னே நம: 

கம்ஸ ஸும்ஹாரகனே காலநேமி நிஹா' நமஸ்தே 
கம்ஸாக்‌“யது“ஷ்டனு கால நேமி எம்ப: அஸுரனு 
அஸர கலிகல்மஷ பரிஹார மாடு“வந்‌ 
கம்ஸஹந்தா ஸ்ரீகிருஷ்ண ஸாது'பாலா அமிதஸாக்த 


657. ஸ்ரீ விராய நம: 
அதிமக்திமந்தனு விர நமோ நமோ நினகெ்‌ 


406 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அதிபரிமித ஸக்தியிம்‌ ஸர்வசராசர 
பூ தஸர்வ நின்ன அத்‌'னத”ல்லிட்டுகொண்டு” நீனு 
உத்‌“ப'வஸ்தி“த்யாதி”க“ள மாடு“வி ஸர்வே வீர 


658. ஸ்ரீ பபராய நம: 

அப*யனு அப*யதசனு “பமுர' நமோ நினகெ்‌ 
அபயபமஈர நீ பூதனி றகட த்ருணாவர்த்த 
இப* குவலயா பீடா” மல்லர கம்ஸ சைர்யாதி” 
டா“ம்பி“கரு முர குஜஹந்தா ஸுஜனரக்ஷக 


659. ஸ்ரீ ஸூஉரிஜனேங்வராய நம: 

ஞானியாதரு ஸாமான்ய மூர்கராத்‌ரு ப*க்தர்கெ்‌ 
நீனு ஸுக*வகொட்டு பாலிப 'ஸுூரிஜனேஸ்வரா' 

ஆ நமோ எம்டெ” குப்‌ஜமாலாகார வித்‌*வன்‌ 
மணிபாண்ட வ க்‌*ரெளபதி: ஸுதா*மாதி'கெ எ௦5க*த” 


660. ஸ்ரீ த்ரிலோகாத்மனே நம: 

விஸ்த்ருத ஞானதா*“தனு 'த்ரிலோகாத்மா' நமோ எம்பெ்‌ 
விஸ்தாரவாகி: நின்ன மஹிமெ ஸர்வத்ர ப்ரக்‌*பாத 

அதிகாரி ஸர்வர்கு்‌ இதரர்கு* வேத்‌ புராண 

இத்தி யோக்ய ஸாத*னக்கெ வேத*வயாஸ த்ரிலோகஸ்வாமி 


661. ஸ்ரீ த்ரிலோகேபமாய நம: 

பாபிஸத்ரு கர்மப்‌'ரஷ்ட ஸர்வர நிந்தி£ஸுவனு 
பாபாதி*ஹர 'த்ரிலோகேயற' நமோ எம்பெ* நினகெ” 
ஸ்ரீப நீ ஸர்வமத்ரு ஸமுதா“ய கர்மப்‌*ரஷ்டரு 
பாபிகளு எல்லர பமாஸக ஸ்வாமியாகி:ருவி 


662. ஸ்ரீ கேபமவாய நம: 

எ0ுக”ஸம்பத்‌ ங்ரேயஸ்‌ ஈவ 'கேபமவ' நமோ நினகெ” 
கே” எந்த:ரெப்ரகாற பூரணஞான ஜ்யோதிர்மயனு 
'ஷ' எந்த*ரெ ஆனந்தாதி: ஸம்பன்னனு ஸதா*னந்தா” 
வ எந்த*ரெ வரணிப நித்ய எ௦௧“தா*த நீனு 


663. ஸ்ரீ கேபமிக்‌னே நம: 
ஸிரகண்ட” சே“தி“ஸுவ வஜ்ரஸ்த்‌கேறிஹா' நமஸ்தே 
எஸூுரத்‌*விட்‌ கேபி நாம அஸுரன்ன ஸீளி பி£ஸுடி 


407 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


க்ரூர கேறி ஹாஹாகாரதி: கோபதி்‌ம்‌ ப*ரலு 
வஜ்ரகர கண்ட?தொ”ளு நுக்‌“கி*ஸி ஸீள்தி? ஸ்ரீகிருஷ்ண 


664. ஸ்ர ஹரயே நம: 

பத்ரு பரிஹார மாடு“ வ ஹரி' நமோ நினகெ* 
ஸுத்ரு ஈர்வித'வு பாஹ்யாந்தரகள நீ களெவி 
மத்ருகள பாபகள கஷ்டக:ள்‌ பரிஹரிஸி 
ஸர்வப்ரகாரத£லு ஸஎ௦க“வித்து ரக்ஷிஸுவியோ 


665. ஸ்ர காமதே“வாய நம: 

காமித க்‌*ருஹாதி£கள ப்ராப்தி மாடு*'வவனு 
“காமதே£வனே' நமோ நினகெ” காமத்‌ உதா“ 

காம ஆனந்த” ஞான ஸ்ருஷ்ட்யாதி: கர்த்ரு ஸுக”காபம 

காம ஸ்மராந்தர்யாமி காமதே*வ ஸனத்குமார 


666. ஸ்ரீ காமபாலாய நம: 

ஸர்வப*க்த இச்சித ஆயா மனஸ்ஸலி ரக்ஷிப 
ஸ்ரீவரனெ 'காமபால' நமோ எம்பெ்‌:ஸர்வபால 
தேவ நின்னய ப்ரஸார காமதி்‌ ப'ஜிபரன்ன 
ஸர்வதா? பாலிஸுவி ப்ரத்‌*யும்னன பித ஸ்ரீகிருஷ்ண 


667. ஸ்ரீ காமினே நம: 

ஸகல ஆயுத“*க*ளன்னு அஸுரர கையிந்த” 
அக:லிஸி நிவாரண மாள்ப “காமி” நமோ எம்பெ்‌ 
ஸகல ஜகத்ரக்ஷண இச்செயுள்ளவ ஸ்வாமி நீ 
ப்‌க்தர்க*ள ஸாது* இச்சாஸாத“ன நின்ன அத்‌*ன 


668. ஸ்ரீ காந்தாய நம: 

ஸுகப்ராப்தி விஸ்தாரமாள்ப 'காந்த' நமோ நினகெ்‌ 
ஸுக்‌உன்னாஹ விஸ்தார கர்த்ரு உதா*ரகருணி 
ஸுகூீமயனெ சின்மயனெ நின்னய ஸுமனோஹர 
அகளங்கரூபநின்னிச்செயிம்‌ ப'க்தர்கெ”தோருவி 

669. ஸ்ரீ க்ருதாக*மாய நம: 

கையல்லி வஜ்ர சின்ஹவுள்ள 'க்ருதாக*ம” நமஸ்தே 
தோயஜாக்ஷனெ நீனு புராணேதிஹாஸாதி*க“ள 
த*யதி* ரசிஸி ஆ ஸதா:க“மக“ளிம்‌ ஹரிய 


408 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸ்ரீயா ரூபகு*ணகள ஸுலப“தி” திளிஸிதி”்‌ 


670. ஸ்ர அனிர்தேூங்யவபுஷே நம: 
மேக*மண்ட“லதந்தெ வாஞ்சிதவ ஸுரிஸுவவ 
அக*தூர 'அனிர்தே“ஸ்யவபு' நமோ நமோ எம்பெ்‌ 
ஹீகெ/ந்து* ஸாகல்ய அரியலிகெ அறக்யவாத” 
எுக*ஞானதி? பரமபூர்ண கு“ணவபு நீனு 


671. ஸ்ரீ விஷ்ணுவே நம: 

விபேஷவாகி அன்னகொடு”வி ப'க்தருக“ளிகெ” 
'விஷ்ணு' நமோ அன்னவெந்த“ரெ ஆனந்த” ஞான புஷ்டி 

விபபிஷ்ட ஆதத ஸர்வளுகு“ண பூர்ணனு பூல 

சேஷ்டாவந்தனு ரமாபி“ரம்மேறானாத*க“ள்கெ்‌ ஸ்வாமி 


672. ஸ்ரீ விராய நம: 

விபபிஷ்டனு ஸர்வரிகு உத்தமனு எம்புசத*னு 
ருக்ஸாமாதி: வேத*வாக்‌யகளிந்த” க*ம்ய 

ஸ்ரீ நீனு 'வீர' நமோ எம்பெ: ஸர்வதா: ஸமர்த்த” 
விபேஷத்‌ இச்சானுரூப ௭௦கி்‌ அப்ரதிரத* 


673. ஸ்ரீ அனந்தாய நம: 

நாறரஹிதனு நீனு “அனந்த' நமோ நினகெ” 
ஸ்ரீப நீ அவினாமரி எந்து” ஸ்ருதி ஸாருதிதெஃயு 
தே“ காலகுண வஸ்து பரிச்‌“சே“த* இல்லதவ 
ஈஸா நீனு 'நவித்‌*பதே அந்தோ யஸ்ய ஸ:' 


674. ஸ்ரீ தனஞ்சயாய நம: 

யக்ஞாதி” ப்ராப்திவுள்ள தனஞ்சய நமோ நினகெ” 

யக்ஞ பூஜாதி: ப*க்தி கார்யக*ளெல்லவு த்வத்பர 
£யக்*ஞோவைவிஷ்ணு; ஸர்வக்ஞனே ஸ£த்‌*யான பூஜாதி* 

யக்‌“ஞ்த“லி ப்ரீதனாகு“வி ஜயதி யக்ஞதூன 


675. ஸ்ரீ பி£ரம்மண்யாய நம: 

்‌ பி£ரம்மண்ய” நீஸாது' ஸ்தோத்ர மாள்பரிக்‌“வி 
காமித பல நமோ எம்பெ: கு*ணபூர்ண நினகெ” 
ஸுமனோஹரரூப குண க்ரிய வேதா“னுஸாரி 
ப்ரேமதி ஸ்துதிஸுவர ஸுக*போ“க்‌: ஹேது நீனு 


409 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


676. ஸ்ரீ பி“ரம்மக்ருத்‌ பி?ரம்மணே நம: 

ஸ்தோத்ர மாடு வவனிகெ: பூஷண ஒத*“கு*வவ 
“பி”ரம்மக்ருத்பி*ரம்ம' நமோ கவிகண்டகெ பூஷண 

பி?ரம்மன மாதெ லக்ஷ்மிகெ” பூர்ண ஆனந்த*வீவனு 

பி”ரம்மாக்‌”யவிஷ்ணு உபாஸக பசக்தரிகெ* ஸூுக*தா்‌ 


677. ஸ்ரீ பிரம்மணே நம: 

நூதன நூதன பு£த்‌*தி* பூர்ணமாள்ப பிரரம்ம' நமோ 
ப*க்தர ஆலோசன பு£த்‌*தி* விஷயனாகி: நீனு 
பு'த்‌“தி'யோக்‌*பதெ இஷ்டபூர்ணமாடி: காணிஸிகொம்பி: 
வர்த்தி£ஸுவி ஞானவ ஞானாதி': கு“-ணபூர்ண பி“ரம்ம 


678. ஸ்ரீ பி£ரம்மவிவர்த்‌*த*னாய நம: 

பெளருஷ்ய புத்‌“தி'கெ்‌ ஆஸ்ரயனு 'பி“ரம்மவிவர்த்‌“தூன ' 
ஸ்மிரபா“கி” நமோ எம்பெ: அம்ப்‌*ரணீஷ ஸிந்து*மாயி 
தூ“ரெயல்லி அவதரிஸி வேத“வ விபா£கி£ஸி 

ஸர நரரிகெ: வேதா“ர்த்த*ஞானவ வர்த்‌“தி'எூிதி” 


679. ஸ்ரீ பிரம்மவிதே நம: 

“பிீரம்மவித்‌' நீவ்யாப்திஹொந்தி”த”“வ நமோ நமோ எம்பெ” 
பி£ரம்மவேத*ஞானி ப்ரணவ ஸமஸ்த வேத*ங்க“ளிம்‌ 
மஹார்ஹ ஸ்ரீ அம்ப்‌'ரணிபதி வ்யாஸக்ருத்‌ புராணாதி”்‌ 
மஹா ஆக“மதி' கீர்த்தித வ்யாப்திவந்த 


680. ஸ்ரீ பி£ராஹ்மணாய நம: 

ஸ்துதிப்ராப்த பிராஹ்மண' நமோ தயதி* ஸ்வீகரிஸோ 
ஈ ஸ்தோத்ராம்ருதஸார நீ ரசிஸி ப*'ரெஸுவுது்‌ 

வேத*தி“ம்‌ ஸர்வோத்தம ஸர்வகல்யாண பரிபூர்ண 
நிர்தோ£ஷ கு“ணார்ணா நீ கம்யனாகி“ருவி விஷ்ணோ 


681. ஸ்ரீ பி£ரஹ்மணே நம: 

ரித்விஜரு உள்ளந்த 'பி“ரம்ம' நமோ நமோ நினகெ” 
வேத” அத்‌*யயன கெளமால்யவந்தரு யக்‌*ஞத:“ல்லி 
வேத*வாக்ய ஸ்தோத்ர மாள்ப ஸச்சேதனருள்ளவனு 
வேத: ஸர்வ பி'ரம்மமய ஹரே ஸர்வஜீவரொடெ ய 


410 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


682. ஸ்ரீ பி“ரம்மஞாய நம: 

ஸ்தோத்ராதி” ஸாதன அரிதவ 'பி“ரம்மஞ்‌' நமோ எம்பெ்‌ 
பத்‌*மஸ்தபிரம்ம தன்ன கோரிகெ நெரவேரிஸலு ஸ்தோத்ர 
ஸாதன கைகொண்ட” அத“ன்னரிது நாராயண ந்‌ 
போ“தி“எூதி: (ஞானம்‌ பரமகு“ஹ்யம்‌ மே' பா£க*வத 


683. ஸ்ரீ ப்ராஹ்மண ப்ரியாய நம: 

ரித்விஜர ஸந்தோஷிஸுவ பிராம்ஹணப்ரிய” நமோ 
ரித்விஜரு விங்வாமித்ராதி*களு பி“ராமணர்க“ளூ 
ஸ்ரீவர பி?ரம்மஞானிகளு வேத”வித்பன்னர்களு 
இவர்க”ளந்த” பி'ராமணரப்ரிய பி'ராமணப்ரிய 


684. ஸ்ரீ மஹாக்ரமாய நம: 

மஹாமக்திரூப நீனு மஹாக்ரம' நமோ எம்பெ்‌ 
மஹாஞான க்ரியா இச்சா பபக்திவுள்ளவனு நீனு 
மஹாதேவ அனன்ய பாட” ஸமாங்வத ஸ்ரமத:ல்லி 
மஹே ஞானேச்சா பமக்தியிம்‌ த்வத்‌“பு'த்தி'ஸ்த* இஹுது”* 


685. ஸ்ரீ மஹாகர்மணே நம: 

ஸூர்ய ஸ்தா“பனாதி: கர்மவான்‌ மஹாகர்மணே' நமோ 
தோயஜாக்ஷனெ நீனு ப்ரக்ருதி க்ஷோப*ண தத்வ ஸ்ருஷ்டி 
தோயஜஜாண்ட” ஸ்ருஷ்டிஸி மார்த்தாண்டா“தி: ஸ்தா“பிஎூதி: 
ஸ்ருஷ்ட்யாதி' மஹாகர்த்ரு ஜகன்னாத: ஸ்ரீபதே பாஹி 


686. ஸ்ர மஹாதேஜஸே நம: 

மஹாப்லரூப மஹாதேஜ' நமோ நமோ எம்பெ்‌ 

மஹிஞுகு“த்தம தேஜானந்த* பலஞான ரூப 

மஹிர்ீ தேஜஸ்ஸபி'மானிஸ்த: ததா?” ஜல வாயு 

மஹருத்“ர ப்ருத்‌*வி அபி'மானிகு“த்தம பல த்ரிவ்ருத்‌ 

687. ஸ்ரீ மஹோரகா:ய நம: 

வேத்‌ வாக்யக“ளிந்த* ஸ்துதிஸல்படு'வவனு 

ஸ்ரீத்‌ மஹோரக” நமோ எம்பெ: ஸந்தத நினகெ” 
“யதோ இமானி பூ*தானி ஜாயந்தே ஸத்யம்‌ ஞானம்‌ 

அனந்தம்‌ நாராயணம்‌ மஹாஷேயம்‌' இந்த*வுகளு 


688. ஸ்ர மஹாக்ரதவே நம: 


411 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மஹாமஹாத்ம்யவந்தனு 'மஹாக்ரது' நமோ எம்பெ” 
மஹாலக்ஷ்மியிந்த:லு பிரம்ம பமிவாது*க“ளிந்தலு 
மஹா நின்னானந்த” பல ஞானாதி” குண க்ரியாதி”்‌ 
மஹாத்ம்ய ஸாகல்யேன அரியரோ பூர்ணஞானாத்ம 


689. ஸ்ர மஹாயக்ஞனே நம: 

மஹாபீ'ஷ்டப்ரத: 'மஹாயக்ஞா' நமோ நினகெ” 
மஹாவராஹனே ஸர்வயக்ஞாத்‌“பக்ஷ யக்ஞமான 
மஹாக்‌*யாத அஸ்வமேத'யக்ஞு ஸ்ரீராம நீ மாடி” 
ப£ஹூள த”க்ஷிணாதி:க*ளித்தி ப*க்தருத்விஜர்கெ”்‌ 


690. ஸ்ர மஹாயக்ஞாய நம: 

நியோஜிஸுவி தேஜஸ்வி அஸ்வக“ள மஹாயக்ளஞ 
ஹயரூப நீகொண்டி* உஷாதி? ஸர்வ ஆஸ்ரயனு 
ஹயரூபி பி*ரம்மாஸ்வமேத' யக்ஞ அத்‌*யக்ஷனு 
ஹயாதி': சதுராஸ்வவ நியமிபுதேனரிது்‌ 


691. ஸ்ர மஹாஹவிஜே நம: 

மஹாமந்த்ர ப்ரவ்ருத்தி ஆஸ்ரய ஞான 'மஹாஹவி' 
அஹர்னிபமி நமோ ஸாது” பூஜாராத*ன விஷய 

மஹான்‌ ரஸரூப நீ மந்த்ர ஹவிஸ்‌ நைவேத்‌*யஸ்தனு 
ஆ ஹவிஷயாகி:க: ஸ்வாக்‌ய ரஸக்‌ரஹிஸி ஸந்தெயிபி 


692. ஸ்ரீ ஸ்தவ்யாய நம: 

ப*க்தரன்ன வாத்ஸல்யதி“ந்த” ஸ்பர்மமாள்ப 'ஸ்தவ்ய' 
ஆத”ரதி* நமோ ஹனுமன ப*க்திஸ்துதி ஸேவெ 
கெ£து*ரில்லவெந்து* மெச்சி மோக்ஷ ஸாலது: என்னுத 
இத்தி நின்னன்ன நீனே ஆலிங்கனவ மாடி” ராம 


693. ஸ்ரீ ஸ்தவப்ரியாய நம: 

ப*க்தர்கள த்ருப்திமாள்ப 'ஸ்தவப்ரிய' நமோ எம்பெ” 
ப*க்தக்ருத ஸ்தவனாதி ஸேவெ மெச்சி ஸ்வீகரிஸி 
பக்த இஹ தாபதி' குந்தி” குந்தா'க*தெ* கருண 
ஸுதா“மளெக:ரெது த்ருப்தி ஸாத*ன கெய்ஸுவி 


694. ஸ்ரீ ஸ்தோத்ராய நம: 
பாபகளிகெ” அத*:பாத மாள்ப 'ஸ்தோத்ரம்‌' நமஸ்தே 


412 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பாபகளு நானாவித” அவுக*ளலி முக்‌யவு 
ஸ்ரீபப'க்த த்‌*வேஷவு பக்தக்ருத்‌ ஸ்தோத்ர நியாமக 
ஸ்ரீ புருஷோத்தம ஸ்தோத்ராஹ்வயனலி நவக்‌“ வேஷ 


695. ஸ்ரீ ஸ்துதிஸ்தோத்ரே நம: 

ப“க்தர்க*ள வாக்‌”யதி*ந்த* ஸ்துதிஸல்படு'வவனு 
“ஸ்துதிஸ்தோத்ரா' நமோ எம்பெ்‌ ப'க்தரொளு நீனு நிந்து 

ஸ்தோத்ரகள மாடி” மாடி௫ஸுவி ஸர்வகர்த்தா 

ப*க்தாந்தர்யாபி ப'க்தாபி'ஷ்டப்ரத்‌ வாயுஸ்த: ஸ்ரீ 


696. ஸ்ரீ ரணப்ரியாய நம: 

யுத்‌“த“ப்ரியனாகி“௬வ 'ரணப்ரிய நமோ” எம்பெ்‌ 
ப*க்தரக்ஷணெ கூர்ம ஸம்ஸ்தாபனெகெ” ஆகாக்‌ 
க்ஷிதியல்லி அவதரிஸி ஹிரண்யகாதி£க*ளன்னு 
யுத்‌“த“தி” நிரோத” மாடி” லோகக்கெ க்ஷேமவன்னித்தி 


697. ஸ்ரீ பூர்ணாய நம: 

பூர்ண மாடு£வி ஆக்‌“த“ரிந்த: பூர்ணனே' நமோ எம்பெ்‌ 
குணபூர்ண நாது“த”ரிந்த்‌ பூர்ண” எந்து எனிஸுவி 
பூர்ணஸுக” ஸ்வதந்த்ர ஸர்வவ்யாபி நிர்தோ£ஷ பூ*மன்‌ 
நின்னய பூர்ணத்வ லக்ஷண ஸம எல்லூனு இல்ல 


698. ஸ்ரீ பூரயித்ரே நம: 

ப£க்தஸாத”ன பூர்த்திமாடு'வி பூரயிதா' நமோ 
கத்தத்‌ யோக்‌*யதானுஸாரவாகி” பூர்த்திமாடு' வியோ 
அந்து” த*க்ஷக்ருத யக்‌'ஞ பூர்த்திமாடி'ஸிதி” நீனு 
வதா“ன்ய ப*லிராஜ யக்ஞ பூர்த்திமாடி*ஸிதி்‌ 

699. ஸ்ரீ புண்யாய நம: 

ஸூபவித்ரனாகி“ர௬வி புண்யனே' நமோ எம்பெ்‌ 
ஹே புண்டரிகாக்ஷ நீ பவித்ரகரனு நின்னய 

ரூப குணோத்கர்ஷகதா்‌ அவதார லீலெகளு 
தப்பதெ்‌ ங்ரவணமாடி” ஸ்மரிஸெ பாபஹரவு 

700. ஸ்ரீ புண்யகீர்த்தயே நம: 

வித்தத்‌“ரவ்ய தூனாதி” நாறயில்லத: புண்யகீர்த்தி' 
ஸதா” நமோ எம்பெ: நினகெ ஹே புண்யகர யஸஸ்வி 


413 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மாத*வனெ நின்னய கு“ணாதி'க*“ள கீர்த்திஸுவ 
ப£க்தரிகெ? பாப ஹோகி: புண்யலாப” ஆகு*வுது 


கருக” மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகுணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து்‌ அர்ப்பிதவு ப்ரீதனாகோ? ||ப 


|| எட்டாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து। | 


ஒன்பதாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* ஸுகுணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விங்வாக்‌?ய விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


701. ஸ்ரீ அனாமயாய நம: 

வனஜபஃவக்ருத ஸ்தோத்ரகோசர 'அனாமய” 
அனமோ நினகெ:ம்பெ்‌ ஸதா” நிராமய நிர்தோ'ஷ 
ஜனனாகதி: ப*வரோக” நினகி*ல்ல நிர்ஜரனு 
அனந்தானந்த ஞானாதி:பூர்ண அப*ய அம்ருத 


702. ஸ்ர மனோஜவாய நம: 

மன்மதன தி'க்கரிஸுவ மனோஜவ” நமஸ்தே 
மன்மதகு* கோட்யமித ஸஎ௦ந்த“ரனு ஸ்ரீவாமன 
மனஸிகு”்‌ அத்யதி'க வேக” 'மனஸோ ஜவியோ 
நைனத்‌*தே'வா ஆப்னுவன்‌ பூர்வமர்ஷத்‌' எந்து” ஸ்ருதி 


703. ஸ்ரீ தீர்த்த*“கராய நம: 

ஸ்தோத்ர ஸேவியோ ”சீர்த்த£கரனே' நமோ நமோ எம்பெ” 
இதிஹாஸ பா“க*வத புராண பிரம்மஸூத்ராதி்‌ 
ஸமாஸ்த்ரக்ருத்‌ வேத*வ்யாஸ ஹயமுக₹ரூப ஸர்வக்ஞ 
பவித்ர மாள்புது* நின்ன உத்க்ருஷ்ட நாமகளு 


414 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


704. ஸ்ரீ வஸுரேதஸே நம: 

ஸ்வரூப ஆச்சாத*க அஞ்ஞானாதி: நாயக 
“வஸுரேதா' நமோ பாபாதி'கர்ம அக்‌*னியிம்‌ தூல 

ராஸ்மியுக்‌ பஸ்மவாகு“வதெரதி்‌ அஞ்ஞானாதிய 

நாற மாடு“வி ‘வஸுரேதஸ்‌' அக்னிப்ரகாற வீர்ய 


705. ஸ்ர வஸுப்ரதாய நம: 

வஜ்ரகி“ந்த*? அரிவிதா“ரண மாள்ப “வஸுப்ரத? 
ஸிரபா£கி” நமோ எம்பெ: தா“ரித்‌“ர்ய நாற மாடு“வி 
புருடமணி த்‌“ரவ்ய த*ன தாரக ஸக்ஞானவ 
கருணதி: இத்து அஞ்ஞானப*ந்த* சே£தி£ஸுவியோ 


706. ஸ்ரீ வஸுப்ரதா£ய நம: 

ஸுக கொடு“வ 'வஸுப்ரதனே' நமோ நமோ எம்பெ”: 
நிஷ்கமணி கனகாகி: கொட்டு மத” தூ“ரமாடி” 
ஸஞ்ஞானவித்து மது” வித்‌*பாத்‌*புபாஸனா யோக்‌*யர்கெ” 
நீ கருணதி: இத்து நித்யஸுக? ப்ராப்திய ஈவி 


707. ஸ்ரீ வாளஃுதே*வாய நம: 

போசக*ப்ராப்தி மாடு“ வ 'வாளுதே£வ' நமோ எம்பெ்‌ 
ஸுக“ஞான தேஜஸ்ஸ£த்‌*ரேக்தி'ந்த” ஜக“ச்சேஷ்டா 
ஸ்ர்கரனெ நீ மாடி” யோக்‌*ய ஸதூனக*ளகெ:ய்ஸி 
போக” கொடு“வி ஞானனந்த: பலலீலா ஸுதேஜா 


708. ஸ்ரீ வஸவே நம: 

த*க்ஷிணாவதி யஜமான பா“க“தி* வாஸ 'வஸ?' 
தோஷதூ”ர நமோ நினகெ: அஸ்வ கோ“க*ள பால 
க்ஷீரார்ணவவாஸ்‌ ஸ்ரீலட்சுமி நாராயணனே நீனு 

ஈ க்ஷோணி கோ:குலகூல்லி வாஸமாடி”தி: ஸ்ரீகிருஷ்ண 


709. ஸ்ரீ வஸுமனஸே நம: 

அஸுரர பெளருஷ்ய அபஹார மாடு வ மன 
“வஸுமனா' நமோ எம்பெ்‌ அஸுராடவி தா“வாக்‌“னி 

வஸுதேவ ப்ரிய ஸுதனெ பீ£ஷ்மாதி* வளுத்‌*யேய 

பா£ஸிப ஸெளந்த:ர்ய ஸுஹ்ருத* ஸுகீப்தஞானரூப 


710. ஸ்ர ஹவிஷேந்ம: 


415 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


உபஜீவ்ய 'ஹவி' நமோ ப*க்தரக்ஷக போஷக 

கோப யபேோதா மனெயல்லி வாஸமாடி்‌? தை“த்யர 
உபடள நிரோதி'ஸி கம்ஸ கரெயலு ஹோகி* 
குவலயபிடா” கம்ஸாதி*கள கொந்து” ஸஜ்‌ஜனர காய்தி” 


711. ஸ்ரீ ஸத்‌“க“தயே நம: 

ஸ்வஸ்தான ப£ருவந்த 'ஸத்‌“க*தி' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸாது ஸுஜ்ஜன க”ம்ய ஆது*த*ரிம்‌ ஸத்‌*க“தி நீனு 
ஸத்தாதி“தா“த நீ க*க”னத*லி சலிஸுவந்த” 
நக்ஷத்ராதி*கள கதி நியாமகனாகிருவி 


712. ஸ்ரீ ஸத்க்ருதயே நம: 

ஸித்‌*யாதி*களீவ க்ரியா மாள்ப 'ஸத்க்ருதியே' நமோ 
ஸத்யவாத: ஜக*த்ஸ்ருஷ்டி மொதலாதவ மாடு“வி 
பக்த யத்னிப ஸத்ஸாத”ன பூரயிஸி ப£லவீவி 
க்ருதிதே“விபதி ப்ரத்‌'யும்ன நமோ நமோ நினகெ” 


713. ஸ்ர ஸுத்தாயை நம: 

க்‌ ருஹத”ல்லி கூதுகொம்ப* “ஸத்தா' நமோ நமோ எம்பெ்‌ 
'தேூஹினாம்‌ அந்த த்‌'ர௬ுவாய' எந்து? பா*க*வதவுக்தி 

பி£ரம்மாதி£ஸர்வ சர அசரக்கு ஸத்தாதிதா“த 

மஹாமஹிம நின்ன இருவிகெ ஸ்வாதரந்த்ர்யதி“ந்த” 


714. ஸ்ரீ ஸத்பூ*கயே நம: 

தேவதெக”ளிகு* அக'ம்யவாகி ரவ ஜஸ்வர்ய 
தே*வதே*வோத்தம நினகெ” இருவ “ஸத்பூ*சியே' 
ஸர்வதா” நமோ நினகெ* மணைய்வர்யபூர்ண ஸ்வாமி 
ஸர்வரிகு்‌” தத்தத்யோக்‌*ய ஜயங்வர்ய நியமேன ஈவி 


715. ஸ்ரீ ஸத்பராயணாய நம: 

தேவதெக”ளிகெ” உத்தம ஆனந்த: ஆஸ்ரயனு 
தே4வதே“வோத்தம 'ஸத்பராயணனெ' நமோ எம்பெ்‌ 
தே*வதாகி்‌ ஸஜ்ஜனரிகெ: முக்‌*ப ஆஸ்ரயனு 
தேவதா ப்ரவர வாயு அனுயாயிகெ: ஆஸ்ரயனு 


716. ஸ்ரீ மடரஸேனாய நம: 
ஞானயுக்‌“த“க்கெ ப“ருவ மத்ருப'ந்த*ன மாடு“வி 


416 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நீனு 'பமரஸேன' நமோ எம்பெ: பூ'பா'ர ஹரண 
ஸுக்‌“ஞானி பாண்டவ ரக்ஷக விபரீத ஞானி 
துர்யோத*னாதிகள நிரோதி*ஸி அளிஸிதி'யோ 


717. ஸ்ரீ யது*ங்ரேஷ்டாய நம: 

பூஜிஸுவ ராஜரன்ன ரக்ஷிஎ௦வ 'யது*ற்ரேஷ்ட்‌ 
நிஜஸுக”ப்ரத” நமோ யது“பதியே ஸ்ரீகிருஷ்ண 
ராஜ யுதி*ஷ்டிர ப்‌'மாதி“க்ருத அக்‌“ரபூஜெகொண்டு”* 
ராஜ்ய ஆளிஸி ரக்ஷிஸி யுத்‌“த”த*லி ஜயகொட்டி 


718. ஸ்ர ஸன்னிவாஸாய நம: 

வேக மார்க்க” ப்ரவர்த்திஸுவ 'ஸன்னிவாஸனே' நமோ 
வேத“வித்‌ ஸஜ்ஜனரொளு அந்தர்க*தனாகி” வாஸ 
பத்‌*மஜனொளித்து ஸ்ருஷ்டி ஞானோபதே”ப மாள்பி 
ருத்ர தீக்ஷிணாமூர்த்தியொளித்‌”து* பபிஷ்யோபதே*பயவு 


719. ஸ்ரீ ஸுயாமுனாய நம: 

அப்‌'ஷ்டப்ரத” நாம ஸ்வீகரிஸுவி 'எ*ுயாமுனா' 
ஷுப*கம கதா“ஷய நமோ எம்பெ: நினகெ” 
பேோப*ன எந்த ஸ்ரீகிருஷ்ண யமுனாதீரதி” 
ஸுப*க்தகோ*பியர்‌ ஸ்துதி மெச்சிதி: காளிந்தி'பதே 


720. ஸ்ரீ பூதாவாஸாய நம: 

ஸர்வபூ*கரக்ஷகனு பூ*தாவாஸ' நமோ எம்பெ* 
ஸர்வப்ராணிக*ளொளகிருவ அந்தர்யாமி நீனு 
ஸ்ரீவரனெ நீ ப்‌“ரம்மபுர ஹ்ருத்புண்டரீ க வேஸ்ம 
யோமத“லி வாஸமாள்பி அன்வேஷ்டிதவ்ய நீனு 


721. ர்‌ வாஸுதேவாய நம: 

து'ப்‌*வாதி ஆச்சா“தி*கனு வ்யாபகனு ஆகி: நீ 
ஸர்வப*க்தாபி'ஷ்ட ப்ராபக “வாஸுதேவ” நமஸ்தே 
வாய்வந்தர்யாமி ஸர்வப்ராணி அந்தஸ்தூனாகி:ருவி 
தேவ நீ லீலானந்த்‌ சேஷ்டாவந்த ஜ்யோதிர்மயனு 

722. ஸ்ர ஸர்வாஸ* நிலயாய நம: 

பிரம்மாதி'க“ள இந்த்‌ரிய லயஸ்தாசனனாகிருவி 
மஹாமஹிமெயனு “ஸர்வாஸு நிலயனே' நமஸ்தே 


417 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பிரம்மாதி” ஸர்வஜீவர ப்ராணாலம்ப”ன நாகி:ருவி 
மஹாப்ரளயகி: ஸர்வரன்ன நின்னொளிட்டு கொம்பி்‌ 


723. ஸ்ர அனலாய நம: 

ஸயத்ருக£ள த*ஹனக்கெ ப்ரவ்ருத்த நீனு அனல்‌” 
ஸதா நமோ நமோ எம்பெ” அக்னியந்தர்யாமி நீனு 
உத வாயு தேஜஸ்‌ லக்ஷ்மி ருத்‌“ர ப்ருதி*வீஅந்தஸ்த” 
த்ரிவ்ருத்‌ ஸ்ருஷ்டிகர்த நீனு ப'க்தேஷ்டதா“த உதா*ர 


724. ஸ்ரீ த*ர்பக்‌*னே நம: 

ப*க்தாஹங்கார நாறமாள்ப “த“ர்பஹூ' நமோ எம்பெ” 
பக்த ஜயவிஜயர தூர்பனாற மாடி'தியோ 
ப'க்தராத'ரு அஸுரராத£ரு ஸர்வர த*ர்ப 

ப்ரத்‌*வம்ஸ மாடு“ வியோ உருபராக்ரம ஸர்வக்‌“ஞ 


725. ஸ்ரீ த*ர்பதா*ய நம: 

தூர்பகொடூ*வியோ நீனு 'த*ர்பதூனே' நமோ 
ஹ்ருஷிகேமனே மனோல்ஹாத*கர ஸுஹ்ருத்தமனே 
து£$ஷ்டஜன அயோக்‌:யரிகெ: க*ர்வவனு கொடு வி 
ஹர்ஷக குஸுமபா“ண தூர்பன்ன இத்தி ஜக*க்கெ 


726. ஸ்ரீ த்‌“ருப்தாய நம: 

ஸுந்தோஷவந்தனே 'த்‌*ருப்தனே' நமோ நமோ நினகெ” 
ஸந்துஷ்ட பூர்ண ஆனந்தோ?த்‌*ரேக்தி*ந்த* சேஷ்டிஸுவி 
க்ஷிதியல்லி அவதரிஸி அவதார லீலெயிம்‌ 

ப*க்குரன்ன ரக்ஷிஸி த்‌ருக்க தா*னவரன்னளிவி 


727. ஸ்ரீ து'ரத*ராய நம: 

தடியலாக*தந்த ஸாமர்த்‌*பவான்‌ 'து*ர்த*ர' நமோ 

ஈடு இல்லத” கு*ருதம அஸமஸாமர்த்யதி*ம்‌ 

பொட :வி ஹதி'னால்கன்னு ஹொத்திஹ மஹாகூர்மனெ 
அண்ட” சராசரைகதா“ரக அஸஹ்ய ஓஜஸ்வி 


728. ஸ்ரீ அத்‌*தா*பராஜிதாய நம: 

அந்தர்ப*ஹிரதி* அபராஜிதனாகி:ர௬வி நீ 
“அத்‌“தா“பராஜிதனே' நமோ நமோ ஸதா: நினகெ” 

அவத்‌*யனு அஜிதனு அப்ரதிரத மஹாபலா 


418 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
நந்த: பூர்ண அச்யுத அவ்யயனு ஸ்வதந்த்ர ஸச்சக்த 


729. ஸ்ரீ விங்வமூர்த்தயே நம: 

உத்திஷ்ட ஸர்வோத்தமத்வ லக்ஷணவான்‌ 'விஸ்வமூர்த்து'்‌ 
ஸதா” நமோ ஆம்னாயகு அமித எ௦ுகு“ணபூர்ண 

எது*ரில்ல யாரூ நின்ன கு-ணரூபாதி*க“ளிகெ” 

ப்ரதான வாயு நின்ன உத்க்ருஷ்ட ப்ரதிமா ஆகி£ஹ 


730.ஸ்ரீ மஹாமூர்த்தயே நம: 

ப்ஹுரூபவந்தனே 'மஹாமூர்த்தி' நமோ நினகெ” 
பிரம்மாண்ட” விராட்‌“ரூபமூர்த்தி மஹாபுருஷ நீனு 
மஹா அனந்தரூப பமாங்வத நிராமயனு 
மஹதா“தி' த்ருணாந்த ஸர்வதொ*ளு அந்தர்க*தனு 


731. ஸ்ரீ த்‌*ப்தமூர்த்தயே நம: 

ஸ்தோத்ரதி“ந்த* ப்ரகாபமிபரூப 'த்‌“ப்தமூர்த்தி' நமோ 

ஸ்ரீதன மாத*வ நின்னய கு*ணரூப மஹிமெயு 

த்‌*யோதவு ஸாமஸ்தோம வேத“வாக்ய ஸ்தோத்ரக“ளிந்த* 
ஸூதாக்‌“மாதி“ந்த*லேக்ஞேய சின்மய பரஞ்யோதி 


732. ஸ்ரீ அமூர்த்திமதயே நம: 

ஆயதார்த்த*” விபரீதஞான மோஹ தூ“ மாள்பி 
ஸக்ஞானப்ரத” 'அமூர்த்திவான்‌' நமோ ஸ்ரீற ஸர்வக்‌*ஞ 
ஸக்‌*ஞானஸுக்‌ ஸக்திஸ்வரூப அப்ராக்ருததே*ஹ 
மாயாதே*விய ரமண ஜக*த்விலக்ஷணரூப 


733. ஸ்ர அனேகமூர்த்தியே நம: 

அனேக ஸாமஸ்தோம ஸ்தோத்ர ஸ்துத 'அனேகமூர்த்தி' 
ஆனமோ அனேக ப்ரகாரதலி ஸம்யக்‌ ஸ்துத்யனே 
அனேக அவதார மத்ஸ்ய கூர்ம வராஹாதியு 
அனந்தரூபகள ஸ்தோம ஸ்துத ஸுக” சின்மாத்ர 


734. ஸ்ரீ அவ்யக்தாய நம: 

ஸர்வ பதா“ர்த்த“ந்தர்க“*த த்‌ருட*ஸ்தாயியாகி*ருவ 
'அவ்யக்த' நமோ எம்பெ:தத*வ்யக்தமாஹஹி' எந்து'க்த 

தே“வநின்ன காம்பு'த”கெ அபமக்ய நீ அத்ந்த்‌“ரிய 

ஸர்வயத்னக்கு அவ்யக்த, ஸ்வேச்சா த*பமாடெ உண்டு 


419 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


735. ஸ்ரீ மதமூர்த்தயே நம: 

வ்ருத்ராஸுர ஹந்தா 'பமதமூர்த்தியே' நமோ நினகே? 
மதம்‌ அனந்தம்‌ மூர்த்தி ந்‌ நனந்தரூப பமதமூர்த்தி 
ஸதஸஹப்‌“தி*த அனந்தவு நின்னய கு“ணக்ரியா 

ப்ரதா*ன ஸதனாடிஸ்த” நாராயணாதி: ரூபகள்‌ 


736. ஸ்ரீ மதானனாய நம: 
பூஹுகர்மமாடு'வ தானன நமோ நினகெ” 
மஹானந்த'லீலெயிம்‌ ஸ்ருஷ்ட்யாத்‌*யனந்த கர்மமாள்பி 
மஹானந்த: “ஷ்‌” தாரகத்வத்‌ ஸாத*னகரத்வ 

“அன்‌' உத்தமத்வதி*ந்த* ‘ன' ஸர்வவந்த்‌*யனு ஸ்வாமி 


737. ஸ்ர ஏகாய நம: 

ஸர்வத்ர ஸஞ்சரிப 'ஏக' நமோ நமோ நினகெ” 
ஸர்வஸ்வாமியு ஸர்வகர்த காரயிதா ஏக நீனு 
ஸர்வமுக்‌ய ப்ரதான அஸமான அஸஹாயனு 
ஸர்வவேதாரர்த்தக்கு அமிதனு விலக்ஷண ஈஸா 


738. ஸ்ரீ அனேகாய நம: 

ஸதா: பூஜகாதி”க*ளிம்‌ யுக்தனு அனேக” நமோ 
ஸுத்‌'யானபர அனேக பசக்தர்கெ” அனேகரூப 

நீ த*யதி* காணிஸுவி மத்ஸ்யாகி” தூஷ சித்ரூப 
அஜிதாத்‌“பனந்தரூப ஸ்ரீ ஸ்ரீமன்‌ நாராயண 


739. ஸ்ரீ ஸ்த*வாய நம: 

ப£க்தரமனக“ளிந்தன ஹொரடு“வ ஸ்தோத்ரகளு 
ப*க்தப்ரிய நின்ன பளி ஸதா“வுண்டு 'ஸ்த”வ: நமோ 
ப*க்தகீ£தெ ஸ்தோத்ரகளு நின்ன மஹாத்ம்யா ஞான 
யுதவாகி£ஹவு ஞானானந்த*தி: பூர்ண நீனு 


740. ஸ்ரீ காய நம: 

ஸ்துதியோக்‌*யவாகி“ர௬ுவ க: நமோ நமோ நினகெ்‌ 
வேத“ஸ்தோம ஸாமாகி: ஸ்தோத்ரத*லி ஹொளெயுவியோ 
ப*க்தக்ருத ஸ்துதிகளு நின்னய மஹிமாகு*ண 

த்‌*யோத மாடு“திவெஜ்யோகிர்மய பூர்ணானந்த*ஞான 


420 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


741. ஸ்ரீ கிம்‌ நம: 

மாத*வனெ நீ ப்ரங்ன விஷயனு 'கிம்‌' நமோ எம்பெ்‌ 
நிர்தோ“ஷ கு*ணபூர்ண விஷ்ணு ஜிக்ஞாஸிதவ்யனு “கிம்‌' 
அந்தராகாபே 'கிம்‌' வித்‌பதே நாம 'கிம்‌' மஹிம 

எந்து ஹீகெ: ப்ரங்னெ விஷயனு அன்வேஷ்டவ்யனு “கிம்‌” 


742. ்ரீயதே” நம: 

பூர்ண எுகு“ர்ணாணவ ஸ்வரூப “விபேஷயத்‌' நமோ 

பூர்ணஞான ஸ்வரூப நீ ஞான விஷயனாகிஹி 
'யதன்வேஷ்டவ்ய ஸ்ருதி யாவான ஹம்‌ யத்பா“வம்‌ யத்‌“ரூ 

பகுணகர்மக” எந்து” ஸ்ரீ பா'க*வத உக்தியு 


743. ஸ்ரீ ததே” நம: 

ஸுூகபு“த்‌“தி* விஸ்தார மாள்ப தத்‌ நமோ நமோ எம்பெ: 
ஸுகா“த்‌பபோேஷ கு“ணதா'ம ப்ரணவதத்‌ அவ 

ஏகாத்மா விஷ்ணு ஸத்‌ நித்யனு ஸர்வகர்தாஸ்வாமி 
ஸுக*மோக்ஷப்ரத” அன்வேஷ்டவ்ய ஜிக்ஞாஸிதவ்ய ஸ்ரீ 


744. ஸ்ரீ பதா£ய நம: 

ஸர்வதா” க*மன ஸ்ரீலவந்தனு 'பத*ம்‌' நமஸ்தே 
ஸர்வப£க்த ப'ஜகர பளி பந்து” நீ ஒலிவி 

ஸர்வப“க்த முமுக்ஹுக“ளிந்த்‌ கம்யனாகி“ர௬ுவி 
ஸர்வர்கு்‌ உத்தமனு வம்பேஷ்டிதர கிருஷ்ண வடோ 


745. ஸ்ரீ அனுத்தமாய நம: 

ஸுர்வோத்தம நீ 'அனுத்தம' நமோ நமோ எம்பெ்‌ 
ஸர்வ ஸக்ராத்‌“யுத்தம பமிவ ஸப்மிவகு“த்தமவாயு 
வரவாயுகு“த்தமளு ஸ்ரீரம ரமாபதியு 
ஸுர்வோத்தம நீனு நினகெ ஸம உத்தமரு இல்ல 


746. ஸ்ர லோகப*ந்து*“வே நம: 

ஸாது” ஜனரனு ஸ்னேஹ்பாமத ப*ந்தி'எ௦வி நீ 
ஸாது'ஜனப்ரிய 'லோகப*ந்து*வே' நமோ நினகெ” 
நீ தயதி: ஸ்வேச்செயிந்த* அபரோக்ஷஞானியன்ன 
வாத்ஸல்யதி: ப“ந்தி'எ3வி ப*க்தவபனு நீனு 

747. ஸ்ர லோகநாதா:£ய நம: 


421 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


லோகஸ்வாமியு நீனு 'லோகநாதனே' நமோ எம்பெ்‌ 
அகளங்க ஞானபூர்ண ஸர்வக்‌ஞ எனிப நீனு 
ப“க்தரிகெ்‌ அக்ஞான களெது: ஸக்‌“ஞான கொடு வ 
ஸ்ரீகாந்த நீ பிரம்மஷிவேந்த்‌“ராதி” ஸர்வரிகு” ஸ்வாமி 


748. ஸ்ரீ மாத'வாய நம: 

ஸ்துதியிந்த” ப்ராப்தனாகு*வ 'மாத*வ' நமோ எம்பெ்‌ 
ஸ்தோத்ர நின்னய ஞானானந்த” பசலகு௫ணகளன்ன 
ஸ்ரத்‌'தா* ஸ்னேஹேயுதவாகி*்‌ இருவத”ரிந்த” நீனு 
ப்ராப்தனாகுவி ப*க்தப்ரிய வேத்‌ ஸாமாதி“ஸ்துத்ய 


749. ஸ்ரீ பக்தவத்ஸலாய நம: 

பக்த த£னாதி: ப்ரேமவந்த 'ப'க்தவத்ஸல' நமோ 
ப*க்தரு மாடு“வ யக்ஞ பூஜா அர்ப்பிஸுவ தூன 
நைவேத்‌*ய ஹவிஷ்யாதி£கள ஸ்வீகரிஸி வாத்ஸல்ய 
ஹிதகி: நீ மாடு“வி ப*க்தவத்ஸல க்ருபாஸிந்து* 


750. ஸ்ர ஸுவர்ணவர்ணாய நம: 

பக்தர்கெ” ஈவுதகெ்‌ ஸ்வர்ணேச்சாவந்தனாகி“ர௬வி 
ஸ்ரீதூனே 'ஸுவரணவர்ண' நமோ எம்பெலக்ஷ்மீபதே 
வேத” ப்ரதிபாத்‌*ய ஹரிருக்மவர்ண நீ நின்னன்ன 
ப*க்தனிகெ” காணிஸி யுக்தகாலதி* மோக்ஷவீவி 


751. ஸ்ர ஹேமாங்கா£ய நம: 

க*மனஸமீல வேகவுள்ள ஹயக“ளிந்த” போப 

ரமாபதே 'ஹேமாங்க* நமோ எம்பெ: ஸெளந்த*ர்யஸார 
ஸுமனோஹரவாத?” சாமீகர வபுஷ நீனு 

அமல ஸுபூர்ணஞானக்ரியா ஸாமர்த்‌*பவுள்ளவ 


752. ஸ்ரீ வராங்காய நம: 

வரணிப ஸ்ரேஷ்ட ஆத” ஸந்ததி ஹரடூ*வந்த 
“வராங்க” நமோ பிரம்ம பமிவ பேஷ கருட”வந்த்‌ய 

உத்க்ருஷ்ட ஸுவிமல கரசரணாத்‌யங்ககளு 

ஸுக்‌ஞான பூலாதி: பூர்ணவு பே*க* இல்லத*வு 


753. ஸ்ரீ சந்த*னாங்க“தி*னே நம: 
தேஃவர்க்ள தோ'ஷிஸுவ ஹவிஸ்ஸாதி: அர்ப்பிஸுவ 


422 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


திஃவ்யயக்‌“ஞ மாள்ப ப'க்தனிந்த: பூஜ்யனாகி*ருவ 
ஸ்ரீவரனே 'சந்தனாங்க“தி* நமோ எம்பெ நினகெ” 
ஸர்வதா“ஹ்லாத: ஆனந்த”பூர்ண ஸ்ரீகரார்ச்சித 


754. ஸ்ரீ விரஹா நம: 

விமல விமிஷ்டஞான ஸாதூனயக்ஞ ப்ராபக 

ஸ்வாமி 'வீரஹா' நமோ ப*க்தபோஷக ஸத்ருஹந்தா 
நைமிஷாரண்ய அனிமிஷ க்ஷேத்ரகி” ஞானயக்ஞ 
ரமாபதி நீனு ஒத*கி*ஸுவி ஹாகெ: என்னல்லு 


755. ஸ்ர விஷமாய நம: 

விபேஷவாகி* மஹாஸாது” விஷய” நமோ எம்பெ்‌ 
ஷோேஷஸாயி ப்ரத்‌*பும்ன வாஸுதேவ ஆதிஃவராஹ 
ஸ்ரீ நாராயணானிருத்‌*த* ந்ருஸிம்ஹ ஸங்கர்ஷண 
ருக்‌ ஸாமஸ்துத்ய ஹிதகர ஸ்ரீ மன்‌ நாராயண 


756. ஸ்ரீ பபஒன்யாய நம: 
வைகுண்டாதி£க*ளல்லிருவவனு “பமூன்யனே' நமோ 
ஸுகி்‌ பமம்‌' உத்தமத்வ 'உ' உத்தம ஸ்வரூப 
ஹாகே: “ஸ்வாமியதே இதி பமூன்ய' எம்பு'வரு நீனு 
ஸுக*மயனு ஸர்வோத்தமனு ஸர்வேயனு ஸ்வாமி 


757. ஸ்ரீ க்‌*ருதாபமிஷே நம: 

ஸோம க்‌“ருதாதி”க“ள இச்சா தோரிஸுவ க்‌*ருதூாபமி” 

நமோ எம்பெ” ஜகத்‌ போஷண ரக்ஷண ஸர்வகர்த 

ஸ்வாமி கிருஷ்ண நின்னவதார ஜக*தா“ப்யாயனவு 
ப்ரேமானுக்‌ரஹ நீடி? கோ£பக்‌*ருஹ பால்பெூண்ணெகொண்டி” 


758. ஸ்ரீ அசலாய நம: 

நாறவில்லத”வ நீனு அசல” நமோ நினகெ” 
நாறரஹித அப்ராக்ருத பலஞான ஆனந்த” 

பமாங்வத ஆதிகுரு அனிர்விண்ண அவ்யயனு 
தோ்‌“ஷலேயவு இல்லவு அபே த்‌ ப*லாதி* குணவான்‌ 
759. ஸ்ரீ சலாய நம: 

கள்ளரன்ன ஸ்ளி பி*எுடு*வ 'சல' நமோ எம்பெ: 
கள்ளரு அஸத்யவாதி“க*ஞரூ ஹரிகுருக*ள 


423 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஒள்ளே ஹிரியரலி ப”க்திவிரோதி'யாகி“ர௬ுவ 
அலக்ஷ்ம்ய மனோகாய குசர்யர நிக்‌*ரஹிஸுவி 


760. ஸ்ரீ அமானினே நம: 

பேோப*னதம பு£த்‌“தி'வந்தனு 'அமானி' நமஸ்தே 
அபிமான காயாதி: மனோவிகார நினகி“ல்ல 
அப்ராக்ருத மஹைஸ்வர்ய ஸ்வரூப பூர்ணகாமனு 
ப்ரபு நீனு அங்கா£ங்கி” ஸர்வேந்த்‌ரிய அபி*ன்னானந்த* 


761. ஸ்ரீ மானதா“ய நம: 

ஞான கொடு“ வவநீனே மானத” நமோ நினகெ்‌ 
ஞானஹேது பாட:வு ஜிக்ஞாஸு வாத” ப்ரவசன 
ஞானிகு“ரு அந்தர்க'தனாகி” போ£தி“ஸி நிஸ்சித 
ஞானவீவி பக்த உபாஸனகொ£லிது* அபரோக்ஷ 


762. ஸ்ரீ மான்யாய நம: 

முக்‌*யவாயு விபபேஷ பமிவ மக்ராதி'களிந்த்‌ 
பூஜ்யனு நீனு மான்ய” நமோ நமோ எம்பெ* நினகெ” 
மான்ய முக்‌?யஞானக்கெ விஷயனாகி*ருவவனு 
மான்ய மத்து பிரம்மாதி? ஜீவரிம்பின்னனு ஸ்வாமி 


763. ஸ்ர லோகஸ்வாமினே நம: 

லோகத்‌*ருஷ்டா நீனு காந்தி காஞ்சன வர்ச்சஸ்ஸு” த்‌“ரவ்ய 

நிஷ்க ரத்னாதி' தானஹேது ஸ்தோத்ராதி'யிம்‌ ஸ்துத்ய 
“லோகஸ்வாமி' நமோ எம்பெ்‌ மமஸ்வாமி ஸர்வஸ்வாமி 

ஸ்ரீகரனே ஸ்ர்தனே ஸ்ரீரமாபதே ஸர்வத்ராத 


764. ஸ்ரீ த்ரிலோக த்‌*ருஷே நம: 

அனக” மூரு வேதசதி*ந்த* வேத*யக்ஞ நிர்மாதா நீ 

ஸ்ரீநிதி” 'த்ரிலோகத்‌'ருக்‌' நமோ கல்யாணதம ஆத்மா 
அனுபம மஹிம நீ ஸர்வலோகதா“ரகனு 

நீனேவெ ஸர்வாதா“ர த்‌யுப்வாத்‌'யாயதன ஸ்வஸப்‌“தா”த்‌ 


765. ஸ்ரீ எ௦்‌”மேத“ஸே நம: 

ஸ்வரூபத: உத்தமவாத ஸித்‌“தி'யுள்ள 'ஸுமேதா” 
ஸிரபா£கி* நமோ எம்பெ யோக்‌“ய ஸர்வஸித்‌“தி'தா”த 
பரிபூர்ண அகளங்க மோப*னோத்தம மேத”வான்‌ 


424 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஹரியே யக்‌*ஞக்கெ ஸ்வாமி யக்‌'ஞபுக்‌ யக்ஞோவை ஹரி: 


766. ஸ்ரீ மேத*ஜாய நம: 

யக்‌“ஞதி“ம்‌ அபி'வ்யக்த 'மேத*ஜனே நமோ நினகெ” 
ஸம்யக்‌ ஆராதி'த வ்ரதரூப யக்‌“ஞதி ந்த்‌ நீனு 
வ்யக்தனாதி” புத்ரத்வேன அதிதி தேவகீயர்கெ” 
யக்‌“ஞ பூஜன ப'ஜன த்‌*யானாதி* ஸாத*ன மேத” 


767. ஸ்ரீ தன்யாய நம: 

த்‌“ ப்தவாத” ஸோமஸ்த” தூன்ய' நமோ நமோ நினகெ” 
ப*க்திரஸ்‌ உக்குத்தா நின்னன்ன ப*ஜிஸுவவரன்ன 
த*ன்யராகி* மாடு'விநீனு ஸதா” ஆப்தகாம 
பு“த்‌“தி”ப்ரகாறயவித்து அபரோக்ஷஞான கொடு“வி 


768. ஸ்ரீ ஸத்யமேத*ஸே நம: 

ஸத்ய நிஜவாத” கீர்த்தி 'ஸத்யமேதா” நமோ நினகெ” 
ஸத்யநித்ய அகளங்க மேதா“ஞான பூர்ண நீனு 
ஸத்ய ஜக*த்விஷயஞான ஸதா”“நின்னல்லுண்டு 
ஸத்யகாம ஸத்யஸுங்கல்ப ஸத்யபாமா ரமண 


769. ஸ்ரீ த*ராத*ராய நம: 

ஸ்ரீத£ர 'த*ராத*ர' நமோ நமோ நமோ நினகெ” 
ஸ்ரீதத்வ நின்னல்லி ஓதப்ரோதவாகி: இருவுது” 
க்ஷிதிபா'ர ஹொத்திஹனு மந்த”ராத்‌*ரித*ர கூர்ம 
சேதனாசேதன ஸர்வதா“ரகனாகி:ருதியோ 


770. ஸ்ரீ தேஜோவ்ருஷாய நம: 

தேஜஸ்ஸு ஸுரிஸுவ 'தேஜோவ்ருஷனே நமோ எம்பெ்‌ 
தேஜோரூபிகளு அர்காதி'க*ளிகெ* உத்தமனு 

ப்ரோஜ்வல உருக்ரமனே தேஜஸ்ஸிகெ* தேஜஸ்விகெ” 
ஹ்ருஜ்யோதி ஆகாபு நாம பி“ரம்மபுரவேஸ்ம ஸம்ஸ்த” 


771. ஸ்ரீ த்‌ யுதித*ராய நம: 

ப£லஞானானந்தா தி கு£ணத”ர த்‌ யுதிதரரனே' 
காலிகெ“ரகி? நமோ ப'லஞானானந்தா”“தி“தா“த 
குவலயாந்தரிக்ஷ 'த்‌£யு' மொதலாத* ஸர்வலோக 
லீலெயிந்த” த*ரிஸிருவி ப்ரோஜ்வல சக்ரபாணி 


772. ஸ்ரீ ஸுர்வஸஸ்த்ர ப்‌*ருதாம்வராய நம: 
ஸர்வஜல வ்ருக்ஷாதி*கள த*ரிஸிருவ நதி: 


425 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


பர்வதாதி“க“ளிகெ்‌ ஸ்ரேஷ்ட 'ஸர்வஸஸ்த்ர ப்‌'ருதாம்வர:: 
ஸர்வதா” நமோ வாயுஸ்த்‌” ஆஸ்ரய எனகெ ஸ்ரீ 
ஸர்வாங்ரய “அக்ஷராம்ப*ராந்தத்‌*ருதே எந்து ஸூத்ர 


773. ஸ்ரீ ப்ரக்‌“ரஹாய நம: 

மஹத்வதி'ந்த* ஸர்வோத்தமத்வதி*ந்த* ஸ்வீகர்யனு 
மஹாமஸஹிம நீ ப்ரக்‌ ரஹ நமோ ஸதா” நினகெ” 
அஹ்‌ நியாமக ஸூர்யாதி்‌ க்‌ரரஹகள ஸ்வாமி நீ 
பி”ரம்மமிவாதி*யிந்த* ஸ்வீகர்ய உத்தமஸ்வாமி எந்து” 


774. ஸ்ரீ நிக்‌ ரஹாய நம: 

பத்ரு தை£த்‌யாதி*க*ளன்னு நிக்‌“ரஹ மாடு'வவனு 
“நிக்ரஹ” நமோ நினகெ” மது*கைடப* ஸம்ஹாரி 

நிக்‌ ரஹிஸிதி ஆதி தை த்ய ஹிரண்யகாதி கள 

ஹயக்ரீவ வராஹ நரஸிம்ஹாதி ஸுகரூப 


775. ஸ்ரீ வ்யக்‌*ராய நம: 

ஸ்துதிப ப*க்தரிகா£னந்த* தான மாடு வுத'ல்லி 
அந்த:கரணமாள்ப 'வ்யக்‌“ரனே' நமோ ப்‌க்தபால 
ஸ்தோத்ரு ராஜகெ*£ வைவஸ்வத மனு பத*வனித்தி 
ஸ்துதிஸித” ப்ரஹ்லாத“கெ: ராஜ்யாதி' ஸெளபா”“க்‌*பவித்தி 


776. ஸ்ரீ நைகஸ்ருங்கா*ய நம: 

அனேக மாத்ரு ஹிம்ஸகனெ 'நைகல்ருங்கனே' நமோ 
அனேக தைசத்யரு பலிராஜனனுயாயிக“ளு 

அனேக தை*த்யரு ஹிரண்யகபிபு தத்ப்‌'ருத்யரு 
அனேக ஸத்ருஹா வடு நரஹரி கிருஷ்ணராம 


777. ஸ்ரீ க“தா“க்‌“ரஜாய நம: 

ஸ்வர்க்க“ஸ்த்‌ நீ தே*வர்க£ள ஸுக” க“தா”க்‌“ரஜ' நமோ 
ஸாக்ரானுஜ உபேந்க்‌“ரனே பரண ஸர்வ ஸம்வந்த்ய 
கெளமோதி“கி அக்‌ரதி* அஷ்டார்ண ஜபிஸுவ வாயு 
ஸுராராஜனொளிப்ப ஸுரர்கெ* எுக“தா்‌ ஸத்ருஹா 


778. ஸ்ரீ சதுர்மூர்த்தயே நம: 

கி“ரிதெரதி: உச்சனாகி“ஹ 'சதுர்மூர்த்தி' நமோ 

இந்த்‌“ரா, யாம்யா, தா“ருணி, ஸெளம்யா, புரிக“ள்‌ நால்கரலி 
ஸூர்ய நாராயண நீனு மானஸோத்தரசகி: பூஜ்ய 

உரு ஸுகல்யாணதம ரூபகள ஸுகு'ணோச்ச 


426 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


779. ஸ்ரீ சதுர்பா*ஹவே நம: 

த்ரிபுராதிக“ள நாமமாள்ப 'சதுர்பாஹு' நமோ 
எஃபத்‌“ம அரி ங்க“ க“தா“த்‌'யாயுத'“தா“ரி நீனு 
ஸ்ர்பா£க*வதோக்தி 'து“ராஸுத“ம்‌ ஸார்வ நிசேதர்‌ 
யுத”ப்ரவேற வித்‌“ராமித தைத்ய தா'னவான்‌' எந்து” 


780. சதுர்வ்யூஹாய நம: 

யக்‌*ஞோபயோகி: சர புரோடா“ற ஸோம ஜராதி”: 
திஃவ்யவஸ்து ஸுமர்ப்பகவாத“வுக“ளுள்ளவனு 
யக்‌*ஞக்கெ ஸ்வாமி நீனு *சதுரவ்யூஹ” நமோ நினகெ” 
மாயேற ஜயாபதி க்ருதிகாந்த ஸாந்திரமண 


781. ஸ்ரீ சதுர்க'தயே நம: 

ஸஞ்சாரஸீல அங்வக ளிந்த* ஸெளெயல்படுவ 
மெச்சபூஹுதா“த”ரத“வுள்ள 'சதுர்க“தி' நமோ 
ஸோசித கர்ம ஹரி அர்ப்பணாபு£த்‌*தி*யிம்‌ ப'க்தரு 
ஆசரிஸி கர்தாஹரிய ப*ஜிஸெ கதி ஈவி 


782. ஸ்ரீ சதுராத்மனே நம: 

பேகாத” ப்ரார்த்த*னீய புத்ராதி“தா”“தா 'சதுராத்மா்‌ 
பா£கி* பபிர நமோ எம்பெ:ஸந்தான கோ“பாலகிருஷ்ண 
ஸ்ர்கரனே ஆத்மா5ந்தராத்ம பரமாத்ம ஞானாத்ம 
நால்குவித” புருஷார்த்த” ஈவ சதுராத்மா ஸ்வாமி 


783. ஸ்ரீ சதுர்பா*வாய நம: 

பிதா நீனே மாதா நீனே ப*ந்து' நீனெந்து* பே'டு'வ 
ப*க்தரிகெ* ஆ ரீதி பந்தொ'தகு*வி 'சதுர்பா“வ' 

மாத*வ நமோ நீ ஸ்வதந்த்ர நிர்தோ“ஷ ஸுகுணாப்‌*தி* 
ஸ்ரீ வாஸுதேவ ஸங்கர்ஷண ப்ரத்‌*யும்ன அனிருத்‌“த* 


784. ஸ்ரீ சதுர்வேத” விதே“கபதே” நம: 
ரிக்‌யஜுஸ்ஸாமாத”ர்வண வேத திந்த வேத்‌“ பவாத” 
முக்‌யஸ்வரூபவான்‌ “சதுர்வேத” விதே“கபாத்‌ நமோ 
ஸகல வேத“க“ளன்னு பூர்ண அரிதவ நீனு 

வேதகள முக்‌“யரக்ஷக பு“த்‌“தியொளிட்டுக்கொண்டு 
785. ஸ்ரீ ஸமாவர்த்தாய நம: 

ற்‌்ரேஷ்டதம யஷஸ்ஸின வ்யாப்தியுள்ள 'ஸமாவர்த்த” 
ம்ரேஷ்டதம நமோ நினகெ” உத்தம ஸ்லோக ஸ்ரீ 
உத்க்ருஷ்ட நின்னய மஹாமஹிமெ ஸர்வத்ர ஸர்வதா” 


427 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸ்ரேஷ்ட பக்த கீர்த்திதனு ஸர்வத்ர ஸமப'லாட்‌“ய 


786. ஸ்ரீ நிவ்ருத்தாத்மனே நம: 

நிதராம்‌ வருத்த ஸகல விஷயதல்லி ப்ரவருத்தி 
மந்த த£னாதி*தா“தா 'நிவ்ருத்தாத்மா' நமோ நினகெ” 
தை“த்யரு து*ஷ்டரு அயோக்‌*ப ஜனருக“ளிந்த” 
க்ருதயக்ஞ பூஜாதி'க*ளலி உதா'ஸ்ன மாள்பி 


787. ஸ்ரீ து'ர்ஜயாய நம: 

பத்ருக'ளிம்‌ ஜயிஸலிகெ அறக்யபா“ஹு பூல 

வந்த “துர்ஜய' நமோ நினகெ: லக்ஷ்மீ நரஸிம்ஹ 
ஸைந்த'வாஸ்ய மத்ஸ்ய கோல ந்ருஸிம்ஹ வாமன ராம 
ஸூந்து“ப“ந்தனராம தே£வகீஸுத புத்‌“த” கல்கி 


788. ஸ்ரீ து*ரதிக்ரமாய நம: 

து“ரத்யய ஸக்துமந்த 'து“ரதிக்ரம' நமோ எம்பெ” 
ஹரியே நீ மஹாமக்திமான்‌ நின்ன அகிக்ரமிஸெ 
பாரி பாரி எஷ்டேயத்ன மாடி*தரு அறக்ய 
யாரிகு* நினகெூ ஸம அதிக பமக்தியில்லவு 


789. ஸ்ரீ துர்லபா“ய நம: 

பா*ரி ஸ்ரம யத்னதி”“ம்‌ ப்ராப்தியோக்‌*ய “து“ர்லப” நமோ 
கு“ருமுக“தி“ந்துபதே“ற கொண்டு: யோக்‌'ய ஸாத*ன 
ஹரிப்ரீ தியாகி: சரிஸெ ஹரி தன்னிச்செயிந்த” 
காருண்ய பீரி ஒலிது” லப்‌'யனாகி* தோருவனு 


790. ஸ்ரீ துர்க*மாய நம: 

ஸம்பாதி'ஸலஸாத்‌*ய வஸ்து ஒத*கி£௫ஸி கொடு“வி 
ஸ்ரீபதி “துர்க மனே நமோ எம்பெ” க“ந்துமறக்ய 
ஸத்ப*க்தர்கெ* ஸாதூன கு“ருப்ரஸாத” ஸம்பத்திந்த* 
த்வத்ப்ரஸாத* அபரோக்ஷ ஞானத”“ன அன்யதா”ன' 


791. ஸ்ரீ து“ர்கா*ய நம: 

இதரரிம்‌ நிக்‌“ ரஹிஸலு கஷ்டஸாத்‌*யனாகிருவ 
ஸயத்ருக£ள ஸம்ஹாரார்த்த ஹொரடு*வ 'து“ர்க* நமோ 
ஸத்ருக'ளிந்த* தை“த்ய நாஷ மாடுவி நீனு ஸாது” 
பக்த, ஹிம்ஸகர்கெ” து“க்க“வித்து, ப*க்தரன்ன காய்தி” 


792. ஸ்ரீ துராவாஸாய நம: 
ஸ்வகு“ருஸ்த்‌ பரமகு*ருஸ்த” வாயுஸ்த” நின்னன்ன 


428 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


அகளங்க ஆத*“ர ப*க்தியிம்‌ ஸ்துதிஸதே” எஷ்டே 
அக்கரதி* ப£ஹுயத்ன மாடி*த*௬ நின்ன ப்ரஸ்‌ 
ந்னீகரிஸலு அமக்ய அந்தா 'து*ராவாஸ்‌' நமோ 


793. ஸ்ரீ து*ராரிக்‌னே நம: 

விப்ரத்‌ விட்‌ கு ௬த்‌'விட்‌ ஸுரத்‌ “விட்‌ இந்த” பத்ரு 
பரிபரி பல ஸாத*ன எஷ்டே மாடி“த“ரூனு 
நிராஸகெஃய்து* நிரோதி“ஸுவி 'து“ராரிஹ' நமோ 
ரணு ஸத்யத”ர்ம ப்ரிய அஸத்ய அத*ர்மஹா 


794. ஸ்ரீ றாஈபா“ங்காய நம: 

பபுப*பு'த்தி* ப்ரேரிஸுவ 'ாுபா“ங்கானே' நமோ எம்பெ்‌ 
பேோோப*னதம அங்க*களுள்ள ஆனந்த“மயனு 

ஹே பகவான்‌ நினகு” நின்னங்க களிகு* பேசத*வில்ல 
ஸுபல ஞானானந்தா“தி” ஸம்பூர்ணவு ஸதா: நிர்தோ“ஷ 


795. ஸ்ரீ லோகஸாரங்கா*ய நம: 

ஞானி அத்‌“வர்ய தத்த ஸோமரஸவன்னு லாப“த”“ந்தெ 
நீனு ஸ்வீகரிஸுவி 'லோகஸாரங்கனே” நமஸ்தே 
நீனு ஸர்வலோகதி” ஸ்ரேஷ்ட பதா£ர்த்த*க*ளொளித்‌*து்‌ 
நின்னய விபூ*தியனு ப்ரகடிஸுவி ்ரீவிஷ்ணோ 


796. ஸ்ரீ எதந்தவே நம: 

ஸர்வதா” அபி“வ்ருத்‌“த'னாத“வனு 'ஸுதந்த” நமோ 
ஸ்ரீவரனு நித்ய ப்ரவ்ருத்தனு நீ ஸெளந்த“ர்யஸார 
அவிகாரியு பூர்ணனு ஆனந்தா“தி” ஸ்வரூபனு 

ஸர்வ ஆதா ரனு 'அக்ஷராம்ப£ராந்த த்‌*ருதே: ஸ்வாமி 


797. ஸ்ரீ தந்துவர்த்‌“த'னாய நம: 

யக்‌”ஞக“ளிந்த அபி'வ்ருத்‌“த” -தந்துவர்த்தசன' நமோ 
யக்‌“ஞ அத்‌'வர்யக்‌ளிந்த” விஸ்தார ஸ்துதனாகி'ஹி 
யக்‌”ஞபூஜ்ய நீ த்‌*ரெளபதி*'கெ அக்ஷய வஸ்த்ரவனித்தெ 
தோயஜாஸன ஸிவாதி* வினுத ஜக*ன்னாதனு 


798. ஸ்ரீ இந்த்‌“ரகர்மணே நம: 

இந்த்‌ரனந்தெ கர்ம மாடு“ வவ நீ 'இந்த்‌“ரகர்ம' நமோ 
வ்ருத்ராதி' பத்ரு ஸம்ஹாராதி' கர்ம இந்த்‌“ரஸ்த” இந்த்‌“ர 
நின்னிந்த க்ருத இந்த்‌“ர ப்‌”த'தி” முக்‌*யவாச்ய நீனு 
கர்தா காரயிதா ஸ்வதந்த்ரா ஸர்வாந்தர்யாமி ஸ்வாமி 


429 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


799. ஸ்ரீ மஹாகர்மணே நம: 

அமிதகர்மனு 'மஹாகர்ம' நமோ நமோ எம்பெ'்‌ 
பிரம்மாண்ட” நிர்மாண ஜக*ஸ்ருஷ்டிபாலன ஸம்ஹார 
நியமன ஞானஞான ப£ந்த* மோக்ஷ முக்தாஸ்ரய 
இந்த” மஹாகர்ம ஸ்வப்ரயோஜனரஹித ஆனந்த”லீலா 


800. ஸ்ரீ க்ருதகர்மணே நம: 

ப*க்தார்த்த*வாகி”்‌ யுத்‌“தா“தி” கர்ம மாடு“ வவ நீனு 
“க்ருதகர்மா' நமோ எம்பெ:ப'க்தஜன ஸம்ரக்ஷக 

ப*க்தரிகா'கி* தி.திஜ ஹிரண்யாக்ஷன்ன கட தி்‌ 

யுத்‌'த*தி' ஹேமகபமிபுன்ன ஸ்ள்தி: ப'க்தன்ன காய்தி” 


கு ரக மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌” ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌“து” அர்ப்பிதவு ப்ரீதனாகோ” | ப 


|| ஒன்பதாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 


பத்தாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* ஸுகு'ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ப விஷ்ணு வஷட்கார 
ஸ்ரீல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


801. ஸ்ரீ க்ருதாக*மாய நம: 

வித்‌“வாம்ஸரன்னு மாள்ப 'க்ருதாக“ம' நமோ நினகெ” 
வேத“விபா“க*கெ“ய்து* தேஃவதாவிஷ்ட முனிக“ளிகெ” 
போச*தி*ஸிதி* பை£ல வைமம்பாயன ஜைமினி ஸுக 
எஃமந்து நாரத” பருகு” ரோமஹர்ஷணாதி£க*ள்கெ”* 


802. ஸ்ரீ உத்‌“ப'வாய நம: 

ப£க்தர உத்தம ரக்ஷணெ மாள்ப 'உத்‌“ப“£வ' நமோ 
உத்தம உபதே*பம ஒத“கி*ஸ ஸாத*னகெய்ஸி 
க்ஷிதியல்லி து*ஷ்ட உபடள தூ“ரமாடி”* காய்து்‌ 
உத்‌ தார மாள்பி ப ந்த*தி'ந்த* தன்வந்தரி முகுந்த்‌ 


430 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


803. ஸ்ரீ எுந்த“ராய நம: 

மத்ருக'ள ஸுகா“தி” நாறக “ஸுந்தர நமோ 

ப*க்த ஸுஜனரிகெ்‌ ஆனந்த்‌ ஒத*கி'ஸுவியோ 
ஸெளந்த“ர்யஸார தே*வகீஸுத ஸத்யாபை'ஷ்மி நாத” 
கந்த“ர்பக*மித லாவண்ய வாமன ப:லிப*“ந்த” 


804. ஸ்ரீ எந்தா*ய நம: 

ச“ந்த*ஒள்ளே வஸ்து தான த்‌“ரவ்ய ரத்னாதி“க“ளிந்த” 
“எந்த” நமோ எம்பெ': ஸிந்து“ஜாபதி ஸ்ரீகர ஸ்ரீ ஹ்ரீ 

யிந்தொ“ட“கூடி” க*ருடோ'பரி குளிது பங்க” நிதி” 

பத்‌*ம நிதி” த்‌சரவ்யகொடு'வ ஹஸ்தக“ளிந்தொ”“ப்புவி 


805. ஸ்ரீ ரத்னனாபா“ய நம: 

ஸ்தோத்ரமாடு“வ ப'க்தஸ்துகி ம்ரவண மாடுூ“விந்‌ 
ரத்னனாபனே நமோ ஆதி*கவி த்வத்‌ புத்ர ஸ்தோத்ர 

முத“தி“ந்த* கேளி நீ போ“தி“ஸூிதி” பா க“வதவ 

வாதவாணி ருக்ஸாமஸ்துதி கேள்வி ஜக“த்ஹிதக்ருத்‌ 


806. ஸ்ரீ ஸுலோசனாய நம: 

ஸுகதா“தி” எமாத'ன தூர்றக 'ஸுலோசனனே' நமோ 
ஸ்ரீக்ருஷ்ண வேதவ்யாஸ தத்த கபில ஹயக்‌“ரீவ 

ஸுக்‌ ஸோோப”“ன கரானந்த“மய ஸுலோசனவான்‌ 
அகளங்க “பமாஸ்த்ர யோனித்வாத்‌ ஈக்ஷதேனா, ஸ்ப்‌“த”“ம்‌' 


807. ஸ்ரீ அர்க்காய நம: 

பூஜனிப ஆனந்தரூப ‘அர்க' நமோ நினகெ” 

நைஜ ஸ்வதந்த்ர அதியய ஆனந்த” ஸ்வரூபனு 
அர்ச்சனார்ஹ நீனாத்‌“த“ரிந்த” அர்கனெந்தெ“னிஸஎுவி 
ஆஸ்சர்யஜனக அபரிமித ப்ரகாஸா அர்க 


808. ஸ்ரீ வாஜஸுனாய நம: 

அன்ன கொடு*வவ நீனு 'வாஜஸனே' நமோ எம்பெ” 
ஞானானந்த” புஷ்டி பூர்ணத்ருப்தி ஸதா: உள்ளவனு 
அன்ன நீரு வாஜவுஸன: எந்த*ரெ ஸதா” உள்ள 
பூர்ணபூஷ ஏகர்ஷி யம ஸூர்ய ப்ரஜாபதிய 


809. ஸ்ரீ ம்ருங்கி*ணே நம: 

பத்ருக'ள ஹிம்ஸாயுள்ள 'ம்ருங்க” நமோ நமோ எம்பெ” 
சித்‌“ரூப மத்ஸ்ய வராஹ தை“த்யருக“ள ஸீள்தி” 

பா“ரி ஸ்வர்ண சாமீகர ஆபரண வாஸஸனு 


431 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
பரமோச்ச ஸுக“ரூப ஸ்ரீகர நாராயணனு 


810. ஸ்ரீ ஜயந்தாய நம: 

ஜயவான்‌ 'ஜயந்த' நமோ ஜய ப்‌லானந்த“ஞான 
ஹயவத*ன மீன கூர்ம கோல நரஸிம்ஹ வடு 
க்ஷத்ரியஹர புத்‌“த” கல்கி ராம கிருஷ்ணவ்யாஸு 
ஜயவான்‌ ஸதா?” நீனு ஜயத்யமித பெளருஷ: 


811. ஸ்ரீ ஸர்வவிஜ்‌ஜயினே நம: 

ஸுர்வவற ஸ்வாமித்வ கொடு“வந்த” அனுக்‌*ரஹவ 
ஸ்ரீவரனே நீ மாள்பி 'ஸர்வவிஜ்ஜயி' நமோ எம்பெ'்‌ 
ஸர்வவனு அரிதவனு ஸர்வவித் நீ 

ஸர்வஜய ப்ராப்தி உள்ள ஸர்வவிஜ்ஜயீ ஸ்ரீபதே 


812. ஸ்ரீ எுவர்ணபி”“ந்த*வே நம: 

வேத“வாக்யக“ளிந்த்‌ லப்‌*பவாகு“வ 'ஸுவர்ணபி ந்து” 

ஸதா” நமோ நினகெ* ஸதா“க“மதி“ம்‌ ஞான நீனு 
“வேதை“ஸ்ச ஸவைரஹமேவ வேத்‌'ய” எந்து க்ருஷ்ணோக்தி 
“ஸமாஸ்த்ர யோனித்வாத்‌ தத்து ஸமன்வயாத்‌' எந்‌“து* ஸூத்ரக'ள்‌ 


813. ஸ்ரீ அக்ஷோப்‌“யாய நம: 

க்ஷோப்‌'பனல்ல சலனிபனல்ல நீ 'அக்ஷோப்‌ய” நமோ 
உத்‌“பல ஸ்தை”ர்யாதி* ஸுபூர்ண நிஜஸச்சக்திமந்தனு 
அப்‌ தி£யலி மஹாமந்த ராத்‌ ரிய ஹொத்து இஹனு 

ஈ பிரம்மாண்ட க்கெ ஆதா“ரனாகி*ஹ கூர்ம ஸ்தி?ரதி்‌ 


814. ஸ்ரீ ஸர்வவாகீ'ங்வராய நம: 

கர்மஸ்வாமி பூ“ம்யாகத்‌ "ற “ஸர்வ வாக்‌“ஸ்வரேஸ்வர்‌ 
நமோ நினகெ” உமாபதி ருத்ரனிகு” ஈஸ்‌ வரனு 

கர்ம தே'ஹரத” அஸ்வ உத்‌'த*ரணார்த்த* வாக்‌ உமா 
பூமிப்ருத்‌£வி மனோமானி ஸாரதி“ரதி“க நீனு 


815. மஹாஹ்ருதா“ய நம: 

அந்தரிக்ஷவனு அதிக்ரமண மாடு“ வவனு 

ஸதா” ரணு மஹாஹ்ருதனே” நமோ நமோ எம்பெ்‌ 
'த்‌'யு அந்தரிக்ஷா ப்ருத்‌ வி ஆயதன' நீ நின்ன ஒள 

ஸ்தி“த ஸர்வவு மஹாக்‌*யுதி ஸிந்து“வத்‌ க“ம்ப்‌£ர 


816. ஸ்ரீ மஹாக“ர்தாய நம: 
தை“த்யக்ருத ஆவரணனாஷ மாள்ப 'மஹாக*ர்தா' 


432 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸதா” நமோ நரகாஸுர ஹந்தா கிருஷ்ண மது'ஹந்தா 
ஹ்ருத*யஸத்‌“ம கு*£ஹாந்தஸ்த* மஹான்‌ ஆகாம நாம 
ஹ்ருத்திமிர பா'ஸ்கர ஸர்வமுக்தா முக்தாங்ரயனு 


817. ஸ்ரீ மஹாபூ*தாய நம: 
அப்‌'ஷ்டப்ரத” ஆனந்த ரூப மஹாபூ*த' நமோ 
பஞ்சபூ*க ஆகாபமாதிக*ள நியாமக கர்த 
ஸம்பூ*தனு மஹாசதுர்முக” நின்னிம்‌ ஸர்வஜகசத்‌ 
உத்பாத“க நீனு ப்ராணிகள மஹாஸ்வாமி ஈஸ 


818. ஸ்ரீ மஹா நித*யே நம: 

மஹாபசக்தர போஷிஸி பாலிஸுவி 'மஹாநிதி” 
அஹர்னிப௰ி நமோ நினகெ: மஹைல்வர்ய ஸ்வரூப 
மஹா நிதியே ஸ்ரீய:பதயே நின்ன ப்ராப்த ஸூரிக“ளு 
மஹாபசக்தரிகெ* நீ போஷக ரக்ஷக தோஷகரனு 


819. ஸ்ரீ குமுதா ய நம: 

“குமுத” நீ யக்‌ஞவ ப்ரவ்ருத்திஸுவி நமோ எம்பெ” 
பூ*மிஜனரிகெ* ஸுக *வீவி விங்வபாலகனு 
பூ*மிமண்ட லத ல்லி ஹிதகர மளெ பெளெய 
ஸ்வாமி நீ ஒத“கி“ஸி ப்ராணிகளிகெூ ஸுகவீவி 


820. ஸ்ரீ குந்த ராய நம: 

அஸத்யரத கபட குடில ஆததாயி 

குத்ஸித இந்த'ஜனர நாயக “குந்த ர' நமோ 
குஸும ஸ்ரேஷ்ட பிளிமல்லிகெ:ப்ரியனு ப*க்தரு 
அர்ச்சிஸெ ப்ரீதனாகு“வ ஸ்மிஷ்டபால து“ஷ்டஹர 


821. ஸ்ரீ குந்தா 'ய நம: 

வேத“வாக்யக“ளிந்த” ஸ்ராவ்யனு “குந்த” நமோ எம்பெ'்‌ 
“வேதே“ராமாயணேசைவ புராணே பா7ரதே ததா” 

ஆதாவந்தேச மத்‌*யே ச விஷ்ணு: ஸர்வத்ரகீ?யதே' 

உத்க்ருஷ்ட தாரக கு“-ணரூப க்ரியாதி* ங்ரவண 


822. ஸ்ரீ பர்ஜன்யாய நம: 

யுத்‌“த* லாப*விவவனு பர்‌ஜன்ய' நமோ நினகெ” 
தெளத்யவஹிஸி யுத்‌'த*“லாப“வ இத்தி பாண்டவர்கெ” 
தா“ர்த்தராஷ்ட்ரரன்னு நிக்‌“ரஹ மாடி*ஸி ஜயவித்து 
ஸத்யஸந்த*ரிம்‌ உக்த 'பரஞ்சயம்‌ யஸ்மாத்‌' எந்து” 


433 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


823. ஸ்ரீ பாவனாய நம: 

ஆனந்த” கொடு“ வவனு பாவன” நமோ நினகெ” 
புனீத மாடு“ வவ நீனு பாவன எனிஸுவி 

நீனு ரக்ஷிஸுதி பாவன மாடி”: பூ*£பாலரன்னு 

நீனு வாயு தேவாந்தஸ்த£னு பாவன தோ'ஷதூ ர 


824. ஸ்ரீ அனிலாய நம: 

அன்ய ப்ரேரகரில்ல மோஹாதி*க“ஞூ நினகி'ல்ல 
“அனில்‌ நமோ உத்க்ருஷ்டதம பூர்ணஞானாத்ம 

அனாலோசனய லக்ஷ்மி மத்து ஸர்வ சராசர 

ஞான அனன்யாத்‌'னவாகி” நினகு“ண்டு ஸ்வாமி 


825. ஸ்ரீ அம்ருதாம்ஸமாய நம: 

நித்யமுக்த அவதார “அம்ருதாம்ப0' நமோ எம்பெ” 
மத்ஸ்ய கூர்ம கோல நரஸிம்ஹ பார்க்கவ 
தோயஜாக்ஷி ஸ்தாரமண வாமன யாதவ பு£த்‌“த' கல்கி 
ஹயமுக்‌ வ்யாஸ மோஹினி தூன்வந்தரீ த்யாதி“யு 


826. ஸ்ரீ அம்ருதவபுஷே நம: 

முக்திஸாத'ன ஸம்பத்‌ ஹொந்து“வுக*கெஸாத”ன நீனு 
ஸதா” நமோ “அம்ருதவபு' ஸ்வஸ்வரூபானந்த” 
ஒத*கி'ஸுவானந்த'மய ஸர்வஸ்வாமி முகுந்த்‌ 
அம்ருதார்த்த” நீ கொண்டி” அஜித தன்வந்தரி ஸ்த்ரீ ரூப 


827. ஸ்ரீ ஸுர்வக்ஞாய நம: 

நின்ன ப்ரேோரணெகெ்‌ விஷயவாதசவுகள ஞான 
பூர்ணவாகி* உள்ளவனு 'ஸர்வக்‌“ஞ' நமோ நினகெ” 
நீனு சர்வவிஷயக ஞானவந்தனு எம்பு“£த“னு 
ஆம்னாயாதி* ஸதா“க*மக:“ஞு த்‌*ருட*தி* ஸாருத்தெ 


828. ஸ்ரீ ஸர்வதோமுகா“ய நம: 

ஸர்வ த்‌*வேஷிகள நாஷக 'ஸர்வதோமுக* நமோ 
விஷ்வத: சக்ஷு 'உக்‌“ரம்‌ வீரம்‌ மஹாவிஷ்ணும்‌ ஜ்வலந்தம்‌ 
ஸுர்வதோமுக”“ம்‌' எந்து“ப்ரஸித்‌“த” பாஞ்சராத்ரோக்தவு 
பூர்வாதி* ஸர்வ திக்குமுக“த்வதி*ம்‌ ஸர்வதோமுக” 


829. ஸ்ரீ எுலபா“ய நம: 

பூர்ணவு உத்தமவு நிர்து“ஷ்டவாத்‌“து” ஸு எம்பு“து” 
ஞான ஸுகை“ஸ்வர்யவு லாப'வுள்ளவனு தா“தனு 
நீனு 'ஸுலப* நமோ எ௦ரேந்த்‌“ராதியொளு ப்ரகாறா 


434 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஆம்யாயார்த்த” ஸுநிஷ்சித ஞானோபாஸனதி ம்‌ லப்‌'ய 


830. ஸ்ரீ ஸுவ்ரதாய நம: 

நிர்து£ஷ்ட உத்தம த்‌'யானயோக*வுள்ளவ தத்‌“தா“தனு 
ஸ்ரீத* “'ஸுவ்ரத” நமோ நினகெ” பரமைக த்‌*யேய 
ப£க்திஞானயுக்‌ கர்மமாடி: த்‌*யானிப ஸரணர 

ஸதா” பரிபாலிப ஸுத்‌*ருட*“வ்ரதனு ஸுவ்ரத 


831. ஸ்ரீ ஸித்‌'தா'ய நம: 

வேதா“தி்‌ பமாஸ்திரதி*ந்த* ஷிக்ஷண யோக்‌*யர ஒடெய 
“ஸித்த” நமோ எம்பெ்‌ அர்ஜுனகெ* போசதி£ஸித” கிருஷ்ண 

மாதெகெ” உத்கிருஷ்ட வைக்‌“க ஸாங்க்ய ஸ மாஸ்‌இர ஹேளிதி: 

அந்தர்யாமி மமஸ்வாமி “கிருஷ்ண கபில வ்யாஸ” 


832. ஸ்ரீ மத்ருஜிதே நம: 

ஸுத்ருஜிதா “பமத்ருஜித' நமோ நமோ நமோ எம்பெ” 
வேத்‌ கள்ள மது“*கைடப்‌ ஆதி'தை*த்ய ஸுபா“ஹு 
தை”“த்யராஜ மாரீச கட கேபி பெளண்ட்ரகாதி” 
பமத்ருஜேதா என்ன ஒளஹொர (த்ரு நிக்‌ ரஹிஸோ 


833. ஸ்ரீ மத்ருதாபனாய நம: 

வீருத்ராதி* தைத்யர்கெ ஸர்வ மத்ருக'ளிகெ* தாப ஈவி 
“மத்ருதாபனெ' நமோ ப்‌க்தஜனரனு ரக்ஷிஸி 

உருக்ரமனே நமோ நின்னய தபன ஸாமர்த்‌“யதி“ந்த” 

சோரர்களு ஸத்ருக“ளு நிரோதி'ஸல்படு“வரு 


834. ஸ்ரீ ந்யக்‌*ரோதோ”“து“ம்ப“ராய நம: 

தே*ஹ பெளஸுவி ஆரோக்‌*பவர்த்‌“த'ன மாடி” மத்து 
மஹாக்ஷ்த்ரியர க“ர்வாதி” மத*வ க்ஷயமாள்பி 
ஸ்ரீஹரே 'ந்யக்‌*ரோதோ“து“ம்ப“ர” நமோ நமோ நினகெ” 
ப்ஹுத*யதி* தே ஹ ஆரோக்ய ஆயுஸ்‌ ப”க்தி ஈயோ 


835. ஸ்ரீ அஸ்வத்தா“ய நம: 

நித்ய இருவ அங்குஷவுள்ள 'அஸ்வத்தனே' நமோ 
எுர்யாதி“க“ஞூ நின்ன சக்ஷுராத்‌ யங்க” உத்பன்னரு 
நியாமகனாகி: நீ அவரொள்‌ திஷ்டனாகி“ருவி 
நித்யானித்ய ஜகூன்னியாமக ஸ்ருஷ்டாபாதா அத்தா 


836. ஸ்ரீ சாணூராந்த* நிஷூத*னாய நம: 
பூஜ்ய ஸ்துத்ய ஸுக”ப்ரத” 'சாணூராந்த” நிஷூத'ன” 


435 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


நிஜ பாவதி” நமோ நினகெ: ஸர்வஜக*த்ஸ்வாமி 
அஜித நீ சாணூராதி* மல்லரன்ன ஸம்ஹரிஸி 
ஆஜியலி துர்யோத*னாதி*க*ள கொல்லிஸிதி*யோ 


837. ஸ்ரீ ஸஹஸ்ரார்ச்சிஷே நம: 

பூஜ்ய அஸ்வக“ளுள்ள 'ஸஹஸ்ரார்ச்சி' நமோ நினகெ” 
தேஜ:புஞ்ச நீனு ஸூர்ய மண்டல மத்‌*யவர்த்தி 

ஈ ஜகத்‌ ஸர்வபாஸகனாகி“ருதி ஸோமாக்‌“னி 
தேஜஸ்ஸுூ நின்னய தேஜஸ்ஸினிந்த” ப்ரகாமிஸுதிதெ” 


838. ஸ்ரீ ஸப்தஜிஹ்வாய நம: 

யக்‌*ஞ வாடமக்‌ன த்‌*ருஷ்ட்யாதி* உள்ள 'ஸப்தஜிஹ்வனே” 
தோயஜாங்க்‌*ரியலி நமிபெ ஸலஹென்ன த”யதி* 
அக்‌“ன்யந்தர்க“த பரபஸப£ராமனே ॥ரணெம்பெ” 

யக்‌“ஞ்வ்ரத ஜமத”“க்‌*னிகெ்‌ ஸப்தரிஷி பத“வித்தி 


839. ஸ்ரீ ஸப்த்யைதஸே நம: 

ப“ஹு தேஜஸ்ஸுள்ளவனு 'ஸப்த்யைதா* நமோ நினகெ” 
மஹாஞானி ஸப்தரிஷிக”“ள வர்த்தி“ஸுவி நீனு 
மஹாயக்‌“ஞத“லி ஸப்தவனஸ்பதி ஸுமிதா“தி” 

ஸோம ஹவிஷ்ய பாககி: ப்ரீதிஸுவவரு நின்னன்ன 


840. ஸ்ரீ ஸப்தவாஹனாய நம: 

“ஸப்தவாஹன' நீ பஹ்வன்ன ப்ராப்தி மாடு“ வி நமோ 
ஸப்தாஷ்வ ஸூர்ய நியாமகனு ஸ்ரீமன்‌ நாராயண 
ஸப்த சந்தஸ்க வைத்‌“க மந்த்ரக“ளயுக்‌ ஸூர்யாந்தஸ்த” 
ஸூப்தத்வக்‌ மொத”லாத: தா“து ஸப்த ப்ராணாந்தஸ்த“னு 


841. ஸ்ரீ அமூர்த்தயே நம: 

யுத்‌“த'தி* கீர்த்யாதி'கள கொடு“வுத“கெ முக்தி உள்ள 

மாத“வ அமூர்த்தியே' நமோ நமோ எம்பெ* நினகெ* 
அஸ்தூ£ல அப்ராக்ருதவு நின்னதே*ஹ நீ அவ்யக்த 

ஸ்ருதி ' அரூபம்‌ அக்ஷரம்‌ பிரம்ம ஸத்‌ யாஃவ்யக்தம்‌' எந்து” 


842. ஸ்ரீ அனகா£ய நம: 

ஸர்வ கார்யமாள்புதகெ ஸமர்த்த்‌ இந்தி“ரியக“ள 
ஸ்ரீவரனே நீ ப்ராப்தி மாடி'ஸுவி 'அனக* நமோ 
யாவ பாபவு நினகி”ல்ல பாபபமஒன்ய அனக” 
ஸுர்வதோ“ஷ க*ந்த“தூ“ர ஞானானந்த“ ப'லரூப 


436 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


843. ஸ்ரீ அசிந்த்யாய நம: 

அப்‌'ஷ்ட கொட “லிக்கெ காரணனெந்து” த்‌'யானிஸி 

கொம்பு“த*க்கெயோக்‌“ய நீ 'அசிந்த்ய' நமோ நமோ எம்பெ” 

அத்‌“பு£த மஹிம ஸாகல்யேன சிந்திதுமமக்ய 
“அப்ராப்யமனஸாஹஹ' எந்திஹுது* வேத த*ல்லி 

844. ஸ்ரீ பயக்ருத்‌ ப£யனாமனாய நம: 

தே*ஹ்ஸம்ப£ந்த* ஜீவரிகெ” கொடு 'வவனு நீனு 

தே“ஹாபி'மானஹார 'ப£யக்ருத்‌ பயனாம்‌” நமோ 

மஹது”“ஷ்டரிகெ: ப*யக்ருத்‌ பக்த பபஹர நீனு 

மஹத்பி“ரம்மாண்டா“தி” ஸ்ருஷ்டாபாதா அத்தா ஸர்வே 


845. ஸ்ரீ அணுர்ப்‌“ர௬ுஹதே நம: 

ஸூூக்ஷ்ம நீ அணுமஹத்‌ ஸ்வரூபவந்த “அணுர்ப்‌*ருஹத்‌' 
நமோ எம்பெ* நீ அணோரணீபான்‌ மஹிதோமஹீயான்‌ 
ஆம்னாய ஸாருதிரெ நீ அணுவொளு அந்தர்க*த 
கனமஹா ப்‌*ருஹதிகு* தொ“ட்‌“ட“வ ஸர்வவ்யாபியு 


846. ஸ்ரீ க்ருதஸ்தூ*லாய நம: 

க்ருத சிக்கரூபவான்‌ புஷ்டரூபவான்‌ 'க்ருதஸ்தூ“ல' 
ஸ்ரீற நமோ நினகெ: வாமனரூபத”லி நீனு 
தோரிஸூதி: நின்னய த்ரிவிக்ரம ப்‌'ருஹத்‌“ரூபவ 
ஈய நீ ஸுகசித்ரூப அப்ராக்ருத அவிகார 


847. ஸ்ரீ கு ணப்‌*ருன்‌ நிர்கு“ணாய நம: 
ப்ராணதா“ரணக்கு தே*ஹத்யாகசக்கு காரண நீனு 
கு ணப்‌*ருஹன்‌ நிர்குண” நமோ நமோ எம்பெ* ஸர்வஸ்வாமி 
ஆனந்த: பலஞான மொத:லாத”்‌ அனந்த கு£ண 
குணைஸ்வரூப ப்ராக்ருத கு£௫ணவர்ஜித நிர்தோ“ஷ 


848. ஸ்ரீ மஹதே நம: 

அபரிமித ஞானாகிமத்வதி“ந்த* ஸ்ரேஷ்ட மஹான்‌” 
ஸ்ரீபதே நமோ நினகெ* ஸர்வோத்தமனு நீனேவே 
ஸ்ரீ பத்‌'மஜ பமிவாதி* ஸர்வவிஷயக' ஞானவு 
ஸுபூர்ணவாகி* அனாலோசனெயா நினகெ: உண்டு 


849. ஸ்ரீ அத்‌“ருதாய நம: 

யுத்‌*த“தா'ரண ஸாமர்த்‌'ய நினகு“ண்டு நீ கொடு“வி 

யுத்‌“த'தா“ரண ஸாமர்த்‌“ய நின்னிச்செயிம்‌ யதாயோக்‌“ய 
“அத்‌*ருத' நமோ நினகெ”ஸ்வதந்த்ரப”லாதி” பூர்ண 


437 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஆதா“ர நினகெ:யாரூ இல்லா நீனே ஸார்வாதா ர 


850. ஸ்ரீ ஸ்வத்‌“ருதாய நம: 
“ஸ்வத்‌*ருத' தூனதா”“ரி நமோ ஸ்ரீகர நாராயண 
“ஆதித்ய சந்த்‌“ரானபி ங்க” சக்ர ஸங்க*ப்ரஸுூனெள 
க்‌”ய நிதி' த*தா“ன: சிந்த்ய: கராப்‌'யாம்‌ வஸு தர்பய 
ந: ஸ்வாந்தஸ்த” லக்ஷ்மி க*ருடா'ம்ஷ ஸம்ஸ்த”: மந்த்ரஜப்ய 


851. ஸ்ரீ ஸ்வாஸ்த்‌“பாய நம: 

உத்தம ரீதியந்த“லி தத்தத்‌ யோக்‌*பதெ அரிது 

ப£க்தரிகெ்‌ மோக்ஷ ப்ராபகனாகி'ருவி நீ ஸ்ரீ 

ஆத்‌“த“ரிந்த” 'ஸ்வாஸ்த்யனெந்தெனிஸஎஃவி' நமோ நினகெ” 
ஸ்வேத த்‌“£விப அனந்தாஸன வைகுண்ட “ஸ்வாமி 


852. ஸ்ரீ ப்ராக்‌*வம்மாய நம: 

உத்தம ரீதியலி பருவவனு பரந்து” நீனு 

பு“த்‌“தி/யலி நில்லுவி ப்ராக்‌*வம்ம' நமோ நமோ எம்பெ” 
பத்‌*மஜாதி* ஞானி ஸுரவம்மக்கு ப்ராக்‌ நாராயண 
பி“ரம்ம ஜனக தூ“ர்வாஸாதி” ஞானிகள்‌ ப்ராக்‌ ஹம்ஸனு 


853. ஸ்ரீ வம்றவர்த்த'னாய நம: 

ஸோமவன்னு குரிது அபி'வ்யக்தி ஆகு“ வவ 
ஸுமனோஹர 'வம்றவர்த்தானனே' நமோ நினகெ” 
கமலாஸனாதி: ஞானிஸ்மிஷ்ய வம்பவர்த்தசன ஹம்ஸ 
அமலபச்க்த பாண்ட வாதி*கள வம்ஸவர்த்‌“த“ன 


854. ஸ்ரீ பா*ரப்‌*ருதே நம: 

ஸோமதா”ரக “பா*ரப்‌*ருத்‌' நமோ நமோ எம்பெ்‌ 

பூ. மிமொத“லாத்‌: பிரம்மாண்ட வ கூர்மரூபதி ந்த்‌ 
ஸ்வாமி நீ ஹொத்திஹியோ ஹாகே“வே ஸர்வ சராசர 
மூர்த்தாமூர்த்தவஸ்துக'ளிகெ' நீ ஸ்வதந்த்ர ஆதார 
855. ஸ்ரீ கதி“தாய நம: 

ஸ்தோமாதி* வேதசகளிந்த” ப்ரதிபாதித “அதித” 

நமோ நினகெ” 'வேதே“ஸ்ச ஸர்வை ரஹமேவ வேத்‌'ய: 
ஸமாஸ்த்ரயோனித்வாத்‌ தத்துஸமன்வயாத்‌ ஸர்வேவேதாயத்‌ 
பத*மாமனந்தீ விஷ்ணு: ஸர்வத்ரகீயதே' ஹீகெ” 

856. ஸ்ரீ யோகி“னே நம: 

ஸக்திமந்த (யோகி* நமோ நமோ எம்பெ” பக்திரூப 


438 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மோசக ஸூக்ஷ்மாகஸூக்ஷ்ம அம்ருத ஞானாம்ருத ஆப்யா 
யனீவ்யாபினி வ்யோம ரூபிண்யவந்தனு அணிமா 
மஹிம ப்ராப்தி லகி'மா ப்ரகாற ஈமித்வா ப்ராகாம்யா 


857. ஸ்ர யோகீ*பமாய நம: 

ரதா“ஸ்வகூள ஸம்ப£ந்த*காரி வாயுதே“வரிகெ” 
அதி“பந்‌ 'யோக்‌“னே' நமோ எம்பெஒமஹராஜா 
தேஹரத” சக்ஷுராதி'க*ளங்வ உமா லகா“ம்‌ 
ருத்‌“ரஸாரதி” மனஸ்‌ ஸும்ப*ந்த*வாயு நீரதிக 


858. ஸ்ரீ ஸர்வகாமதா“ய நம: 

ஞானாதி* ஸர்வமனோரத” ஈவ்‌ “ஸர்வகாமதா” 
ஆனமோ பச்க்தேஷ்டப்ரத” ஸ்ரீய:பதி மஹா உதா£ரி 
க்ஷோணியலி ஜீவர்கள புண்யபாபயோக்‌*யதெய 
அனுஸரிஸிர்ப ஸர்வரிகு* மனோரத“வ ஈவி 


859. ஸ்ரீ ஆஸ்ரமாய நம: 

சென்னாகி' ஹ்ருத*யகு*'ஷஹெயொள்‌ குப்த ஆஸ்ரம நமோ 
ஏனு ஸ்ரமரஹித அஸ்ரமர முக்தர ஸ்வாமி 

ஹனுமந்தகெ* ங்ரமவில்ல ஹனுமனஸ்வாமி நீனு 
தானவரிகெ* ஆஸமந்தாத்‌ ங்ரம கொடு“ வவனு 


860. ஸ்ரீ ம்ரமணாய நம: 

ஞானக்கெ காரணனு ஞான ஸாத”ன மாடி'ஸுவி 
ஞான பூர்ண 'ஸ்ரமண' நமோ நமோ எம்பெ: நினகெ” 
ஞானயோக: ஆசரிப ஸன்யாஸிகளு நின்ன 

த்‌ யானிஸுவரு ஸர்வதா” அந்தா” மஹாப்ரபு வ்யாஸ 


861. ஸ்ரீ க்ஷமாய நம: 

ஸ்ரீ பூ* மத்து பி'ரம்ம பமிவ மக்ர ஸர்வதே“வர்க“ள 
த்‌'யுப்‌'யாதி'க*ளன்னு நீ ஸஹன மாள்பி க்ஷம்‌” நமோ 
ஹே பச்கவன்‌ நீ ஸஹன ஸக்திகா“தா'ரனாகி“ஹி 

ஈ பூ*மிதே'விய க்‌ஷமாஸாக்தகெ்‌ ஆதார நீனே 


862. ஸ்ரீ எஃ”பர்ணாய நம: 

ஈ பூ*£மி ஸம்யக்‌ வ்யாபிஸிஹ 'எ௦பர்ண' நமோ எம்பெ்‌ 

ஸம்பூர்ணத்வதி“ந்த“லி 'ஸு' பாலன கர்த்ருத்வதி“ந்த” 

நீ பர்ண' ஸ்ரீவிஷ்ணு ரஹஸ்யோக்தி ஹீகெ' இருவுது” 
“பத்ரம்‌ ஸர்வக'தத்வேன பர்ணபாலன ரூபணாத்‌” 


439 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


863. ஸ்ர வாயுவாஹனாய நம: 

தூனவாஹக நீனு 'வாயுவாஹன' நமோ எம்பெ்‌ 
த*ன வீவிப'க்தககெ* ஹஸ்த “த்வயதி“ம்‌ பாசி பாசி 
ஞான ப“லபூர்ண ஸ்வரூப நீனு வாய்வாதி“க*ள 
ஞானாதி: தா“தனாகி“ருவி வாய்வந்தர்க“தனாகி” 


864. ஸ்ரீ த*னுத*ராய நம: 

த£னுர்த'ரனே' வஜ்ராதி' ஆயுத*தரரனே நமோ 
வைஷ்ணவ தனுஸ்‌ பரபமுராம ரூபதி” த*ரிஸிதி* 
ஆ தூனவ ஹுடி* அதுலாஸுரன்ன கொந்தி* ராமா 
தூனுஸ்ரேஷ்ட ஸமார்ங்க்‌ த'னுர்தா'ரியே ஸதா” மரணு 


865. ஸ்ரீ த*னுர்வேதா ய நம: 

அஸ்த்ரோபயோக“க்‌”ஞ ப்‌“ருத்யருள்ளவ 'த“னுர்வேத“னே' 
ஸதா்‌ நமோ அர்ஜுனேந்த்‌“ராதி” நின்ன ப்‌'ருத்யருக“ளிம்‌ 
அஸ்த்ரக“ளனு ப்ரயோகி'ஸி நிவாத கவசாதி” 

தை”“த்யர நிரோத“கெய்ஸிதி:ப்‌“ருத்ய ப்ரிய ஸ்ரீகிருஷ்ண 


866. ஸ்ரீ தண்டா*பநம: 

நினகி ந்தலு ஜீவரனு ந்யூனராகி' மாடு வி 

ஞான ஸுக” தேஜஸ்‌ பல பூர்ண தூண்ட” நமோ எம்பெ” 
அனிமிஷ த்‌*வேஷிக“ஞு தை“த்யரன்னு த*ண்டி'ஸுவி 
வேணுகோபால வாமன ஸதா” நினகெ்‌ ஸரணு 


867. ஸ்ரீ க*யயித்ரே நம: 

ப்‌க்தரிகெ்‌ ஸந்தோஷ ஒத*கி'ஸுவி 'த*யயிதா்‌ 

ஸதா” நமோ பசக்தத்விட்‌ தை*த்யஸம்ஹாரி பூலபூர்ண 
ப்ரதியொந்து” பி'ரம்மன திூனத“ல்லு அவதரிஸி 
தைத்ய நிக்‌*ரஹ ப'க்தானுக்‌“ரஹ மாள்பி ஸ்ரீய:பதே 


868. ஸ்ரீ த*யாய நம: 

ப*க்தரிகெ* அபீ£ஷ்டவ ஈவி தயா” நமோ எம்பெ” 
ப்க்தருகளு அஸாது* விஷய மக்‌“னராக*தெ” 
இந்த்‌“ ரிய நிக்‌'ரஹமாள்ப க்ரியானியாமக ஸ்வாமி 
ப£க்தஞானானந்தா“த்‌*யப்‌'ஷ்ட ப்ரதா*த தோ“ஷதூ*ர 


869. ஸ்ரீ அபராஜிதாய நம: 

அனஸ்வர ஜஸ்வர்ய ஸ்வரூப 'அபராஜித' நமோ 
நினகி'ந்த உத்தமரில்லதந்த£வ அஜித நீ 
நினகபஜயவில்ல அபராஜிதாஹ்வய ஓ 


440 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஷதி*ய ஸக்து நின்ன அதீ*ன நியம்யவு ஸ்ரீ 


870. ஸ்ரீ ஸர்வஸ்ஹோனியந்த்ரே நம: 

ஸர்வ ஓஜஸ்‌ நியாமகனு ஸர்வேந்தி'ரிய றக்திய 
ஸர்வ நியமன மாடுச£தி நீ 'ஸர்வஸ்ஹோனியந்தா 
ஸர்வதா நமோ நினகெ” தேஃவரிஷி நரஸ்ரேஷ்ட 
ஸர்வாதா?ர நியந்த்ருவாகி* இருவி நீ ஸர்வஸ்வாமி 


871. ஸ்ரீ நியமாய நம: 

ஸர்வஜீவ நியாமகனு நியம” நமோ எம்பெ” 
ஸர்வஜீவரு ஈபமிதவ்யரு நீனேவெ ஈபனு 
அவரவர்‌ ஸ்வரூப மோக்‌யதா ஸ்வபா“வகர்ம 
இவு அரிது த்ரிகரண ஸாத”ன நியமிபி 


872. ஸ்ரீ பமாய நம: 

ப்ராப்ய ஐஸ்வர்ய நிர்மிஸி ஒத“கு“வ யம” நமோ 
தப்பதெ: த்ரிகரணதி“ம்‌ எமாத'ன மாள்பஜீவரிகெ” 
ப்ராப்ய எுக“ஞானாதி்‌ ஜஸ்வர்ய நிர்பிஸி ஸாத*ன 
ப£லவாகி“கொடு“விந்‌ க்‌'ருணீவைஷம்யரஹித 


873. ஸ்ரீ ஸத்யவதே நம: 

ம்ரேஷ்டதம மஹாகு“ணவந்தனு 'ஸத்யவான்‌' நமோ 
ப்ரக்ருஷ்ட ஆம்னாயாகி: ஸதா”க“மக“ள்கு” அமித 
உத்க்ருஷ்ட கு ணகு'ணார்ணவ தோ ஷது ரனு நீனு 
ம்ரேஷ்டதம ஸ்ரீமன்‌ நாராயண ஸ்ரீம்‌ ஸர்வகர்த 


874. ஸ்ரீ ஸாத்விகாய நம: 

ப£க்தருக*ளன்ன ஞானவந்தரன்னாகி* மாடு“ வவ 
ப*க்தேஷ்ட 'ஸாத்விக' நமோ ஸ்ரீற ஸ்ரீமன்‌ நாராயண 
ஸத்வ ஸத்வ மஹாஸத்வ ஸூக்ஷ்ம ஸத்வ சதுர்முக” 
மொத”லாத்‌ ஸாத்‌'வ ஜனர்கெ£ ஸுக” ஸதா கொடு“வி 


875. ஸ்ரீ ஸத்யாய நம: 

ப*க்தரு ஸாத்விக ஸ்வபா“விக“ளன்னு குரிது நீ 
ப*க்தப்ரிய ஹோகு“விந்னாகி* ஸத்ய” நமோ எம்பெ” 
ஸத்யப்ரிய ப'க்தேஷ்ட ஸத்யஞானானந்த” விஸ்வ 
வ்யாபக ஸத்யவந்தர போஷக தை“த்ய ஸம்ஹார 


876. ஸ்ரீ ஸத்யத*ர்ம பராயணாய நம: 
ஸாத்விக த'ர்மத“லே தாத்பர்யவந்தர ஆஸ்ரய 


441 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“ஸத்யத*ர்ம பராயணனே' நமோ எம்பெ:நினகெ” 
ஸத்யத*ர்ம தோரத“வரிகெ: பரான்முக“னாகி” 
நித்பற: இஹபரதி” க்லேபமதி முளுகி'ஸுவி 


877. ஸ்ரீ அபி'ப்ராயாய நம: 

ஸர்வரீதியிந்த* ங்ரேஷ்ட ப்ரேரகத்வ த'ர்ம உள்ள 
ஸ்ரீவரனே 'அபி'ப்ராய' நமோ எம்பெ: ஸம்ரக்ஷயாம்‌ 
ஸர்வதா” த்வத்ப'க்தரலி ப'க்தி இத்து ஸத்ய தூர்ம 
ஸுூுவ்ரத சரிப'ந்தெ' மனோவ்ருத்‌“தி” நியமிஸுவி 


878. ஸ்ரீ பரியார்ஹாய நம: 

ஸ்வாமி நீனே ஸ்தோத்ரயோக்‌*ய 'ப்ரியார்ஹனு' நமோ எம்பெ” 
நிமித்தவில்லத” நித்ய பந்து” காருண்யார்ணவனு 

ரமா மனோஹர நீனு ஸுக*மயனு ஸுகார்ஹ 

அமல பச்க்தரிந்த* ஸம்ஸ்துத்ய ப்ரீத்யர்ஹ ப்ரியார்ஹ 


879. ஸ்ரீ அர்ஹப்ரியக்ருதே நம: 

அர்ஹ எந்த:ரெ பூஜ்ய பரமமுக்‌*ய பூஜ்ய நீனே 

அர்ஹரு ப£க்தரு கு ௬௧ளு நின்ன அதிஷ்டான 

அர்ஹப£க்தரன்ன ரக்ஷணாதி£க*ளன்ன மாடு“தி 
“அர்ஹப்ரியக்ருத்‌' நமோ எம்பெ” மத்கு'௬க* வாயுஸ்த” 


880. ஸ்ரீ ப்ரீதிவர்த்‌'த*னாய நம: 

ப“க்தக்ருத ஸ்துதிவஹிப ப்ரீதிவர்த்‌ தரன” நமோ 
பக்தி ப்ரேமாக்‌£ய ப்ரீ தி வர்த்‌'தி£ஸுவி ஹிததி*ந்த* நீ 
ப*க்தரிகெ வாத்ஸல்ய நீடி” அனுக்‌*ரஹ மாடு“த்தா 
ப்ரிதியிந்த” புத்‌ பாதி" க“ளன்னித்து ஸலஹுவி 


881. ஸ்ரீ விஹாயஸக“தயே நம: 

விவித” த்‌“ரவ்ய ஸும்ப“ந்த' கைக*ளுள்ளவனு நீனு 

தேவ தே“வோத்தம 'விஹாயஸக*“தே' நமோ எம்பெ்‌ 

ஸ்ரீவர ஸ்ரீகர நாராயண க:ர௬ட' ஆரூட” 

த்‌“ ரவ்ய எரடு“ஹஸ்ததி*ந்த* பாசி பாசி கொடு த்தி 

882. ஸ்ரீ ஜயோதிஷே நம: 

த்‌*யுதிஸ்வரூபனு 'ஜ்யோதிர்‌' நமோ நமோ எம்பெ”்‌ 

ஜ்யோதி: ஸப்‌“த'தி* வாச்ய நீனே இதரர்யாரு இல்ல 
'ஜ்யோதிஸ்‌ சரணாபி“தா'னாகத்‌' எந்தி*ஹுது பி“ரம்மஎ?ூத்ர 

ஆதித்ய சந்த்ராதி*க“ளிகெ” ப்ரகாஸ நீ கொடு“வி 


442 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


883. ஸ்ரீ எு௬சயே நம: 

நிஷ்களங்க உத்தம ஸ்துதிவுள்ள 'ஸுருசி' நமோ 
அகளங்க நின்னய மாஹாத்ம்யெ திளுவளிகெயிம்‌ 
நிஷ்குடில அவிச்சின்ன ப்ரேமவு ப்ரவஹிஸுவ 
ஸத்கு ணக ண கதூன ஸ்துதி விஷயனு நீனு 


884. ஸ்ரீ ஹுதபு*ஜே நம: 

தூனபோ*க்தனு நீனு 'ஹுதபு”க்‌' நமோ நமோ எம்பெ” 
நின்னய ஸ்வரூபபூ 'த ஆனந்தா தி கு£ணக ளு 
அனந்த பக்தியு ப*க்தரு மாள்ப பூஜாவிலாஸ 
ஆனந்த” லீலெயிம்‌ அனுப'விஸுவி ஸ்வரமண 


885. ஸ்ரீ விபவே நம: 

விஸறிஷ்டானந்தா”“த்‌“வைஸ்வர்ய பூர்ணவுள்ள 'விபு” நமோ 
விஸ்வ ஸ்ருஷ்டிஸ்தி“திலய நியதிஞான அஞ்ஞான 
ஹ்ரஸ்வ கீ£ர்க்க' ப*ந்த* மோக்ஷ கர்த்ரு விமிஷ்ட ஜஸ்வர்ய 
ஸறாஸ்வதவுள்ளவனு க“ர௬ுட*வாஹன ஸ்ரீ நாத” 


886. ஸ்ரீ ரவயே நம: 

ஸ்தவ்யனு நீனு ரவியெந்து” கரெஸிகொம்பி* நமோ 
நால்வேத” பாஞ்சராத்ரக*ம மஹாபாரத 
க்ருஷ்ணத்‌“வைபாயன க்ருத புராண மூலராமாயண 
திவ்ய இவு அனுஸரிப மஹாத்மோக்கியிம்‌ ஸ்தவ்ய 


887. ஸ்ரீ விலோசனாய நம: 

ஸெளந்த”ர்ய த்‌*யுதி செல்லுவ வஜ்ரகர 'விலோசன' 
ஸதா” நமோ தூர்ஷன மாத்ரத“லி ப*க்தரபாப 
பெரந்து* போபுது* தை“த்யரனு ப*க்தத்‌*வேஷிகளனு 
சேத” கை'ஸுவுது ப*க்தர்கெ* ஸுகஞான ப்ரதா“த 


888. ஸ்ரீ எர்யாய நம: 

ஞானிகளிகெ” ப்ராப்ய “ஸுூர்யனே' நமோ நமோ எம்பெ” 

கரணி நீனு அமித ஸ்வதேஜதி* ஜவலிபி ஜகஜ்‌ 

ஜன்மாதி“கர்தா பமேஷ்டக ஸ்பூர்த்திதா'தா அனக* நீ 

கு'ணக'ணார்ணவ ஸ்ரீமன்‌ நாராயண த்‌*யேய நமோ 

889. ஸ்ரீ ஸவித்ரே நம: 

புத்ராதி'க*ளன்ன உத்பாத*ன மாடு“ வ ஸவிதா' 

ஸதா” நமோ ஸர்வஜக*த்‌ ஸ்ருஷ்டா நீனே ஸர்வகர்தா 
“யதோ இமானி பூ'தானி ஜாயந்தே' எந்து வேதோ”க்தி 


443 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
பத்‌“ மாஸுனாதி”க“ளஎ ஸ்ருஷ்டி மாடி*தி பத்‌ மனாப' 


890. ஸ்ரீ ரவிலோசனாய நம: 

ஸ்தோத்ரவ அனுக்ரஹ மாடி” ஸ்வீகரிஸிஸுவி நீனு 
ஸ்தோத்ரப்ரியனு 'ரவிலோசன' நமோ நமோ எம்பெ” 
வேத்‌: ஹேளுதெ நின்னய 'சக்ஷோ ஸூூர்யோ ரஜாயத': 
எந்து” 'த்‌யாயே ந்ருஸிம்ஹ முருவ்ருத்த ரவி த்ரி நேத்ரம்‌' 


891. ஸ்ரீ அனந்தாய நம: 

ஞான விஸ்தாரகனு 'அனந்த' நமோ நமோ எம்பெ” 
நின்ன ஸ்துதிஸுவ ப”க்தரிகெ்‌ ஞானாதி“க“ள 
உன்னாஹிஸி ஸாத”“னகெ ப்ரதிப'ந்த*க பா“ரதெ” 
க*னத*யதி* ஒத”கு“வி அக'ணித ஸுகு*ணார்ணவ 


892. ஸ்ர ஹுதபு'க்போ*க்த்ரே நம: 

ஞானாயுக்‌ ப்ரேம ப்ரவாஹதி*ம்‌ ஸ்துதிஸுவ ப£க்தர 
நீனு பாலிஸுவி (ஹுதபுக்‌ போக்தா” நமோ நினகெ” 
கான உபாஸனாதி* எாத'னதி: ப'ஜனஸ்தோத்ர 
பூஜன நைவேத்‌ய ஸ்வீகரிஸி ப'க்தர பாலிபி 


893. ஸ்ரீ எக“தா*ய நம: 

சென்னாகி* அஸறுப"னாற மாடுவி 'எு௧“தா* நமோ 
அனுதின ஸம்ஸாரவஸ்தா” கஷ்ட பரிஹரிஸி 
ஜனன ஜராமரணாக்‌ய ஸம்ஸார உபத்‌“ரவ 

நீனு தூ£ர மாடி* நிரந்தர ஸுக*வன்னு ஈவி 


894. ஸ்ரீ அனேகதா'ய நம: 

தத்கால ஆகா“க: பேகாத்‌“த*க“ளன்னு பா“ஹுள்யதி” 
நீ கொடு'வி அனேகதுனே' முக்தரிகெ்‌ ஸர்வதா” 
ஸூுகா“தி“கூளன்னு ஸர்வபோ”க்‌*பக”*ள ஈவி நமோ 
ஸ்ரீகர நாராயண ராமப”த்‌“ர வேங்கடபதே 


895. ஸ்ரீ அனுஜாய நம: 

ஸமீப ஆவிர்பூ*£க ஸ்தோமாதி* வேதவுள்ளவனு 
ரமாபதியே “அக்‌'ரஜனே' நமோ எம்பெ” நினகெ” 
பிரம்மதே'வ ஸ்ருஷ்டி ஆகு 'வுத கெ பூர்வபுருஷ 
ஆஹ்வயதி” நீ ஆவிர்ப்ப*விஸிதி* ஸ்வேச்செயிம்‌ தேவ 


896. ஸ்ரீ அனிர்விண்ணாய நம: 
அன்னாதிலாப* வீவி 'அனிர்விண்ண' நமோ நினகெ” 


444 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஆனந்த“ஞானாதி்‌ கல்யாணதம கு“ணஸிந்து” நீ 
நின்ன ப'ஜிஸுவ ப'க்தரிகெ” க்லேற பரிஹார 
ஞானப்ரத ஸுக“ப்ரதூனாகி்‌ ஒத“கு“வி ஸ்ரீ 


897. ஸ்ரீ ஸுதா“மர்ஷிணே நம: 

“ஸதா“மர்ஷ' நீனு ப்ரஜஸம்மர்த'௫ஸஹூன மாள்பி 
ஸதா நமோ எம்பெ” நினகெ” நந்த*கந்த” கோபால 
உத*மானி வருணன ஆலயகெ போகி: கிருஷ்ண 
நந்த'கோ' பன்ன தானு கரது“தந்த* ஸ்வபுரகெ 


898. ஸ்ரீ லோகாதி“ஷ்டானாய நம: 

லோகக்கெ முக்‌”யாங்ரயனு (லோகாதி'ஷ்டான' நமோ 
ஜக'த்ஸர்வ நின்ன ஆஸ்ரய ஆதா“ரத*ல்லிஹுது” 
ஜக“த்ஸர்வ ரதசனாபெள” அர இவ வாயுனல்லி 
ப்ரதிஷ்டி“தவு ஆ வாயு நின்னல்லி ப்ரதிஷ்டி“தனு 

899. ஸ்ரீ அத்‌“பு£தாய நம: 

அன்னாதி£கள உத்பாத*“க “அத்‌“பு'த' நமோ எம்பெ” 
ப்ராணிக“ள ஜீவனப்ரத* ஆஸ்ரய ஸ்வரூபனு 
ப்ராணிகள தேஹோபசய ஸாத'ன யோக்‌“யரிகெ” 
ஞானஸுக*மொதலாத“வ ப்ராபக மஹாதேவ 


900. ஸ்ரீ ஸனாத்‌ ஸனாதனதமாய நம: 

ஆம்னாய ஸாரர்த்த திளித* அனுபவ ஞானவந்த 

ஏனு எந்தா“த்‌“து* விகாரவில்லத“வ ஸாங்வதனு 
“ஸனாத்‌ ஸனாதனதம' நமோ எம்பெ நாராயண 
“நித்யோ: நித்யானாம்‌' ஸ்ருதி உக்த நமோ ஸர்வோத்தம 

கு ரக மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌£தி* ஸர்வகர்த்த 
'ஸ்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌” ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌*து* அர்ப்பிதவு ப்ரீதனாகோ | |ப 


|| பத்தாம்‌ ஸந்தி முடிந்தது || 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து| | 


பதினோறாம்‌ ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* எருகு“ணார்ணவனெ 


445 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


மாலக்ஷ்மிபதி பி'ரம்ம விஸ்வாக்‌“ப விஷ்ணு வஷட்கார 
பல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


901. ஸ்ரீ கபிலாய நம: 

பக்தரிகெ்‌ க“வாதி*க”ள கொடு“ வவ ஜகத்‌ 

கர்த ப்ரவர்தக ஜ்யோதிர்மய தே£வஹூூதி ஸ்துத்ய 
“கபிலாய நம: வந்தே” விஷ்ணும்‌ கபிலம்‌ 

வேத*க“ர்ப்பம்‌ கஷ்டாசெள பிஸ்சாஸெள லஸ்ச' 


902. ஸ்ரீ கபயே நம: 
ஸுகா“னுப'வ உள்ள 'கபி' நமோ நமோ நினகெ” 
“கம்‌ ஸுகம்‌ பிபதி' எுகா“னுப'வி கபி நாமனு 
ஸுக*மய நீனேவெ எந்து“ ஸ்ருதி புன: புன:வு 
ஹொகளுத்தெ 'ஆனந்த*மயோ அப்‌'யாஸாக்‌' பி“ரம்மஸுூத்ர 


903. ஸ்ரீ அவ்யயாய நம: 

ஸ்வர்க்‌'கா'தி'க*ள கொடு“ வவ நீ 'அவ்யயனே' நமோ 
ஸூக“வன்னு ப*க்தஜனரிகெ* ஒத*கிஎ௦வி நீ 

பக்த ரக்ஷணக்காகி: ப'க்தரப*ளி போகு“ வியோ 
ஸ்ரீகாந்த அவ்யய ஸுபூர்ண நிர்தோஷ கு“ணஸிூந்து” 


904. ஸ்ரீ ஸ்வஸ்திதா“ய நம: 

ஸுூக்‌“ப்ரத”“ஸ்வஸ்தித”*” நமோ நமோ நமோ நினகெ” 
மங்களப்ரத* ரமாஸமேத பேோப*ன ஸ்வரூப 
லோகத”லி ஸுக*ஜனக ஸதிஸுத ப்ரேமவ 
நிஷ்டத*ன ஸுக” நீ கொடு“வி நித்யஸுக*மோக்ஷ 


905. ஸ்ரீ ஸ்வஸ்தி க்ருதே நம: 

ஸுூக்‌கர்தா ஸ்வஸ்திக்ருத்‌ நமோ நமோ நினகெ” 
ப£க்தரிகெ்‌ சேத கேத” பா*ரதெ* தூ”ரமாடி்‌ நீ 
எுகமாடு'வி ஸர்வவிஷயதசலு பச்க்த நின்ன 
ஹ்ருத்கீ£௯லாலஜத*ல்லி ஸ்மரிபனு ப*க்திஞானதி்‌ம்‌ 


906. ஸ்ரீ ஸ்வஸ்தினே நம: 

ப£க்தர ப்ரஸித்‌'த* மாடி” இட்டிருவி ப'க்தஸ்த்‌ நீ 
“ஸ்வஸ்தி' நமோ ஸெளக்ய மங்க“ளப்ரதா”த லக்ஷ்மீபஸு 

ஸ்வதந்த்ர ஸத்தாவான்‌ பூர்ண ஸுக“ஸ்வரூபனு நீனு 

ஸதா ஸகல தே“றகாலதி்‌ வர்பமிஸுவி ஸ்ரீ 


446 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


907. ஸ்ரீ ஸ்வஸ்திபு*ஜே நம: 

சருக்‌'ருதாதி“க*ள போக்தா “ஸ்வஸ்திபு'க்‌” நமோ எம்பெ்‌ 
ஸர்வதா” பூர்ண ஆனந்த “த” பு'இஸுவவனு நீனு 
பரிபரிஸுக்‌ போக்‌ ஸார்வதொ“ளகு“ நின்னய 

அரதூ“ர ஸ்வாக்‌*பரஸ இருவுத”ன்னு உம்பி” நீ 


908. ஸ்ரீ ஸ்வஸ்தி த*க்ஷிணாய நம: 

ஸுூகவர்த்‌” தன வாக்யவுள்ள 'ஸ்வஸ்தித“க்ஷிணா' நமோ 
ஸுக*ஸ்வரூபிணி ஸ்ரீ *க்ஷஜிணாதே“விய ரமண 

ஸ்ர்கரனெ ஸ்ரீயதனே நின்ன ஸ்துதிஸுவ வேத” 

வாக்ய உச்சாரண ஸ்ரவண ௭௦க*வ்ருத்‌“தி்‌ மாள்புது* 


909. ஸ்ரீ அரெளத்‌“ராய நம: 

காமக்‌*ரோதா“தி“க“ஞூ நினகி“ல்ல 'அரெளத்‌“ர' நமோ 
ரமாரமண நீ ஸதா: ஆப்தகாம அனபேக்ஷ 
ஆமயவிகாராதி” ரஹித பூர்ணைஸ்வர்யரூப 
ஸுமங்கள அப்ராக்ருத ஸுக*ஞான பலபூர்ண 


910. ஸ்ரீ குண்ட “லினே நம: 

மத்ருக'ள த*ண்டி'ஸுவி குண்டலி” நமோ நினகெ” 
ஸுப்ரோஜ்வல மகர குண்ட'லகளு தடன்னிபா' 

உரு த்ரிநேத்ர நரஸிம்ஹ நீ ப'க்தர ஸமத்ருக ள்‌ 

க்ரூர ஹிம்ஸகர ப'ஸ்மமாள்பி அஸஹ்ய வீய 


911. ஸ்ரீ சக்ரிணே நம: 

யந்த்ரீ நமோ 'சக்ரீ' ஸுத*ர்பபனாஹ்வய ப”க்ததாரீ 
கோ“ர கான தமஸ்ஸன்ன கத்தரிஸி மார்க்க*வன்னு 
தோரிஸி அர்ஜுன ஸஹன அனந்தாஸன போகி” நீ 
விப்ரன மக்களன்னு தந்தி“த்தி மஹாவீர்‌ கிருஷ்ண 


912. ஸ்ரீ விக்ரமிணே நம: 

ஸக்துமந்த வாயுதே£வனுள்ளவ 'விக்ரமி' நமோ 
ரத*னாபெள* அரஇவ யாவ வாய்வல்லி ஸர்வவு 
ப்ரதிஷ்டி'தவோ ஆ வாயு மக்தியுக்‌” பா*ரதீபரனு 
ப்ரதிஷ்டி“தனு நின்னல்லி த்வக்க்ரியாப'ல ப்ரதிமா 


913. ஸ்ரீ ஊர்ஜிதபமாஸனாய நம: 

து“ர்ஜனரிகெ” ப்ரக்ருஷ்ட மாஸன மாடு“ வவனு 
“ஊர்ஜிதபமாஸன நமோ ஸ்வராட்‌ ஸார்வபெளம 

அஜ ஸ்மிவேந்த்‌“ரார்காதி'க“ளு நின்ன ஆக்ஞா தா*ரகரு 


447 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஈ ஜக“த்திலி க்ரியா நின்ன மாஸனத” மாள்பரு 


914. ஸ்ரீ பப்‌*தா'திகா ய நம: 

துர்ஜனக்ருத ஆஹ்வான ஸப்‌“தூவ லக்ஷ்யமாட தெ” 
த்யஜிஸி அதிக்ரமிப “பம'ப்‌'தா*திக” நமோ எம்பெ” 

ரிக்‌” யஜு ஸ்ஸாமாஹ்யத:“ர்வணாத்யாக“மக்கு அமித 
நிஜபமக்தி பலஞான எஃுகா“த்‌ப அகணிதகு “ண 


915. ஸ்ரீ மப்‌*த*ஸஹாய நம: 

வேதா£த்‌யபி*மந்த்ரித ஸோமத”ல்லிருவந்தவனு 
“றப்‌ தூஸஹ' நினகெ* நமோ நமோ யக்‌ஞ்வராஹ 

ப£க்தருமாள்ப வேத“மந்த்ர ஸ்தோத்ர கரதாடன 

இந்த*மப்‌'த*க*ள ஸஹன மாடுவி மப்‌'த* ஸஹ 


916. ஸ்ரீ மமிராய நம: 

ப£க்தறத்ருக£ள நாறமாடு “வி மிர” நமோ 
ப*க்தக*ஜேந்த்‌*ரன ஸ்தோத்ர மொரெய கேளி சக்ரி நீ 
பந்து” நக்ரன்ன ஸ்ளி ப*க்தன்ன காய்தி” நீ ரீஹரே 
இந்து“ மண்டல ஸ்தி“த வாஜிவதூன தூன்வந்தரி ஹம்ஸ 


917. ஸ்ரீ மர்வரீகராய நம: 

பத்ரு ஹிம்ஸாமாடு“வவ 'பர்வரீகரனே' நமோ 
பத்ரு விதா“ ரணகெ:ய்வ சக்ராத்‌*யாயுத*க*ளன்னு 
கரத்‌ல்லி ஹிடி*தி'ஹி மது'கைடப” ஸம்ஹாரி 

சந்த்‌ ரஸ்த* ஹயபரீர்ஷ ஞானஸுகபூர்ண மாம்பாஹி 


918. ஸ்ரீ அக்ரூராய நம: 

“அக்ரூரனு' நீனு அஹிம்ஸகனு நமோ நினகெ” 
க்ரெளர்யவந்தெ”“ந்தி“கு” நினகெ்‌ இல்ல அக்‌*ருணியல்ல 
எுக்ருபா நிதி” தர்மஸ்தா“பக ப்ரவர்த்தக நீனு 
ஸுஹ்ருத“ர பாலிஸுதி அச்யுதனே ராமப”“த்ர 


919. ஸ்ரீ பேறலாய நம: 

ப்ரங்னக்கெ விஷய நீ 'பேறல' நமோ நமோ நினகெ” 

ஸ்ரீற ஸெளந்த“ர்யஸார ஸுமனோஹார க்‌*ருணி ஸ்வாமி 
ஸம்பமய தொலகி” ஸம்யுக்‌” பதா“ர்த்த*ஞான ஸித்‌*தி*“கா'கி்‌ 
ப்ரங்னோத்தரவாத” ஜிக்‌“ஞாஸ மாள்பனு முமுக்ஷு 


920. ஸ்ரீ த*க்ஷாய நம: 
அபி'வ்ருத்‌“தி“காரியு 'த”க்ஷூ' நமோ நமோ நினகெ” 


448 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸூத்ப”க்தர பளி பே'க*னே பந்து” நீ ஞான௭௦க”* 
ஸெளபாச்க்‌ய ஆரோக்ய ஆயுஷ்ய பரமபச்க்தி 
க்ஷிப்ரத'லி வர்த்தி£௫ஸுவி விக்சனகர தை“த்யஹந்தா 


921. ஸ்ரீ த*க்ஷவிணாய நம: 

ஸமுத்‌“ரதரணார்த்த்‌ பலவ்ருத்‌“தி” மாள்பி ‘தக்ஷிணா? 
நமோ எம்பெ* ஹனுமப்ரியதம ஸ்ரீராமசந்த்‌“ர 
ஸாமர்த்‌*ய கெளமல்ய ஒளதா“ர்யபூர்ணனு ஸதா” நீனு 
ஸ்வாமி நீ மரணபாலக ஸஃலைப£னு ஸரள 


922. ஸ்ரீ கஷமிணாம்வராய நம: 

ஸுஹன மக்திமந்தரலி ஸ்ரேஷ்ட “க்ஷமிணாம்வர' 
அஹர்னிபபி நமோ ஸ்வாமி க்ருபெயா குருமாம்‌ க்ஷமா 
மஹீபதியெ க்ஷமா ஸிந்து” ப*க்தாபராத* ஸஹிஷ்ணோ 
மஹாத:யதி” ஈயெனகெ: ஸத்யரதி ப*க்த்யாதிய 


923. ஸ்ரீ வித்‌'வத்தமாய நம: 

லாப'வந்தரலி ஸ்ரேஷ்ட 'வித்‌“வத்தம' நமோ எம்பெ'்‌ 
ஸ்றாப“தம கதா“றயனு பூர்ணஞானாத்மா நீனு 

ஈ பூ. மியலி தோரி நரனந்தெ நடிஸிதி'யோ 

எஃப்‌“ராஜ ஸர்வக்‌'ஞ தத்த ஹயாஸ்ய ஸ்ரீகிருஷ்ணெள 


924. ஸ்ரீ வீதபயாய நம: 

நிர்பயனாத“வனு 'வீதப'ய' நமோ நினகெ்‌ 
அபயனெந்தெசனிஸுவி ப'யரஹிதனாத்‌“த”ரிம்‌ 
நிர்பயனு ப்ராக்ருததே*ஹ ரஹிதனு சின்மய 
போப”ன அப்ராக்ருத பூர்ண நிர்தோ“ஷ ஆனந்தமய 


925. ஸ்ரீ புணையஸ்ரவண கீர்த்தனாய நம: 
புண்யஸ்ரவணகர்ம ப்ரகடன மாடி'ஸுவவ 
புண்யஸ்ரவண கீர்த்தன' நமோ நமோ எம்பெ* ஸ்வாமி 
நின்னய கு௫ணக்ரியாவர்ணன ஸ்ரவணமாள்ப 
புண்யவந்தர பா£க்‌*யக்கெ எணெயுண்டெ உத்தமஸ்லோக 


926. ஸ்ரீ உத்தாரணாய நம: 

ஸமுத்‌*ரதாரக நீனு 'உத்தாரண' நமோ எம்பெ்‌ 

ஈ மஹா ஸம்ஸாரப்‌*தி'ய தா“டிஸ௦வி ஸ்ரீமுகுந்த” 
ஒம்மொம்மெ பப்பஉபடள எளிய தா£டிஸுவி 
ப்ரேமி ப*க்தவத்ஸல க்ருபாளோ பமரணு ஸரணு 


449 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


927. ஸ்ரீ து“ஷ்க்ருதிக்‌*னே நம: 

து“ஷ்கா்ம நாறமாடு“வ 'து'ஷ்க்ருதிஹா' நமோ எம்பெ'்‌ 
து“ஷ்க்ருதி பாபி தை“த்யர நீ ஸம்ஹார மாடூ“வியோ 
உத்க்ருஷ்ட தினத்ரயாசரிஸித: அம்ப“ரீஷன்ன 
ரக்ஷிஸிதி” ரிஷிக்ருத து“ஷ்க்ருதிய த்‌*வம்ஸிஸிதி” 


928. ஸ்ரீ புண்யாய நம: 

அண்ட” கபாலவ சே”தி'ஸிதி* ஆக: ப*ந்த* உதக 
புண்ட*ரீகாக்ஷ ஹிடி*து” நின்னய பாத* தொ'ளெயெ 
அண்ட “பாவன புண்ய நகி: தேவதுல்யா கங்கா 

படெ“தி” புண்யதா” புண்ய” நமோ பிரம்ம ம்ருட“வந்த்‌ய 


929. ஸ்ரீ து:ஸ்வப்ன நாறனாய நம: 
மித்‌*யாஞானவன்னு விபரீதஞானவன்னு நாஷ 
கெய்து முக்தியோக்‌*ய ப*க்தரன்ன பாலிஸுவி மனோ 
க“து“ஷ்க்ருதி களெது” 'து*:ஸ்வப்ன நாமன' நமஸ்தே” 
மதிகே“த” களவர களெதி: ஸ்மிவ வாயுஸ்த” 


930. ஸ்ரீ விரக்‌*னே நம: 

நதி ப்ரதிப“ந்த'கவ களெவ 'வீரஹா' நமோ 

நிர்தோ“ஷ ஸுபூர்ண நின்ன மஹாத்மா ஞானயுக்‌ ப்ரேம 
நதி*யந்தே என்னொள்‌ ப்ரவஹிஸி ப்ரதிப*ந்த*க 

நீ தூ'ரமாடி” நிரந்தர ப£க்திதா*ரா வர்த்‌*தி£ஸு 


931. ஸ்ரீ ரக்ஷணாய நம: 

ஸஸுகா்‌தி'க*ளன்ன இத்து ரக்ஷணமாள்ப ரக்ஷணா” 
எுக*மய நமோ நினகெ” ஏகாத்மா ஸ்ரீய:பதே 
ப£க்தஷரணாக*த ரக்ஷாமணி நீ உத்தரா 

ப*ந்து* மொரெயிடெ *ரக்ஷிஸிதி”்‌ க“ர்ப்பவ ஸ்ரீற கிருஷ்ண 


932. ஸ்ரீ ஸந்தா ய நம: 

ஸுகஞானபல ஸாதசன ஸம்பத்‌ மொதலாதவ 

நீ கருணிஸி பச்க்தரிகெ* விஸ்தார மாடு“ வியோ 

ஸ்ரீகர நாராயண 'ஸுந்த' நமோ நினகெ: ஸதா” 
ஹொகளுதிதெ” ஸ்ருதிஸ்ம்ருதி ஈ நின்ன ஒளதா“ர்யவ 
933. ஸ்ரீ ஜீவனாய நம: 

ஜக“த்திகெ்‌ ஜீவனப்ரத* நீனு (ஜீவன நமோ 

ப்ரக்ருஷ்ட சேஷ்டா ஸுகதா* ஸுக“ப“ல பூர்ணப்ராணா 
உக்க சாந்தோக்‌“யதி” உத்‌“தா“லக ஸ்வேதகேது ஸம்வாத” 


450 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


த்‌ ருஷ்டாந்தகளு வ்ருக்ஷஜீவ ந்யக்‌*ரோத” பலதா” 


934. ஸ்ரீ பர்யவஸ்தி“தாய நம: 

நின்னய ஸ்வரூபத*ர்மகளு விகாரஹொந்த தெ” 
பூர்ணத்வதி'ந்த* இருவவனு 'பர்யவஸ்தி“தனே'்‌ 

ஆ நமோ ஸதா: நினகெ” நீ என்னன்ன ஸூத்யத'ர்ம 
ஞான பக்திரதனன்னாகி” மாடோ” த்வத்ப்ரஸாத்‌ ஈயோ 


935. ஸ்ரீ அனந்தரூபாய நம: 

அபரிமித ரூப உள்ள 'அனந்தரூப' நீனு 
த்வத்பாத* ஸரஸ்ருஹக”ளிகெ”* நமோ எம்பெனு 
அபரிமிதானந்த“ரூப நித்ய அவினாபமியு 

ஸ்ரீ பத்‌*மஜாதி'க*ளிகு* ககணனெகெ” அமிதவு 


936. ஸ்ரீ அனந்தஸ்ரீயே நம: 

அபரிமித காந்தியுள்ள ஸ்வரூப தேஜ:புஞ்ச 

தீ£ப்த தே'வதெக'ளிகு* தேஜஸ்ப்ரதா'தனு ஸ்ரீ 
நப*சர ஸூர்யாதி'பா£ஸகனு நாஸறவில்லத” 
எஃப்‌“ராஜ நித்யபூர்ணஜ்யோதி 'அனந்தஸ்ரீயே' நம: 


937. ஸ்ரீ ஜிதமன்யவே நம: 

ஜராதி*தோ*ஷக*“ளு நின்ன ஸமீபதி: பா“ரது” 
நிராமய 'ஜிதமன்ய' நமோ நமோ நமோ எம்பெ்‌: 
அப்ராக்ருத ஆனந்த'ஞான தே*ஹனு ஸ்ரீய:பதி 
க்ரூர தை“த்யரனு ஸத்ருக“ளனு ஜயிஸித“வ 


938. ஸ்ரீ ப*யாபஹாய நம: 

ப£யாபஹனு நீ வேத” ப்ரதிபாத்‌*பனு ஹேமாதி” 

த்‌“ ரவ்யக“ளிந்த” எக்‌ ஒத“கி“ஸுவி நமோ எம்பெ” 
பயாபஹனு' நீப'யபரிஹார மாடு வியோ 

ப£யாக்‌“ப ஸம்ஸார தே“ஹாபி'மான களெது: காய்தி்‌ 


939. ஸ்ரீ சதுரஸ்ராய நம: 

யாசிபுத£கெ யோக்‌ய ஸுக”வன்ன ஒத*“கி“ளஎுவி 

ஹே சசதுரஸ்ரனே' நமோ எம்பெ* பூரணஸுக*மயனே 
ப்ரோச்சவாத” ப*க்தி ஒந்த*ன்னெ இத ரரிகி*ந்தலி 
ஹெச்சாகி' கொடு“ என்னெ ஹனுமகெ” கொட்டி ஸ்ரீராம 


940. ஸ்ரீ க“ப்‌'ராத்மனே நம: 
ஸ்தோமாதி” க“ம்ப்‌'ரவேத“க“ளிகெ”“நீ ஆதா*ரனு 


451 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ஸ்வாமி நின்ன ஆனந்த” கா'ம்பீரர்ய கு/ணக்கெது“ரில்ல 
ஸ்தோமாதி“ஸ்துத்பனு 'க“ப்‌'ராத்மா' நமோ நமோ எம்பெ்‌ 
க£ன மளெ ப'யாபஹா கோவர்த்தன கிரிதா'ரி 


941. ஸ்ரீ விதி*ஸமாய நம: 

விஷஸோஷேண உபதே“ற மாடு“வி -விதி£ஸனே நமோ 
ஸ்ரீற வ்யாஸ நீ பைல வைமம்பாயன ஸூர்ய ஜைமி 
நி ஸுமந்து நாரத' ஸுதஸ்த” காமதே வ பருகு” 
ஸுஸ்ரீல ஸ்மாக்ராத்‌*யர்கெ்‌: ங்ரேஷ்டதி உபதே“ஸமிஸிது”* 


942. ஸ்ரீ வயாதி“ஸ்மாய நம: 

ப*ஹுரக்ஷண போஷணக்ருத்‌ ஸாமர்த்‌“பவந்ததா“தா நீ 
அஹர்னி௰ி “வ்யாதி'பனே' நமோ எம்பெ:மாம்பாலயா 
பிசரம்மஸிவ மக்ரார்க்க ஸோமாதி* ஸர்வ அனிமிஷ 
மஹாஸமுதா'யவு நின்ன ஆஞ்ஞாதா“ரகரு 


943. ஸ்ரீ தி£பமாய நம: 

பக்தரிந்த” ப்ரஸ்னெ மாடிஸி கொம்பி: நீ தி” நமோ 
பத்மஸம்ப'வ தேஃவஹூதி அர்ஜுனாதி“க*ளிந்த” 
மது£ஸுூத*ன ஹம்ஸ கபில யாத“வகிருஷ்ண நீ 
ஸாத”ரதி* ப்ரம்னெ மாடி'ஸிகொண்டு” வரக“ளித்தி 


944. ஸ்ரீ அனாத*யே நம: 

ஆதி” இல்ல மத்‌*ய இல்ல அந்த்யவில்லவு நினகெ” 
“அனாதி” நமோ நமோ எம்பெ* த்ரைகாலிக ஏகாத்மா 

மாத*வனே நினகெ: ஸர்வரு அதீ*னராகி'ஹரு 

ஸ்வதந்த்ர ஏகாத்மா எந்த*ரெ முக்‌“யஸ்வாமி ஸ்வராட்‌ நீ 


945. ஸ்ரீ பூ*ர்பு*வர்‌ லக்ஷ்ம்யை நம: 

யக்‌“ஞ்த“ல்லிருவி ஐஸ்வர்யவர ப்ரகாமகனு 

ஸர்வக்ஞ 'பூ'ர்புவோர்லக்ஷ்மீ' நமோ நமோ எம்பெ” 
தோயஜாஸனாண்டா“தி ஸமஸ்த ஜகத்‌ ஸ்ருஷ்டா நீனு 
விக்‌*ஞான ஸுக“பூலாதி* உத்க்ருஷ்ட கு“ணபூர்ணனு 


946. ஸ்ரீ ஸுவிராய நம: 

அதி உத்தமனாகி*ருவி 'ஸுவி)' நமோ எம்பெ்‌ 
ஜக£த்ராண வாயுனல்லி ஸர்வவு ப்ரதிஷ்டிதவு 
வாத நின்னல்லி ப்ரதிஷ்டி“தனு நீனு ஸர்வேஷ்வர 
உத்தமோத்தமகு த்தமகு* உத்தம அனுத்தம 


452 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


947. ஸ்ரீ ௬ுசிராங்க“தா*ப நம: 

ஸோப”ன ஸித்‌*தி'த*னு 'ர௬ுசிராங்க*த” நமோ எம்பெ” 
ஸோப”ன ர௬ுசிரமனோஹர அங்க:ப்ரதா“த 

பேோப*ன மனோஹர அங்க“தா“ப'ரண பூ*£ஷித 
ஸோப”ன த்வத்‌ ப்ரத“மாங்க“வாயுன்ன இத்திஜக“க்கெ 


948. ஸ்ரீ ஜனனாய நம: 
“ஜனன” நீஸர்வோத்பத்தி ஸாத'னனு நமோ எம்பெ” 
ஜன்மாதி காரணனு நீ ஆத்‌'த ரிம்‌ ஜனன நீ 
ஜனரன்ன நியாமன மாள்பி ஆத்‌“த”ரிம்‌ ஜனன 
ஜனரந்தெ அல்லதெ:ஸ்வேச்செயிம்‌ ப்ராது“ர்பவிஸுவி 


949. ஸ்ரீ ஜனஜன்மாத”“யே நம: 

“ஜனஜன்மாதி” நீரத*த*ல்லிருவவனே நமோ 
ஜனக:ளிகெ” ஜன்மாதி“க“ஞூ நின்ன கர்த்ருத்வதி்‌ 
ஜனர தே'ஹ எம்ப” ரத*த*லி ஸ்தாயிரதி£க 
இன ஷஷி உமாஸிவரிம்‌ ஸேவ்ய ப்ராண ஹ்ரீ ஸ்ரீ 


950. ஸ்ரீ பீமாய நம: 

அஸுரரிகெ்‌ பயகொடு“வ பீ£ம' நமோ எம்பெ” 

கம்ஸ ராவண கு ந்ருபரு ஹேமகங்யபாதி களு 

ஈஸ நின்ன பீ'திகர பராக்ரமதி“ம்‌ ஸோதரு 

பா£ஸிஸுவி ஞான தேஜ:புஞ்ச வேத”வ்யாஸ கிருஷ்ண 


951. ஸ்ரீ பீமபராக்ரமாய நம: 

பயங்கர அஸ்வக“ளிந்த்‌ ப*ந்து* அபி'ஷ்டவன்னு 
தூயதி்‌ கொடு” வவ 'பீ'மபராக்ரமனே' நமோ 
பூயக்ருத்‌ வேகா“ஸ்வ ரத“த்‌லி பந்து தை“த்யரு 
பெரகா'கி* ஒய்தி” ர௬ுக்மிணிய அபீ*ஷ்ட பூர்ணமாடி' 


952. ஸ்ரீ ஆதார நிலயாய நம: 

யக்‌ஞ்ஸம்ப'ந்தி* நீ ஆதா*ரநிலய' நமோ எம்பெ்‌ 
யக்‌*ஞோவை விஷ்ணு: ஸர்வயக்‌'ஞ ஆதா*ரனு வராஹ 
நீ எல்ல ஜக'த்திகு” ஆதா'ரனாகி ரவி மத்து 

ப்ரளயத*லி ஸர்வக்கு நிலயனாகி:ருதியோ 


953. ஸ்ரீ தா*த்ரே நம: 

யக்‌ஞதலி தரசனாதி* யக்‌“ஞ உபயோகி*யாகி'ஹ 
த்‌'ரவ்யகளாதா*ரகனு 'தா“தா' நமோ நமோ எம்பெ'்‌ 
யக்‌“ஞபூஜன த்‌*யான ஸர்வ ஸத்ஸாத*னகள்கு்‌ 


453 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஆயா ஸாத”ன மாள்பரிகு* தா'ரக போஷகனு 


954. ஸ்ரீ புஷ்பஹாஸாய நம: 

போஷகத்வேன ப”க்தன்ன ப்ரஸித்‌*தி* மாடூ“வி நீனு 
புஷ்பஹாஸு'்‌' நமோ நமோ ப'க்தவத்ஸல க்ருபாளோ 

போஷணதா“ரண த'ர்மவுள்ள கு*ணக*ணஸிந்தோ” 

பூஷமண்ட ல மத்‌*யவர்த்திபூஷ புஷ்ப ஸுபூர்ண 


955. ஸ்ரீ ப்ரஜாக*ராய நம: 

பக்தர நித்‌*ராக்ஷய மாடு“வி 'ப்ரஜாக“ர' நமோ 

ப*க்தர தமோன்னாஹ க“ண்டி£எ9 க்ஷயமாள்பி விஸ்வ 
ப*க்தரிகெ ங்ரவண மனன த்‌'யானேக்ஷனகர்தா 
வஸ்துக* ஸ்வபபுப*ரஸ்‌ போ“க்த்ரு ஆத்மா அந்த்ராத்மா 


956. ஸ்ரீ ஊர்த்‌ வகா'ய நம: 

உத்தமாங்வக'ளிந்த* ஹோகு வவ ஊர்த்வக” நமோ 
உத்க்ருஷ்ட பைப்ய ஸுக்‌“ரீவ பலாஹக மேக”“புஷ்ட 
குது“ரெக்‌ளு நால்கு பஹு வேக'வாத*ந்தஹுக'ளிந்த” 
ஸ்ரீதேவி ருக்மிணி அவதார ஸ்தளக்கெ நீ்‌ ஹோதி” 


957. ஸ்ரீ ஸப்ததா*சாராய நம: 
மித்‌?யாஞானி அபக“ம 'ஸப்ததா“சாரனே' நமோ 
“ஸப்த ப்ராணா: ப்ரப'வந்தி தஸ்மாத்‌ ஸப்தஸப்த' மத்து 
'ஆக்மாயாம்‌ ௬தே ராஜன்‌ பரஸ்யானுப“வாத்மன: 
நக*டேத்ததர்த்த” ஸும்ப“ந்த': ஸ்வப்னேத்‌ ருஷ்டரிவாஞ்சஸா 


958. ஸ்ரீ ப்ராணதா“ய நம: 
வீருத்ராதி* தை“த்யர ப்ராண நாஸறமாள்பி :ப்ராணத னே” 
ஸதா நமோ நினகெ: இந்த்‌*ரியகதி சேஷ்டதா“தா 

“தா” எந்த*ரெ கொடு“ வுது' கடி“வுது' நஸமிபுது* 
எந்து? அர்த்த? உண்டு ப்ராணத” ஜீவன க*திப்ரத 
959. ஸ்ரீ பரணவாய நம: 
ப்ரக்ருஷ்டஸ்துத்ய மஹிமாவந்த 'ப்ரணவனே' நமோ 
உத்க்ருஷ்ட எ௦க“ஞான பூர்ணஸ்வரூபனு ப்ரணவ 
ஜாக்‌*ரதாதி* ப்ரணயனனு நீ ஆத்‌*த*ரிம்‌ ப்ரணவ 
ஜாக்‌“ரத்‌ விஸ்வ ஸ்வப்ன தைஜஸ்‌ ஸுப்தி ப்ராக்ஞ துரீயா 


960. ஸ்ரீ ணாய நம: 
வ்யவஹார ப்ரவர்த்திஸுவி (பண்‌ நமோ நினகெ” 


454 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


ப*விஷ்யோத்தர புராணாதி* ஹேளிருவி ராஜகெ” 
யாவப£க்த 'ஏகேன துளஸி மாத்ரத*ளேனாபி 
பூஜயேத்‌ ப”க்திபா'வேன தம்‌ ரக்ஷாமீதி மத்பண:' 


961. ஸ்ரீ பரமாணாய நம: 

மஹான்‌ அமித நீ 'ப்ரமாணம்‌' நமோ எம்பெ”நினகெ” 
அஹமேவாஸமக்‌“ரேச நான்யத்‌ ஸதூஸத்‌ பரம்‌ 

பங்சாத*ஹம்‌ யதே“சச்சயோ வறிஷ்யேத ஸேோஸ்ம்யைஹம்‌' 

நீ ஸ்வதந்த்ர அபரிச்சின்ன “ஸத்யம்‌ ஞானம்‌ அனந்தம்‌: 


962. ஸ்ரீ ப்ராண நிலயாய நம: 

நதி ஸிந்து” மேலகனு ப்ராண நிலயனே' நமோ 
“யத்ப்ராணேன ந ப்ரணிதியேன ப்ராண: ப்ரணிபதே 

ததேவ” பிரம்மமுக்‌ய வாயு நியாமகாஸ்ரயனு 

இந்த்‌“ ரியக*ள நாடிகள தா'ரகாஸ்ரய ஸமுத்‌“ர 


963. ஸ்ரீ ப்ராணதா“ய நம: 

நிரோதி'த கோ”க“ள்கெ்‌ க“திப்ரத்‌ 'ப்ராணத* நமோ 
இந்த்‌*ரியக*ளு ஸோதுஹோத*ரெ புன: சடுவடகெ 
இந்த்‌“ரியபடுத்வ ஈவி ௬ஷிகேற தே'ஹஸ்த” ஆத்மா 
அந்தராத்ம ஸுக” சேஷ்டாப்ரத” முக்‌“பவாயு அந்தஸ்த” 


964. ஸ்ரீ ப்ராணஜீவனாய நம: 

ஜனரெல்லர வ்யாபாரகர்த 'ப்ராணஜீவனனே' 

ஆ நமோ நினகெ: ஸதா” அன்னமய ப்ராணமய 
வனஜாஸன ருத்‌“ர இந்த்‌ ராதி* ஸர்வஜீவரொளு 
நீ அந்தர்யாமியாகி'த்து ஸர்வக்ருதி நடெ'ஸுவி 


965. ஸ்ரீ தத்வாய நம: 

பு'த்‌*திய கொடுவி புத்‌“ தியொளிருவி தத்வம்‌” நமோ 
ஸத்தாப்ரத*னு நீனு தத்வம்‌ எந்தெனிஸுவியோ 
தத்வம்‌ எம்பு*து* அனாரோபிதவாகி'ஹ ஸ்வரூப 
ஆத்‌*யாரோப அபவாத”“தூ“ர நிர்தோ“ஷ ஆத்மா 


966. ஸ்ரீ தத்வவிதே“காத்மனே நம: 

தத்‌ வஞானிக“ளிகெ” முக்‌ய பலாதி”க“ளன்னு 
இத்துபாலிப 'தத்வவிவேகாத்மா' நமோ எம்பெ'்‌ 
மித்யா மத்து விபரீதஞான விரோதி” யதார்த்த” 
வாத:ஸ்வஸ்வரூப ஞானவந்தரிகெ” முக்‌“ பஸ்வாமி 


455 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


967. ஸ்ரீ ஜன்ம ம்ருத்யு ஜராதி'கா'ய நம: 
“ஜன்ம ம்ருத்யு ஜராதி'கா” மோத*மய தே“ஹி நமோ 
ஜன்மஜராமரணாதி: தோஷ அதிக்ரமிஸித* 
அம்ருத அச்யுத அபய அவ்யயனு நீ ஸதா” 
அமல ஸத்கல்யாணதம ஸமமாஸ்வத ஸுக” ஸ்வரூப 


968. ஸ்ரீ பூ*ர்பு*வஸ்வஸ்தரவே நம: 
த்ரிலோகத*லிருவ ஜனரன்ன நியமிஸுவ 
ஸ்ரீலக்ஷ்மீபதி 'பூ'ர்புவஸ்வஸ்தரு' நமோ நினகெ” 
மாலோல நீ பூர்ணபரமைய்வர்யானந்த* ஆனந்த” 
ஸ்ரீல ப'க்தரிகெ்‌ கல்பத்‌“ர௬ுமோபம வரதா தா 


969. ஸ்ரீ தாராய நம: 

தாரகனே 'தார' நமோ ப்ரணவ ப்ரதிபாத்‌*பனே 
பரிபரி ஸம்ஸார பாதெ”க“ளிந்தலி ஆகா“க” 
தா”ரிஸுவுதூல்லதெ்‌ ஜன்மஜராமரணாகி*யிம்‌ 
தாரணமாடி” நீ மாங்வத மோக்ஷஸுக வீவி 


970. ஸ்ரீ ஸவித்ரே நம: 

ஸவிதா நீனு ஸூர்யஸத்‌*ருஷபி'ம்பசனு நமஸ்தே 
ஸுர்வஜக“ஸ்ருஷ்டி மாடு“வி ஆத்‌“த“ரிந்த” “ஸவிதா” 
ஜீவஸ்ருஷ்டிவாரி நிமித்த ப்ரதிபி ம்ப'த ந்தெயு 
ஸர்வஜட” ஸ்வர்க்க? க*£ட மண்ணிந்த” மாள்ப தெரதி” 


971. ஸ்ரீ ப்ரபிதாமஹாய நம: 

அஸுர ஹந்தா நீனு ப்ரபிதாமஹனே' நமஸ்தே 
பி£ஸஜனாப*னே நீனு ஜகத்‌ பிதாமஹனபிதா 
பி.ஸஜஸும்ப'வ பிதனாத்‌“த'ரிம்‌ ப்ரபிதாமஹ 
அஸுூரர அளிவி ப”க்தப்ரபாலக நீ மஹான்‌ 


972. ஸ்ரீ யக்‌“ஞாய நம: 

ஸோசித கர்தவ்ய கர்மத்யாக“மாள்பி து*ஷ்கர்மி 
நீசரன்ன மாரண மாடுவ 'யக்‌“ஞ' நமோ எம்பெ” 
ஆசாரவந்த ஸஜஜன க்ருத ஜப, பூஜா, த்யான 
நிஸ்சல பக்தியிம்‌ மாள்புது* ஸ்வீகரிஸுவி யக்ஞ 


973. ஸ்ரீ யக்‌*ஞ்பதயே நம: 

தை”“த்யரன்ன பதன மாடு£வ 'யக்‌“ஞபதி' நமோ 
ப்‌*ருத்ய ஸத்ப*க்த பாலகஸ்வாமி நீ யக்‌“ஞபதி 
ப*க்தக்ருத ஜப, பூஜா, தப, யக்ஞ, பலதா“தா 


456 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 
ஸ்ரத்‌“தெ“யிந்தன அன்வேஷ்டவ்ய ஸர்வக்‌ஞ ஸர்வ நியந்தா 


974. ஸ்ரீ யஜ்வனே நம: 

யக்‌“ஞப்ரவர்த்தகனே 'யக்‌“ஞா' நமோ நமோ நினகெ” 
ஸ்வயம்‌ நீனு அஸ்வமேதா“தி*யக்‌“ஞகூளன்னு கெ“ய்தி: 
அயோத்யா ராமாவதாரதூலி லோக ஸ்மிக்ஷணக்கெ 
யக்‌*ஞ்மாடி” தோரிஸிதி* உதா“ர த*க்ஷிணெ கொட்டு 


975. ஸ்ரீ பக்ஞாங்கா*ப நம: 

பூஜ்யவாத: ப'லதி“ம்‌ பர்வதவ நடு'கி'ஸுவி 

பூஜ்யதம ஸர்வேமான 'யக்‌“ஞாங்க* நமோ நினகெ” 
யக்‌*ஞமாள்புது* நின்ன ப்ரீதி உத்‌“தே“ற ஆத்‌“த”ரிந்த” 
யக்‌*ஞாங்க*” எந்தெனிஸுவி யக்‌“ஞ வராஹஸ்வாமி 


976. ஸ்ரீ பக்‌ ஞ்வாஹனாய நம: 

யக்‌*ஞமாடுவ யஜமானாதி“க“ளிகெ: நீனு 

வ்ருத்‌*யாதி'க'ளன்னு கொட்டு யக்‌“ஞவ ப்ரவர்த்திஸுவி 
“யக்‌ ஞ்வாஹனனே' நமோ எம்பெ:கர்த காரயிதா 

நியாமகனு நீ யக்‌ஞ கர்மவஹிஸுவர்க்கெ” 


977. ஸ்ரீ யக்‌“ஞக்ருத்‌ யக்‌“ஞப்‌”ர௬ுதே நம: 

யக்‌“ஞ்மாள்ப யஜமானனிகெ” அன்னாதிகளீவ 

யோக்‌ய உதா*ரிக*ளன்னு ரக்ஷணெ மாடு விந்னு 
யக்‌“ஞக்‌“ருத்‌ யக்‌”ஞப்‌'ருத்‌' நமோ நினகெ* வராஹ ஸ்வாமி 

யக்‌“ஞரக்ஷக நீனு யக்‌“ஞ சரிஸிதி” ஸ்ரீராம 


978. ஸ்ரீ யக்‌“ஞி னே நம: 

தான நியாமகனு தான ஒத“கி“எ௦வ யக்‌ஞி ' 

ஆ நமோ ஸமஸ்த யக்‌ஞ்களு நின்ன தெ“ஸெயிந்த” 
நின்னாத்‌'னவு எல்ல பூஜெ ஜப தப க்ரியெயு 

நின்ன ப“க்தரிகெ”யக்‌“ஞ ஸாத*ன ஸம்பத்து ஈவி 


979. ஸ்ரீ யக்‌*ஞபு*ஜே நம: 

பபுப*ரஸாதி* போகி: நீனு யக்‌ஞபு£க்‌' நமோ எம்பெ்‌ 
ஸத்ப*க்த அர்ப்பித யக்‌“ஞ பூஜெ நைவேத்‌“யாந்தஸ்த” 
ஸாறாப“தம நின்னதே” ஆத: ரஸ்பு*ஞ்சிஸுவியோ 
ஸத்ப*க்தரிகெ* நின்னய ப்ரஸாதா“னுக்‌“ரஹ ஈவி 


980. ஸ்ரீ யக்‌*ஞஸாத*னாய நம: 
“யக்‌ ஞ்ஸாதூன' நீஸாுப"ஸாத£ன நமோ நினகெ” 


457 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


யக்ஞ ஜபபூஜாதி்‌ மாள்பரிகெ்‌ எ௦க“வீவி 
யக்ஞ ஸாத”“ன மந்த்ர, சரு, க்‌*ருத றுக்‌ ஸ்ருவா இந்த” 
த்‌“ ரவ்யாதி்‌ ஸாத“னதொ:ளித்‌“து* யக்‌“ஞவ மாடி'ஸுவி 


981. ஸ்ரீ யக்‌“ஞாந்தக்ருதே நம: 

'யக்‌“ஞாந்தக்ருத்‌” நீரறாஈப“கர்மகள்கெ்‌ க“தி ஈவி 
தோயஜாக்ஷனே நமோ நினகெ* விஷ்ணோ வராஹ 
தோயஜாபதி நீ யக்‌“ஞமாடி” மாடி*ஸி ப'க்தரிம்‌ 
யோக்‌ய பலவீவி யக்‌*ஞ்கா*தக தை“த்யர ஸ்ள்தி்‌ 


982. ஸ்ரீ யக்‌ஞ கு*ஹ்யாய நம: 

வேத“ரஹஸ்ய நீ யக்‌ஞ்கு'ஹ்யனே' நமோ நமோ நினகெ” 
ம்ருதிபோ*த்‌*ய குஹ்ய நாம 'யக்‌*ஞோவை விஷ்ணு: எம்பு”“து்‌ 
வேத“தி்‌ தே. வகிஸுத கிருஷ்ண விஷ்ணுவே கு“ஹ்ய 
வேத*போசத்‌ய ஸக்‌“ஞான கு“ஹ்ய வித்‌யா நாமவான்‌ ஸ்ரீ 


983. ஸ்ரீ அன்னாய நம: 

ப்ராணிக*ளிகெ உபஜீவ்யனாகி*ஹ அன்ன நமோ 

தின்னுவ 'அன்ன' அபிமானி ஜீவ கே“ஹ ஈமூரர 

அந்தர்யாமி ஆங்ரயாதி* அன்ன நாம அனிருத்‌“த' 
“அன்னாத்‌“வை ப்ரஜாயந்தே' இந்த” ப*ஹுவாக்யக“ள்‌ 


984. ஸ்ரீ அன்னதா“ய நம: 

அன்னதா“தனு ப£க்தரிகெ” மாத்ர ந்‌, த்‌' வேஷிகளிகெ” 

அன்னதா?தனல்ல மோக்ஷ எ3ுக:வு த்‌ வேஷிகெ” அலப்‌ய 
“அன்னாத* நமோ போச்க்த்ரு போ”க்‌*பரூப எக“மயனு 

பூர்ண அன்ன ரஸமய ப'க்தரிகெ” மாத்ர லப்‌“ய 


985. ஸ்ரீ ஆத்மயோனயே நம: 

ப்ராணி ரக்ஷக 'ஆத்மயோனி' நமோ நமோ நினகெ” 
வனஜாஸனாதி: ஜீவர ஜன்மகாரண ஸ்வாமி 

நின்ன ஸர்வ க்ரீடா“தி*க*ளன்னு ஸ்வதந்த்ரதி“ந்த“லி 
நின்னிச்சாமாத்ரத“லெ சரிஸுவி ஸ்வரத பூர்ண 


986. ஸ்ரீ ஸ்வயம்ஜாதாய நம: 

ப*க்தர அக்‌*ஞான களெது” ஸக்‌“ஞானவன்ன நீ இத்து 
உத்க்ருஷ்டவாகி: வ்யக்த மாள்பி 'ஸ்வயம்ஜாதனே' நமோ 
ஸ்வதந்த்ர தீ'பாத்‌'தீபாந்தரவத்‌ அவதரிஸுவி 

பூ*த பூ. தாபி'மான்யந்தர்‌ நியாமகனு ஸர்வே 


458 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


987. ஸ்ரீ வைகா“னாய நம: 

விபேஷத: மத்ரு நாஷமாடு“வ 'வைகா£னனே' நமோ 
வஸுதெஃய நீ மேலெத்துவாக: தடெ*த* தை*த்யன்ன 

நீ ஸ்ளி ஸம்ஹார மாடி*தியோ ஆதி'வராஹனே 
ஸுஸுக” சின்மயவபுவே விதி” மனு வரதா” 


988. ஸ்ரீ ஸாமகா“யனாய நம: 

ஸாமகாயன மாடு£வ அதி“காரிக“ளிகெ்‌ ஆஸ்ரய 
“ஸாமகாயன?” நமோ ஸுவர்ண ஜ்யோதி கமல உத்தம 

ஆனந்த“மய ஸர்வ ப்ரேரக ஞானரூபி நின்ன 

ப்ரத“மஜ ப்‌*ரம்மதே*வனு முக்‌ய அதிகாரி ப்ரிய 


989. ஸ்ரீ தே£வகி நந்த*னாய நம: 

ஸோமரஸ்‌ ரஸுரூப ஆனந்த” அனுப'வவான்‌ 
ரமாபதே “தேவகி நந்தனனே' நமோ நினகெ” 

பூ. மியலி தே£வகிகெ: ப்ரியானந்த* ஸுதனாகி”்‌ 
ஸுமனஸ ஸுஜ்ஜனரன்னு ரக்ஷிஸிதி* ஸ்ரீகிருஷ்ண 


990. ஸ்ரீ ஸ்ரஷ்டே நம: 

ப*க்தரிகெ* ஞான உத்பாத“கனு 'ஸ்ரஷ்டா்‌' நமஸ்தே 
ஜக“த்ஸ்ரஷ்டா நீ ப*க்தரிகெ* தே*ூஹவித்து ஸ்ரவண 
மொதலாத”* ஸாதூ“ன மாடி“ஸி த்‌*யான பூலவீவி 
ஸுதா'ரக விக்‌ஞானாக்‌ய அபரோக்ஷ நீ கொடு வி 


991. ஸ்ரீ க்ஷிதீ மாய நம: 

ஸ்தோத்ரப்ரசுர ப்‌'தக“ள ஸ்ரோதா “க்ஷிதீபப' நமோ 
க்ஷிதீப௦ பூபதி ராஜராஜேஸ்வர ஸ்வாமி நீனு 
ப£க்தருமாள்ப ஸ்தோத்ரஸப்‌'த கிவிகொட்டாலிஸுவி 
ம்ருதிஸ்ம்ருதி ப்ரமாணமுத'வு ஸாது' ஸ்தோத்ரக*ளு 


992. ஸ்ரீ பாபனாறனாய நம: 

ஸர்வதோ*ஷதூ*ரனு நீ நின்ன ஸ்தோத்ர மாடு£வந்த 
ஸாத்விக ப*க்தரிகெ* லேப அண்ட தெ” மாள்பி நீனு 
ஸ்ரீவரனெ பாபனாமனனே' நமோ நமோ எம்பெ”்‌ 
ஸர்வபாப பாபாபி'மானி தைத்ய நாறகனு 


993. ஸ்ரீ றங்க“ப்‌“௬ுதே நம: 

தே*வதாஹ்வானக்கெ விஷயனு நீ 'ஸுங்க“ப்‌'ருத்‌' நமோ 
தி£வ்ய பாஞ்சஜன்யாக்‌ய ங்க“ ஹஸ்தனு ஸ்ரீய:பதி 
தேவ ஸ்ரீகர நாராயண நின்னிந்த” தா“ர்யவாகி” 


459 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


த்‌“ரவ்யபூரித மங்க” நாமக நிதி' ஸதா உண்டு 


994. ஸ்ரீ நந்த*கினே நம: 

பூஜெ ஜப தப ஸ்தோத்ர யக்‌*ஞாதி'க*ள மாடு“ வ 
யஜமானருள்ளவ 'நந்த“கி' நமோ க“ட்‌*க“த“ரனே 
அஜனு பாத*தொளெது” க“ங்கா“த'ர ஹேளுதிஹ 
கி.ரிஜாஸஹ தி'வ்யவிஷ்ணு ஸஹஸ்ர நாமகள 


995. ஸ்ரீ சக்ரிணே நம: 

பு“த்‌“தி'தா“தனு நீனு 'சக்ரி' நமோ எம்பெ* நினகெ” 
ஹ்ருத்திமிரவன்னு நீ களெது” ஸுபு'த்‌“தி*பன்னித்து 
ஸுதாரக பிம்ப” விக்‌்ஞான அபரோக்ஷ ப்ரத“ம 
வாதஸ்த”“நீ கொட்டு காய்தி” ஸ்ரீ  ரீனிவாஸ ந்ருஸிம்ஹ 


996. ஸ்ரீ பமார்ங்கத*ன்வினே நம: 

ஸ்தோத்ர விஷஸோஷதா”ரி '(மார்ங்கத'ன்‌வி' நமோ நினகெ” 
ஸத்ரு நாறக ஸமார்ங்க'த*னுர்தா*ரி நீனு வியோஷ 
ஸ்தோத்ரஸ்த்‌ த்வத்பலதி“ம்‌ அக்ஞானாதி” ஸத்ரு நபமிஸி 
ப*க்திகெ* வேத*போசத்‌*ய ஸக்‌*ஞானவித்து பாலிஸுவி 


997. ஸ்ரீ க'தா'த*ராய நம: 
ஸ்துதிஸுவர அங்வக” ளிந்த*ஹோகு வவ நீனு 
“க'தாத*ர' நமோ நினகெ” ஸ்துதிப பச்க்தர்க*ள 
இந்த்‌*ரிய ப்ராணாதி* அங்வத்த” நியாமக ஸ்ரீம நீ 
மோத”ப்ரஸாத* ஹொந்தொ” மார்க்க“தி” நடெ'ஸுவி வாயுஸ்த” 


998. ஸ்ரீ ரந்தா“ங்க“பாணியே நம: 

ஸுூகப்ராபக புத்ராதி“ப்ரத -ரதா*ங்க' பாணியே” 
ஸ்ர்களத்ரனே நமோ தேவகிபுத்ரனே மரணு 
சக்ரபாணி நீ க“ர்ப்பரக்ஷிஸூி உத்தரெகெ: புத்ர 
பரீக்ஷிதன்ன கொட்டு கலி நிரோத” மாடி“எூதி” 


999. ஸ்ரீ அக்ஷோப்‌“யாய நம: 

க்ஷோபெ” இல்லத: புத்ராதி*மான்‌ 'அக்ஷோப்‌'யனே' நமோ 
க்ஷோபெ” சாஞ்சல்யவில்ல த்வத்புத்ர வாயுதே“£வனிகெ” 
ஸுபூர்ணபலஞானானந்த” ஸ்வரூப நரஸிம்ஹ 

ஸ்ாறாப“தம கதா“ஷய நிர்விகார அனிர்விண்ண 


1000. ஸ்ரீ ஸர்வப்ரஹரணாயுதா'ய நம: 
ப*க்தர்கெ* கொட”லிக்கெ அளஃரர த*சனாபஹார 


460 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


கெய்து ப*க்தரன்ன போஷிஸுவ ஜீவாதா“ரி ஹரே 
மாத“வனே 'ஸர்வப்ரஹரணாயுத” நமோ ஸர்வ 
ஸத்ரு ஆயுத” ஹரண 'ஸர்வப்ரஹரணாயுத* 


கு ரக” மத்‌“வக' ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌” ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌து* அர்ப்பிதவு ப்ரீதனாகோ” | ப 


|| பதினொன்றாம்‌ ஸந்தி முடிந்தது | | 
|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 


பன்னிரெண்டாம்‌ ஸந்தி - பலஸ்துதி ஸந்தி 


கல்யாணதம ரூப அனக* ஸுகு£ணார்ணவனெ 
மாலக்ஷ்மிபதி பிரம்ம விஸ்வாக்‌“ப விஷ்ணு வஷட்கார 
பல ஜீவோத்தம வர வாயு பி“ரம்மதா“மன ஹ்ருத்‌ 
கீலாலஜாந்தஸ்ய பரமாத்ம கேறவ நமஸ்தே ||ப 


வாயுஸ்த” விஷ்ணு கேறவ ஸர்வோத்தம ஸ்ரீபதிய 
தி£வ்ய நாம ஸஹங்ரவ படிஸுவர்க்கெ்‌ கேள்வர்க்கெ” 
காய மன கஷ்டபா”“ரது” அஸ*ப“வு பா“ரது: 
ஆயுராரோக்‌*ய எ௦கா“தி' மங்கள லபி'௫ஸுவுது” ||1 


ஈ தி£'வ்ய ஸ்தோத்ர விஷ்ணு ஸஹஸ்ர நாமவு ஸ்ரீபதி 
வேதவ்யாஸ ப'க*வந்தனிந்த” கீர்த்திதவு பக்தி 
ஸ்ரத்தெ“யிம்‌ த்ரிகரண பப*சியிம்‌ படிஸ்‌ கேள்வுது” 
ப்ரத“ம த*ர்ம ஆசார த'ர்மஸ்ய ப்ரபு” அச்யுத ||2 


விஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர மஹாமந்த்ரவன்ன 
பீ'ஷ்மரு யுதி'ஷ்டிரகெ* போ“தி“ஸல்கெ பூர்வத“லு 
கிருஷ்ணப்ரீ தி ஆகு “வந்த போ'தி“ஸிதா னந்தரவு 
ம்ரேஷ்டதம ஸ்ரவண கீர்த்தன பலவ ஹேளிஹரு ||3 


திவ்ய ஈ நாமகள பா'ஷ்யரூப ஸ்தோத்ரகளு ஈ: 

தி£வ்ய கன்னட” நுடிகளு ஸம்ஸ்க்ருத அஷ்டி சந்தஸ்‌ 
ஸிகெ்‌ அளவடி £'ஸி இஹவு ஸூத்ர உபநிஷத்‌ 
ஸுவாக்‌*யோதா“ஹ்ருதவு ம்ரவண ஸெளபாசக்‌யப்ரதவு ||4 


461 


ப்ரஸன்ன ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர பாஷ்ய 


“ஏகோ விஷ்ணுர்‌ மஹத்பூ“தம்‌ ப்ர௬ுத“க்‌“ பூ*தான்யனேகம: 
த்ரீல்லோகான்‌ வ்யாப்ய பூ*தாத்மா பு'ங்க்தே விஷ்வபு'க“வ்யய: | 
விங்வேங்வரமஜம்‌ தேவம்‌ ஜகத: ப்ரப'வாப்யயம்‌ 
பு'ஜந்தி யே புஷ்கராக்ஷம்‌ ந தே யாந்தி பராப'வம்‌ ||5 


அர்ஜுன உவாச: 
பத்‌“மபத்ர விஸாலாக்ஷ பத்‌*மனாப* ஸுரோத்தம 
ப£க்தானாம்‌ அனுரக்தானி த்ராதாபவ ஜனார்த்‌“த”ன || 


ஸ்ரீ ப'கவான்‌ உவாச 
யோ மாம்‌ நாம ஸஹஸ்ரேண ஸ்தோதுமிச்சதி பாண்டவ 
ஸோகஹு மேகேன ஸ்லோகேன ஸ்துத யேவ ந ஸம்ஷய: | |6 


பிரம்ம உவாச 

நமோஸ்து அனந்தாய ஸஹஸ்ர மூர்த்தயே 
ஸுஹஸ்ரபாதா”க்ஷி மிரோருபா'ஹவே 
ஸஹஸ்ர நாம்னே புருஷாய ஸமாங்வதே 
ஸஹஸ்ர கோடி யுக*தா*ரிணே நம: 


கு ரக மத்‌*வக* ஸரஸிஜாஸனபித ஸ்ரீ 

விரஜ கல்யாணதம ஸுகு*ணாப்‌*தி* ஸர்வகர்த்த 
்ரீப்ரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌” ஸஹஸ்ர நாமனே நமோ 

நீ ரசிஸி நுடிஸித்‌*து* அர்ப்பிதவு ப்ரீதனாகோ” | |ப 

|| பன்னிரெண்டாம்‌ ஸந்தி முடிந்தது || 


|| இதி ஸ்ரீ பிரஸன்ன ஸ்ரீனிவாஸ்‌ தாஸார்ய விரசித ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ர நாம ஸ்தோத்ர 
ரூப பாஷ்யம்‌ ஸம்பூர்ணம்‌ || 


|| ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து | | 


KKK 


462 


